ராஜாஜி 


சக்கரவர்த்தித் திருமகன் 


சக்கரவர்த்தித் 
திருமகன் 


55, 


4 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி - 


பாரிநிலையம் 


59. பிராட்வே . சென்னை 1 . 


முதல் பதிப்பு : சித்திரை 1956 


விலை நான்கு ரூபாய் 


அச்சிட்டோர் : நாஷனல் ஆர்ட் ப்ரஸ் , தேனாம்பேட்டை , சென்னை -18 . 


பதிப்புரை 


இந்த அரிய நூலைப் பதிப்பிக்கும் 
பெருமையை எங்களுக்குத் தந்ததற்காக 
மதிப்புக்கு உரிய ராஜாஜி அவர்களுக்கு 
எங்கள் நன்றி உரியது . 

சக்கரவர்த்தித் திருமகனை முதன் முத 
லில் வெளியிடும் பாக்கியம் பெற்ற கல்கி 
பத்திரிகைக்குத் தமிழ் மக்கள் மிகவும் 
கடமைப்பட்டிருக்கிறார்கள் . 

குறைந்த விலைக்கு நன்றாக அச்சிட்டு 
வெளியிட வேண்டும் 

ராஜாஜி 
அவர்கள் 

வற்புறுத்தினதை எங்களால் 
இயன்ற அளவு செய்திருக்கிறோம் . இந்த 
முயற்சி தமிழ் மக்களுக்குத் திருப்தி தரும் 
என்று நம்புகிறோம் . 


என்று 


பாரி நிலையத்தினர் 


பொருளடக்கம் 


எண் 


பக்கம் 


முகவுரை 
1. சந்தத்தைக் கண்டார் 
2 , குறை தீர்ந்தது 
3. விசுவாமித்திரர் 
4. பிரம்ம தண்டம் 
5. திரிசங்கு 
6. வசிஷ்டர் வாயால் 
7. ராமனைத் தருவீர் " 
8. தாடகை 
9. வேள்வி காத்தது 
10 , கொழுமுகத்துக் குழந்தை 
11. சகரன் 
12. பகீரதன் 
13. அகலிகை 
14. சீதா கலியாணம் 
15. பரசுராமர் 
16. சுக வாழ்வு 
17. யுவ ராஜ்யம் 
18. கைகேயி 
19. கூனியின் போதனை 
20 . சத்தியம் தவறாதீர் 
21. மனைவியா பிசாசா ? 
22. கைகேயி வியந்தாள் 
23. கோபமும் சமாதானமும் 
24. சீதையின் தீர்மானம் 
25. மரவுரி தரித்தார்கள் 
26. வனம் சென்றனர் 
27. கங்கையைத் தாண்டினர் 


1 
7 
11 
15 
21 
24 
30 
34 
39 
45 
51 
54 
59 
65 
73 
78 
83 
85 
96 
104 
109 
115 
125 
137 
147 
152 
159 
170 


ix 


... 


... 


28. சித்திரகூடம் 
29. பெற்ற தாயின் துக்கம் 
30. முன்னாள் நிகழ்ச்சி 
31. உயிர் நீத்தான் 
32. பரதனுக்குச் செய்தி 
33 . 

களங்கமற்ற உள்ளம் 
34. சூழ்ச்சி வீணாயிற்று 
35. பரதனுடைய உறுதி 
36. குகனுடைய சந்தேகம் 
37. பரத்வாஜ ஆசிரமம் 
38. அதோ , ராமனுடைய ஆசிரமம் ! 
39. இளையவனுடைய ஆத்திரம் 
40 . 

ராம - பரத சந்திப்பு 
41. பரதன் திரும்பினான் 
42. விராதன் தீர்ந்தான் 
43. பத்து ஆண்டுகள் கழிந்தன 


:: 


: 


: 
: 


44. ஜடாயு 


... 


178 
183 
188 
194 
199 
205 
212 
218 
227 
234 
240 
244 
248 
254 
268 
278 
288 
293 
303 
310 
321 
333 
344 
357 
367 
376 
384 
394 
399 
403 
412 
421 
431 
444 


--- 


... 


45. சூர்ப்பனகை 
46. கம்ப சித்திரம் 
47. கரனும் ஒழிந்தான் 
48. லங்கேசன் மதியிழந்தான் 
49. மாரீச மான் 
50. கழுகின் வீரம் 
51. சிறை வாசம் 
52. துக்க சாகரம் 
53. மற்றொரு தகப்பன் 
54. இடது கண் துடித்தது ! 

ஆபரணங்களைக் கண்டான் 
56. சுக்ரீவன் கதை 
57. சுக்ரீவன் சந்தேகம் 
58. வாலி வதம் 
59. தாரையின் துயரம் 
60. கோபம் தணிந்தது 

வானரர்கள் தேடிச் சென்றார்கள் 


... 
... 


55 . 


.... 


61 . 


... 


X 


451 
456 
463 
469 
480 


: 
: 


: 
: 


62. சம்பாதி 
63. வாயு புத்திரன் 
64. கடலைத் தாண்டினான் 
65. எங்கும் தேடினான் 
66. அசோக வனத்தில் சீதை 
67. ராவணன் பிரார்த்தனையும் 

சீதையின் பதிலும் 
68. புத்திமதாம் வரிஷ்டம் 
69. ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 
70. பிராட்டியும் மாருதியும் 
71. சண்டைக்கு இழுக்கிறான் 
72. ராமதூதன் 
73. கட்டுண்டான் 
74. லங்காதகனம் 
75. வானரங்களின் களியாட்டம் 
76. கண்டேன் சீதையை 
77 . படை புறப்பட்டது 
78. இலங்கையில் கவலை 
79. மந்திராலோசனை 
80. விபீஷணன் 
81 . வானரர்களின் சந்தேகம் 
82. சரணாகதி 
83. சேதுபந்தனம் 
84. யுத்தம் ஆரம்பித்தது 
85. சீதை மகிழ்ந்தாள் 
86. நாகபாணங்கள் 
87 . நாளை வா ! " 
88. கும்ப கர்ணன் எழுந்தான் 
89 . நாராயணன் தானோ ? " 
90. இந்திரஜித்து மாண்டான் 
91 . ராவணன் முடிந்தான் 
92. மங்களம் 

முடிவுரை 


486 
495 
503 
516 
525 
529 
535 
542 
551 
558 
564 
570 
578 
584 
590 
598 
606 
611 
619 
628 
637 
645 
653 
659 
667 
674 
683 


... 


முன்னுரை 


சக்கரவர்த்தித் திருமகன் எழுதி முடித் 
ததும் புஸ்தகமாகத் தொகுத்து நன்றாக 
அச்சடித்துக் குறைந்த விலைக்கு மக்களுக் 
குத் தரவேண்டிய பணியை பாரி நிலையத் 
தார் எடுத்துக் கொண்டார்கள் . அவர் 
களுக்கு என்னுடைய நன்றி . 

சீதை , ராமன் , ஹனுமான் , பரதன் 
இவர்களை விட்டால் நமக்கு வேறு என்ன 
செல்வமோ நிம்மதியோ இருக்கிறது ? 
இந்தப் பழஞ் செல்வத்தை எடுத்து வாசகத் 
தமிழில் எழுதும் சந்தர்ப்பம் எனக்கு ஏற் 
பட்டது என் அதிருஷ்டம் . தமிழ்நாட்டில் 
அனைவரும் நான் எழுதியதை கல்கி 
பத்திரிகையில் படித்து சந்தோஷித்து . 
எனக்கு உற்சாகம் ஊட்டினார்கள் . கங்கை 
யும் காவேரியும் ஓடும் வரையில் சீதாராம 
சரிதம் 

பாரத நாட்டில் ஆண் பெண் 
குழந்தைகளனைவரையும் தாய்போல் பக் 
கத்திலிருந்து காக்கும் . தமிழ் மக்களே ! 
ராமாயணம் படிப்பதும் கேட்பதும் நல்லதா 

கேள்விக்கு வெகுநாட்களுக்கு 
முன் தமிழன் கம்பன் பதில் சொல்லி 
விட்டான் . வழி காட்டிவிட்டான் . கம்பனை 


என்கிற 


விட அறிவாளியோ நமக்கு நண்பனோ 
வேறு இல்லை . 

நாட்டுக்கு நான் பல பணிகள் செய்த 
தாக நண்பர்கள் போற்றுவதுண்டு . அவற்றி 
லெல்லாம் வியாசர் விருந்து ம் சக்கரவர்த் 
தித்திருமகனு ம் எழுதி முடித்ததுதான் 
மேலான பணி யென்பது என் கருத்து . 
எல்லாவற்றையும் விட அதுவே என் உள் 
ளத்துக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தந்தது . 

பிராட்டியைத் தியானிப்போமாக . நம் 
முடைய பிழைகள் அதிகம் . அவளுடைய 
கருணையின்றி நமக்குக் கதியில்லை . குற்றம் 
செய்யாதார் எவர்தாம் ? என்று கேட்ட 
அவள் நம்மையும் காப்பாள் . குறையும் 
பிழையும் நிரம்பிய இந்த நூலை , அவள் 
பாதத்தில் வைத்து வணங்குகிறேன் . என் 
பணி பயன்படுவதாக . 


தியாகராய நகரம் 
23-3-1956 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 


சக்கரவர்த்தித் திருமகன் 


முகவுரை 
ஆ ண்டவன் விளையாட்டின் ரகசியத்தை யாரே 
அறிவார் ! நம் செயல்கள் அனைத்தும் அவ் விளை 
யாட்டில் அடங்கிய ஒரு அற்ப அம்சம் . வால்மீகி பாடிய 
ராம சரிதத்தை நம் மக்களுக்கு எளிய பேச்சு நடை 
யில் சொல்லலாம் என்று எண்ணி பண்டிதனல்லாத 
நான் ஆரம்பிக்கிறேன் . கம்பர் பாடிய அவையடக் 
கத்தை வைத்துச் சொல்லுகிறேன் : பெரும் பாற்கடலை 
ஒரு பூனையானது மெள்ள உருட்டிக் குடித்து விடலாம் 
என்று பார்ப்பது போலாகும் நான் வால்மீகி ராமா 
யணத்தை எளிய முறையில் சரியாக எடுத்துச் சொல்ல 
முயல்வது . ஆயினும் கடலைத் தாண்டிய ஆஞ்சனே 
யன் , ராம கதையை எந்தவிதமாக யார் சொல்ல 
முயன்றாலும் உதவுவான் . 

பக்தியுடன் ஒருவன் செய்யும் பணியில் பெரியோர் 
கள் குற்றம் பார்க்க மாட்டார்கள் . உற்சாகப்படுத்தி , 
பணியைப் பயன்படும்படியே செய்வார்கள் . 

பிராணிகளுக்கு எலும்பும் சதையும் இருப்பது 
போல் தாவரங்களுக்கும் உண்டு . சில தாவரங்களுக்கு 


2 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நம்மைப்போல் உள்ளே எலும்பும் வெளியே சதையும் 
இருக்கும் . வேறு சிலவற்றிற்கு உள்ளே சதையும் 
வெளியே எலும்பும் அமைந்திருக்கும் . மா , பலா , புளி , 
தேக்கு முதலிய மரங்களின் சதை அவற்றின் பச்சைப் 
பட்டை . மரத்தின் உயிர்ச் சத்து அந்தப் பட்டையின் 
வாயிலாகவே செல்கிறது . மரத்தின் உள்ளே நின்று 
பாரத்தைத் தாங்கும் நடு மரமே அதனுடைய எலும் 
பாகும் . ஆனால் மரத்துக்கு வேண்டிய உயிர்ச் சத்து 
மரத்தின் பச்சைப் பட்டையில்தான் பாய்ந்து வருகி 
றது . எலும்பு உள்ளேயும் உயிர்ச் சத்து பச்சைப் 
பட்டையிலுமாக இந்த வகைத் தாவரங்களின் ஜீவனம் 
நடைபெறுகிறது . 

இதற்கு நேர்மாறாக இருப்பது வாழை , தென்னை , 
பனை , கமுகு , நெல் , புல் , சோளம் , கரும்பு இவை 
களின் அமைப்பு . வெளிப்புறத்தில் எலும்பு , உள்ளே 
தண்டில் உயிர் . பனை , தென்னை , வாழை , கரும்பு இவ் 
வகைத் தாவரங்களைப் போல் பிராணி வர்க்கத்திலும் 
ஆமை , சங்கு , சிப்பி , கிளிஞ்சல் முதலிய பிராணி வகை 
கள் , உள்ளே உயிரும் வெளியே ஓடுமாக இருக்கின் 
றன . கிளிஞ்சல் , சங்கு முதலிய பொருள்களை நாம் 
அந்தப் பிராணிகள் செத்த பின்னரே உபயோகப் 
படுத்துகிறோம் . ஆனால் நீரில் உயிருடன் வாழும் 
போது ஓட்டிற்குள் உயிரும் சதையும் இருக்கும் . நம் 
முடைய எலும்பு உள்ளே இருப்பதுபோல் இவற்றின் 
வெளியோடு அவற்றின் எலும்பு . உயிரும் உணர்ச்சி 
யும் சதையும் ஓட்டிற்குள் மூடிக் காக்கப்பட்டிருக்கும் . 

இவ்வாறே நூல்களையும் இரு வகையாக வகுக் 
கலாம் . ஒரு வகைக்கு உயிர் அதன் பொருள் . மற் 
றொரு வகை நூல்களுக்கு அதன் வடிவமே உயிர் . 


எழுதிவிட்டாலோ அது சவச்சோதனை ஆலயமாகத் 
வால்மீகியும் கம்பரும் 

3 
விஷயங்களை விளக்கித் தரும் நூல்களான - ரசாயனம் , 
வைத்தியம் , தேச சரித்திரம் , பூகோளம் , கணிதம் 
முதலியவை நூல்களின் பொருளில் உயிர் கொண்ட 
வகை . பாடல்களும் பெருங் காவியங்களும் கவிஞர் 
தந்த வடிவழகிலேயே தம் உயிரை வைத்து நிற்கின்றன . 

செய்யுளைப் பிரித்து உரை நடையில் எழுதினால் 
அந்தப் பொழிப்புரையில் உயிர் இருக்காது . கவிஞர் 
கொடுத்த வடிவத்தைச் சேதித்து விட்டால் உயிர் 
மாண்டு போகிறது . ஒரு கணித நூலோ அல்லது 
வைத்திய நூலோ அவ்வாறு அல்ல . மனனம் செய் 
வதற்காக ஆசிரியர் செய்யுள் வடிவம் தந்திருந்தாலும் 
பழைய நாட்டுக் கணித நூல்களும் வைத்திய நூல் 
களும் இவ்வாறே செய்யுள் உருவத்தில் அமைக்கப் 
பட்டு வந்தன - அவற்றை விரித்து உரை நடையில் 
எழுதினாலும் பொருளிலே உயிர் கிடப்பதால் அதன் 
உயிர் நீங்காது . 

கம்பர் பாட்டையோ அல்லது பாரதியார் பாட் 
டையோ உரை நடையில் எழுதினால் உயிரில்லாத 
உடல் தான் நிற்கும் . பொருளுக்குச் சேதமில்லை 
யாயினும் , உரை நடையில் மாற்றி எழுதிய பாடல் 
உயிரிழந்த பிராணியைப் போல் கிடக்கும் . அதனோடு 
பதவுரையும் , விசேஷ உரையும் , இலக்கணக் குறிப்பும் 


தான் பயன்படும் . பிரேத சோதனையில் அறிவு வளர்ச் 
சிக்கு மிக்க பயன் உண்டு . ஆனால் அழகு இல்லை . 
உரை நடையில் மொழிபெயர்க்கப்பட்ட பாடலில் ஒளி 
யில்லை ; உயிரில்லை ; பாடலின் தனிப் பயன் இல்லை . 

எவ்வாறாயினும் யானை இருந்தாலும் ஆயிரம் 
வெள்ளி , இறந்தாலும் ஆயிரம் வெள்ளி " என்பது 


4 

சக்கரவர்த்தித் திருமகன் 
போல் சில நூல்கள் இரு விதத்திலும் பயன் தரும் . 
காவியங்களையும் பாடல்களையும் அன்னியருக்காக 
மொழிபெயர்ப்பது தற்கால வழக்கத்தில் பதிந்து 
போயிருக்கிறது . தமிழருங்கூடக் கம்பனையும் பாரதியை 
யும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதில் 
மிகவும் ஈடுபடுகிறார்கள் . சில தமிழர் அவ்விதம் மொழி 
பெயர்த்ததைப் படித்தும் வருகிறார்கள் . மொழிபெயர்த்த 
ராமாயணத்துக்கும் இறந்துபோன யானையைப் போல் 
கொஞ்சம் விலையுண்டு என்பதைச் சொல்லி விளக்கு 
வதற்காகவே இந்த நீண்ட முன்னுரை . 

வால்மீகி பகவான் ராமாயணம் பாடிய காலமும் , 
ஸ்ரீ ராமசந்திரன் அவதரித்து இம் மண்ணுலகில் 
வாழ்ந்த காலமும் ஒன்றே என்பது புராணம் வாசிப் 
பவர்களுடைய பரம்பரைக் கொள்கை . 

உலக அனுப 
வத்தை வைத்து ஆராய்ந்து யோசித்தால் , வால்மீகி 
ரிஷியானவர் ராமாயணத்தைப் பாடியதற்கு முன்ன 
மேயே , அதாவது புராதன காலந்தொட்டே , சீதாராம 
சரித்திரம் மக்களிடை எழுத்து வடிவம் பெறாமலே பல 
நூற்றாண்டுகள் வாய்வழிக் கதையாக வழங்கி வந் 
திருப்பதாகத் தோன்றுகிறது . கர்ண பரம்பரையாக , 
முன்னமேயே இருந்த ராம சரிதத்தை எடுத்துக் 
கொண்டு அதற்கு வால்மீகி பகவான் நூல் வடிவம் 
கொடுத்தாற் போல் தோன்றுகிறது . அதனாலேயே 
கதையில் பல சிக்கல்கள் ஏற்பட்ட தென்றும் ஊகிக் 
கலாம் . வாலியைக் கொன்ற முறை - அதில் காணும் 
நியாயக் குறை , சீதையைக் காட்டுக்கு அனுப்பிய 
அநீதி , இவை போன்ற இன்னும் பல சிக்கல்கள் . 

வால்மீகி ரிஷியின் காவியத்தில் இராமனுடைய 
நடவடிக்கைகளை ஈசுவர அவதாரமாக வைத்து எழுத 


வால்மீகியும் கம்பரும் 

5 
வில்லை . சில அதிகாரங்களிலும் , இங்குமங்கும் சுலோ 
கங்களிலும் தெய்வ அவதார விஷயத்தைச் சொல்லி 
வந்தாலும் , மொத்தத்தில் வால்மீகி ராமாயணத்தில் 
காணப்படும் ராமன் ஒரு சிறந்த ராஜகுமாரன் , வீர 
புருஷன் ; அபூர்வமான தெய்விக நற்குணங்கள் பெற் 
றவன் . அம்மட்டே ; கடவுளாக வேலை செய்யவில்லை . 

வால்மீகி முனிவரின் காலத்திலேயே ஸ்ரீராமனைப் 
பற்றிய அவதாரக் கொள்கை ஓரளவு ஜனங்களின் 
மனத்தில் இருந்து வந்தது . வால்மீகி ராமாயணம் 
இயற்றிப் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கம்பரும் 
துளசிதாஸரும் ராமாயணம் பாடினார்கள் . இதற்குள் 
ஸ்ரீராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரமே என்பது நாட் 
டிலே நன்றாக ஊர்ஜிதப்பட்டுப் போன கொள்கை 
யாகிவிட்டது . ராமன் என்றாலும் கிருஷ்ணன் என்றா 
லும் மகாவிஷ்ணுவே ; மகாவிஷ்ணு என்றால் ராமனே , 
கிருஷ்ணனே- இந்த நிலைக்கு ஜனங்களின் கொள்கை 
வந்துவிட்டது . இதற்கு ஏற்ப பக்தியும் கோயில்களும் 
வழிபாடும் ஏற்பட்டு ஸ்திரமாகி விட்டன . 

மக்களுடைய நம்பிக்கையும் வழிபாடும் இவ்வாறு 
பரிணமித்துவிட்ட பிறகு , கம்பரோ துளசிதாஸரோ 
மீண்டும் ராமனை எப்படி வெறும் வீரனாக வைத்துப் 
பாட இயலும் ? அப்படிப் பாட முயன்றாலும் அது 
வீமீணாகும் . கம்பரும் துளசிதாஸரும் பரிபூரண பக்தர் 
கள் ; ஆழ்வார்களே யாவார்கள் . அவர்கள் தற்கால 
சரித்திர ஆராய்ச்சியாளர் அல்லது நெடுங் கதை 
எழுத்தாளர்களைப் போன்றவர்கள் அல்ல ! ராமாவதா 
ரத்தை வால்மீகியைப் போல் வெறும் ஒரு வீர புருஷ 
னைப் பற்றிய கதையாக எழுத முடியாத நிலையிலும் , 
காலத்திலும் , கம்பரும் துளசிதாஸரும் 

பாடினார்கள் . 


6 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராமனை மானிடப் பிறவியில் அடைக்கக் கம்பருடைய 
பக்தி இடம் தராது . ஆனபடியால் கம்ப ராமாயணத் 
தில் அடிக்கடி , மிக ரசமான இடங்களில் ராமன் மகா 
விஷ்ணுவே , கடவுளே , அனைத்திலும் பரவி நிற்கும் 
பரம்பொருளே என்று வைத்து மனத்தை உருக்கும் 
முறையில் அற்புத அழகோடு பாடியிருக்கிறார் . 

காலத்துக்கும் சூழ் நிலைக்கும் தக்கவாறு உண்மைக் 
கவிஞர்கள் பாட முடியுமே யொழிய வெறும் வற்றல் 
ஆராய்ச்சிகளைப் பாட்டாகப் பாடமாட்டார்கள் . 

வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத் 
துக்கும் மற்றொரு பெரும் வித்தியாசம் . வால்மீகி 
பகவான் பாடிய நூல் தமிழ் அகவற்பா முறையில் 
அமைந்தது என்று சொல்லலாம் . கம்பர் பாடியது 
நிருத்தியத்துக்குத் தகுந்த பாட்டு . ஆங்கிலத்தில் 
சொல்வோமானால் , வால்மீகி ராமாயணம் கம்பீர நாதம் 
பொருந்திய Blank Verse என்றும் கம்ப ராமாயணம் 
ஒரு Lyric என்றும் கூறவேண்டும் . , கம்பருடைய 
பாட்டுக்கள் ஒவ்வொன்றும் எதுகையும் மோனையும் 
சந்தமும் கலந்து , பளிச்சுப் பளிச்சென்று ஆபரணங் 
களைப் பூண்ட மங்கையின் ஆடலைப் போல் மின்னித் 
துள்ளி நடனமாடுகிறது . தெய்விக அவதார விஷ 
யத்தை வைத்து உண்டாகும் உணர்ச்சியுடன் நடனச் 
சுவையும் கலந்து கம்பருடைய ராமாயணம் பேரழகு 
அடைந்து விளங்குகிறது . ஆனால் அதைத் தமிழ் 
மக்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும் . அதன் அழகு 
மற்றவர்களுக்குச் சரியாக விளங்காது . கம்ப ராமா 
யணத்தை அன்னிய மொழியில் பெயர்த்து எழுதுவதி 
லாவது தமிழில் செய்யுள் உருவத்திலிருந்து வசன 
மாக்குவதிலாவது பெரும் பயன் ஒன்றுமில்லை . வசன 


மாக 


சந்தத்தைக் கண்டார் 

7 
எடுத்துச் சொல்லி விளக்கிவிட்டு , உடனே 
சரியான முறையில் பாட்டைப் பாடினால் நல்ல பயன் 
ஏற்படும் . டி . கே . சி . மறைந்த பின் இதைச் சொல் 
லித்தான் என்ன பயன் ? 


1 . 


1. சந்தத்தைக் கண்டார் 
ஒரு நாள் காலை வால்மீகி ரிஷியின் ஆசிரமத் 
துக்கு நாரத முனிவர் வந்தார் . வால்மீகி ரிஷி அவரை 
உபசரித்து வணங்கி , " சகலமும் தெரிந்த நாரதரே , 
இந்த உலகத்தில் வீரர்களுக்குள் எல்லா நற்குணங் 
களும் அறிவும் பெற்ற உத்தம புருஷன் யார் ? " 
என்று கேட்டார் . 

எதற்காக வால்மீகிரிஷி இதைக் கேட்கிறார் என்று 
ஞான திருஷ்டியால் நாரதர் தெரிந்து கொண்டு , 
சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் அயோத்தியில் 
அரசு புரிந்து வருகிறான் . நீர் கேட்கும் உத்தம வீரன் 
அவன் தான் " என்றார் . 

இப்படிச் சொல்லிவிட்டு ராம சரித்திரத்தைச் 
சுருக்கமாக விளக்கிச் சொன்னார் . அதைக் கேட்ட வால் 
மீகி ரிஷி மிகவும் மகிழ்ச்சி யடைந்தார் . நாரதர் விடை 
பெற்றுச் சென்ற பிறகும் அதைப் பற்றியே தியானித் 
துக் கொண்டிருந்தார் . பிறகு நதிக்கரைக்குப் போனார் . 
குளிப்பதற்காக முனிவர் 

பார்த்துக் 
கொண்டு ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்த 
அந்தச் சமயம் மரக் கிளையில் ஆணும் பெண்ணுமாக 
விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு கிரௌஞ்ச பட்சி 
களுள் ஒன்று , எங்கேயோ நின்ற வேடன் எய்த அம்பு 
பட்டுக் கீழே விழுந்தது . பெண் 

பறவை , தன் 


. 


இடம் 


இடம் 


8 

சக்கரவர்த்தித் திருமகன் 
காதலன் திடீர் என்று அடிபட்டுக் கீழே விழுந்து புரள் 
வதைப் பார்த்துக் கதறிக் கதறி அழுதது . 

இந்த நிகழ்ச்சியைக் கண்ட ரிஷி , " அடே பாபீ ! 
இப்படிச் செய்தாயே ! நீ எவ்வளவு நாள் வாழ்ந் 
தாலும் இருக்க இடமின்றி அலையக் கடவாய் என்று 
தன்னையு மறியாமல் வேடனைச் சபித்து விட்டார் . 
அடுத்த கணம் , இப்படி ஏன் செய்தேன் என்று 
நினைந்து நினைந்து வருத்தப்பட்டார் . வேடனை 
நான் ஏன் சபித்தேன் ? எனக்கென்ன உரிமை 
இதற்கு ? கோபாவேசத்துக்கு 

தந்து 
விட்டேனே ! என்று துக்கப்பட்டார் . 

ரிஷியின் வாயினின்று வெளிப்பட்ட சாப மொழி 
கள் ஓர் அற்புத நாதத்தோடும் சந்தத்தோடும் 
அவருடைய காதிலேயே தொனித்தன . அதைக் 
கண்டு ரிஷியானவர் வியப்பு அடைந்தார் . பறவை 
களின் துக்கத்தைக் கண்டு தம் உள்ளத்தில் உதித்த 
கருணையும் அடங்காத மனக் கலக்கமும் சாப உருவம் 
கொண்டு தம்மை யறியாமல் ஒரு அருமையான பாட் 
டாக அமைந்து விட்டதைக் கண்டு பேராச்சரியங் 
கொண்டார் . இது எனக்கு விளங்காத ஆண்டவன் 
திருவிளையாடல் என்று 

என்று எண்ணித் தியானத்தில் 
அமர்ந்தார் . 

இந்நிலையில் சாட்சாத் நான்முகக் கடவுளே 
பிரத்யட்சமாக வந்து , “ ரிஷி சிரேஷ்டரே , திகைக் 
காதீர் ! ராம சரித்திரத்தை எழுதும் முறை உமக்குக் 
காட்டவே இந்த நிகழ்ச்சி நடந்தது . சோகத்திலிருந்து 
தோன்றிய சுலோகத்தையே வைத்து ரகுநாதரின் 
கதையைப் பாடி உலகத்துக்கு உதவும் திறமை உமக்கு 
வரமாகத் தந்தேன் " என்று சொல்லி மறைந்தார் . 


சந்தத்தைக் கண்டார் 

9 
அதன் மேல் வேடனைக் கோபித்துச் சொன்ன 
சாப மொழிகளைத் திரும்பத் திரும்ப ரிஷியும் சீடர்களு 
மாகப் பாடிப் பாடி அந்தச் செய்யுள் வடிவத்தை 
மனத்தில் அமைத்துக் கொண்டார்கள் . பின்னர் 
அந்தச் சந்தத்தில் ரிஷியானவர் ராம சரித்திரத்தைப் 
பூரணமாகப் பாடித் தம்முடைய சீடர்களுக்கும் கற்பித் 
தார் . இதுவே வால்மீகி ராமாயணம் என்னும் புண் 
ணிய நூலின் அற்புதத் தோற்றுவாய் . 

மக்களின் துக்கங்களை ஈசுவரனும் ஈசுவரியும் 
மானிட ஜாதியில் பிறந்து தாமே நேரில் அனுப 
வித்து , தருமத்தை உறுதிப்படுத்திவிட்டு மறைந்த 
இந்தப் புண்ணிய கதையை வால்மீகி மகரிஷி ஒப்பற்ற 
மதுரமான முறையில் பாடி உலகத்துக்குத் தந்தார் . 
“ பூமியில் மலைகளும் ஆறுகளும் உள்ளவரையில் இந்த 
ராமாயணம் மக்களிடை வழங்கும் , எல்லாப் பாபங்களி 
னின்றும் விடுதலை தரும் ” என்று நான்முகன் ஆசீர் 
வதித்துச் சொன்னது பொய்யாகாது . 

கோசல தேசமானது கங்கைக்கு வடக்கே சரயூ நதி 
பாய்ந்து செழிப்புற்ற விசாலமான தேசம் . அந்த நாட் 
டின் தலை நகரம் அயோத்தி . மனு என்னும் புகழ்பெற்ற 
சூரிய குல அரசனால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் . மிக்க 
அழகும் புகழும் பெற்ற பெரிய நகரம் . வால்மீகி வரு 
ணித்திருப்பதைப் படித்தால் தற்கால ராஜதானி நக 
ரங்களுக்கு எந்த விதத்திலும் அயோத்தி குறைந்த 
தாகத் தோன்றவில்லை. அந்த நாட்களிலேயே பாரத 
தேசத்தில் நகரங்களும் நகரப் பண்பாடும் மிக உன்னத 
நிலை அடைந்திருந்தன என்று தெரிகிறது . 

தசரத சக்கரவர்த்தி இந்த அயோத்தி நக 
ரத்திலிருந்துகொண்டு ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் . 


10 


சக்கரவர்த்தித் திருமகன் 


சமானமாக 


தசரதன் தேவர்களுக்காக யுத்தம் செய்தவன் . மூன்று 
உலகங்களிலும் புகழ் பெற்ற அரசன் . இந்திரன் ,, 
குபேரன் இவர்களுக்குச் 

இருந்தான் . 
கோசல நாட்டு ஜனங்கள் மிகச் சந்தோஷமாகவும் 
யோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் . எண்ணிறந்த 
வீரர்க ளடங்கிய பெருஞ் சேனை ராஜ்யத்தை நன்றாகப் 
பாதுகாத்து வந்தது . சத்துருக்கள் கிட்ட நெருங்க 
முடியாத நிலையில் தசரதன் அயோத்தி நகரத்தைப் 
பாதுகாத்து வந்தான் . சேனா பலம் , கோட்டை மதில் 
சுவர்கள் , அகழிகள் , எதிரிகளைத் தாக்கும் எந்திர 
அமைப்பு , இவைகளால் காக்கப்பட்ட அந்த நகரம் 
சத்துருக்களால் யுத்தம் செய்து பிடிக்க முடியாததாக 
இருந்தது . அந்த நகரத்துக்கு அயோத்தி என்ற 
பெயர் மிகப்பொருத்தமாகவே இருந்தது. அயோத்யா 
என்றால் யுத்தத்தால் பிடிக்க முடியாத என்று 
பொருள் . 

தேவராஜனைப்போல் புகழும் ஐசுவரியமும் பெற்று 
அரசாண்டு வந்த தசரதனுக்கு மந்திரிகளும் சரியாக 
அமைந்திருந்தார்கள் . அரசனுக்கு யோசனை சொல் 
வதிலும் இட்ட பணிகளை உடனே நிறைவேற்று 
வதிலும் மிகுந்த சாமர்த்தியம் பெற்ற எட்டு மந்திரிகள் 
தசரதனுக்குச் சேவை செய்து வந்தார்கள் . தர்மோப 
தேசம் செய்வதற்கும் பூஜை , வேள்விச் சடங்குகள் 
முதலிய காரியங்களை நடத்துவதற்கும் , வசிஷ்டர் 
வாமதேவர் முதலிய ரிஷிகளும் , வேறு சிறந்த பிரா 
மணர்களும் அரசன் பக்கத்திலிருந்து வந்தார்கள். 
ஜனங்களைக் 

கஷ்டப்படுத்தாமல் சக்திக்குத் 
தகுந்தவாறு வரிகள் வசூலிக்கப்பட்டன . குற்றவாளி 
களின் சக்தி , சூழ்நிலை இவற்றை உத்தேசித்து அப 


குறை தீர்ந்தது 

11 
ராதங்கள் விதிக்கப்பட்டன . ஆலோசனை சொல்லு 
வதில் நிபுணர்களும் ராஜ்ய காரியங்களில் சமர்த்தர் 
களுமான மந்திரிகளாலும் அதிகாரிகளாலும் சூழப் 
பட்டு ஆட்சி புரிந்த தசரதன் உதய சூரியன் ஜொலிப் 
பதுபோல் ஜொலித்தான் . 


2. குறை 


குறை தீர்ந்தது ! 
ஆண்டுகள் பல நன்றாகக் கழிந்தன . ஆயினும் 
அரசனுக்கு ஒரு பெருங் குறை . புத்திர பாக்கியம் இல் 
லாத குறை . ஒரு நாள் - அப்போது வசந்த ருது - அர 
சனுக்கு ஓர் எண்ணம் தோன்றிற்று . " அசுவமேத 
யாகமும் புத்திர காமேஷ்டியும் செய்வித்தேனானால் ஒரு 
வேளை மக்கட்பேறு பெறுவேனோ? " என்று எண்ணி 
னான் . குருக்களைக் கேட்டதில் அவர்களும் ரிஷ்ய 
சிருங்க முனிவரைத் தருவித்து அவர் தலைமையில் 
வேள்வியை நடத்தத் தீர்மானித்தார்கள் . தீர்மானித்த 
படி சகல ஏற்பாடுகளும் செய்தார்கள் . அரசர்களுக்கு 
அழைப்பு , யாகசாலை நிர்மாணத்துக்கு வேண்டிய 
காரியங்கள் எல்லாம் மிகத் தீவிரமாக நடைபெற்றன . 

அந்தக் காலத்தில் வேள்வி யென்றால் சாமான்ய 
மல்ல . யாக மேடைக்கு உரிய அளவுகள் எடுத்து மிக 
ஜாக்கிரதையாகச் செய்ய வேண்டும் . அதற்கே தனி 
நிபுணர்கள் உண்டு . அவர்கள் கலந்து நிச்சயித்து 
உத்தரவிட்டபடி வேலைக்காரர்களைக் கொண்டு எல்லாம் 
தயாரிக்க வேண்டும் . யாக பாத்திரங்கள் செய்யும் 
நிபுணர்களைத் திரட்டி , அவர்களுக்கு இன்ன இன்னது 
செய்யுங்கள் என்று சொல்லி வேலை வாங்கவேண்டும் . 
தச்சர்கள் , சிற்பிகள் , குளம் கிணறு வெட்டுகிறவர்கள் , 


12 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சித்திரக்காரர்கள் , பாடகர்கள் , வாத்திய சங்கீதக்காரர் 
கள் , நிருத்திய கலைஞர்கள்- இன்னும் இம்மாதிரியான 
பல பேர்களைத் திரட்ட வேண்டும் . விருந்தினர்கள் 
தங்குவதற்கு ஒரு புதிய நகரமே நிருமாணித்து 
ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குப் போஜன மளித்து , 
உபசரித்து , மாடுகள் , துணிகள் முதலியன கொடுக்க 
வேண்டும் . ஆட்டம் , சங்கீதம் , வேடிக்கை முதலிய 
வைகளையும் ஏற்பாடு செய்து , பெருங் கூட்டத்தைத் 
திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் . தற்கால உலகில் 
ராஜாங்க ஆதரவில் நடத்தப்படும் பெரிய சம்மேளனங் 
களைப் போலவே அந்தக் காலத்தில் வேள்விகள் 
நடத்தப்பட்டன . 

எல்லாக் காரியங்களும் சரியாகவும் மும்முரமாக 
வும் நடத்தப்பட்டு , யாகக் குதிரையும் அதனுடன் ஒரு 
வீரர் படையும் பல நாடுகள் சுற்றி வரும்படி அனுப்பப் 
பட்டன . ஒரு வருஷம் கழித்து எந்த இடையூறு 
மில்லாமல் யாகக் குதிரையும் , குதிரையை அழைத்துச் 
சென்ற வீரர்களும் வெற்றிக் கொண்டாட்டத்துடன் 
நகரத்துக்குத் திரும்பி வந்தார்கள் . 

அதன்மேல் யாகத்தை சாஸ்திரப்படி செய்ய 
ஆரம்பித்தார்கள் . அயோத்தியில் இது 
தேவர்களுக்குள் நடந்த யோசனையை வால்மீகி பின் 
வருமாறு சொல்லுகிறார் : 

நான்முகக் கடவுளைப் பார்த்துத் தேவர்கள் 
சொன்னார்கள் : “ பகவானே ! உம்முடைய வரத்தைப் 
பெற்றுக்கொண்டு ராவணன் என்ற அரக்கன் எங் 
களுக்கெல்லாம் மிகுந்த தொல்லை 

தொல்லை தந்து வரு 
கிறான் . அவனை நாம் அடக்கவோ , ஜெயிக்கவோ , 
கொல்லவோ முடியவில்லை . உம்முடைய வரத்தினால் 


நடக்க , 


அடக்கி 


குறை தீர்ந்தது 

13 
அவனுக்குப் பாதுகாப்பு ஏற்பட்டு அவனுடைய அகங் 
காரம் அதிகரித்து துஷ்டனாகப் போய் , அவன் எல் 
லாரையும் அவமதித்தும் கொடுமை செய்தும் வரு 
கிறான் . இந்திரனைத் துரத்திவிட்டுத் தேவலோகத் 
தையே கைப்பற்ற எண்ணுகிறான் . அவனைக் கண்டு 
சூரியனும் வாயுவும் வருணனும் யாவருமே பயப்பட்டு 
நடுங்குகிறார்கள் . அவன் அகங்காரத்தை 
அவன் கொடுமையை முடிவுக்குக் கொண்டுவரும் 
யோசனை நீர் தான் சொல்ல வேண்டும் . " 

இதைக் கேட்ட பிரம்மன் , “ இந்த ராவணன் தவம் 
செய்து வரம் பெற்றிருக்கிறான் . வரம் கேட்கும்பொழுது , 
நல்ல வேளையாக அவனே ஒரு விஷயத்தை விட்டு 
விட்டான் . தேவ , கந்தருவ , ராக்ஷசர்களால் தனக்கு 
மரணம் உண்டாகக் கூடாது என்று வரம் பெற்றானே 
யொழிய மானிடர்களைப் பற்றிக் கேட்கவில்லை . மனித 
ஜாதியை மறந்தோ அலட்சியம் செய்தோ விட்டு விட் 
டான் . ஆனபடியால் இதற்குவழி உண்டு " என்றான் . 

எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி . உடனே 
விஷ்ணுவைச் சரணடைந்தார்கள் . “ லோக நாதனே ! 
ராவணன் என்ற துஷ்டன் பிரம்மாவினிடம் வரம் 
பெற்று உலகத்தை இம்சை செய்து வருகிறான் : 
அதைப் பொறுக்க முடியவில்லை. அவன் அமரத்வம் 
கேட்டுப் பெற்ற வரத்தில் மனிதனால் அவனுக்கு 
மரணமில்லை என்று சேர்க்கப்படவில்லை . மறந்தோ, 
அலட்சியம் செய்தோ அவன் அதைக் கேட்கவு மில்லை , 
பிரம்மனிடமிருந்து பெறவு மில்லை . ஆகையால் தங்க 
ளுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் . மனித 
ஜன்மம் எடுத்துத் தாங்கள் தான் எங்களைக் காப்பாற்ற 
வேண்டும் " என்றார்கள் . 


மகா 


14 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நாராயணனும் அப்படியே 

என்று 

ஒப்புக் 
கொண்டு , 

" பூவுலகில் புத்திர பாக்கியத்துக்காக 
யாகம் செய்யும் தசரதனுக்கு நான்கு குமாரர்களாக 
நான் அவதரித்து ராவணனைக் கொன்று உங்களுக்கு 
விடுதலையும் தருவேன் " என்றான் . அவ்வாறே தசரத 
னுடைய மூன்று மனைவியரின் வயிற்றில் கர்ப்பவாசம் 
செய்யத் திருவுளங் கொண்டான் . 


ரிஷ்ய சிருங்கர் வேள்வித் தீயில் ஆகுதி விட்டார் . 
நெய்யைத் தீ விழுங்கிற்று . தீயிலிருந்து பொங்கி 
எழுந்தது . கொழுங் கனல் போன்ற ஒரு பெரிய 
உருவம் . அதன் பிரகாசம் சூரியனைப் போல் கண் 
களைக் கூசச் செய்தது 

இரு கைகளாலும் ஒரு திவ்விய தங்கப் பாத்தி 
ரத்தை ஏந்தி நின்றது . கம்பீரமான துந்துபி சுவரத் 
தில் சொல்லிற்று . தசரத மகாராஜனே ! உன் 
னுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு தேவர்கள் 
இந்தப் பாயசத்தை உன் மனைவியர்களுக் கென்று 
அனுப்பி யிருக்கிறார்கள் . உனக்குப் புத்திர பாக்கியம் 
உண்டாகும் . இதைப் பெற்றுக் கொண்டு உன் பத்தினி 
களுக்குத் தருவாயாக . மங்களம் ! " என்றது . 

தசரதனும் அடங்கா மகிழ்ச்சி யடைந்து குழந்தை 
யைத் தூக்கி யெடுப்பதுபோல் வெகு பிரியமாகப் 
பாத்திரத்தைப் பெற்றுக் கொண்டான் . நெருப்பி 
னின்று கிளம்பிய யாக புருஷனும் மறைந்தான் . 

வேள்வி முடிந்த பின் அரசன் பாயச பாத்தி 
ரத்தை அப்படியே எடுத்துக் கொண்டு அந்தப்புரம் 
சென்று தனது மனைவியரிடம் கூறினான் . 


விசுவாமித்திரர் 

15 . 
தேவர்களின் பிரசாதம் இதோ 

இதோ கொண்டு 
வந்திருக்கிறேன் . இதை நீங்கள் மூவரும் அருந்திப் 
புத்திரப்பேறு அடையுங்கள் ! " என்று சொன்னான் . 

இந்த மகிழ்ச்சிச் செய்தியைக் கேட்டதுமே 
அந்தப்புரம் சரத் கால சந்திர காந்தியின் பொலிவு 
அடைந்தது . தசரதனுக்கு மூன்று பத்தினிகள் . பாத் 
திரத்திலுள்ள பாயசத்தில் பாதி கௌசல்யா தேவி 
அருந்தினாள் . சுமித்திரைக்கு அப்படியே தந்து மிகுதி 
யில் ஒரு பாதியை அவள் அருந்தினாள் . மிஞ்சிய 
பாயசத்தில் பாதியைக் கைகேயி 

அருந்தினாள் . 
பின்னர் எஞ்சி நின்ற பாயசத்தைத் தசரதன் மறுபடி 
சுமித்திரைக்குக் கொடுத்தான் . 

பரம ஏழை ஒருவன் பணம் நிறைந்த பானை 
ஒன்று புதைத்துக் கிடந்ததைத் 

கிடந்ததைத் திடீர் என்று 
அடைந்து பெற்ற மகிழ்ச்சியைப் போல் 

தசரத 
னுடைய மூன்று மனைவிகளும் மகிழ்ந்து மனம் பூரித் 
தார்கள் . எதிர்பார்த்தபடி மூன்று ராஜ பத்தினிகளும் 
கர்ப்பம் தரித்தார்கள் . 


3 . விசுவாமித்திரர் 
வேள்வியில் அடைந்த பாயசத்தை அருந்தியதின் 
பயனாக மூன்று பத்தினிகளும் கர்ப்பம் தரித்தார்கள் . 
காலக்கிரமத்தில் கௌசல்யா தேவி ராமனைப் பெற்றாள் . 
அடுத்தபடி கைகேயி பரதனைப் பெற்றாள் . சுமித்திரா 
தேவி இரு குமாரர்களைப் பெற்றாள் . அவர்களே 
இரட்டையர்களான லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் 
பாயசத்தில் அருந்திய பங்கின் விகிதாசாரப்படி இந்த 
நான்கு குமாரர்களுக்கும் விஷ்ணு அம்சம் சொல்லப் 


16 

சக்கரவர்த்தித் திருமகன் 
படுகிறது . முறையே ராமன் விஷ்ணுவில் பாதி என் 
றும் , லக்ஷ்மணன் விஷ்ணுவில் கால் பங்கு என்றும் , 
பரதனும் சத்ருக்னனும் ஒவ்வொருவர் அரைக்கால் 
பங்காகவும் சொல்லப்படுகிறது . சுமித்திரை முதலில் 
அருந்தியது கால் பாகம் . கடைசியாக அருந்தியது 
கைகேயிக்குத் தந்தது போக மிஞ்சி நின்ற அரைக் 
கால் பாகம் . முந்தி அருந்திய கால் பங்கு பாயசம் 
லக்ஷ்மண சொரூபமாயிற்று . பிந்திய அரைக்கால் 
பங்கு சத்ருக்ன சொரூப மாயிற்று . இந்த விஷயங்கள் 
அவ்வளவு முக்கியமல்ல . கடவுளைப் பங்கு பண்ணிக் 
கணக்கிட முடியாது . பரம்பொருளில் ஒரு சிறு பங்கும் 
பூரணமாகவே நிற்கும் என்பது சுருதி . 

ஓம் பூர்ண மதஹ் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதச்யதே 
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே 

அங்கிருப்பது பூரணம் , இங்கிருப்பதும் பூரணம் . 
பூரணத்திலிருந்து பூரணம் உண்டாகி 

யுள்ளது . 
பூரணத்தினின்று பூரணத்தை எடுத்த பிறகும் மிஞ்சி 
நிற்பது பூரணமே . " 

பரம்பொருள் பௌதிக கணித நூல் நியதிக்கு 
அடங்காது . 

நான்கு பேர்களுக்கும் அரசகுமாரர்களுக்கு விதிக் 
கப்பட்ட எல்லாப் பயிற்சிகளும் தரப்பட்டன . குழந் 
தைப் பருவத்திலிருந்து லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் 
விசேஷப் பிரியம் வளர்ந்து வந்தது . அப்படியேதான் 
பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் பரஸ்பரம் அதிக 
அன்பு . எப்போதும் கூடவே இருப்பார்கள் . இதுவும் 
தாய்மார்கள் 

பாயசம் அருந்திய முறையிலிருந்து 
உண்டாகிய நெருங்கிய பற்று 

நெருங்கிய பற்று என்று வைத்துக் 
கொள்ளலாம் . 


விசுவாமித்திரர் . 

17 
நான்கு குமாரர்களைப் பெற்று , அவர்களுடைய 
குணங்களும் சாமர்த்தியமும் பிரீ தியும் தேஜசும் 
வளர்ந்து சிறப்புற்று வர , தசரத மகாராஜன் தேவர் 
களால் சூழ்ந்த நான்முகக் கடவுளைப் 

போல் 
சந்தோஷமாக இருந்து வந்தான் . 

ஒரு நாள் தசரதன் தன்னுடைய மந்திரிகளுடன் 
உட்கார்ந்து 

குமாரர்களுக்கு விவாகம் செய்வதைப் 
பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தான் . அப்போது 
காவல் அதிகாரிகள் பரபரப்புடன் உள்ளே வந்து , 
“ விசுவாமித்திர மகா முனிவர் அரசனைக் காணக் காத் 
திருக்கிறார் " என்றார்கள் . விசுவாமித்திரர் என்றால் 
எல்லாருக்கும் பயம் . 

மகா சக்தியும் புகழும் பெற்ற முனிவர் எதிர்பாராத 
படி தன்னைக் காண வந்திருக்கிறார் என்று தெரிந்த 
தும் தசரதன் தன் ஆசனம் விட்டு எழுந்து , முனி 
வரை எதிர்கொண்டு வரவேற்று , முறைப்படி அமரச் 
செய்தான் . 

விசுவாமித்திர முனிவர் ஓர் அரசனாக இருந்து , 
பிறகு தவஞ் செய்து முனிவரானவர் . தவத்திலும் 
வெகு பாடுபட்டு வெற்றி பெற்றவர் . சாபத்தால் 
வருந்திய திரிசங்குவின் பேரில் கருணை கொண்டு 
முன்னொரு காலத்தில் புதியதொரு பிரம்மாவையே 
உண்டாக்கி , ஒரு புதுப் பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி 
செய்து விடுவேன் என்று தொடங்கித் தம் தபோ 
பலத்தால் நட்சத்திரங்களை உண்டாக்கி , ஆகாயத்தின் 
தென் பாகத்தில் நிலைக்கச் செய்தவர் . தேவர்களின் 
வேண்டுகோளுக்கு இணங்கிப் புதுச் சிருஷ்டியை அந்த 
அளவில் நிறுத்திக் கொண்டார் . இவை ராமாயண 
நிகழ்ச்சிக்கு முன்பு . 


2 


18 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விசுவாமித்திரர் முனிவராவதற்கு முன் , கௌசிக 
ராஜாவாக இருந்த காலத்தில் , தம் சைன்யத்துடன் 
சுற்றுப் பிரயாணம் செய்துகொண்டு போகும் சமயம் , 
ஒருநாள் 

வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்குச் 
சென்றார் . வசிஷ்ட மகா முனிவரை நமஸ்கரித்து 
அவரிடம் தாமும் மரியாதை பெற்றுக் கொண்டார் . 

க்ஷேம சமாசாரம் விசாரித்த பிறகு உமக்கும் 
உம்முடைய ஆட்களுக்கும் நான் அதிதி உபசாரம் 
செய்து போஜனம் செய்வித்துக் கௌரவம் அடைய 
வேண்டும் . இந்த ஆசையை நிறைவேற்றுவீராக 
என்று வசிஷ்டர் சொன்னார் . 

விசுவாமித்திரர் , “ சுவாமி , தாங்கள் எனக்கு ஜலம் 
தந்து செய்த உபசாரமே பெரிய விருந்தாக வைத்துக் 
கொள்ளுகிறேன் . தங்களைத் தரிசித்ததே என் பாக் 
கியம் . உனக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் 
என்று தாங்கள் சொன்ன அன்பான வார்த்தைகளே 
எனக்கும் என் சேனைக்கும் செய்த பெரும் விருந் 
தாகும் . எனக்குப் போக விடை கொடுத்தருள 
வேண்டும் " என்றார் . 

ரிஷியாசிரமத்தில் பெரும் சேனையோடு வந்த ஒரு 
அரசனுக்கு எவ்வாறு விருந்து செய்விக்க முடியும் ? 
ஆகையால் வசிஷ்டர் சொன்னதைச் சாதாரண உப 
சார வார்த்தையாக வைத்துக்கொண்டு விசுவாமித்திரர் 
மேற்கண்டவாறு சொன்னார் . 

ஆனால் வசிஷ்டர் போஜனம் செய்தே போக 
வேண்டும் என்று நிர்ப்பந்தித்தார் . 

விசுவாமித்திரர் , “ கோபித்துக் கொள்ளக்கூடாது . 
தங்களுடைய போஜன உபசாரத்தை நான் இகழ்ந்த 
தாக வைத்துக்கொள்ள வேண்டாம் . 

எனக்கும் என் 


விசுவாமித்திரர் 

19 
னுடைய பெரும் பரிவாரத்துக்கும் இவ்விடம் ஆசிரமத் 
தில் எப்படி போஜன பதார்த்தங்கள் திடீர் என்று 
கிடைக்கும் ? இதற்காகத்தான் கவலைப்படுகிறேன் 
என்று வியக்தமாகச் சொன்னார் . 

வசிஷ்ட முனிவர் புன்னகை செய்து , தம் பசுவை 
அழைத்து , “ குழந்தாய் , சபலையே ! அரசனுக்கும் பரிவா 
ரத்துக்கும் வேண்டிய போஜனம் உடனே தந்து உய 
சரிப்பாய் " என்றார் . 

அப்போது கௌசிகராஜன் திகைத்துப் போகும் 
படியான ஓர் அற்புத நிகழ்ச்சி நடந்தது . அரசனு 
டைய பரிவாரத்துக்கும் பெரும் சேனைக்கும் வேண்டிய 
அளவில் அநேக விதமான ருசியான பதார்த்தங்கள் 
தாமாகத் தோன்றிக் குவிந்து விழுந்தன . அன்ன 
பான வகைகள் , பணியாரங்கள் , நெய் , தயிர் , புஷ்பம் , 
வாசனைத் திரவியங்கள் ஒன்றும் விடாமல் எல்லாம் 
மனத்தில் நினைத்த மாத்திரத்தில் ஆசிரமத்தில் எல் 
லோருக்கும் பரிமாறப்பட்டன . கௌசிகருடைய பத் 
தினிமார்கள் , மந்திரிகள் , பந்து பரிவாரங்கள் , புரோ 
கிதர்கள் , சேனையாட்கள் , வேலையாட்கள் , அனைவரும் 
ரிஷியாசிரமத்தில் திருப்தியாக விருந்து உண்டு . ரிஷி 
யின் தபோ பலத்தைக் கண்டு வியப்பில் மூழ்கினார்கள் . 

விசுவாமித்திரர் தம்முடைய நன்றியைத்தெரிவித்து 
விட்டு முடிவில் வசிஷ்டரைக் கேட்டுக்கொண்டார் . 

இந்தச் சபலையை எனக்குத் தர வேண்டும் . 
இதன் சக்தியை நான் கண்டேன் . இத்தகைய 
பொருள் ராஜ தருமத்தின்படி அரசனுக்கே உரியது " 
என்றார் . 

இதைக் கேட்ட வசிஷ்டர் மிகவும் வருத்தப்பட் 
டார் . சபலையை விட்டுத் தாம் பிரிய முடியாது , அதற் 


யாது 


20 

சக்கரவர்த்தித் திருமகன் 
குப் பல காரணங்கள் உண்டு என்று சொல்லி , 
பசுவைக் கொடுக்க மறுத்தார் . 

மறுக்க மறுக்க அரசனுக்கு ஆசை அதிகரித்தது . 
பசுவுக்குப் பதிலாக உமக்கு இதைத் தருவேன் , 
அதைத் தருவேன் என்று கௌசிகர் வசிஷ்டருடைய 
மனத்தை மாற்றப் பார்த்தார் . முடியவில்லை . வசிஷ் 
டர் ஒரே உறுதியாக , இந்தப் பசுவுக்கு விலையாக 
நீர் கொடுக்கக் கூடிய செல்வம் அனைத்தும் எனக்குக் 
கொடுத்தாலும் பயனில்லை . சபலையைக் கொடுக்க முடி 

என்று சொல்லி விட்டார் . 
அதன் பேரில் விசுவாமித்திரர் கடுங் கோபம் 
கொண்டு , தம் சேனையாட்களுக்கு உத்தரவிட்டுச் 
சபலையைப் பலவந்தமாக இழுத்துப் போகப்பார்த்தார் . 

சபலை கண்ணீர் விட்டு அழுதுகொண்டு , “ நான் 
ரிஷிக்கு என்ன அபராதம் செய்தேன் ? ஏன் என்னைக் 
கைவிட்டார் ? இவர்கள் என்னை இழுத்துக்கொண்டு 
போகப் பார்க்கிறார்களே! என் எஜமானராகிய முனிவர் 
சும்மா பார்த்துக் கொண்டிருக்கிறாரே ! " என்று சுற்றி 
நின்ற சேனையாட்களை முட்டித் துரத்திவிட்டு வசிஷ் 
டரிடம் சரண மடைந்தது . 

கூடப் பிறந்த தங்கையைப்போல் பிரியமான தம் 
அருமைப் பசு சோகத்தால் கதறுவதைப் பார்த்து 
வசிஷ்டர் , " குழந்தாய் , உன்னை இம்சிக்கும் இவர்களைத் 
தாக்கும்படியான சேனையை நீ உண்டாக்குவாயாக ! "" 
என்று சொன்னார் . 

உடனே அப் பசு . " ஹூம் , ஹூம் 
கர்ஜித்துக் கர்ஜித்து எண்ணிறந்த வீரர்களை உண் 
டாக்கி விசுவாமித்திரருடைய 

ஆட்களைச் 

சிதற 
அடித்தது . 


என்று 


விசுவாமித்திரர் 


21 


இதைக் கண்ட விசுவாமித்திரர் , கண்கள் சிவந்து 
அடங்காக் கோ பங் கொண்டு , ரதம் ஏறிப் பாணங் 
களைப் பிரயோகித்தார் . சபலையும் புதிய புதிய படை 
வீரர்களைத் தன் உடலிலிருந்து வெளிப்படச் செய்து 
விசுவாமித்திரரை முறியடித்து அவர் பெருஞ் சேனை 
யையும் நாசம் செய்தது . போர் முற்றிப் போயிற்று . 
விசுவாமித்திரருடைய குமாரர்களில் சிலர் வசிஷ்ட 
ரையே கொல்ல வந்தார்கள் . வசிஷ்டர் அவர்களைப் 
பார்த்து வாயால் அதட்டியதும் சாம்பலானார்கள் . 

அவமானமடைந்த விசுவாமித்திரர் முகக் காந் 
தியை இழந்து அந்த இடத்திலேயே தம் ராஜ்யத்தை 
ஒரு மகனிடம் ஒப்படைத்துவிட்டு , வசிஷ்டரை எப்படி 
யாவது அடக்க வேண்டும் என்று உமாபதியை நோக் 
கித் தவஞ் செய்ய இமயமலைச் சாரலுக்குப் போய் 
விட்டார் . 


4. பிரம்ம தண்டம் 


விசுவாமித்திரருடைய உக்கிர தவத்தைக் கண்டு 
பரமசிவன் மகிழ்ந்து தரிசனம் தந்தான் . 

அரசனே ! உனக்கு என்ன வேண்டும் ? எதை 
விரும்பித் தவம் செய்தாய் ? " என்று மகாதேவன் 
கேட்டான் . 

விசுவாமித்திரர் கைகூப்பி வணங்கி , “ சுவாமி , என் 
தபசு உமாபதிக்குத் திருப்தி தந்திருந்தால் தனுர் 
வேதத்தை எனக்குப் பூரணமாக அருள வேண்டும் . 
சகல அஸ்திரங்களும் எனக்கு வசமாக்கித் தந்தருள 
வேண்டும் " என்றார் . 





22 

சக்கரவர்த்தித் திருமகன் 
" அப்படியே ஆகட்டும் " என்று சொல்லி , தேவர் 
கள் , தானவர்கள் , கந்தர்வர்கள் , ரிஷிகள் , யக்ஷர்கள் , 
ராக்ஷஸர்கள் அனைவரும் அடைந்த எல்லா அஸ்திரங் 
களையும் விசுவாமித்திரருக்கு மகாதேவன் தந்தான் . 

பரமேசுவரன் தந்த வரத்தைப் பெற்றுக்கொண்டு 
விசுவாமித்திரர் திரும்பினார் . தவத்தால் தாம் அடைந்த 
சக்தியைக் குறித்துப் பருவகால சமுத்திரத்தைப்போல் 
அகங்காரம் பொங்கி , வசிஷ்டரைத் தீர்த்து விட்டேன் 
என்று தமக்குள் எண்ணிக்கொண்டே திரும்பினார் . 

நேரே வசிஷ்டர் ஆசிரமத்துக்குச் சென்றார் . விசு 
வாமித்திரர் கோபத்தோடு யமனைப் போல் வருவதைக் 
கண்டு வசிஷ்டரின் ஆசிரமத்திலிருந்த சீடர்களும் 
பிராணிகளும் திகில்கொண்டு மூலைக்கு மூலை ஓடினார்கள் . 

விசுவாமித்திரர் விட்ட ஆக்னேயாஸ்திரத்தின் 
வேகத்தால் ஆசிரமம் எரிந்து சாம்பலாயிற்று . “ பயப் 
படவேண்டாம் ” என்று வசிஷ்டர் எவ்வளவு சொன்னா 
லும் சிதறி ஓடுகிறவர்கள் பயம் தாங்காமல் ஓடிக் 
கொண்டே யிருந்தார்கள் . 

வசிஷ்டர் இதைக் கண்டு வருத்தப்பட்டு இந்தக் 
கௌசிகருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று 
காலாக்கினி போல் ஜொலிக்கும் தம் பிரம்ம தண்டத் 
தைக் கையில் எடுத்து , “ மூடனே ! " என்றார் . 

விசுவாமித்திரர் ஆக்ரோஷங் கொண்டு “ ஏய் 
வசிஷ்டரே ! நில்லும் , நில்லும் ! என்று அதட்டி , தாம் 
புதிதாகக் கற்ற ஆக்னேயாஸ்திரத்தை அவர்மேல் 
விட்டார் . 

வசிஷ்ட மகா முனிவர் , இதோ நிற்கிறேன் , 
நான் ஓடவில்லை " என்று கூறிப் பிரம்ம தண்டத்தைத் 
தமக்கு முன்னே நிறுத்தினார் . விசுவாமித்திரருடைய 


பிரம்ம தண்டம் 


23 


அஸ்திர மெல்லாம் தண்ணீரைக் கண்ட நெருப்பைப் 
போல் அணைந்து நின்றன . 

பிறகு விசுவாமித்திரர் தாம் அடைந்த அஸ்திரங் 
கள் அவ்வளவையும் பிரயோகித்தார் . அவை அனைத் 
தையும் வசிஷ்டருடைய பிரம்ம தண்டம் விழுங்கிற்று 
முனிவர் சுகமாக நின்றார் . இந்த அற்புத நிகழ்ச்சி 
யைக் கண்டு விசுவாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை 
விடுத்தார் . 

* பிரம்மாஸ்திரத்தைப் பிரயோகித்து விட்டாரே , 
என்ன கதியாகுமோ என்று ரிஷிகளும் தேவர்களும் 
கவலையுற்றார்கள் . முனிவருடைய பிரம்ம தண்டம் அரச 
னுடைய பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கி விட்டது . 
அஸ்திரத்தை உட்கொண்ட வசிஷ்டரின் பிரம்ம தண் 
டத்தினின்று நெருப்புப்பொறிகள் சுற்றிலும் பறந்தன . 
தண்டத்தைப் பிடித்து நின்ற வசிஷ்டருடைய உட 
லும் நெருப்பாக ஜொலித்தது . 

விசுவாமித்திரர் பிரமித்துப் போனார் . பெருமூச் 
செறிந்து “ நான் தோற்றேன் . க்ஷத்திரிய பலம் என் 
னத்துக்காகும் ? இந்த ரிஷி ஒரு கோலை வைத்து நான் 
விடுத்த அஸ்திரங்களை யெல்லாம் விழுங்கித் தீர்த்தார் . 
பரமசிவன் என்னை ஏமாற்றிவிட்டான் . இவரைப்போல் 
நானும் பிரம்ம ரிஷியாக வேண்டுமே யொழிய வேறு 
வழியில்லை " என்று யுத்தத்தை நிறுத்தி மறுபடியும் 
கடுந்தவம் செய்வதற்காகத் தென்புறம் சென்றார் . 

பிரம்மாவை உபாசித்து அனேக ஆண்டுகள் தவம் 
செய்தார் . முடிவில் நான்முகன் பிரஸன்னமானான் . 
“ குசிக புத்திரனே! உன் தவத்தால் ராஜ ரிஷிப் பத 
வியை அடைந்தாய் ” என்று விசுவாமித்திரரை ஆசீர் 
வதித்து விட்டு மறைந்தான் . 


2A 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தாம் செய்த கோரமான தவமெல்லாம் ராஜரிஷிப் 
பதவியைத்தானே தந்தது என்று துக்கமடைந்து , 
இன்னும் மிகக் கோரமான தவங்களைச் செய்யலானார் . 


5 .. திரிசங்கு 


விசுவாமித்திரர் இவ்வாறு தவம் செய்துகொண் 
டிருந்த காலத்தில் சூரிய குல அரசன் திரிசங்கு என்ப 
வன் பெரும் புகழுடன் அனேக ஆண்டுகள் அரசு 
புரிந்து தேகத்துடன் சுவர்க்கம் போக வேண்டும் 
என்று ஆசை கொண்டான் . அதற்காக வசிஷ்டரிடம் 
சென்றான் . வசிஷ்டர் அவனுடைய குல குரு . 

அவர் , “ உம்மால் இது இயலாது . வேண்டாம் . 
இந்த யோசனையை விட்டுவிடுவீராக " என்றார் . 

திரிசங்குவுக்கு இது பிடிக்கவில்லை . வசிஷ்ட 
ருடைய புத்திரர்களிடம் போய் , “ உங்களுடைய தகப் 
பனார் , என்னுடைய குருவானவர் , முடியாது என்று 
சொல்லி விட்ட இந்த யாகத்தை நீங்கள் நடத்தித் 
தாருங்கள் . என்னுடைய குரு என்னைக் கை விட்டு 
விட்டார் . நீங்கள் என் வேள்வியை நடத்தித் தர 
வேண்டும் " என்றான் . 

வசிஷ்ட குமாரர்களுக்கு மிகுந்த கோபம் வந்தது . 

“ ஏன் உமக்கு இந்தத் துர்ப்புத்தி பிடித்தது ? உம் 
முடைய குருவும் எங்கள் பிதாவும் சொன்ன சொல்லுக் 
குக் கட்டுப்படாமல் எங்களிடம் வந்திருக்கிறீர் . திரும் 
பிப் போவீராக " என்றார்கள் . திரிசங்கு அதைக் கேட் 
காமல் , மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக்கொண்டே 
நின்றான் . 


அரசனை , 


திரிசங்கு 

25 
" மூர்க்க அரசனே ! எங்கள் பிதாவை அவமதிக்க 
எங்களை நீர் பயன்படுத்திக் கொள்ளப் பார்க்கிறீர்; 
திரும்பிப் போவீராக ! " என்றார்கள் . 

“ உங்களால் முடியா விட்டால் வேறு யாரையாவது 
நான் தேடி யடைந்து என் காரியத்தை முடித்தே தீரு 
வேன் ” என்று திரிசங்கு அவர்களுக்குக் கோபம் அதி 
கரிக்கும் முறையில் சொன்னான் . 

அவர்கள் அதைப் பொறுக்காமல் 
" குருவை அவமதித்த அரசனே ! நீ சண்டாளன் " 
என்று சபித்து விட்டு , அவனை அனுப்பிவிட்டார்கள் . 

அன்றிரவு தூங்கினவன் காலையில் , தன் அழகிய 
உருவமும் காந்தியும் நிறமும் இழந்து , அவலட்சண 
வடிவத்தோடு , பீதாம்பரத்துக்குப் பதில் அழுக்குத் 
துணியோடு எழுந்தான் . அவன் அணிந்திருந்த ஆபர 
ணங்கள் எல்லாம் மாறிவிட்டன . மந்திரிகளும் பரிவார 
மும் நகரத்து ஜனங்களும் அரசனுடைய சாப உருவத் 
தைப் பார்த்துத் தூர விலகி ஓடினார்கள் . எல்லாரும் 
அவனைக் கண்டு வெறுத்தார்கள் . வெட்கமும் துக்க 
மும் மேலிட்டு அரசன் தன்னந் தனியாக ஊரை விட்டு 
விலகி ஊண்உறக்க மின்றி இரவும்பகலும் திரிந்தான் . 

சண்டாள வேஷத்தோடு திரிசங்கு ராஜன் தபோ 
தனராகிய விசுவாமித்திரர் ஆசிரமத்துக்குச் சென்றான் . 
அவர் இவனைக் கண்டதும் கருணை மேலிட்டு, “ நீ திரி 
சங்கு ராஜா அல்லவா ? ஏன் இந்த வடிவம் அடைந் 
தாய் ? யாருடைய சாபம் ? " என்று கேட்டார் . 

திரிசங்கு நடந்த விஷயம் எல்லாம் சொல்லி , 
“ நான் என் ராஜ்யத்தைத் தருமம் தவறாமல் பரிபாலித் 
தேன் . சத்திய வாழ்க்கை நடத்தினேன் . நான் ஒரு 
பாபமும் செய்ததில்லை . எந்த விதத்திலும் யாருக்கும் 


26 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தீங்கு செய்தது கிடையாது . என் குருவும் அவருடைய 
குமாரர்களும் என்னைக் கைவிட்டு , என்னை இந்த 
நிலை அடையச் சாபமிட்டு விட்டார்கள் . நீர்தான் 
காப்பாற்ற வேண்டும் " என்று கூறி அவர் காலில் 
விழுந்தான் . 

சாபத்தின் பயனாகச் சண்டாளனாகி விட்ட அரச 
னிடம் விசுவாமித்திரருக்கு அனுதாபம் பொங்கி வந் 
தது . விசுவாமித்திரருடைய கஷ்டம் இதுவே . அவ 
ருடைய இரக்கம் , அன்பு , கோபம் , முதலிய உணர்ச்சி 
வேகங்கள் அதிக தீவிரம் . 

அவனைப் பார்த்து மதுரமான மொழியில் சொன் 
னார் : “ அப்பனே ! இக்ஷ்வாகு குலத் தரசனே ! உனக்கு 
நல்வரவு. உன் தரும வாழ்க்கையைப் பற்றி நான் 
நன்றாக அறிந்தவன் . உனக்கு நான் அபயம் தந் 
தேன் . ரிஷிகள் உள்பட எல்லோரையும் அழைத்து , 
நீ நடத்த வேண்டும் என்று விரும்பிய வேள்வியை 
நான் நடத்தித் தருவேன் . குருவின் கோபத்தால் 
நீ அடைந்த இந்தச் சண்டாள வடிவத்தோடேயே 
நீ சுவர்க்கம் சேருவாய் . இது நிச்சயம் ” என்று வாக் 
களித்து விட்டார் . 
யாகத்துக்கு வேண்டிய 

வேண்டிய ஏற்பாடுகள் செய்து 
விட்டு , “ உன் குருவால் உனக்கு நேர்ந்த இந்தச் சண் 
டாள தேகத்தோடே நீ சுவர்க்கம் அடைவாய் . எப் 
போது நீ கௌசிகனிடம் சரணமடைந்தாயோ அப் 
போதே நீ கோரிய எண்ணம் நிறைவேறினதாக 
வைத்துக் கொள் " என்று திரிசங்கு மகாராஜனுக்கு 
மறுபடியும் தைரியம் சொன்னார் . 

சொல்லி விட்டுத் தம் சீடர்களுக்கு உத்தரவிட் 
டார் : “ நீங்கள் . போய் எல்லா ரிஷிகளையும் சிஷ்யர் 


திரிசங்கு 

27 
களோடு வேள்விக்கு வரும்படி நான் அழைத்ததாகச் 
சொல்லுங்கள் " என்றார் . 

சீடர்களும் அவ்விதமே எல்லாப் பெரியோர்களிட 
மும் சென்று விசுவாமித்திரருடைய அழைப்பைத் தெரி 
வித்தார்கள் . அநேகமாக எல்லோரும் வருவதற்குச் 
சம்மதித்தார்கள் . மகாதபஸ்வியான விசுவாமித்திரரின் 
அழைப்பை நிராகரிக்க அவர்களுக்குத் தைரியமில்லை . 

ஆனால் வசிஷ்டரின் குமாரர்களை அழைத்தபோது 
அவர்கள் , “ நாங்கள் வரமாட்டோம் என்று ரிஷியிடம் 
சொல்லுங்கள் . ரிஷி எவ்வளவு தபஸ்வியாயிருந்தா 
லும் க்ஷத்திரியரான ஒருவர் எப்படி இவ்விதமான மந் 
திரச் சடங்குகளை நடத்தக் கூடும் ? அதிலும் சண்டாள 
னுக்காக எப்படி யாகம் நடத்தலாம் ?" என்று ஆட்சே 
பித்து மறுத்து விட்டார்கள் . 

இதைக் கேட்டதும் விசுவாமித்திர ரிஷி கடுங் 
கோபங்கொண்டு , " நான் செய்யும் காரியத்தில் ஒரு 
தவறுமில்லை . கர்வங் கொண்ட இந்த வசிஷ்ட குமா 
ரர்கள் இறந்து சாம்பலாகக் கடவார்கள் . அவர்கள் 
ஏழு ஜன்மம் வரையில் நாய் தின்னும் ஜா தியாகக் 
கடவார்கள் " என்று சபித்து விட்டு , நிச்சயித்தபடி 
யாகத்தைச் செய்ய ஆரம்பித்தார் . 

கூடியிருந்த பெரியோர்களுக்கெல்லாம் காரியத்தை 
எடுத்துச் சொன்னார் . 

“ மகா தர்மவான் , சத்யவான் , இக்ஷ்வாகு குலத் 
தரசன் , இவன் சரீரத்தோடு சுவர்க்கம் செல்லவேண்டு 
மென்று இந்த வேள்வியைச் செய்ய நான் நிச்சயித் 
திருக்கிறேன் . நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு 
காரியத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் " என்று 
கேட்டுக் கொண்டார் . 


28 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இவர் மகா பலம் பெற்ற தபஸ்வி , இவருடைய 
கோபத்தை நாம் தாங்க முடியாது என்று பயந்து எல் 
லாரும் வேள்வியில் கலந்து கொண்டார்கள் . எல்லாச் 
சடங்குகளையும் கௌசிகருடைய தலைமையில் கிரமப்படி 
நடத்தினார்கள் . 

வேள்வியின் முடிவில் தேவர்களை அழைத்து , 
“ அவியைக் கொள்ளுங்கள் ” என்று சொல்லவேண்டிய 
காலம் வந்தது . அப்படியே விசுவாமித்திரர் தேவர் 
களை மந்திரம் சொல்லி அழைத்தார் . ஆனால் யாரும் 
வரவில்லை ! வேள்வி வீணாயிற்று . அழைப்புக்குப் பயந்து 
வந்த ரிஷிகள் மனத்துக்குள் விசுவாமித்திரரைப் 
பரிகசித்தார்கள் . 

விசுவாமித்திரருக்குக் கடுங்கோபம் வந்து , தன் 
கையில் வைத்திருந்த நெய்க் கரண்டியை உயரத் தூக் 
கித் திரிசங்கு ராஜனை நோக்கி , “ என் தவத்தின் வலி 
மையைப் பார்ப்பாய் , திரிசங்குவே ! என் முயற்சியும் 
தவமும் சக்தி அவ்வளவும் உனக்குப் பயன்படுவதாக . 
என் தவத்துக்குச் சிறிதளவேனும் சக்தி உண்டாயின் 
நீ உன் சரீரத்துடன் இப்போதே சுவர்க்கம் ஏறுவாய் ! 
தேவர்கள் அவி எடுத்துக் கொள்ளாததுபற்றி எனக் 
குக் கவலையில்லை . 

அரசனே , 

செல் மேலே ! " 
என்றார் . 

அப்போது ஓர் அற்புதம் நடந்தது . அங்கே கூடி 
யிருந்த ரிஷிகள் , பிராமணர்கள் கண் கொட்டாமல் 
பார்த்துக் கொண்டிருக்கச் சண்டாளனான ராஜா அப் 
படியே ஆகாயத்தில் கிளம்பினான் . விசுவாமித்திர 
ருடைய தவ வலிமையை அப்போது உலகம் கண்டது . 

திரிசங்கு சுவர்க்கத்தை அடைந்தான் . உடனே 
இந்திரன் பார்த்தான் . “ சண்டாள் சரீரத்துடன் எவன் 


திரிசங்கு 

29 
இங்கே வருகிறான் ? - குருவினிடம் சாபம் பெற்ற 
மூடனே , போ ! " என்று கீழே தள்ளிவிட்டான் . சுவர்க் 
கத்திலிருந்து திரிசங்கு கதறிக்கொண்டு தலைகீழாக 
விழுந்தான் . கீழே விழவிழ , " ஐயோ , என்னைக் காப் 
பாற்றுவீர் ! காப்பாற்றுவீர்! " என்று திரிசங்கு கதறினான் . 

இதைப் பார்த்துக் கொண்டிருந்த விசுவாமித்திரர் 
தம் தபோ பலத்தைத் தேவர்கள் இப்படியா இகழ் 
கிறார்கள் என்று கோபாவேசங் கொண்டு , “ நில் ! நில் ! " 
என்று சொல்லி அத்தனை ரிஷிகளுக்குமிடையில் ஒரு 
புது சதுர்முகப் பிரம்மாவைப் போல் ஜொலித்தார் . 
தலைகீழாக விழுந்த திரிசங்கு , விசுவாமித்திரர் நில் 
என்றதும் நடு ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாகப் பிர 
காசித்துக் கொண்டு அப்படியே நின்றான் . அந்தக் 
கணமே ஆகாயத்தில் திரிசங்கு நின்ற தென் திசை 
யில் புதிய துருவம் , புதிய சப்த ரிஷிகள் இன்னும் பல 
நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து நிறைத்துவிட்டார் . 

“ புது இந்திரனையும் உண்டாக்கி நிலை பெறச் 
செய்வேன் . புதிய தேவர்களையும் உண்டாக்குவேன் " 
என்று சொல்லிச் சொன்னபடியே செய்ய ஆயத்த 
மானார் . 

இது என்ன ! விபரீதமாக முடியும் போலிருக் 
கிறதே " என்று எண்ணித் தேவர்களும் , ரிஷிகளும் 
விசுவாமித்திரரிடம் வந்தார்கள் . 

விசுவாமித்திரரிடம் நயமாகப் பேசி , “ இந்தக் காரி 
யம் வேண்டாம் , திரிசங்கு முதலிய எல்லா நட்சத்திரங் 
களும் தாங்கள் நிர்ணயித்தபடியே சாசுவதமாக இருக் 
கட்டும் . தங்களுடைய புகழுக்குக் குறைவு வேண்டாம் . 
கோபத்தைத் தணித்துக் கொண்டு எங்களைக் காப் 
பாற்ற வேண்டும் " என்று கேட்டுக் கொண்டார்கள் . 


30 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இப்படி விசுவாமித்திரரை ஒருவாறு சமாதானப்படுத்தி 
விட்டுத் திரும்பினார்கள் . அது வரை விசுவாமித்திரர் 
செய்த தவம் இவ்வாறு செலவழிந்து போய்விட்டது . 


6 . ‘ வசிஷ்டர் வாயால் 
கோபத்திலும் சாபத்திலும் தம் தபோபலம் செல 
வழிந்து போனதைக் கண்டு விசுவாமித்திரர் மறுபடி 
யும் கோரமான தவஞ் செய்வதற்காக மேற்கே புஷ்கர 
தீர்த்தத்துக்குச் சென்றார் . 

அவ்விடத்திலும் , பல ஆண்டுகள் செய்த தவம் 
நன்றாக முற்றிப் பயன் தரும் சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி 
நடந்து , மறுபடியும் கோபத்தால் சமநிலை இழந்து 
விட்டார் . தம் புத்திரர்களையே சபித்துவிட்டார் . அதன் 
பின் , இனிக் கோபத்துக்கு இடம் தரக்கூடாது என்று 
சங்கற்பம் செய்து கொண்டு மறுபடியும் தவஞ் செய்ய 
ஆரம்பித்தார் . பல்லாண்டுகளுக்குப் பின் பிரம்மனும் 
தேவர்களும் அவருக்குத் தரிசனம் தந்தார்கள் . 

“ கௌசிகரே ! நீர் செய்த தவம் பலித்தது . நீர் 
இனி அரசர் கணக்கில் இல்லை . பூரண ரிஷியாகி விட் 
டீர் " என்று சொல்லிக் கௌரவித்துவிட்டு நான்முகன் 
திரும்பினான் . 

அதனால் விசுவாமித்திரர் எப்படித் திருப்தியடை 
வார் ? பரமசிவனிடம் பெற்றது அஸ்திரங்கள் . இப் 
போது பெற்றது ரிஷி பதவி . அவர் விரும்பியதோ 
வசிஷ்டருக்குச் சமானமான சக்தி . ஆனபடியால் இன் 
னும் பல்லாண்டு கடுந் தவஞ் செய்ய நிச்சயித்தார் . 

தேவர்களுக்கு இது பிடிக்கவில்லை . இதை எப்படி 
யாவது தடுக்கவேண்டும் என்று புஷ்கர தீர்த்தத்துக்கு 


வசிஷ்டர் வாயால் 

31 
மேனகையை அனுப்பினார்கள் . புஷ்கர தீர்த்தத்தில் 
அந்த அப்ஸர ஸ்திரீ ஸ்நானம் செய்ய வந்தாள் . அவ 
ளுடைய அழகினால் விசுவாமித்திரர் வஞ்சிக்கப்பட்டார் . 
தம் தவத்தை நிறுத்திவிட்டு, சுகமாகப் பத்து ஆண்டு 
கள் கழித்தார் . பத்து ஆண்டுகளும் ஒரு பகல் ஒரு 
இரவு போல் கழிந்து விட்டன . 

பிறகு விழித்துக் கொண்டார் . " ஐயோ , இப்படி 
யாயிற்றே ? " என்று வருந்தித் துக்கப்பட்டார் . 

மேனகைக்கு நடுக்கம் . சாபத்துக்குத் தயாராகக் 
கை கூப்பி நின்றாள் . முனிவர் தம் கோபத்தை அடக்கிக் 
கொண்டு , “ இது என்னுடைய மடமை ; உன் குற்ற 
மல்ல ! " என்று மதுரமாகப் பேசி அனுப்பிவிட்டு , இமா 
லயம் சென்றார் . மறுபடி ஆயிரம் வருஷங்கள் இந்திரி 
யங்களை அடக்கி உக்கிர தபசு செய்தார் . 
தேவர்கள் சூழ 

நான்முகன் பிரசன்னமாகி , 
“ விசுவாமித்திரரே ! நீர் மேனகையைச் சபிக்காமல் 
பொறுத்து மறுபடியும் கடுந்தவம் ஆரம்பித்து முடித் 
தீர் . நீர் மகரிஷி பதவியை அடைந்துவிட்டீர் ” என்று 
ஆசீர்வதித்தான் . 

விசுவாமித்திரர் மகிழ்ந்தார் . ஆயினும் அவருடைய 
எண்ணம் அப்போதும் நிறைவேறவில்லை . மறுபடி அற் 
புதமானதும் அதுவரை யாருமே செய்யாததுமான 
தவம் ஆரம்பித்தார் . ஆயிரம் வருஷம் செய்தார் . 

தேவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள் . மறு 
படி ஓர் அப்ஸர ஸ்திரீயை அனுப்பி வைத்தார்கள் . 

“ ரம்பையே! உன்னுடைய தயவு வேண்டும் . நீ 
எப்படியாவது விசுவாமித்திர ரிஷியை ஏமாற்றி அவ 
ருடைய தவத்தை நிறுத்த வேண்டும் " என்று இந்தி 
ரன் கேட்டுக்கொண்டான் . அவள் பயப்பட்டாள் . ஆயி 


32 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னும் இந்திரனுடைய ஏவலை ஒப்புக் கொண்டு போய் 
விசுவாமித்திரருடைய மனத்தைக் கலைத்தாள் . கிளம் 
பிய காமத்தை அடக்கிக் கொண்டாராயினும் இப்படி 
மோசம் செய்ய வந்தாளே என்று கோபங் கொண்டு , 
‘ நீ கல்லாகப் போவாய் என்று சாபமிட்டார் . ரிஷிக 
ளுடைய சாபம் அவர்கள் மனத்தில் எழும் கோபமே . 
எண்ணிய எண்ணம் தபோ பலத்தால் உடனே சாப 
மாகி நிறைவேறி விடுகிறது . தவம் நஷ்டமாகி விடு 
கிறது . 

மறுபடி உறுதியான தீர்மானம் செய்து கொண்டு 
அன்னபானம் , பேச்சு மூச்சு எல்லாம் அடக்கி விட்டு , 
அதுவரையில் ஒருவரும் செய்யாத மகா தபஸை ஆரம் 
பித்து முடித்தார் . 

இதுவும் ஆயிரம் வருடங்கள் நடந்தது . தேவர் 
கள் பலவித இடையூறுகள் செய்து பார்த்தார்கள் ; 
தவத்தைக் கலைக்க 

விசுவாமித்திர 
ருடைய உடல் ஒரு மரக்கட்டை போல் ஆயிற்று . இந் 
திரியச் செயல்கள் எல்லாம் நின்றுபோய் உயிர்மட்டும் 
இருந்தது . 

தேவர்கள் அனைவரும் விசுவாமித்திரர் செய்த 
தவத்தின் உக்கிரத்தால் தவித்தார்கள் . அந்த வேதனை 
தாங்க முடியாமல் அவர்கள் பிரம்மனிடம் சென்று கை 
கூப்பி , " நாதனே ! எங்களால் கௌசிக மகரிஷியினு 
டைய தவத்தை இனிப் பொறுக்க முடியாது . இடை 
யூறு செய்ய நாம் எடுத்துக் கொண்ட முயற்சிகள் ஒன் 
றும் பயன்படவில்லை . அவருடைய தவத்தின் வெப் 
பத்தால் நாம் அழிந்து போவோம் போலிருக்கிறது . 
அவர் விரும்பிய வரத்தைத் தந்துவிட வேண்டும் " 
என்று கேட்டுக்கொண்டார்கள் . 


முடியவில்லை . 


வசிஷ்டர் வாயால் - 

33 : 
அப்படியே தேவர்கள் சூழ நான்முகன் விசுவா 
மித்திரரிடம் சென்று தரிசனம் தந்து , “ நீர் பிரம்ம ரிஷி 
யாகிவிட்டீர் . உமக்கு எல்லா மங்களமும் ஆகுக " 
என்று ஆசீர்வதித்தான் . விசுவாமித்திரர் மகிழ்ந்தார் . 
ஆயினும் , 

இந்தப் பதவி வசிஷ்டர் வாயால் வந்தால் அல் 
லவோ நான் பூரண திருப்தி யடையலாம் ? " என்று மிக 
வினயமாகச் சொன்னார் . 

வசிஷ்டரும் பழைய சண்டையை நினைத்துப் புன் 
னகை செய்து , நீர் செய்த கடுந் தவங்களின் பயனை 
நீர் அடைந்தீர் . நீர் பிரம்மரிஷி என்பதைப் பற்றி ஒரு 
சந்தேகமுமில்லை " என்றார் . எல்லோரும் மகிழ்ந் 
தார்கள் . 

இவ்வாறு அற்புத தவங்கள் அற்புத முறையில் 
விடா முயற்சியுடன் செய்து வெற்றி பெற்ற மாமுனிவர் 
தசரதன் சபைக்கு எதிர்பாராமல் திடீர் என்று வந்தார் . 

இந்திரனுடைய சபைக்கு நான்முகன் வந்தால் 
தேவராஜன் எவ்வாறு வரவேற்பானோ அதுபோல் தச 
ரதன் எழுந்து முனிவரை வரவேற்று , முனிவருடைய 
பா தங்களைத் தொழுது , இன்றே என் 
தொடர்பு தீர்ந்துவிட்டது . இது என் முன்னோர் செய்த 
தவப் பயனே . இரவு தீர்ந்து சூரியோதயமானது 
போல் தங்களுடைய திருமுகம் கண்டேன் . இனி எனக் 
கென்ன குறை ? அரசனாக ராஜ்யத்தை ஆண்டு தவத் 
தினால் பிரம்ம ரிஷியான தாங்கள் என்னைத் தேடி வந் 
தீர்களே! என்னால் என்ன காரியம் ஆக வேண்டும் ? 
சொல்லி அருளவேண்டும் ! அதைச் செய்யக் கடமைப் 
பட்டவன் நான் . எதை விரும்புகிறீரோ அதைச் செய் 
வேன் " என்றான் . 


வினைத் 


3 


34 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தசரதன் சொன்ன சொல்லைக் கேட்டு விசுவாமித் 
திரர் மிக மகிழ்ந்தார் . அவருடைய தேஜசு இன்னும் 
அதிகமாகப் பிரகாசித்தது . 

“ அரசனே ! உம்முடைய பொன் மொழிகள் 
உமக்கே தகும் . உம்மைத் தவிர வேறு யார் இப்படிப் 
பேசுவார்கள் ? நீர் பிறந்த குலம் இக்ஷ்வாகு குலம் . நீர் 
அடைந்திருக்கும் குருவோ வசிஷ்ட முனிவர் . வேறு 
எவ்வாறு நீர் பேசுவீர் ? நான் கேளாமலேயே நீர் வாக் 
குத் தந்து விட்டீர் . அது என் இதயத்தைத் திருப்தி 
செய்து விட்டது . நான் வந்த காரியத்தைப் பூர்த்தி 
செய்து தருவீராக என்று கூறித் தாம் வந்த காரி 
யத்தை உடனே சொல்ல ஆரம்பித்தார் . 


7. “ ராமனைத் தருவீர் ” 
“ நான் நியமம் பூண்டு ஒரு வேள்வி நடத்து 
கிறேன் . ஆரம்பித்து முடியும் தறுவாயில் மாரீசன் , 
சுபாஹு என்ற இரண்டு அரக்கர்கள் அதைக்கெடுத்து 
வருகிறார்கள் . அவர்கள் தேக பலமும் வீரியமும் யுத் 
தப் பயிற்சியும் பெற்ற அரக்கர்கள் . சாபமிட்டு அவர் 
களை நானும் மற்ற ரிஷிகளும் அடக்க முடியும் . ஆனால் 
நியமமும் தவமும் கெடாமல் நடந்துகொள்ள வேண் 
டியதாக இருக்கிறது . இந்தச் சங்கடத்தில் நானும் 
மற்ற ரிஷிகளும் கஷ்டப்படுகிறோம் . மாமிசமும் ரத்த 
மும் யாக வேதிகை பேரில் எறிந்து வேள்வி நடை 
பெறாமல் செய்து வருகிறார்கள் . உம்முடைய வீர குமா 
ரர்களில் மூத்தவனான ராமனை என்னுடன் அனுப்பினீ 
ரானால் எங்களுடைய கஷ்டம் நீங்கும் . என் பாதுகாப் 
பில் அவனுடைய வீரமும் திவ்விய பலமும் வளர்ந்து 


35 


" ராமனைத் தருவீர் " 
இந்த அரக்கர்களை எதிர்த்து வெற்றியோடு பெரும் 
புகழ் அடைவான் . இது நிச்சயம் . ராஜகுமாரனைச் சில 
நாட்களுக்கு என்னிடம் ஒப்புவிப்பீராக . நான் கேட் 
டதை மறுக்க வேண்டாம் . நான் கேட்பதற்கு முன்பே 
நீர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக . 
குமாரனுடைய க்ஷேமத்தைப் பற்றிச் சந்தேகப்பட 
வேண்டாம் . இந்தக் காரியத்தை நீர் செய்தால் மூவு 
லகத்திலும் என்றென்றைக்கும் புகழடைவீர் . வசிஷ்ட 
ரும் மந்திரிகளும் நான் சொல்வதை அங்கீகரிப்பார் 
கள் " என்றார் விசுவாமித்திரர் . 

முனிவர் சபைக்கு வந்தபொழுது பெரு மகிழ்ச்சி 
யடைந்த அரசன் , இதைக்கேட்டதும் சொல்லொணாத 
பயமும் கவலையும் உண்டாகி நடுங்கினான் . எவ்வளவோ 
ஆசைப்பட்டுப் பெற்ற அருமைப் புத்திரனை அரக்கர் 
களுக்குப் பலி கொடுக்க வேண்டியதாயிற்றே , இல்லை 
யெனில் , விசுவாமித்திரருடைய பெரும் கோபத்துக்கு 
ஆளாக வேண்டுமே , இதற்கென்ன செய்வது என்று 
ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான் . கொஞ்ச நேரங் 
கழித்துத் திகைப்பிலிருந்து புத்தியைச் சுவாதீனப் 
படுத்திக் கொண்டு சொன்னான் . 

“ பதினாறு வயது பூர்த்தியாகாத ராமனுக்கு ராக்ஷ 
சர்களோடு யுத்தம் செய்யும் தகுதியை நான் காண 
வில்லையே ! அவனை அனுப்பச் சொல்லுகிறீரே , இது 
என்ன பயன் தரும் ? யுத்தங்களிலுள்ள மோசடிகள் 
ஒன்றைப்பற்றியும் அவனுக்குத் தெரியாதே ? ராக்ஷசர் 
கள் எப்போதும் மோச யுத்தம் தானே செய்வார்கள் ? 
அந்த அரக்கர்களை எதிர்ப்பதற்குச் சின்னஞ் சிறுவனை 
அனுப்புவது சரியான யோசனையல்ல . நான் இருக்கி 
றேன் ; என்னுடைய சதுரங்க சேனை இருக்கிறது , 


36 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அதையெல்லாம் விட்டுவிட்டுக் குழந்தையைக் கேட் 
கிறீரே ! அரக்கர்கள் எங்கே , இவன் எங்கே ? இவனா 
அவர்களை எதிர்த்து உம்முடைய வேள்வியைக் காக் 
கப் போகிறான் ? எனக்கு உம்முடைய எதிரிகளைப் 
பற்றி எல்லா விஷயமும் சொல்லுவீர் . நான் உம் 
முடன் என் சேனையைக் கூட்டிக்கொண்டு சென்று 
வேண்டியதை யெல்லாம் செய்வேன் . அது இருக்கட் 
டும் . அந்த அரக்கர்களைப் பற்றியும் அவர்கள் பலத் 
தைப் பற்றியும் விவரமாகச் சொல்லவும் " என்று 
பேச்சை மாற்றுவதற்காகக் கேட்டான் . 

விசுவாமித்திரர் மாரீசனைப் பற்றியும் சுபாஹு 
வைப் பற்றியும் அவர்களுடைய எஜமானன் ராவண 
னைப் பற்றியும் விவரமாகச் சொல்லி ராமனை அனுப்ப 
வேண்டும் என்று மறுபடியும் வற்புறுத்தினார் . 

" தவமிருந்து பெற்ற என் அருமை ராமனை விட் 
டுப் பிரிந்தால் என் உயிரே போய்விடும் . வேண்டு 
மானால் நான் சேனையுடன் வருவேன் . நீர் சொல் 
வதைப் பார்த்தால் என்னாலுங் கூட இந்த வேலையை 
முடிப்பது கடினமாக இருக்கும் போல் தோன்றுகிறது ! 
அப்படியிருக்க என் மகனை அனுப்பவாவது ! முடி 
யாது ! " என்றான் . 

திடீர் என்று ஏற்பட்ட திகைப்பினால் முன்னுக் 
கும் பின்னுக்கும் முரணாகப் பலவிதமாகப் பேச ஆரம் 
பித்தான் தசரதன் . அப்படி அவன் பேசி , ராமனை 
அனுப்ப மறுத்ததைக் கண்டு விசுவாமித்திரருக்குக் 
கோபம் நெய்விட்ட வேள்வித் தீ போல் பொங்கிற்று . 
விசுவாமித்திரர் சொன்னார் : 

முதலில் கேட் 
டதை யெல்லாம் தருகிறேன் என்று தாராளமாகச் 
சொல்லிவிட்டு இப்போது அதைப் பொய்யாக்கினீர் . 


" ராமனைத் தருவீர் ” 

37 
இந்த நடவடிக்கை இக்ஷ்வாகு குலத்துக்குத் தகுந்த 
தல்ல . நீர் பிறந்த சிறந்த வம்சத்துக்குத் துரோகம் 
செய்கிறீர் . இதுவே உம்முடைய முடிவாயின் , நான் 
வந்த வழி திரும்புகிறேன் . சத்தியம் தவறிப் பந்து 
மித்திரர்களுடன் சுகமாக இருப்பீராக . 

முனிவருடைய கோபத்தால் பூதேவி நடுங்கினாள் . 
தேவர்களும் பயந்தார்கள் . வசிஷ்டர் அரசனை நோக்கி 
மெதுவாகச் சொன்னார் . 

“ தருமமே மானிட உருவம் எடுத்தது போல் 
இக்ஷ்வாகு வம்சத்தில் உதித்துப் புகழும் திருவும் 
பெற்ற நீர் சத்தியத்தினின்று பிறழ்தல் தகாது . உம் 
முடைய வாயினின்று செய்கிறேன் என்று ஒரு 
தடவை வார்த்தை வெளியான பின் அதைப் பிறகு 
செய்யாமலிருத்தல் தகாது . உம்முடைய தான தரும 
வேள்விகளை யெல்லாம் ஒரேயடியாக அது அழித்து 
விடும் . ராமனை முனிவருடன் அனுப்புவீராக , லக்ஷ்ம 
ணனையும் சேர்த்து அனுப்புவீராக . யுத்தப் பயிற்சி 
யைப் பற்றிக் கவலைப்பட வேண்டாம் . குசிக புத்திர 
ருடைய பாதுகாப்பிலுள்ள உம் குமாரர்களை ராக்ஷசர் 
கள் தீண்ட முடியாது . அமிருதத்தை அக்னி சக்கரம் 
காப்பதுபோல் இவர் ராமனைக் காப்பார் . இவருடைய 
பூரண மகிமை உமக்குத் தெரியவில்லை . தவமே உடல் 
கொண்டு நிற்கிறவர் . வீரர்களுள் வீரர் . அறிவுக்கும் 
தவத்துக்கும் இவரே எல்லை . இவருக்குத் தெரியாத 
அஸ்திரமில்லை . அந்த விஷயத்தில் மூன்று உலகங் 
களிலும் இவருக்குச் சமானமானவன் ஒருவன் இருந்த 
தில்லை ; இருக்கப் போவதுமில்லை . இவர் அரசனாக 
விருந்த காலத்தில் எல்லா அஸ்திர வித்தைகளையும் 
வரமாகப் பெற்றிருக்கிறார் . இறந்த காலம் , நிகழ் 


38 

சக்கரவர்த்தித் திருமகன் 
காலம் , எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் 
இவர் அறியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை . 
இத்தகைய மகா வீரமும் தேஜசும் பொருந்திய விசுவா 
மித்திர முனிவருடன் உம் குமாரன் ராமனை அனுப்பு 
வதைப் பற்றிச் சந்தேகமே வேண்டாம் . முனிவ 
ருடைய காரியத்தை முனிவரே பார்த்துக் கொள்ளு 
வதற்கு வேண்டிய சக்தி அவருக்கு உண்டு. உம் 
முடைய குமாரனுடைய நன்மைக்காகவே அல்லவோ 
அவர் இங்கே வந்து உம்மைக் கேட்கிறார் ! தயங்கா 
மல் உம் குமாரனை அவர் கேட்கிறபடி அவருடன் 
அனுப்புவீராக . " 

இவ்வாறு மகாஞானி வசிஷ்டர் சொன்னதைக் 
கேட்டதும் அரசனுடைய புத்தி தெளிந்தது . ராம 
லக்ஷ்மணர்கள் இருவரையும் அனுப்புவதென்று நிச் 
சயம் செய்தான் . 

ராம லக்ஷ்மணர்கள் முனிவர் முன் வந்து நின் 
றார்கள் . அரசனும் தாய்மார்களும் வசிஷ்டரும் மங்கள 
மந்திரம் சொல்லியான பின் உச்சி மோந்து “ முனிவ 
ருடன் செல்லுங்கள் " என்று வழி அனுப்பி வைத் 
தார்கள் . 

அச்சமயம் சுகமாகக் காற்று வீசிற்று . ஆகாயத் 
தினின்று பூமாரி பொழிந்தது . அசரீரி ஒலித்தது . 
கையில் வில் பிடித்து இரு யுவர்களும் முனிவருடன் 
கம்பீரமாகச் சென்றார்கள் . 

ரிஷி யுலகத்துக்கே சிகரமாக விளங்கிய விசுவா 
மித்திரரும் , அழகே தேகமெடுத்தாற் போன்ற ராஜ 
குமாரர்களும் தசரதனிடம் விடைபெற்றுக் கொண்டு 
போகும் மங்களக் காட்சியை வால்மீகியும் கம்பரும் மிக 
வும் அனுபவித்துப் பாடியிருக்கிறார்கள் . 


தாடகை 


39 


தம்முடைய தவ வலிமையால் ஒரு புது உலகத் 
தையே சிருஷ்டிக்கும் சக்தி வாய்ந்த உபாத்தியாயர் ; 
அரக்கர்களை ஒழித்துக் கட்டவே அவதரித்தவர்கள் 
மாணவர்கள் - இத்தகைய குரு சிஷ்யச் சேர்க்கையின் 
அழகை வால்மீகி முனிவர் கம்பீர நாதம் பொருந்திய 
எட்டுச் சுலோகங்களில் வர்ணிக்கிறார் . வெற்றி வாள் 
இடுப்பில் தொங்க , குன்றைப் போன்ற தோள்களின் 
மேல் ஒரு பக்கம் வில்லும் ஒரு பக்கம் தூணியும் , மத்தி 
யில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் தலையுமாக முத்தலை 
நாகங்கள் படமெடுத்துச் செல்வது போல் ராஜகுமாரர் 
கள் காட்சி தந்தார்கள் . 

கம்பர் தமக்கே உரிய பாணியில் பாடுகிறார் : 
வென்றி வாள் புடை விசித்து மெய்ம்மைபோல் 
என்றும் தேய்வுறாத் தூணி யாத்திரு 
குன்று போன்றுயர் தோளிற் கொற்றவில் 
ஒன்று தாங்கினான் உலகந் தாங்கினான் . 
அன்ன தம்பியும் தானும் ஐயனாம் 
மன்னன் இன்னுயிர் வழிக்கொண் டாலெனச் 
சொன்ன மாதவன் தொடர்ந்த சாயை போல் 
பொன்னின் மா நகர்ப் புரிசை நீங்கினான் . 


8. தாடகை 


அன்றிரவு சரயூ நதிக்கரையில் முனிவரும் ராஜ 
குமாரர்களும் தரையில் படுத்துத் தூங்கினார்கள் . படுப் 
பதற்கு முன் இரண்டு மந்திரங்களை விசுவாமித்திரர் 
உபதேசித்தார் . பலம் அதிபலம் என்ற இரண்டு 
ரகசிய மந்திரங்களை உபதேசம் செய்துவிட்டு , " இந்த 
மந்திரங்கள் ஜபித்தவனை எந்தத் தீங்கும் அண்டாது " 
என்று சொல்லி ராஜகுமாரர்களை ஆசீர்வதித்தார் 


. 


40 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அடுத்த நாள் காலை எழுந்து புறப்பட்டுப் போய் 
அங்க தேசத்தில் காமாசிரமத்தை அடைந்தார்கள் . 
அங்கே தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளுக்கு ராம 
லக்ஷ்மணர்களை அறிமுகம் செய்துவிட்டு, காமாசிரமக் 
கதையைச் சொன்னார் : 

இதுதான் சங்கர பகவான் நீண்ட காலம் தவம் 
செய்த இடம் . மதியற்ற மன்மதன் சங்கரன் மேல் 
பாணம் விட்டு , பகவானுடைய கோபத்துக்கு ஆளாகி 
இந்த இடத்தில் எரிக்கப்பட்டான் . அதனால் இந்த 
இடம் காமாசிரமம் என்று பெயர் அடைந்தது ." 

அன்று இரவு காமாசிரம ரிஷிகளுடைய அதிதி 
களாக முனிவரும் ராஜகுமாரர்களும் தங்கினார்கள் . 

காலையில் நித்திய கர்மங்களை முடித்துவிட்டுப் 
புறப்பட்டார்கள் . கங்கைக் கரையை அடைந்ததும் 
அவ்விடத்திலுள்ள ரிஷிகள் அமைத்துத் தந்த ஓர் 
ஓடத்தில் ஏறிக்கொண்டு கங்கையைத் தாண்டிச் சென் 
றார்கள் . 

ஆற்றின் நடுவில் ஓடம் செல்லும்போது ஒரு 
விதப் பெருஞ் சத்தம் கேட்டு ராஜகுமாரர்கள் அது 
என்ன என்று கேட்டார்கள் . அது சரயூ நதியானது 
கங்கையில் பாய்ந்து சேருவதினால் உண்டாகும் ஓசை 
யென்று விளக்கினார் . அவ்விடத்தில் ராஜகுமாரர்கள் 
இரு புண்ணிய நதிகளையும் தியானித்து வணக்கம் 
செலுத்தினார்கள் . பரம்பொருளைத் தியானிக்க ஆறும் 
மலையும் மரமும் மேகமும் பயன்படும் ; எந்தப் பொரு 
ளும் பயன்படும் . ஆயினும் தலைமுறை தலைமுறையாக 
மக்கள் பக்தி செலுத்தின நதியும் மூர்த்தியும் கோயி 
லும் குளமும் நம்முடைய உள்ளத்தை எளிதில் கட 
வுள் வழியில் செல்லச் செய்யும் . 


தாடகை 


41 


கங்கையைத் தாண்டி நடந்து சென்றார்கள் . வழி 
ஒரு பயங்கரமான காட்டுக்குள் சென்றது . மரங்களும் 
புதர்களும் அடர்ந்து நுழைந்து போவதே மிகக் கஷ்ட 
மாக இருந்தது . துஷ்ட மிருகங்களின் சத்தம் பயங் 
கரமாக இருந்தது . 

ராம லக்ஷ்மணர்களுக்கு முனிவர் சொன்னார் :: 
இதுவே தாடகாவனம் . இப்பொழுது பயங்கரக் 
காடாக இருக்கும் இந்த இடம் பூர்வத்தில் மிகச் 
செழிப்பும் செல்வமும் நிறைந்த தேசமாக இருந்தது . 
ஒரு காலத்தில் இந்திரன் விருத்திராசுரனைக் கொன்று 
பிரும்மஹத்தி தோஷம் அடைந்தான் . அதனால் தகா 
தவனாகி மிக வருந்தினான் . தேவ ராஜனாகிய இந்திர 
னுடைய பாபத்தைப் போக்க தேவர்கள் எல்லாரும் 
சேர்ந்து மிகவும் சிரமப்பட்டார்கள் . புண்ணிய நதி 
களிலிருந்து பெரிய பாத்திரங்களில் ஜலம் கொண்டு 
வந்து அவனை ஸ்நானம் செய்வித்து மந்திரங்களினால் 
பரிசுத்தப் படுத்தினார்கள் . அந்த ஸ்நான நீரினால் 
அவனிடம் தங்கியிருந்த மாசு கழுவப்பட்டுப் பூமியில் 
சேர்ந்ததும் பூமியின் சக்தியால் அது ஜீரணிக்கப்பட்டு 
உரமாகி அந்தப் பிரதேசம் மிகச் செழிப்படைந்தது . 

எத்தகைய அழுகிப் போன , புழுத்துப் போன 
பொருளும் - பிரேதம் , துர்க்கந்த மலம் உட்பட - பூமி 
யில் புதைத்து விட்டால் மண்ணோடு மண்ணாகிப் 
போய்ப் பயன்பட்டு விடுகிறது . அதுவே புல்லும் செடி 
யும் பழமும் கிழங்கும் அமிருதமும் போன்ற உணவு 
மாகிறது . இதுவே பூதேவியின் அருட் சக்தி . 

" வெகு காலம் வரையில் இங்கே ஜனங்கள் சுக 
மாக இருந்தார்கள் . பிறகு சுந்தன் என்கிற யக்ஷ 
னுடைய மனைவியான தாடகையும் அவள் மகன் மாரீச 


42 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னும் இந்தத் தேசத்தை நாசம் செய்து கோர வன 
மாக்கி விட்டார்கள் . அவர்கள் இன்னும் இந்த வனத் 
தில் இருந்து கொண்டு வருகிறார்கள் . உனக்கு மங் 
களம் . " " பத்ரம் தே ! " - அதாவது " உனக்கு மங்க 
ளம் என்று ராமாயணத்தில் அடிக்கடி வரும் . இது 
ஆசீர்வாத மொழி . பயம் அல்லது துக்கம் தரக்கூடிய 
விஷயத்தைச் சொல்லும்போது அன்புடன் இவ்விதம் 
காப்பு மொழியைச் சேர்த்துச் சொல்வது மரபு . 

“ அந்தத் தாடகைக்குப் பயந்து இங்கே யாரும் 
வருவதில்லை . அவள் ஆயிரம் யானை பலம் கொண் 
டவள் . 

அவளுடைய உபத்திரவத்தைப் போக்கவே 
உன்னை அழைத்து வந்தேன் . ரிஷிகளைத் தொந்தரவு 
செய்யும் இந்த அரக்கி உன்னால் கொல்லப்படுவாள் 
என்பதில் சந்தேகமில்லை " என்றார் . 

தாடகையைப் பற்றி விசுவாமித்திரர் சொன்ன 
தைக் கேட்ட ராமன் , “ சுவாமி ! தாடகை யக்ஷ ஸ்திரீ 
என்று சொன்னீர் , 

யக்ஷர்களைப் பற்றி அவர்கள் 
இவ்வளவு தேக பலம் கொண்டவர்கள் என்று நான் 
கேள்விப் படவில்லையே ? - யக்ஷர்களுக்குத் தேக பலம் 
ராக்ஷசர்களைப் போல் இல்லை என்று நான் இதுவரை 
எண்ணி வந்தேன் . அதிலும் ஸ்திரீ ஒருத்திக்கு எவ் 
வாறு இத்தகைய பலம் உண்டாயிற்று ? " என்று 
கேட்டான் . 

" நீ கேட்கும் கேள்வி பொருத்தமானதே . இதற் 
குக் காரணம் பிதாமகர் கொடுத்த வரமாகும் . சுகேது 
என்ற ஒரு யக்ஷன் இருந்தான் . அவனுக்குச் சந் 
தானம் உண்டாகாமல் தவமிருந்து பிரம்மா அவ 
னுடைய நன்னடத்தையையும் தவத்தையும் கண்டு 
திருப்தியடைந்து வரம் தந்தார் . அழகான ஒரு 


தாடகை 


43 . 


யான 


என்ற 


பெண் குழந்தை உனக்கு உண்டாவாள் . அவள் 
வளர்ந்து ஆயிரம் யானைகளின் தேக பலம் அடை 
வாள் . ஆனால் உனக்கு ஆண் சந்தானம் உண்டா 
காது என்று வரம் தந்தார் . 

“ அப்படியே அவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள் . 
அவள் தான் தாடகை . மிக சௌந்தரிய ரூபவதி 
அவளைச் சுந்தன் 

யக்ஷனுக்குக் 
கொடுத்து விவாகமாயிற்று . அவர்களுக்கு மாரீசன் 
பிறந்தான் . 

" ஒரு சமயம் அகஸ்தியருடைய கோபத்தினால் 
சாபம் 

அடைந்து சுந்தன் மரண மடைந்தான் . 
இதனால் சுந்தனுடைய மனைவி தாடகையும் மகன் 
மாரீசனும் இருவரும் ரோஷம் கொண்டு , அகஸ்தி 
யரை எதிர்த்தார்கள் . தேக பலத்தைக் கொண்டு 
எதிர்க்க வந்த அவர்களை அகஸ்திய முனிவர் சாப 
மிட்டார் . அதன் பயனாக அவர்கள் நரமாமிசம் தின் 
னும் ராக்ஷச பிராணிகளாகி விட்டார்கள் . 

தாடகை 
யின் அழகு தீர்ந்து போய்க் கோரமான ராக்ஷச உருவ 
மடைந்து விட்டாள் . 

“ தாடகையும் மாரீசனும் அகஸ்தியருடைய பிரதே 
சத்தில் இருக்கும் மக்களை அதுமுதற்கொண்டு இடை 
விடாமல் இம்சித்து வருகிறார்கள் . பெண்ணைக் கொல் 
லுவது க்ஷத்திரிய தருமத்துக்கு விரோதம் என்று நீ 
தயங்க வேண்டாம் . இவளுடைய அக்கிரமங்களைப் 
பொறுக்க முடியாது . மிகக் குரூரமான அரக்கி . இத் 
தகையோரை அவர்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணா 
யிருந்தாலும் தண்டிப்பது அரசர்களுடைய கடமை . 
அனைவருடைய க்ஷேமத்திற்காகக் காட்டு மிருகங் 
களைக் கொல்லுவதுபோல் இந்த அரக்கியைக் கொல் 


44 

சக்கரவர்த்தித் திருமகன் 
லுவது நியாயமே யாகும் . ராஜ்ய பாரம் வகித்தவர் 
களுக்கு இது கடமையாகிறது . அதர்மத்தைச் செய்த 
பல் மானிட ஸ்திரீகளுக்கும் இவ்வாறு மரணம் ஏற்பட் 
டிருக்கிறது . ஆகையால் நீ தயங்க வேண்டியதில்லை 


என்றார் . 


எல்லாத் தேசங்களிலும் பெண்களைத் தண்டிக்க 
வேண்டி நேரிட்டாலும் மரண தண்டனை விதிக்கக் 
கூடாது என்கிற பழைய வழக்கம் உண்டு. ஆனால் 
எந்தப் பொது விதிக்கும் விலக்குகள் இருந்தே தீரும் . 
இல்லாவிடில் பொது நன்மை நிலைபெறாது . 

“ குருவே , சபையில் எங்கள் தந்தை தாங்கள் 
சொல்லும்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் 
என்று ஆணையிட்டிருக்கிறார் . உங்களுடைய சொற் 
படி மக்கள் க்ஷேமத்துக்காக இந்தத் தாடகையைக் 
கொல்வேன் " என்று சொல்லிக் கோதண்டத்தை 
வளைத்து நாண் ஏற்றித் தோள்வரை நாணை இழுத்து 
ஒலி எழுப்பினான் . அந்த ஒலி வனம் முழுதும் நிரம்பி , 
எட்டுத் திசைகளிலிருந்தும் எதிரொலி கிளம்பிற்று . 
வனத்திலுள்ள பிராணிகள் அனைத்தும் நடுங்கின . 

தாடகை இந்தச் சப்தத்தைக் கேட்டு யாருக்கு 
இவ்வளவு தைரியம் என்று திகைத்தாள் . பிறகு 
சப்தம் வந்த இடத்தைத் தேடி மகா கோபத்தோடு 
ராமன்மேல் பாய்ந்தாள் . 

முதலில் கை கால்களை வெட்டிவிட்டு அங்கவீனம் 
செய்தால் போதும் என்று ராமன் எண்ணி அவ்விதம் 
செய்யப் பார்த்தான் . ஆனால் தாடகையின் பாய்ச்சல் 
அதிகரித்தது . இங்கு மங்கும் சஞ்சரித்துக் கல்மாரி 
பொழிந்தாள் . ராமனும் லக்ஷ்மணனும் அம்புகளைக் 
கொண்டு கல் மாரியைத் தடுத்து வந்தார்கள் . 


வேள்வி- காத்தது 


45 


யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது . “ இவ் 
விதம் இது முடியாது , இரக்கம் காட்ட வேண்டாம் ! 
மாலையாகிவிட்டது ; இருட்டினபின் அரக்கியின் பலம் 
அதிகமாகப் பெருகும் , தாமதம் வேண்டாம் " என்று 
முனிவர் எச்சரித்தார் . 
அதன்மேல் 

அரக்கியைக் கொல்லுவதே சரி 
என்று ஒரு கொல்லும் அம்பை எய்தான் . அது அரக் 
கியின் மார்பைத் துளைத்தது . , அவளுடைய கோர 
மான பெருந்தேகம் உயிரற்றுப் பூமியில் வீழ்ந்தது . 

தேவர்கள் ஆரவாரித்தார்கள் . முனிவரும் 
அடங்கா மகிழ்ச்சி யடைந்து சக்கரவர்த்தித் திருமகனை 
உச்சிமோந்து ஆசீர்வதித்தார் . 

தாடகை இறந்து வீழ்ந்ததும் அந்த வனம் 
உடனே சாபம் நீங்கினது போல் மிக ரமணீயமாய் 
விளங்கிற்று . இரவு அரச குமாரர்கள் அங்கேயே 
கழித்தார்கள் . அதிகாலையில் எழுந்து அனுஷ்டானங் 
கள் முடித்துக் கொண்டு மூவரும் அங்கிருந்து விசுவா 
மித்திரருடைய ஆசிரமத்துக்குச் சென்றார்கள் . 


9 . 

வேள்வி காத்தது 
காலையானதும் முனிவர் சக்கரவர்த்தித் திரு 
மகனைப் பக்கத்தில் உட்கார வைத்து , “ அப்பனே ! 
உனக்கு மங்களம் . 

என் உள்ளம் திருப்தி அடைந் 
தது . நீ செய்த காரியத்துக்காக உனக்கு நான் 
செய்யக் கூடிய கைம்மாறு என்ன இருக்கிறது ? இப் 
போது உனக்கு அஸ்திர உபதேசம் செய்யப் போகி 
றேன் ; பெற்றுக் கொள்வாயாக " என்று சொல்லி 
முறைப்படி ராமசந்திரனுக்குத் தம் தவத்தினால் 
பெற்ற சகல திவ்யாஸ்திரங்களையும் உபதேசித்தார் . 


46 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அந்தந்த அஸ்திரங்களைப் 

பிரயோகிக்கவும் 
அவற்றை அடக்கிப் பின் திருப்பவும் உரிய மந்திரங் 
களை யெல்லாம் உபதேசித்தார் . அஸ்திரங்களுக் 
குரிய தேவதைகளும் ராமனுக்குப் பிரத்யட்சமாகத் 
தரிசனம் தந்து விட்டு , “ உன் உத்தரவுக்கு அடங்கி 
எல்லாம் செய்வோம் " என்று சொல்லி மறைந்தன . 
ராமசந்திரனும் அவற்றை யெல்லாம் தம்பி லக்ஷ் 
மணனுக்கும் உபதேசித்தான் . 

அஸ்திர மந்திரங்களை ராமன் சரியாகப் பெற்றானா 
என்பதைப் பரீக்ஷை செய்து திருப்தியடைந்த பிறகு , 
“ இந்த அஸ்திரங்களைக் கொண்டு தேவாசுர கந்தர்வ 
உரகர்களையும் நீ யுத்தத்தில் அழித்து வெற்றி பெறு 
வாய் " என்று ராமனை முனிவர் ஆசீர்வதித்தார். 

கொஞ்ச தூரம் நடந்து சென்றபின் ராமன் முனி 
வரைக் கேட்டான் : " அதோ , அங்கே தெரிகிறதே 
பெரிய மலையும் ரமணீயமான வனமும் , அதுவா நாம் 
போக வேண்டிய இடம் ? உங்கள் வேள்வியைக் 
கெடுக்கும் துராத்மாக்கள் யார் ? அவர்களை ஒழித்துத் 
தீர்க்க நாம் என்ன வெல்லாம் செய்ய வேண்டும் ? 
எனக்கு விவரமாகச் சொல்லுவீர் " என்றான் . 
ராமசந்திரனுடைய 

துடித்தது . யுத்தம் 
செய்து வெற்றி பெற்று முனிவருடைய ஆசீர்வாதத் 
தைப்பெற ஆவல் கொண்டான் . 

" அப்பனே ! அந்த இடம்தான் நாம் போக 
வேண்டிய இடம் . அதுவே ஆதி நாராயணன் முன் 
னாள் தவமிருந்த இடம் . மகாவிஷ்ணு வாமனனாக 
அவதரித்த இடமும் அதுவே . அதனாலேயே அந்த 
ஆசிரமத்துக்குப் பெயர் சித்தாசிரமம் என்று வழங்கி 
வருகிறது " என்றார் முனிவர் . 


கை 


வேள்வி காத்தது 


47 


பிரஹ்லாதனுடைய மகனான விரோசனனுடைய 
புத்திரன் மகாபலி என்ற அசுரன் புகழுடன் அரசு 
புரிந்தான் . அவனுடைய ஆதிக்கப் பெருக்கத்தைக் 
கண்டு தேவர்கள் பயந்தார்கள் . இந்திரன் ஆதிக் 
கத்தை யெல்லாம் மகாபலி ஆக்கிரமித்துக் கொண்டு 
விட்டான் . 

இந்திரனைப் பெற்ற காசியப முனிவரும் மனைவி 
அதிதியும் மகாவிஷ்ணுவைக் குறித்துப் பெரும் தவம் 
செய்து , " லோக நாதனே ! எங்களுக்குப் புத்திரனாக 
வும் எங்கள் மகன் இந்திரனுக்குத் தம்பியாகவும் நீயே 
அவதரித்து இந்திரனையும் தேவர்களையும் மகாபலி 
யினிடமிருந்து காப்பாற்றுவாயாக ! " என்று பிரார்த் 
தித்தார்கள் . அதன் மேல் மகாவிஷ்ணு வாமனாவ 
தாரம் எடுக்கத் தீர்மானித்து , அதிதிக்கு மகனாகப் 
பிறந்து வளர்ந்தான் . 

மகாபலி செய்த ஒரு யாகத்துக்கு அழகிய சிறு 
பிரம்மச்சாரியாக வாமனன் சென்றான் . மகாபலியின் 
ஆசாரியரான சுக்கிரர் - அசுரர் குலத்துக்கு இவர் தான் 
குரு - விஷயத்தைத் தெரிந்து கொண்டு இந்த பிராம 
ணன் யாசிப்பதைத் தரவேண்டாம் என்று எச்சரித் 
தார் . 

மகாவிஷ்ணுவே என் யாகத்தில் வந்து யாசகம் 
கேட்டுப் பெறுவதைவிட எனக்கு என்ன மேலான 
நன்மை உண்டு " என்று மகாபலி தன் ஆசாரியருக் 
குச் சொன்னான் . 

என் பாதத்தால் அளந்த மூவடிப் பிரதேசம் 
வேண்டும் " என்று சிறுவன் கேட்டதை மகாபலிச் 
சக்கரவர்த்தி “ தந்தேன் " என்று ஜலம் வார்த்துத் 
தந்து விட்டான் . 


48 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வாமனன் உடனே திரிவிக்கிரமனாகி வளர்ந் 
தோங்கிப் பூவுலகம் ஓரடியாலும் வானுலகம் ஓரடி 
யாலும் அளந்து விட்டான் . மூன்றாவது அடியாகத் 
தன் திருப்பாதத்தை நாராயணன் மகாபலிக்கு அப 
யம் என்று அவன் தலைமேல் வைத்தான் . உலகப் 
பரப்புக்குச் சமானம் பக்தனுடைய தலை என்பது இந் 
தக் கடைசி நிகழ்ச்சியின் பொருள் . ஏழு சிரஞ்சீவி 
களுள் ஒருவன் ஆனான் மகாபலி . 

இந்தப் புண்ணிய கதையைச் சொல்லி ஆதி 
யில் நாராயணன் தவமிருந்ததும் , பிறகு காசியபர் 
தவம் செய்து தேவர்களைக் காப்பாற்ற வாமனனைப் 
பெற்றதுமான இந்த இடம் சித்தாசிரமம் என்கிற 
பெயர் பெற்றது . இந்தப் புண்ணியப் பிரதேசத்தில் 
நானும் ஆசிரமம் அமைத்து அதில் இருந்து வரு 
கிறேன் . என்னுடைய வேள்விக்குத் தடையாக அரக் 
கர்கள் இந்த வனத்துக்கு வந்து வேதனை செய்கிறார் 
கள் . யாகம் நடைபெறாமல் செய்து விடுகிறார்கள் . இப் 
போது நீ வந்திருப்பதே அவர்களுடைய முடிவு 
என்றார் விசுவாமித்திரர் . 

அப்படியே யாகுக " என்றான் ராமன் . 
அரசகுமாரர்களுடன் விசுவாமித்திரர் வந்து 
விட்டதைக் கண்டு அங்குள்ள மற்ற ரிஷிகள் மிக 
மகிழ்ச்சியடைந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து 
முனிவரை வணங்கி வரவேற்றார்கள் . ராஜகுமாரர் 
களுக்கும் முறைப்படி அதிதி பூஜை செய்து அமர்ந் 
தார்கள் . 

இன்றே தாங்கள் யாக தீக்ஷை யெடுக்கலாம் 
என்று சக்கரவர்த்தித் திருமகன் பரபரப்புடன் முனிவ 
ருக்குச் சொன்னான் . அவ்வாறே விசுவாமித்திரர் 


வேள்வி காத்தது 


49 


வேள்வித் துவக்கத்துக்கு உரிய விரதம் அன்றிரவு 
எடுத்துக் கொண்டார் . 

மறு நாள் காலை சீக்கிரமாகவே ராஜகுமாரர்கள் 
எழுந்து யாகசாலையிலிருந்தமுனிவரைவணங்கி, "ராக்ஷ 
சர்கள் எப்போது வருவார்கள் ? நாம் அஜாக்கிரதை 
யாக இருக்கக் கூடாதல்லவா ? எங்களுக்கு விவரமாகச் 
சமயத்தைத் தெரியப்படுத்த வேண்டும் " என்றார்கள் . 

அங்கிருந்த ரிஷிகள் இதைக் கேட்டு வெகு சந் 
தோஷ மடைந்தார்கள் . 

“ முனிவர் விசுவாமித்திரர் மௌன விரதத்தி 
லிருக்கிறபடியால் இனிப் பேச மாட்டார் . ஆறு நாட் 
கள் , இரவும் பகலும் நீங்கள் தூங்காமல் யாகத்தைக் 
காப்பாற்ற வேண்டும் " என்றார்கள் . 

ராஜகுமாரர்கள் வில்லும் கையுமாக ஆறு நாட்கள் 
இரவும் பகலும் காத்தார்கள் . ஆறாவது நாள் காலை 
யில் லக்ஷ்மணனுக்கு ராமன் சொன்னான் : " தம்பி ! 
இப்போது வெகு ஜாக்கிரதையாக இருக்கவேண்டும் .. 
இதுதான் அரக்கர்கள் வரும் சமயம் " என்றான் . 

. 
இதைச் சொல்லும்போதே அக்னி குண்டத்தி 
லிருந்து நெருப்பு கொழுந்துவிட்டு எழுந்தது . ராக்ஷ 
சர்கள் ஆகாயத்தில் வந்து நின்றது அக்னிக்குத் தெரி 
யும் . யாக காரியம் சகலமும் கிரமமாக நடந்துகொண் 
டிருக்க , மேலே ஆகாயத்தில் ஒரு பெரும் கர்ஜனை 
கேட்டது . ராமன் மேலே பார்த்தான் . 

மாரீசனும் சுபாஹுவும் அவர்கள் பரிவாரமும் 
அசுத்த மாமிசமும் ரத்தமும் கொண்டு வேதிகையின் 
மேல் சொரிந்து யாகத்தைக் கெடுக்க ஆயத்தமாக 
நின்றதைக் கண்டான் . ஆகாயம் முழுவதும் நீர் 
கொண்ட மேகம் மூடினாற் போல் அரக்கர் கூட்டம் 


4 


ஆகாயம் 


50 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நின்றது . உடனே 

மானவாஸ்திரத்தை எடுத்து , 
“ லக்ஷ்மணா, பார் ! " என்றான் ராமன் . 

அந்த அஸ்திரம் மாரீசனைத் தாக்கி அவனை நூறு 
யோசனை தூரம் தாண்டிக் கடற்கரையில் கொல்லாமல் 
வீழ்த்திற்று . 

பிறகு ராமன் ஆக்னேயாஸ்திரம் விட்டான் . அது 
சுபாஹுவைத் தாக்கி , அவன் மாண்டு விழுந்தான் . 
பிறகு வேறு அஸ்திரங்களைப் பிரயோகித்து அரக்கர் 
கூட்டத்தை ராஜகுமாரர்கள் முற்றிலும் அழித்தார்கள் . 

மறுபடியும் வெண்மையாகப் பிரகா 
சித்தது . 

இவ்வாறு யாகத்தைக் கெடுக்க வந்த அரக்கர்கள் 
வீழ்த்தப்பட்டு ரிஷிகளுக்கு ஏதொரு தொந்தரவு மில் 
லாமல் காரியம் முடிந்தது . விசுவாமித்திரர் எல்லை 
கடந்த மகிழ்ச்சி யடைந்தார் . 

சக்கரவர்த்தி தசரதனுக்கு நன்றி செலுத்து 
கிறேன் . அவன் ஆணைப்படி நடத்திக் கொடுத்தீர் 
கள் . உங்களுடைய பராக்கிரமத்தைப் பாராட்டு 
கிறேன் . இந்த ஆசிரமம் மறுபடியும் எங்களுக்கு 
சித்தாசிரமம் ஆயிற்று " என்று சொல்லி ராஜகுமாரர் 
களை ஆசீர்வதித்தார் . 

அன்றிரவு ராஜகுமாரர்கள் சித்தாசிரமத்தில் தூங் 
கிக் களைப்புத் தீர்த்துக் கொண்டார்கள் . 

மறு நாள் காலை நியமங்களை முடித்துவிட்டு ராம 
லக்ஷ்மணர்கள் முனிவர் முன் நின்று வணங்கி , 
" என்ன உத்தரவு ? " என்றார்கள் . 

அவதார ரகசியம் முனிவருக்குத் தெரிந்ததுதான் . 
உபதேசித்துத் தந்த அஸ்திரங்களின் வல்லமையும் 
அவர் அறிந்ததே . ஆயினும் எதிர்பார்ப்பது வேறு . 


கொழுமுகத்துக் குழந்தை 

51 
எடுத்த காரியம் முடிந்து அதை நேரில் அனுபவிக்கும் 
மகிழ்ச்சியே வேறு . 

விசுவாமித்திர முனிவருக்குச் சொல்லொணாத சந் 
தோஷம் . அவர் முகம் அக்னி சுவாலையைப்போல் பிர 
காசித்தது . இன்னும் ராமசந்திரனுக்குத் தாம் செய்ய 
வேண்டிய பணியைப் பற்றி நினைக்கலானார் . அதுவே 
சீதா கலியாணம் . 


* 


அங்கு 

கூடிய ரிஷிகளும் விசுவாமித்திரரும் 
ராமனை நோக்கிச் சொன்னார்கள் : 

நாங்கள் மிதிலைக்குப் போவதாக இருக்கிறோம் . 
ராஜ சிரேஷ்டரான ஜனகர் ஒரு யாகம் செய்யப் போகி 
றார் . அங்கே நாம் அனைவரும் போகப் போகிறோம் , 
ராஜ குமாரர்களும் நம்முடன் போவது நல்லது . ஜனக 
ருடைய அற்புத வில்லைச் சக்கரவர்த்தித் திருமகன் 
தரிசித்தல் தகும் . " 

அவ்வாறே நிச்சயம் செய்தார்கள் . ராம லக்ஷ்மணர் 
கள் விசுவாமித்திரருடன் மிதிலைக்குச் சென்றார்கள் . 


10. கொழுமுகத்துக் குழந்தை 

விதேஹ மன்னரான ஜனகர் மிகவும் நல்ல முறை 
யில் தம் தேசத்தை ஆண்டு வந்தார் . தசரத சக்கர 
வர்த்திக்குப் பழைய மித்திரர் . தசர தன் புத்திரப் பேற் 
றுக்காகச் செய்த பெரிய யாகத்திற்கு அரசர்களை 
அழைத்தபோது ஜனகரிடம் தூதர்களை அனுப்பவேண் 
டாம் , மந்திரிகளே நேரில் போய் அழைக்க வேண்டும் 
என்று தனி உத்தரவிட்டான் . ஜனகர் ஒரு ராஜ ரிஷி ; 
சூரர் ; எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாகக் கற்றவர் ; 
வேத வேதாங்கங்களில் நிபுணர் ; நியமம் காத்தவர் ; 


52 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பிரம்ம ஞானி ; கடமைகளைச் செய்தே சித்தியடைவ 
தைப்பற்றி அருச்சுனனுக்கு எடுத்துச் சொல்லும் 
போது கண்ணன் ஜனகரைச் சிறந்த உதாரணமாக 
எடுத்துச் சொன்னான் . அவதாரதேவி சீதையை மக 
ளாகப் பெறத் தகுதி கொண்ட மகான் . 

ஒரு காலத்தில் ஜனக மகாராஜா , யாகம் செய்வ 
தற்கென்று இடம் கண்டு அதைத் தாமே கலப்பை 
பிடித்து உழுதார் . உழுது புதரும் பூண்டுமாக 
இருந்த பூமியைத் திருத்தி ஒழுங்குபடுத்திக் கொண் 
டிருக்கும்போது மண்ணில் 

மண்ணில் ஒரு திவ்ய ரூபமான 
பெண் குழந்தையைக் கண்டார் . ஜனகருக்குக் குழந்தை 
யில்லை . தரையில் புரண்டு உடலெல்லாம் மண் பூசிக் 
கிடந்த அக் குழந்தையைப் பூதேவியே தமக்குத் தந்த 
வரம் என்று மகிழ்ச்சி பரவசமாகக் கையில் எடுத்துக் 
கொண்டு தம் பிரிய பார்யையிடம் சென்று , " இதோ , 
நமக்குக் கிடைத்த பெருந் தனம் ! யாக பூமியில் இவளை 
அடைந்தேன் . இவளே நம்முடைய சந்தானம் ! " என்று 
குழந்தையைப் பட்டமகிஷியிடம் கொடுத்தார் . அவ 
ளும் அக்குழந்தையைத் தான் பெற்ற குழந்தையாகவே 
வளர்த்தாள் . கம்பர் பாடியிருக்கும் மிக 

அழகிய 
பாட்டை இவ்விடம் சொல்லலாம் . 

பூதேவியை நாம் நேரில் பார்க்க முடியாது . உழு 
கின்ற கொழு முகத்தில் தன் அபார சௌந்தரியத்தை 
அழகிய பச்சைப் பயிர்களின் வாயிலாகக் காட்டுகிறாள் . 
உதிக்கும் சூரியனுடைய கிரணங்களுக்குச் சமமான 
பொலிவுடன் முளைக்கும் பயிர்களில் விளங்குகிறாள் 
பூமாதேவி . உள்ளே மறைந்து நிற்கும் தேவியின் முழு 
அழகு நமக்குத் தெரியாது . அந்த பூதேவியே சீதை 
யாக வெளிப்பட்டு ஜனகருடைய கலப்பைக் கொழு 


கொழுமுகத்துக் குழந்தை 

58 
முகத்தில் தோன்றினாள் . கடலைக் கடைந்தபோது 
அமுதத்தோடு எழுந்த சீதேவியும் சீதையின் அழகைக் 
கண்டு வியந்து தொழுவாள் என்று கம்பர் பாடுகிறார் : 

உழுகின்ற கொழுமுகத்தின் 

உதிக்கின்ற கதிரின் ஒளி 
பொழிகின்ற புவிமடந்தை 

உருவெளிப்பட் டெனப்புணரி * 
எழுகின்ற தெள்ளமுதோ ( டு ) 

எழுந்தவளும் இழிந்( து ) ஒதுங்கித் 
தொழுகின்ற நன்னலத்துப் 

பெண்ணரசி தோன்றினாள் . 
பாட்டில் மொழிச் சிக்கனம் அதிகம் . பொருளோ 
மிக அடர்த்தி . இது கம்பர் பாடல்களின் தனிப் பண்பு . 

தெய்விகக் குழந்தையான சீதையை மிகவும் அன் 
போடு ஜனகரும் அவர் பிரிய பத்தினியும் வளர்த் 
தார்கள் . 

விவாகத்துக்குரிய காலம் வந்தது . இவளை விட் 
டுப் பிரிய வேண்டுமே என்று ஜனகர் துக்கப்பட்டார் . 
தெய்விகப் பெண்ணாகிய இவளை மனைவியாகப் பெறக் 
கூடிய அரச குமாரன் யார் என்று யோசித்து ஒருவரை 
யும் காணாமல் வெகு காலம் ஜனகர் வருத்தப்பட்டார் . 
அரசர்கள் பலர் வந்து கேட்டார்கள் . ஆனால் அவர் 
களில் யாரும் சீதையைப் பெறும் தகுதி வாய்ந்தவராக 
ஜனகர் மதிக்கவில்லை . இந்த நிலையில் ஒரு நாள் 
ஜனகர் நிச்சயித்தார் . முன்னொரு சமயம் மகா யாகம் 
செய்த காலத்தில் வருணன் ஜனகருடைய யாகத்தைப் 
போற்றி ருத்திர வில்லையும் இரண்டு அம்பறாத் தூணி 
களையும் ஜனகருக்குத் தந்திருந்தான் . அந்த வில்லா 

புணரி - பாற்கடல் . 


54 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னது மிகப் புராதன தெய்விகமான வில் . அதைச் 
சாமான்ய ஜனங்கள் கையால் அசைக்கக் கூட முடி 
யாது . எடுத்து , வளைத்து நாண் ஏற்றுவதைப்பற்றிச் 
சொல்லவே வேண்டாம் ! முடியாத காரியம் . ஜனகர் 
அரச சமூகத்துக்குத் தெரியப்படுத்தினார் : 

“ என்னிடமிருக்கும் வருணதேவப் பிரசாதமான 
இந்த ருத்திர வில்லை எந்த அரச குமாரன் வளைத்து 
நாண் பூட்டுகிறானோ அவனுக்கு என் மகள் சீதையைத் 
தருவேன் . இதுவே என் மகளுடைய சுயம்வர நிபந் 


தனை . 


சீதையின் அழகைப் பற்றிக் கேள்விப்பட்டு , பல 
அரச குமாரர்கள் வந்து , வில்லைப் பார்த்து விட்டு ஒன் 
றும் செய்ய முடியாமல் திரும்பி விட்டார்கள் . 


11. சகரன் 
விசுவாமித்திரர் தலைமையில் புறப்பட்ட ரிஷிகள் 
மாட்டு வண்டிகளில் மிதிலை நோக்கி வடக்கே சென் 
றார்கள் . ஆசிரம வனத்திலிருந்த பட்சிகள் , மான்கள் 
எல்லாம் கூடவே சென்றதைப் பார்த்து விசுவாமித் 
திரர் அவற்றை அன்புடன் அங்கேயே நிறுத்தினார் . 

சோணா நதிக்கரை சேர்ந்ததும் மாலையாயிற்று . 
அங்கே அந்த இரவு தங்கினார்கள் . அந்த இடத்தின் 
பூர்வ கதைகளை ராஜகுமாரர்களுக்கு முனிவர் சொல்ல 
இரவு சந்தோஷமாகக் கழிந்தது . அடுத்த நாள் காலை 
எழுந்து ஒரு நதியைத் தாண்டினார்கள் . ஜலம் ஆழ 
மில்லாம லிருந்தபடியால் நடந்தே தாண்டினார்கள் . 
பிறகு நடுப் பகலில் கங்கைக் கரையை அடைந்தார் 
கள் . எல்லோரும் கங்கையில் ஸ்நானம் செய்து தேவர் 


சகரன் 


55 


களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் 
செய்தார்கள் . அங்கேயே ஆகாரம் சமைத்து , பூஜை 
செய்து , போஜனம் செய்தார்கள் . எல்லாரும் விசுவா 
மித்திரரைச் சுற்றி உட்கார்ந்தார்கள் . 

முனிவரே ! கங்கையின் வரலாற்றைச் சொல்ல 
வேண்டும் " என்று ராஜ குமாரர்கள் ஆவலுடன் 
கேட்க , முனிவரும் சொல்லப் புகுந்தார் . 

பர்வத ராஜனான ஹிமவானுக்கும் மனைவி மனோ 
ரமைக்கும் அபூர்வ லட்சணம் பொருந்திய இரண்டு 
புதல்விகள் 

இருந்தார்கள் . மூத்தவளாகிய கங்கா 
தேவியை தேவர்களின் பிரார்த்தனையின் பேரில் ஹிம 
வான் தேவலோகத்துக்கு அனுப்பிக் கொடுத்தான் . 
இளைய குமாரி உமை , சங்கரனை விரும்பி , பெரும் 
தவம் புரிந்தாள் . பரமசிவனும் திருப்தியடைந்து உமா 
தேவியைத் தன் பத்தினியாகப் பெற்றான் . ஹிமவா 
னுடைய இரு பெண்களும் இவ்வாறு மிகப் புண்ணிய 
நிலையை அடைந்தார்கள் . எல்லாப் பாவங்களையும் 
போக்கும் கங்காதேவி தேவலோகத்திலேயே இருந்து 
வந்தாள் . 

அயோத்தியா திபதி சகரன் என்ற மகா ராஜன் 
வெகுநாள் சந்தானமில்லாமல் வருந்தினான் . கேசினி, 
சுமதி என்ற தன் இரு பத்தினிகளையும் அழைத்துக் 
கொண்டு இமயமலையில் தவம் செய்தான் . 

பிறகு முனிவர் அவன் தவத்தைக்கண்டு மகிழ்ந்து 
சந்தானம் பெறுவாய் என்று வரம் தந்தார் . 

“ வீரனே ! நீ மகத்தான சந்தானம் பெறுவாய் . 
அபார கீர்த்தியும் பெறுவாய் . உன் பத்தினிகளில் 
ஒருத்தி ஒரு புத்திரனைப் பெறுவாள் . உன்னுடைய 
வம்சம் அவன் வழியாகப் பெருகும் . இன்னொரு பத் 


56 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தினி பலவான்களான அறுபதினாயிரம் புத்திரர்களைப் 
பெறுவாள் " என்று ஆசீர்வதித்தார் . 

ராஜ பத்தினிகள் முனிவரைப் பணிந்து “ சுவாமி , 
யாருக்கு ஒரே மகனும் யாருக்குப் பல குமாரர்களும் 
தந்தீர் ? " என்று கேட்டார்கள் . 

“ ஒருத்தி பெறும் ஒரே மகன் வழியாகத்தான் வம் 
சம் பெருகும் . மற்றவள் பெறும் அநேக புத்திரர்கள் 
பலவான்களாக வளர்ந்து பெரும் புகழ் பெறுவார்கள் . 
உங்களில் யாருக்கு எது இஷ்டம் ? " என்று முனிவர் 
கேட்டார் . 

மக்களின் ஆசை பலவிதம் . கேசினியானவள் வம் 
சம் வளர்க்கும் ஒரு மகன் தனக்குப் போதும் என்றாள் . 
சுமதியோ பலமும் கீர்த்தியும் அடையப்போகும் அநேக 
மக்களைப் பெற விரும்பினாள் . “ அப்படியே யாகட்டும் " 
என்று முனிவர் சொன்னார் . வரம் தந்த முனிவரை 
வலம் செய்து வணங்கி இரு மனைவிமாருடன் அரசன் 
மிக்க திருப்தியோடு நகரத்துக்குத் திரும்பிப் போனான் . 

கொஞ்ச காலங் கழிந்த பின் கேசினியானவள் 
அசமஞ்சன் என்ற மகனைப் பெற்றாள் . சுமதி வடிவ 
மற்ற ஒரு பிண்டத்தைப் பிரசவித்தாள் . அந்தப் பிண் 
டம் பொரிந்து அதனின்று முனிவர் சொன்னபடி அறு 
பதினாயிரம் குழந்தைகள் உண்டானார்கள் . குழந்தைக் 
கூட்டத்தைத் தாத்திரிமார்கள் நன்றாகப் பாதுகாத்து 
வளர்த்தார்கள் . 

காலக் கிரமத்தில் குழந்தைகள் யௌவன நிலை 
யடைந்து மிக்க அழகும் வீரமும் கொண்ட ராஜகுமாரர் 
களாக வளர்ந்தார்கள் . மூத்த மனைவியின் குமாரன் 
அசமஞ்சன் வளரவளரக்குரூர குணத்தையடைந்தான் . 
ஊரிலுள்ள குழந்தைகளைப் பிடித்து ஆற்றில் மடுவில் 


சகரன் 


57 


போட்டு , அவை தத்தளித்துச் சாவதைக் கண்டு சிரித் 
துச் சந்தோஷப் படுவான் . 

இவ்வாறு பைத்தியம் பிடித்துப் போன அசமஞ் 
சனை ஜனங்கள் மிகவும் வெறுத்தார்கள் . 

அரசனுடைய அனுமதியுடன் அவனை ராஜ்யத்தை 
விட்டே துரத்தி விட்டார்கள் . ஆனால் அவனுக்குப் 
பிறந்த மகன் அம்சுமான் என்ற ராஜகுமாரன் மிகவும் 
குணசாலி. எல்லாருடைய அன்பையும் நன்மதிப்பை 
யும் சம்பாதித்தான் . சீலமும் அறிவும் பொருந்தியவ 
னாக வளர்ந்தான் . 

சகரன் ஒரு பெரும் அசுவமேத யாகம் செய்ய நிச் 
சயித்ததின் பேரில் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு 
களும் செய்யப்பட்டன . அசுவமேத யாகத்துக்குரிய 
குதிரையை ராஜகுமாரன் அம்சுமான் காத்து வந்தான் . 
ஆனால் இந்திரன் ராக்ஷச வேஷம் பூண்டு குதிரை 
யைக் கொண்டு போய் விட்டான் . 

அசுவமேத யாகங்களைத் தடை செய்வது தேவர் 
களுடைய வழக்கம் . இந்திரனுடைய பதவிக்குப் 
போட்டி ஏற்படும் என்கிற பயம் . ஆயினும் தடை 
களைத் தாண்டி யாகம் நடைபெற்று விட்டால் யாகத் 
தில் தரப்படும் அவிசுகளைத் தேவர்கள் பெற்றுத்தான் 
போகவேண்டும் . அதன் மேல் யாகத்தைச் செய்தவன் 
யாகத்தின் பலனை அடைவான் . 

குதிரை காணாமல் போயிற்று என்று அரசனுக் 
குத் தெரிந்ததும் மிக வருத்தப்பட்டு எப்படியாவது 
கண்டுபிடித்துக் குதிரையைக் கொண்டு வரவேண்டு 
மென்று சுமதி புத்திரர்களான அறுபதினாயிரம் ராஜ 
குமாரர்களையும் பூமண்டலம் முழுவதும் தேடி வரும் 
படி அரசன் அனுப்பினான் . “ யாகக் குதிரையை இழந்த 


58 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தால் யாகம் கெடுவதுமல்லாமல் சம்பந்தப்பட்ட எல் 
லாரையும் பாவம் சுற்றிக் கொள்ளும் . ஆகையால் திரு 
டிப்போனவன் எங்கே மறைத்து வைத்திருந்தாலும் 
போய்க் கண்டுபிடித்துக் குதிரையைக் கொண்டு வர 
வேண்டும் " என்று சகரன் வீரமும் சௌரியமும் 
கொண்ட தன் புத்திரப் பெருங் கூட்டத்துக்கு உத்தர 
விட்டான் , 

சகர புத்திரர்களும் மிக உற்சாகமாக உலகமெல் 
லாம் சுற்றி அட்டகாசம் செய்தார்கள் . எங்கும் கிடைக்க 
வில்லை . 

பூமியை வெட்டித் தோண்டினார்கள் . எங்கும் 
வெட்டித் தள்ளி வெட்டித் தள்ளிப் பெரும் அதிர்ச் 
சியை உண்டாக்கினார்கள் . “ நீதான் திருடினாய் ! நீ 
தான் திருடினாய் ! " என்று எங்கேயும் எல்லோரையும் 
குற்றம் சாட்டி , அதட்டி , இம்சை செய்து வந்தார்கள் . 
எங்கு தேடியும் அகப்படவில்லை . இதை அரசனிடம் 
சொன்னார்கள் . துயரப்பட்ட அரசன் , " நீங்கள் பூமி 
யைப் பிளந்து , பாதாளம் புகுந்து பாருங்கள் " என்று 
உத்தரவிட்டான் . 

தந்தை சொற்படி சகர குமாரர்கள் பூமியைத் 
தோண்டி , பாதாளம் புகுந்து , பூமியைத் தாங்கி நின்ற 
யானைகளை நமஸ்கரித்துவிட்டு , யாகக் குதிரையைத் 
தேடிச் சென்றார்கள் . அங்கே வடகிழக்கு மூலையில் 
ஓரிடத்தில் தங்கள் குதிரையைக் கண்டார்கள் . 

மகாவிஷ்ணுவாகிய கபிலர் அங்கே யோகத்தி 
லிருந்தார் . பக்கத்தில் யாகக் குதிரை தன் பாட்டுக்குப் 
புல் மேய்ந்து கொண்டிருந்தது . இதைக் கண்டதும் , 
சகர புத்திரர்கள் “ இதோ திருடன் , குதிரையைத் 
திருடிவிட்டுத் தவ வேஷம் போட்டுக்கொண்டு உட் 


பகீரதன் 

59 
கார்ந்திருக்கிறான் என்று கோபாவேசமாய்க் கபிலர் 
மேல் பாய்ந்தார்கள் . 

யோகத்திலிருந்த கபில முனிவர் கண்களைத் 
திறந்து “ ஹூம்" என்று மூச்செறிந்தார் . ராஜ புத் 
திரர்கள் அறுபதினாயிரம் பேரும் அங்கேயே சாம்பற் 
குவியலாய்ப் போனார்கள் . இந்திரன் குதிரையைக் 
கொண்டு போய்ப் பாதாளத்தில் ஒளித்து வைத்திருந் 
தான் . அதனால் இவ்விதம் சகர புத்திரர்கள் சாப 
மடைந்து மாண்டார்கள் . 


12 . 


பகீரதன் 


யாகக் குதிரையைத் தேடிச் சென்ற தன் குமாரர் 
கள் திரும்பி வரவில்லையே என்று கவலைப்பட்டுக் 
கொண்டிருந்த அரசன் சில நாட்கள் கழித்துப் பேரன் 
அம்சுமானை யழைத்து , “ பாதாளம் போன குமாரர் 
களுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை . நீ வீரன் 
அல்லவா ? ஆயுதபாணியாகச் சென்று பார்த்துவிட்டு 
வருவாய் . வெற்றியோடு வருவாய் ! என்று அம்சு 
மானை ஆசீர்வதித்து அனுப்பினான் . 

அம்சுமான் தன் சிறிய தகப்பன்மார் , சகர குமாரர் 
கள் பூமியைத் தோண்டிக்கொண்டு போன வழியைப் 
பிடித்தே சென்றான் . திக்கு கஜங்களைக் கண்டபோது 
அவற்றை வணங்கிப் பூஜித்துத் தன் காரியத்தைச் 
சொல்லிக்கொண்டான் . அந்த யானைகளும் , நீ காரிய 
சித்தி யடைவாய் " என்று ராஜகுமாரனை ஆசீர்வதித் 
தும் தைரியப்படுத்தியும் அனுப்பி வைத்தன . அதன் 
பேரில் தாமதமின்றி உற்சாகமாகச் சென்றான் . 


60 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பாதாளத்தில் எல்லாப் பக்கங்களும் சுற்றிப் பார்த் 
தான் . ஓர் இடத்தில் பெரியதொரு சாம்பற் குவியலை 
யும் பக்கத்தில் யாகக் குதிரையையும் கண்டு திருப்தியும் 
திகைப்பும் அடைந்தான் . 

சகர ராஜாவின் பத்தினி சுமதியின் சகோதர 
னாகிய கருட பகவான் அங்கே தற்செயலாக வந்தவன் 
அம்சுமானை நோக்கி , “ திகைக்காதே ! இந்தச் சாம்பற் 
குவியலே உன் பித்ருக்களான சகர குமாரர்களின் 
மிச்சம் . கபில தேவரால் சபிக்கப்பட்டுச் சாம்பலானார் 
கள் . அன்புக்குரிய குழந்தாய் ! குதிரையைப் பிடித்துச் 
சென்று யாகத்தை முடித்துக் கொள்ளுங்கள் . சபிக்கப் 
பட்ட ராஜ குமாரர்கள் நற்கதி யடைய வேண்டுமானால் 
தேவலோகத்துக் கங்கையை இங்கே வரவழைத்துச் 
சாம்பலைக் கரைக்க வேண்டும் " என்றான் கருட 
பகவான் . 

குதிரையுடன் அம்சுமான் வெகுவேகமாகத் திரும் 
பிப்போய்ப் பாட்டன் மகாராஜாவிடம் விஷயத்தைச் 
சொன்னான் . 

தன் புத்திரர்களுடைய கதியைக் கேட்டு அரசன் 
துயரக் கடலில் மூழ்கினான் . குதிரை திரும்பி வந்தபடி 
யால் யாகத்தைக் கிரமமாக முடித்துவிட்டு , குமாரர் 
களின் கதியைப் பற்றியும் கங்கையைப் பற்றியும் 
யோசித்தான் . யோசித்து , யோசித்து இன்னது செய் 
வது என்று தோன்றாமல் அந்தத் துயரத்திலேயே 
உயிர் நீத்தான் . 

முப்பதினாயிரம் ஆண்டு வாழ்ந்து சகரன் இறந் 
தான் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது . 
ராமாயணத்தில் முப்பதினாயிரம் அறுபதினாயிரம் என் 
கிற பெரிய எண்களைப் படித்து நாம் திகைக்க 


பகீரதன் 

61 . 
வேண்டியதில்லை . முப்பது வருஷ 

சஹஸ்ரம் " 
என்றால் அநேக வருஷங்கள் என்றாவது அல்லது 
முப்பது வருஷமாகவேயும் வைத்துக் கொள்ளலாம் . 
* சஹஸ்ரம் என்பதை “ வருஷம் " என்பதற்கு ஒரு . 
மங்கள அடைமொழியாகவே வைத்துக்கொள்ளலாம் . 
ஷஷ்டி சஹஸ்ரம் மக்கள் என்றால் அறுபது மக்களா 
கவே வைத்துக் கொள்ளலாம் . நம்பினால் இருக்கிற 
படியே வைத்துக் கொள்ளலாம் . 

சகரனுக்குப் பிறகு அம்சுமானும் , அம்சுமானுக்குப் 
பிறகு திலீபனும் திலீபனுக்குப் பிறகு பகீரதனும் 
அயோத்தியில் அரசாண்டார்கள் . அம்சுமானும் திலீ 
பனும் தங்கள் மூதாதையர்களுடைய நற்கதிக்கு 
வேண்டியதைச் செய்யமுடியவில்லையே என்று எண்ணி 
எண்ணி , மற்ற எல்லா விதத்தில் சம்பத்தும் புகழும் 
அடைந்திருந்தாலும் இந்தப் பெருங் குறையின் 
காரணமாகத் தலைமுறை தலைமுறையாகத் துக்கப் 
பட்டுக்கொண்டே காலகதி யடைந்தார்கள் . 

திலீபனுக்குப் பின் அவன் குமாரன் பகீரதன் 
அயோத்தியாபதியானான் . அவன் மகா தீரன் . பகீரத 
னுக்கு மக்கட் பேறு வாய்க்கவில்லை . அதைக் கருதியும் 
கங்கையைக் கொண்டு வருவதற்காகவும் ராஜ்யத்தை 
மந்திரிகள் வசம் ஒப்பித்துவிட்டுக் கோகர்ணத்தில் 
நீண்ட தவம் புரியப் போனான் . நான்கு பக்கங்களி 
லும் தீ மூட்டி , தலை மேலே வெய்யிலும் காய , மாதம் 
ஒரு முறையே ஆகாரம் உண்டு பல்லாண்டுகள் உக் 
கிரமான தவம் புரிந்தான் . விடா முயற்சிக்கு ஒரு 
பெயரே ஆயிற்று பகீரதனுடைய நாமம் . 

பிரஜாபதிப் பிரம்மா பகீரதனுடைய தவத்தை 
அங்கீகரித்து அவனுக்குத் தரிசனம் தந்து , “ என்ன 


62 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வேண்டும் ? " என்று கேட்டான் . பகீரதன் தன் 
இரண்டு விருப்பத்தையும் தெரிவித்தான் . “ என் பேரில் 
தாங்கள் இரக்கங் கொண்டால் எங்கள் குலம் அறுபட் 
டுப் போகாமல் எனக்குப் புத்திரப்பேறு தரவேண்டும் . 
என் மூதாதைகள் சாபத்துக்கு இரையாகி ஜலக்கிரியை 
இல்லாமல் சாம்பலாகப் பாதாளத்தில் கிடப்பதைக் 
கங்கா ஜலத்தில் கரைத்து , நீர்க்கடன் செய்து முடித்து 
அவர்களைச் சுவர்க்கம் சேரச் செய்யவேண்டும் . அதற் 
காகக் கங்கை கீழே இறங்கி எங்கள் குலத்தின் பெருந் 
துயரத்தை நீக்க வேண்டும் . இதுவே நான் கோரும் 
வரம் " என்று பகீரதன் பிரம்மாவை மிக வணக்கமாகப் 
பிரார்த்தித்தான் . 

உன் தவம் தேவர்களுக்குத் திருப்தி தந்தது ; 
உன் இஷ்டங்கள் நிறைவேறும் . ஆனால் ஒன்று : 
ஹிமவானுடைய மூத்த புத்திரியான கங்கை கீழே 
இறங்கினால் அந்த வேகத்தை இந்தப் பூமி தாங்காதே ? 
அதைத் தாங்கக்கூடியவன் உமாபதி ஒருவனே . அவ 
னைக் குறித்துத் தவஞ் செய்வாய் " என்று சொல்லி 
உடன் வந்த தேவ கணங்களுடன் மறைந்தான் . 

மறுபடியும் பகீரதன் நீண்ட காலம் அன்ன ஆகார 
மின்றிக் கடுந்தவம் செய்து உமாபதியின் அருளைப் 
பெற்றான் . பரமசிவன் பிரத்யக்ஷ தரிசனம் தந்து , 
உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் . மலை ராஜன் 
மகளாகிய கங்கை இறங்கும்போது என் தலையில் 
அவளைத் தாங்குவேன் . அவள் உனக்கு அருள்வா 
ளாக " என்றான் . 

பரமேசுவரன் பகீரதனுக்கு இந்த வரத்தைத் தந் 
ததும் பிரம்மன் சொல்லியிருந்தபடி கங்காதேவி இறங் 
-கினாள் . --தன் முழு வேகத்துடன் ஆகாயத்திலிருந்து 


பகீரதன் 


63 


கீழே மகாதேவனுடைய சிரசின்மேல் வீழ்ந்தாள் . தன் 
னுடைய அபார வேகத்தால் சங்கரனையும் தள்ளிக் 
கொண்டு நேராகப் பாதாளம் போவேன் என்று அவள் 
எண்ணினாள் . அவளுடைய கர்வத்தை யடக்கவேண் 
டும் என்று முக்கண்ணன் உத்தேசித்தான் . அவன் 
அந்தப்படி நினைத்த மாத்திரத்தில் தலையில் இறங்கிய 
பவித்திர ஜலப் பிரவாகம் அவனுடைய பெருஞ் சடை 
யில் அகப்பட்டுக்கொண்டு வெளியில் வரமுடியாமல் 
நின்றுபோய் விட்டது ! 

எவ்வளவோ முயன்று பார்த்தாள் . ஆயினும் 
இமயமலைச் சொரூபமான மகா தேவனுடைய சடை 
யின் குகைகளினின்று வெளிப்பட்டு வந்து பூமியில் 
இறங்க முடியாமல் திகைத்துப் போனாள் . 

கங்கைக்காகத் தவமிருந்து சித்தி அடைந்த பகீர 
தன் , “ ஐயோ இப்படியாயிற்றே ! ஜலப் பிரவாகமெல் 
லாம் எங்கே போயிற்று ? " என்று மறுபடியும் மகாதேவ 
னைக் குறித்துத் தவம் செய்தான் . 

மகாதேவன் அவனுக்கிரங்கி பிந்து ஸரஸில் கங் 
கையை மெதுவாக விட்டான் . அங்கிருந்து ஏழு சிறு 
ஆறுகளாக மிக அடக்கத்துடன் கங்காதேவி வெளிப் 
பட்டாள் . மூன்று ஆறுகள் கிழக்கு முகமாகவும் மூன்று 
ஆறுகள் மேற்கு முகமாகவும் சென்றன . ஏழாவது 
ஆறு பகீரதன் பின்னால் சென்றது . பகீரதன் மகிழ்ச்சிப் 
பரவசமானான் . தலைமுறை தலைமுறையாகக் காத் 
திருந்த தன் மூதாதைகளுக்கு நற்கதியுண்டாயிற்று 
என்று அவன் மனம் பூரித்து , வெற்றித் தேர் ஏறி முன் 
சென்றான் . கங்கை ஆறு அவனைத் தொடர்ந்து 
துள்ளிக் குதித்துப் பெரும் பிரவாகமாகிச் சென்றது . 
ஜலத்துடன் பல ஜலஜந்துக்களும் பறவைகளும் விளை 


64 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யாடிக்கொண்டு செல்ல மின்னல் பாய்வதுபோல் 
விளங்கிற்று . அந்த மகத்தான காட்சியைக் காண 
தேவ கந்தர்வர் கூட்டம் ஆகாயத்தில் கூடிற்று . நதி 
யின் கதியும் சில இடங்களில் மெதுவாகவும் சில இடங் 
களில் மகா வேகமாகவும் சில இடங்களில் மேலிருந்து 
கீழே குதித்தும் , சில இடங்களில் கீழிருந்து மேலே 
குதித்தெழுந்தும் - கங்கா தேவி மனத்தைக் கவரும் 
கதிகளுடன் பகீரதன் தேரைப் பின்பற்றி நர்த் 
தனம் செய்துகொண்டு சென்றாள் . ஆகாயத்தில் 
தேவ கந்தர்வர் கூட்டங்களும் நதியின் கூடவே 


சென்றன . 


இப்படிச் சென்ற புண்ணிய நதியானது வழியில் 
ஓர் இடத்தில் ஜன்ஹு ரிஷியினுடைய யாக வேதி 
கையைக் 

கலைத்துச் சேதம் செய்தது . ஒதுங்கிப் 
போகாமல் இப்படிச் செய்தாளே என்று ரிஷியானவர் 
நதியை அப்படியே கையில் எடுத்து உறிஞ்சி ஆச 
மனம் செய்து விட்டார் . கங்கை முற்றிலும் மறைந்து 
ஒழிந்து போயிற்று ! 

மறுபடியும் பகீரதன் ஐயோ என்று திகைத்தான் . 
ஆனால் தேவ ரிஷி கணங்கள் ரிஷியை வணங்கி 
கங்கையின் அபராதத்தை மன்னித்து , பகீரதனுடைய 
தவத்தைப் பயனடையச் செய்ய வேண்டும் என்று 
கேட்டுக் கொண்டார்கள் . ரிஷியும் அங்கீகரித்து நதி 
யைத் தமது வலது காதின் வழியாக வெளிப்படுத்தி 
மேலே போக விட்டார் . 

" ரிஷியின் உடலிலிருந்து வெளிப்பட்டு ரிஷியின் 
பெண்ணே ஆனாய் . ஜான்ஹவி என்ற பெயரும் பெறு 
வாய் ” என்று தேவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித் 
தார்கள் . 


அகலிகை 

65 
பிறகு யாதொரு இடையூறுமில்லாமல் கங்கை 
சாகரம் சேர்ந்தாள் . அங்கிருந்து பாதாளம் புகுந்து 
சகர புத்திரர்கள் எரிந்து சாம்பலான இடத்தைச் 
சேர்ந்தாள் . பகீரதனும் தன் மூதாதையர்களுக்கு 
நீர்க் கடன் செய்து முடித்து அவர்களை உத்தம லோகம் 
அடையச் செய்தான் . 

பகீரதன் தன் தளரா முயற்சியால் பூமிக்குக் 
கொண்டுவந்த புண்ணிய நதிக்குப் பாகீரதி என்றும் 
பெயர் . 

“ உன் முன்னோர்களாகிய சகர குமாரர்கள் வெட் 
டிய சாகர சரித்திரமும் பகீரதன் தவத்தின் பயனாக 
ஆகாய கங்கை பூமிக்கு இறங்கிய சரித்திரமும் கேட் 
டாய் . உனக்கு மங்களமாகுக . மாலை ஆயிற்று . உன் 
மூதாதை உலகத்துக்குத் தந்த கங்கையில் இறங்கி 
சந்தியா வந்தனம் செய்வோம் " என்று விசுவாமித்தி 
ரர் ராமசந்திரனுக்குச் சொல்லி முடித்தார் . 

கங்கைக்குப்போய் ஸ்நானம் செய்தாலும் , அல் 
லது இந்தப் புண்ணிய கதையைப் பக்தியுடன் படித் 
தாலும் , படிக்கச் சொல்லிக் கேட்டாலும் பாவங்கள் 
தீர்ந்து சுத்த உள்ளத்தையடைந்து நல்ல சீலமும் , 
எடுத்த காரியத்தில் தளரா முயற்சியும் மக்கள் அடை 
வார்கள் . 

13. அகலிகை 
எல்லாரும் விசாலா நகரத்தில் ஒரு நாள் தங்கி 
அடுத்த நாள் விடியற்காலை மிதிலை நோக்கிச் சென் 
றார்கள் . 

ஜனகராஜனுடைய நகரத்துக்கு இன்னும் கொஞ்ச 
தூரம் இருக்க , மிக ரம்மியமான ஓர் ஆசிரமத்தைக் 


5 


( 


66 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்டார்கள் . ராமன் , " முனிவர் யாரும் இல்லாத 
தாகக் காணப்படும் இந்தப் புராதன ஆசிரமம் யாரு 
டையது ? ஏன் இந்த அழகான ஆசிரமம் வாசம் இல் 
லாமல் கிடக்கிறது ? " என்று வினவினான் . 

முனிவர் சொன்னார் : இதை நீ தெரிந்து 
கொள்வது அவசியம் . இந்த ஆசிரமம் ஒரு சாபத் 
துக்கு உட்பட்டிருக்கிறது . இது கௌதம மஹா 
முனிவருடைய ஆசிரமம் . முன்னாள் அவர் இங்கே 
இருந்து வந்தார் : 

" நீண்ட காலம் அவரும் அவர் மனைவி அகலிகை 
யும் இங்கே இருந்து வந்தார்கள் . இடையூறின்றி 
அவர்களுடைய தவமும் கழிந்தது . ஒரு நாள் இந் 
திரன் , சமயம் பார்த்து , ஆசிரமத்தில் முனிவர் இல் 
லாத காலத்தில் கௌதமருடைய உருவத்தையும் முனி 
வேஷத்தையும் தரித்துக் கொண்டு ஆசிரமத்துக்குள் 
புகுந்தான் . அகலிகையின் உலகப்பிரசித்தமான அழகை 
நினைத்து அவளையடையும் கெட்ட எண்ணத்துடன் 
வந்தான் . இவ்வாறு திருட்டுத்தனமாக வந்த தேவ 
ராஜன் அகல்யா தேவியைப் பார்த்து , அழகியே ! 
எனக்கு ஆசை மேலிட்டிருக்கிறது . இந்த நிலையில் 
காலப் பொருத்தம் பார்க்கலாகாது . நாம் கூடுவோம் 
என்று முனிவர் சொல்வதுபோல் சொன்னான் . 

ரிஷியின் மனைவி உடனே விஷயத்தைத் 
தெரிந்து கொண்டுவிட்டாள் . இவன் தன் புருஷன் 
இல்லை , இந்திரன் என்பது அவளுக்குத் தெரிந்துவிட் 
டது . ஆயினும் தேவராஜனே தன்னைத் தேடிவந்தான் 
என்று தன் அழகைப் பற்றிக் கர்வப்பட்டு மன நிலை 
இழந்துவிட்டாள் . தேவராஜனுடைய விருப்பத்துக்கு 
உடன்பட்டு விட்டாள் . 


-- 


அகலிகை 

67 
“ பிறகு , தேவராஜனே ! சீக்கிரம் அப்புறப்பட்டுப் 
போ . பெரும் அபாயத்தினின்று எப்படியாவது காப் 
பாற்றிக்கொள் என்று எச்சரித்தாள் . இந்திரனும் , 
• உனக்கு நன்றி ! என்று சொல்லிவிட்டு வேகமாகத் 
திரும்பிப் போனான் . 

வெளியில் சென்றிருந்த கௌதமர் ஸ் நான 
ஜபங்கள் முடித்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு வந்து 
கொண்டிருந்தார் . தேவ தானவர்களும் பயப்படும் 
படியான தபோ பலம் அடைந்த முனிவர் , ஸ்நானம் 
செய்த ஈரத் துணியோடு முகத்தில் அக்னி பகவானைப் 
போல் காந்தி ஜொலிக்க , அன்று ஓமத்துக்கு வேண் 
டிய தர்ப்பையும் ஸமித்துகளும் கையில் எடுத்துக் 
கொண்டு வந்தார் . அவரைக் கண்டதும் அதுவரை 
மிக தைரியமாக இருந்த இந்திரன் மிக நடுங்கினான் . 
முகம் வாடி அவர் எதிரில் வணங்கி நின்றான் .. 
* மூடனே ! என் வேஷத்தைத் தரித்துக்கொண்டு ஆசி 
ரமத்துக்குள் புகுந்து தகாததைச் செய்தாய் ! நீ நபும் 
சகனாய்ப் போவாய் ! என்று கோபம் மேலிட்டுச் 
சொன்னார் . 

“சினங்கொண்ட முனிவர் இவ்வாறு சொன்ன அக் 
கணமே இந்திரன் தன் ஆண்மையை இழந்தான் , 
தேவர்கள் பரிதபித்தார்கள் . 

முனிவர் தம் மனைவிக்கும் பிராயச்சித்தம் விதித் 
தார் . அகலிகையே ! நீ இங்கே நீண்ட காலம் 
காற்றே உணவாக ஏதொரு ஆகாரமுமின்றிச் சாம்பல் 
மேல் படுத்து யார் கண்ணுக்கும் தென்படாமல் 
மறைந்து வசிப்பாயாக . பல காலம் கழித்து இவ்விடம் 
தசரதன் மகன் ஒரு நாள் வருவான் . அந்த வீரன் 
இந்த ஆசிரமத்தில் கால் வைக்கும்போது உன் பாபம் 


68 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நீங்கும் . நீ அவனை அதிதியாக வரவேற்று உபசரிப் 
பாய் . அப்போது உன்னுடைய இயற்கைக் குணத் 
தையும் காந்தியையும் மறுபடியும் அடைந்து என் 
னுடன் வாழ்வாய் . 

இவ்வாறு சொல்லிவிட்டு கௌதமர் நெறி தவ 
றிய மனைவியை விட்டு விலகி , இமய மலை சென்றுவிட் 
டார் . அங்கே தவமிருக்கிறார் . 

ஆசிரமத்திற்குள் நாம் செல்வோம் . திக்கற்ற 
இந்த அகலிகைக்கு முனிவர் சொல்லியபடி நீ விமோ 
சனம் தருவாய் " என்றார் விசுவாமித்திர முனிவர் . 

அவ்வாறே ஆசிரமத்துக்குள் சென்றனர் . ராமன் 
உள்ளே கால் வைத்ததும் அகலிகையின் பாவம் தீர்ந் 
தது . பாவம் தீர்ந்து காந்தியுடன் விளங்கிய அகலி 
கையைக் கண்டான் ராமன் . அகலிகை உலகத்தி 
லுள்ள எல்லா ஸ்திரீகளுடைய அழகையும் ஒன்று 
சேர்த்து பிரம்மாவால் ஆக்கப்பட்ட தனி அழகை 
அடைந்தவள் . இலைகளிலும் கொடிகளிலும் மறைந்து 
யாருக்கும் தென்படாமல் பல்லாண்டுகள் விரதம் 
காத்து வந்த அவள் அன்று பனியால் மூடப்பட்ட சந் 
திரனைப் போலும் , புகையால் மறைக்கப்பட்ட அக்னி 
சுவாலையைப் போலும் , அசையும் ஜலத்தில் காணப் 
படும் சூரிய பிம்பம் போலும் ராமன் ஆசிரமத்திற்குள் 
சென்றபொழுது காணப்பட்டாள் . 

ராமனும் லக்ஷ்மணனும் முனி பத்தினியின் பாதங் 
களைத் தொட்டு நமஸ்கரித்தார்கள் . நெடுங்காலம் காத் 
திருந்த அகலிகை தன்னுடைய விமோசன காலம் 
வந்துவிட்டதென்று மகிழ்ந்து சக்கரவர்த்தித் திருமக 
னுக்கு அர்க்கியம் பாத்தியம் முதலியன தந்து உப 
சாரம் செய்தாள் . ராமனும் அங்கீகரித்தான் . ஆகாயத் 


அகலிகை 


69 


திலிருந்து புஷ்பமாரி பெய்ய , அவளுடைய கொடிய 
பாவம் தீர்ந்து , தேவகன்னிபோல் பிரகாசித்தாள் . 
கௌதமரும் அச்சமயம் அங்கே வந்து சேர்ந்தார் . 


* 


* 


இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள அகலிகை 
கதை . மற்றப் புராணங்களிலும் கதைகளிலும் சில 
விஷயங்கள் பேதப்பட்டு வழங்கி வருகின்றன . 
அதனால் குழப்பம் வேண்டியதில்லை . 

இவ்விடத்தில் கொஞ்சம் நின்று ராமாயணம் , பார 
தம் முதலிய புராணங்களைப் படிக்கும் இக்காலத்தவர் 
களுக்குப் பொதுவாகச் சில வார்த்தைகள் . 

புராணங்களில் தேவர்களும் ராக்ஷசர்களும் அடிக் 
கடி வருவார்கள் . ராக்ஷசர்கள் என்பவர் அதருமத் 
துக்குக் கொஞ்சமும் பயப்படாத துஷ்டர்கள் குலம் . 
சர்வ சாதாரணமாகத் தீய காரியங்களைச் செய்வார்கள் . 

இரக்கமென் ( று ) ஒருபொருள் 

இலாத நெஞ்சினர் 
அரக்கர் என்று உளர்பலர் 

அறத்தின் நீங்கினார் 
என்று கம்பர் விளக்கியிருக்கும் கூட்டம் . அசுரர்களும் 
ராக்ஷசர்களைப் போன்றவர்களே . 

ராக்ஷசர்களிலுங்கூட ஒரு சிலர் அறிவாளிகளும் 
நல்லவர்களும் இருந்தார்கள் . எந்த நல்ல குலத்தி 
லும் சில தீயவர்கள் உண்டாவார்கள் . அப்படியே 
எந்தக் கெட்ட குலத்திலும் சில சமயம் நல்லவர்களும் 
இருப்பதுண்டு . ஆனால் மொத்தத்தில் ராக்ஷசர்களும் 
அசுரர்களும் கம்பர் சொல்லியிருக்கிறபடி தீய கருமங் 
களிலேயே ஈடுபட்டுச் சந்தோஷப்பட்ட கூட்டம் . 
அவர்களைத் தமிழர்கள் என்றும் , தம் முன்னோர்கள் 


" 70 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்றும் சிலர் இக்காலத்தில் அறிவீனமாக எண்ணியும் 
பேசியும் வருவது பரிதாபம் . எந்தப் பழைய தமிழ் 
நூலிலாவது சரித்திரத்திலாவது தனிப் பாட்டிலாவது 
கிராமப் பாட்டிலாவது இப்படிச் சொன்னதில்லை . தமி 
ழர்களுக்கு “ நீங்கள் தான் புராணத்தில் அரக்கர் என்று 
சொல்லப்பட்டவர்கள் என்கிற புதுப் பட்டம் அளிப் 
பதற்குப் பழைய தமிழ் நூல்களில் ஆதாரமும் எங்கும் 


கிடையாது . 


தேவர்கள் என்கிற கூட்டம் சாதாரணமாக அதரு 
மத்துக்கு அஞ்சும் சுபாவம்கொண்ட கூட்டம் . ராக்ஷசர் 
களை ஒழிப்பதே தேவர்களுடைய வேலையாக இருந் 
தது . இந்தக் காரியத்தில் புராணங்களின்படி சில 
சமயம் தருமத்துக்கு விரோதமான முறைகளிலும் 
தேவர்கள் இறங்குவதுண்டு . இதற்குக் 

காரணம் 
ராக்ஷசர்கள் தவம் செய்து பெற்ற வரங்களேயாகும் . 
தவம் செய்து பெற்றுவிட்ட வரங்களின் பலத்தினால் 
உலகத்தைத் துன்புறுத்தும் அசுரர்களைத்தேவர்களால் 
எதிர்க்க முடியாமல் போகும் . - அச்சமயங்களில் தேவர் 
களும் ஏதோ வழி தேடி முறை தவறியும் நடக்கவேண் 
டியதாகும் . ஆனால் மொத்தத்தில் தேவர்கள் நல்ல 
சுபாவம் கொண்டவர்கள் . அவர்களிலும் பலர் தீய 
காரியங்களைச் செய்து அதனால் கஷ்டமும் படுவார்கள் . 
அப்படிச் செய்த அதர்மங்களின் பயனைத் தேவர்களும் 
அனுபவிப்பார்கள் . தேவர்களாயிற்றே என்று அவர் 
களுக்கு வேறு நியதியில்லை . கரும விதிகளுக்கு இவர் 
களும் உட்பட்டவர்களே யாவர் . 

தேவர்கள் மொத்தத்தில் நல்வழியில் நிற்பவர் 
களானபடியால் அவர்களில் யாரேனும் பிழை செய் 
தால் , அந்தப் பிழை இப்போது படிக்கும் போது நம் 


அகலிகை 


71 


கருத்தில் பெரும் பிழையாகத் தோன்றும் . இது 
இயற்கை- வெள்ளைத் துணியில் பட்ட கறையானது 
கண்ணைக் குத்துவதுபோல் . 

எப்போதுமே தீய காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் 
ராக்ஷசர்களுடைய பிழை படிக்கும்போது நமக்கு 
அவ்வளவு பெரிதாகக் காணப்படாது - கருப்புத் துணி 
யில் பட்ட அழுக்கைப்போல் மறைந்து நிற்கும் . 

யோக்கியர்கள் நல்ல வழியிலிருந்து வழுவினால் 
அது நம்மை மிகவும் புண்படுத்துகிறது . எப்போதுமே 
தீய எண்ணமும் துஷ்ட காரியமுமாக இருப்பவர்களை 
ஐயோ பாவம் என்று விட்டு விட்டு , தருமசங்கடத்தில் 
சிக்கிக்கொண்டு ஏதேனும் பிழை செய்கிறவர்களை அதி 
கக் கடுமையாகக் கண்டித்து விமரிசனம் செய்வதும் 
பேசுவதும் இயற்கை. ஆனால் இது நியாயமாகாது . 

புராண கர்த்தாக்களே தேவர்களை அவ்வப்போது 
அநீதியிலும் பாபத்திலும் சிக்கிக்கொள்ளச் செய்திருப் 
பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் . அதனுள் 
அடங்கி நிற்கும் பாடத்தைக் கற்க வேண்டும் . புராண 
கர்த்தாக்கள் எந்தக் காரணத்தைக்கொண்டு இந்திரன் 
முதலிய தேவர்களும் சில சமயம் மகா பயங்கர பாபங் 
களைச் செய்ததாகச் சொல்லியிருக்கிறார்கள் ? தரும சங் 
கடங்களையும் சிக்கல்களையும் தாமே ஏன் உண்டாக்கிக் 
கொண்டிருக்கிறார்கள் ? இதையெல்லாம் நாம் சாவ 
தானமாக ஆராயவேண்டும் . இவற்றின் நோக்கம் மக் 
களுக்கு விவேகமும் அடக்கமும் பயபக்தியும் உண்டாக் 
கித் தரவே என்பது வெளிப்படை . இல்லாவிடில் முனி 
வர்கள் தாமாகவே தங்கள் கருத்துக்கும் நோக்கத்துக் 
கும் முற்றிலும் விரோதமாக நல்லவர்களுக்குச் சங்கடங் 
களை உண்டாக்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை . 


72 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இத்தகைய தரும சங்கட நிகழ்ச்சிகளை வைத்துச் 
சிலர் மூர்க்கமாகத் தவறான முடிவுகளைக் கட்டிக் 
கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள் . ராவணன் மிக 
நல்லவன் ; அவனுடைய காரியங்களைப்பற்றி வால்மீகி 
இல்லா ததைச் சொல்லி அவதூறு செய்திருக்கிறார் . 
ராமன் குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் அநீதி செய்தான் 
அல்லவா ? சீதை ஒரு சமயம் பொய்யே சொல்லிவிட் 
டாள் அல்லவா ? என்று இவ்வாறு வாதம் செய்து 
பேசுவதைக் கேட்டிருக்கிறோம் . 

எதை எப்படியேனும் எழுதும் அவகாசம் பெற்றி 
ருந்த வால்மீகி முனிவர் ஏன் இவ்வாறு தம் கருத் 
துக்கே விரோதமாகவும் தம் கதா நாயகனுக்கே இழுக் 
குத் தரும்படியான துமான நிகழ்ச்சிகளைக் கற்பித்துக் 
கொண்டு அலைய வேண்டும் ? முற்றிலும் வால்மீகியே 
கொடுத்த பாத்திரம் அல்லவா ராமனும் ராவணனும் ? 
ராவணனைப்பற்றி வேறு கதையோ சரித்திரமோ இருந் 
ததா ? இல்லை . வால்மீகிக்கும் முன்னதாக யாரேனும் 
ஒரு புராணமோ பாட்டோ சரித்திரமோ அல்லது கல் 
சாசனமோ எழுதியிருந்து அதில் விஷயங்கள் வேறு 
விதமாக எழுதி வைத்திருப்பதைக் காண்கிறோமா ? 
இல்லை . அப்படி ஏதேனுமிருந்திருக்கும் பட்சத்தில் 
வால்மீகி முனிவரானவர் ராமனுக்கும் சீதைக்கும் 
தேவர்களுக்கும் பட்சபாதமாக மாற்றியும் , விஷயங்களை 
மூடியும் மறைத்தும் சொல்லி , சமாதானங்களைக் காட்டி 
நம்மை ஏமாற்றுகிறார் என்று ஒருவேளை வாதாடலாம் . 

ராம கதையைப் பற்றிய விஷயங்களைப் பெற்றது 
வால்மீகி நூல் வழியே தான் ; வேறு எங்கிருந்தும் 
அல்ல . தரும சங்கடங்களைக் காட்டுவதும் அந்நூலே . 
பிழைகளாகத் தோன்றும் நிகழ்ச்சிகளும் அந்நூலிலே 


தா கலியாணம் 


73 


தான் கண்டோம் . இதற்கெல்லாம் காரணம் என்ன 
வென்று , மூளையில் குழப்பமாவது அசூயையாவது 
இன்றி , ஆழ்ந்து ஆராய்ந்தால் அவற்றிலெல்லாம் 
சாதாரண மக்களுடைய வாழ்க்கைச் சிக்கல்களின் சித் 
திரத்தைக் காண்போம் . நம்மால் பின்பற்றக் கூடிய 
நல்ல உபதேசத்தை அவற்றினின்று பெறலாம் . நாம் 
உணர்ந்து நடக்கக் கூடிய நெறியைக் கண்டு பயன் 
அடையலாம் . 

எவ்வளவு பெரிய பாபத்தைச் செய்துவிட்டாலும் 
பச்சாத்தாபப்பட்டு , தண்டனையைப் பொறுத்துத் தவ 
மிருந்தால் விடுதலை அடையலாம் என்பது அகலிகை 
நிகழ்ச்சியின் பாடம் . பாபம் செய்த மற்றவர்களை இக 
ழாமல் அவரவர்கள் தத்தம் உள்ளங்களில் உண்டா 
கும் தோஷங்களை அகற்றுவதில் முயற்சி செலுத்த 
வேண்டும் ; எவ்வளவு சுத்தமான நிலையிலிருந்தாலும் 
சதா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது 
பாடம் . 


14. சீதா கலியாணம் 
மிதிலையில் ஜனக மகாராஜனுடைய யாகத்துக் 
காகச் சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு , பல வேறு 
தேசங்களிலிருந்து ரிஷிகளும் பிராமண சிரேஷ்டர் 
களும் வந்து சேர்ந்திருந்தார்கள் . விசுவாமித்திரருக் 
கும் ராஜகுமாரர்களுக்கும் தகுந்த விடுதி காட்டப்பட்டு , 
அங்கே அவர்கள் தங்கினார்கள் . ஜனகருடைய புரோ 
கிதரான சதானந்தர் விசுவாமித்திர முனிவரை எதிர் 
கொண்டு உபசரித்தார் . பிறகு ஜனகரே நேரில் 
வந்தார் . 


74 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ தாங்கள் என்னுடைய யாகத்திற்கு வந்தது என் 
னுடைய பெரும் பாக்கியம் ” என்றார் ஜனகர் . 

இந்த வாலிபர்கள் யார் ? இவர்களைப் பார்த்தால் 
தேவலோக வாசிகளைப் போலிருக்கிறார்கள் . ஆயுதங் 
களைத் தரிக்கும் தோரணையைப் பார்த்தால் தேர்ச்சி 
யடைந்த வீரர்களாகக் காணப்படுகிறார்கள் . இவர்கள் 
இருவரும் ஒரே சாயலாகவும் இருக்கிறார்கள் . இவர் 
களைப் பெற்ற மகா பாக்கியவான் யார் ? " என்று 
ஜனகர் கேட்டார் . 
விசுவாமித்திர முனிவர் , அவர்கள் 

தசரத 
சக்கரவர்த்தியின் குமாரர்கள் 

குமாரர்கள் என்பதையும் , தாம் 
செய்த யாகத்தை அவர்கள் காத்து , அரக்கர்களை 
அழித்த விவரத்தையும் ஜனக மகாராஜனுக்குத் தெரி 
வித்தார் . 

விருத்தாந்தம் எல்லாம் சொல்லி , “ மிதிலையிலுள்ள 
ருத்திர தனுசைப்பற்றிக் கேள்விப்பட்டு , தாங்கள் அனு 
மதித்தால் அதைப் பார்க்க வந்திருக்கிறார்கள் ” என்று 
பொருளை அடக்கி முனிவர் சொன்னதும் ஜனகர் அள 
வில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் . 

“ வில்லைப் பார்க்க வந்திருக்கிற ராஜகுமாரன் வில் 
லைப் பார்க்கலாம் ; வில்லை வளைத்து நாண் ஏற்றினா 
னாகில் என் மகளையும் பெறுவான் . இந்த வில்லைப் 
பார்த்து , அசைக்கவும் முடியாதென்று திரும்பிப் போன 
ராஜ குலத்தவர்கள் பலர் . சரீர சம்பந்தமின்றித் தெய் 
விகமாய்த் தோன்றிய என் மகள் சீதையைத் தசரத 
ருடைய மகன் அடைந்தானாகில் நான் மகிழ்வேன் " 
என்றார் ஜனகர் . 

வில்லைக் கொண்டு வரும்படியாக ஜனகர் தம் ஆட் 
களுக்கு உத்தரவிட்டார் . 


لون 


சீதா கலியாணம் 

75 
வில்லானது ஓர் இரும்புப் பெட்டியில் பூஜை பந் 
தோபஸ்துடன் வைக்கப்பட்டிருந்ததை எட்டுச் சக்க 
ரங்கள் கொண்ட வண்டியில் ஏற்றி , ஆயிரக்கணக்கான 
ஜனங்கள் சேர்ந்து உற்சவத் தேரை இழுத்து வரு 
வதுபோல் இழுத்து வந்து சபா மண்டபத்தில் சேர்த் 
தார்கள் . 


* 


* 


இதோ , நானும் என் முன்னோரும் பூஜித்த மகா 
தவனுடைய வில் . ராஜகுமாரி சீதையை அடைய 
இதைப் பல அரசர்கள் வளைத்து நாண் ஏற்றப் பார்த்து 
முடியாமல் திரும்பிப் போயினர் . இதைக் காண விரும் 
பும் தசரத குமாரனும் பார்க்கலாம் என்றார் ஜனகர் . 

சபையில் இவ்வாறு ஜனகர் சொன்னதும் , " ராம 
சந்திரனே ! பெட்டியைத் திறந்து , வில்லைப் பார் ” என் 
றார் விசுவாமித்திர முனிவர் . 

குருவின் ஆணையைப் பெற்ற ராமன் இரும்புப் 
பெட்டியைத் திறந்து வில்லைப் பார்த்து விட்டு மிக 
வினயமாக , “ இந்தப் புண்ணிய தனுசை நான் தீண்ட 
லாமா ? எடுத்து நாண் ஏற்ற அனுமதி உண்டா ? " 
என்றான் . 

ஜனகரும் விசுவாமித்திர முனிவரும் " மங்களம் 
ஆகுக! " என்றார்கள் . 

சபையிலிருந்த அனைவரும் கண்களை மூடாமல் 
பார்த்துக் கொண்டிருந்தார்கள் . 

ஒரு பூமாலையை எடுப்பதுபோல் அவ் வில்லை 
விளையாட்டாக எடுத்தான் ராமன் ! 

சீதை எனும் பூந் 
தோடலர் கொம்பினைச் 

சூட்டிட நீட்டும் 


76 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஏடவிழ் மாலை 

இதென்ன எடுத்தான் ! " 
எடுத்து நிறுத்தித் தன் கால் கட்டை விரலால் தாக்குக் 
கொடுத்து வில்லை வளைத்து நாண் ஏற்றிவிட்டான் . 
பிறகு நாணைப் பிடித்துக் காது வரையில் இழுத்தான் . 

தடுத் ( து ) இமை யாமல் 

இருந்தவர் தாளில் 
மடுத்ததும் நாண் நுதி 

வைத்ததும் நோக்கார் 
கடுப்பினை * யாரும் 

அறிந்திலர் கையால் 
எடுத்தது கண்டனர் 

இற்றது கேட்டார் ! 
நாணை இழுத்த வேகத்தில் வில் வளைந்து வந்து 
திடீர் என்று இடியோசையுடன் முறிந்தது . தேவர்கள் 
பூமாரி பொழிந்தார்கள் . 

“ என் உயிரை விடப் பிரியமான சீதையை ராம 
னுக்குத் தந்தேன் என்றார் ஜனகர் . 

" மிக வேகமாகச் செல்லும் தூதர்களை அயோத்தி 
யைக்கு அனுப்பித் தசரத மகாராஜனை அழைத்து வர 
உத்தரவு இடுவீராக என்றார் விசுவாமித்திர முனிவர் . 

அப்படியே தூதர்கள் சென்றார்கள் . 


ஜனக மகாராஜனுடைய தூதர்கள் மூன்று நாட் 
கள் வெகு வேகமாகப் பிரயாணம் செய்து , அயோத்தி 
போய்ச் சேர்ந்தார்கள் . தேவராஜனைப் போல் சிம்மா 
சனத்தில் அமர்ந்திருந்த தசரத சக்கரவர்த்தியைக் 


* கடுப்பு - வேகம் . 


சீதா கலியாணம் 


7 


வளைத்து , 


கண்டு தூதர்கள் , விசுவாமித்திர முனிவரும் , ஜனக 
மகாராஜாவும் தங்களுக்கு நற்செய்தி அனுப்பியிருக் 
கிறார்கள் . திருமகன் மிதிலைக்கு வந்தவன் சீதா சுயம் 
வரத்துக்கு அமைக்கப்பட்டிருந்த பரமசிவனார் வில்லை 

நாணேற்றி , நாணை இழுத்து வில்லை 
ஒடித்தே விட்டான் . சீதையைத் தங்கள் வீர குமாரன் 
ராமசந்திரனுக்குக் கொடுத்து விவாகம் செய்யத் தங் 
கள் அனுமதியையும் தங்கள் நல்வரவையும் ஜனக மகா 
ராஜா எதிர்பார்க்கிறார் . அனைவரும் உள்ளம் பூரித்து 
மகிழுமாறு தாங்களும் பரிவாரமும் உடனே மிதிலை 
செல்ல வேண்டும் ” என்று கூறினார்கள் . 

பயந்து பயந்து ராஜகுமாரர்களை விசுவாமித்திர 
முனிவருடன் அனுப்பின தசரதனுக்கு இந்த விதமான 
சந்தோஷச் செய்தி வந்ததும் அவன் பரவசப்பட்டான் 
என்று சொல்லவும் வேண்டுமா ? உடனே மந்திரிகளுக் 
குச் சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் செய்து . அடுத்த 
நாளே தசரதன் பரிவாரத்துடன் மிதிலைக்குப் புறப் 
பட்டான் . 

தசரதன் சகல பரிவாரங்களுடனும் அரசர்க்குரிய 
ரத்தினாதி பரிசுகளுடனும் மிதிலை போய்ச் சேர்ந்தான் . 
ஜனகரும் தசரத சக்கரவர்த்தியும் சந்தித்து உபசாரங் 
கள் முடிந்ததும் , " யாகம் சீக்கிரத்தில் முடியும் . அது 
முடிந்தவுடனே இந்த விவாகத்தை நடத்தி விடுவது 
சிலாக்கியமாக எண்ணுகிறேன் " என்று ஜனக மகா 
ராஜா தசரதனுக்குச் சொல்லிச் சம்மதம் கேட்டார் . 

“ பெண்ணைக் கொடுப்பவராகிய நீர் அல்லவோ 
செய்யவேண்டியதற்கெல்லாம் அதிகாரி ? நீர் சொல்லு 
கிறபடி எல்லாம் நடக்க வேண்டியது " என்றான் 
தசரதன் . 


178 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ இதோ என் மகள் சீதை , மகனே ! நீ செல்லும் 
தரும நெறியில் இவள் உன்னுடன் துணையாகச் 
செல்வாள் . கையைப் பிடித்துப் பெற்றுக்கொள்வாய் . 
மங்களம் ஆகுக . கற்பைக் காத்து மிக பாக்கியவதி 
யாக உன் நிழலைப்போல் உன்னைப் பற்றி நிற்பாள் . 
எப்போதும் விட்டுப் பிரிய மாட்டாள் . " 

இயம்ஸிதா மம ஸுதா 

ஸஹ தர்ம சரீ தவ 
ப்ரதீச்ச சைனாம் பத்ரம்தே 

பாணிம் க்ருஹ்ணீஷ்வ பாணி நா 
பதிவ்ரதா மஹா பாகா 

சாயா இவானுகதா ஸதா 
வட நாட்டில் எல்லா விவாகங்களிலும் பெண்ணைக் 
கொடுக்கும்போது இந்த சீதா கல்யாண மந்திரத்தைச் 
சொல்லி வருகிறார்கள் . 

இவ்வாறு ஜனகர் சீதையை ராமனிடம் ஒப்பு 
வித்துவிட்டார் . சீதையும் சக்கரவர்த்தித் திருமகனும் 
பழைய பாற்கடல் காதலர்கள் அல்லவோ ? பிரிந்தவர் 
கள் மறுபடியும் ஒன்று கூடும் பெரு மகிழ்ச்சியை 
அடைந்தார்கள் . 

15. பரசுராமர் 
அயோத்தியில் தன்னிடம் ஒப்புவித்த ராஜகுமாரர் 
--களை மிதிலையில் தசரதனிடம் க்ஷேமமாக ஒப்புவித்து 
விட்ட விசுவாமித்திர மகா முனிவர் மங்கள காரியங்கள் 
முடிந்தவுடன் . இரண்டு அரசர்களிடமும் விடை பெற் 
றுக்கொண்டு இமயமலைக்குச் சென்றார் . இராமாவ 
தார சரித்திரத்தில் விசுவாமித்திரருடைய பங்கு இத் 
துடன் முற்றிற்று . 


பரசுராமர் 


79 


இராம சரித்திரம் என்கிற மகா கோபுரத்துக்கு 
விசுவாமித்திரர் அஸ்திவாரக் கல் என்றே சொல்ல 
லாம் . இதற்குப் பிறகு விசுவாமித்திரரைப் பற்றி 
ராமாயணத்தில் ஒன்றுமில்லை . வால்மீகி ராமாயணத் 
தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் : ஒரு காண் 
டத்தில் மிக முக்கியமான பங்கெடுத்துக் கொள்ளும் 
பாத்திரங்கள் அந்தக் காண்டத்தோடு வெகுவாக 
மறைந்து போகிறார்கள் . பால காண்டத்து விசுவா 
மித்திரர் பிறகு காணப்படுவதே இல்லை . அயோத்தியா 
காண்டத்துக் கைகேயி பிறகு எங்கேயோ பேச்சின்றி 
மறைந்து போகிறாள் . குகனும் அப்படியே . பரதனும் 
இவ்வாறே . சித்திரகூடத்திலிருந்து திரும்பிப்போன 
வனை மறுபடி ராமன் அயோத்தி திரும்பும் வரையில் 
எந்தச் சந்தர்ப்பத்திலும் நாம் காண்பதில்லை . ராம 
னுடைய பல கஷ்டங்களிலும் கவலைகளிலும் பரதனைக் 
கவி நம்முன் கொண்டு வருவதில்லை . சாதாரண நாட 
கங்களில் வரும் பாத்திரங்களைப் போல் வால்மீகியின் 
இதிகாசத்திலுள்ள பாத்திரங்கள் கடைசி வரையில் 
நின்று அவ்வப்போது தகுந்த சமயங்களில் திரும்ப 
வந்து தங்களைக் காட்டிக் கொள்ளுகிறதில்லை . 
பாத்திரங்களை விமரிசனம் செய்வதில் விசேஷரஸம் 
காணும் நம்முடைய நாவலர்கள் இதைக் கவனத்தில் 
வைக்க வேண்டும் . 


கதா 


விவாகம் முடிந்ததும் தசரத 

சக்கரவர்த்தி 
அயோத்தியைக்குத் திரும்பினான் . 

அவனுடைய 
பெரும் பரிவாரமும் கூடச் சென்றது . 

வழியில் ஓர் இடத்தில் தி டீ ரென்று 
அபசகுனங்கள் தென்பட்டன . கவலைப்பட்ட 


80 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தசரதன் காரணம் 

என்ன வென்று வசிஷ்டரைக் 
கேட்டான் . 

“ கெட்ட நிமித்தங்கள் உண்மையே . ஆயினும் 
கெடுதலில்லை . பறவைகளின் குறிகள் அசுபமாக இருந் 
தாலும் தரையில் நடக்கும் பிராணிகளின் குறிகள் சுப 
மாகவே இருக்கின்றன . ஆகையினால் பயத்துக்குக் 
காரணமில்லை " என்றார் . 

இவ்வாறு ரிஷியும் அரசனும் பேசிக்கொண்டிருக் 
கையிலேயே பயங்கரமான காற்று வீசிற்று. மரங்கள் 
ஒடிந்து விழுந்தன . பூமியில் ஒரு பெரிய அதிர்ச்சி 
உண்டாயிற்று . புழுதி உயரக் கிளம்பிச் சூரியனை 
மறைத்தது . எட்டுத் திக்குகளும் இருண்டு விட்டன . 
எல்லாருமே பயந்து போனார்கள் . பிறகு காரணம் 
கண்டார்கள் . க்ஷத்திரியர் கூட்டத்துக்கே யமனாக 
அவதரித்த பரசுராமர் வந்து நின்றார் . 

தோளில் வில்லும் கோடரியும் கையில் மின்ன 
லைப்போல் ஜொலிக்கும் ஒரு அம்புமாகத் திரிபுரம் 
எரித்த ருத்திரனைப் போலவே , பார்த்தவர்கள் நடுங்க , 
தலையில் ஜடையுடன் பரசுராமர் விளங்கினார் . அவர் 
முகத்தினின்று காலாக்கினி போலத் தாங்க முடியாத 
ஒளி வீசிற்று . தலைமுறை தலைமுறையாக க்ஷத்திரியர் 
களை ஹதம் செய்த ஜமதக்கினி குமாரர் பரசுராமர் 
எங்கே சென்றாலும் பூகம்பமும் பெருங் காற்றும் அவ 
ருக்கு முன் செல்லும் . க்ஷத்திரிய குலம் நடுங்கும் . 

தசரதனுடைய பரிவாரத்திலிருந்த பிராமணர்கள் 
தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் . 

“ ஜமதக்கினி 
முனிவருடைய குமாரரான ராமர் தம்முடைய தந்தை 
ஒரு அரசனால் கொல்லப்பட்ட காரணத்தினால் க்ஷத் 
திரிய குலத்தையே அழித்து விடுவதாகப் பிரதிக்ஞை 


பரசுராமர் 


81 


எடுத்து , பிரதிக்ஞைப்படி நூற்றுக் கணக்கான அரசர் 
களை ஹதம் செய்து சினம் தணிந்ததாக எண்ணி 
னோமே , மறுபடியும் தம் கோர யுத்தத்தை ஆரம்பித்து 
விட்டாரா என்ன ? " என்று பயந்து மெதுவாகப் பேசிக் 
கொண்டார்கள் . இவ்வாறு சந்தேகித்துக்கொண்டே 
அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பித்து உபசரித்தார்கள் . 

அவர்கள் செய்த உபசாரத்தை அங்கீகரித்துப் 
பரசுராமர் ராமசந்திரனைப் பார்த்துப் பேசலானார் : 

" தசரதன் மகனே ! உன் வீரச் செயல்களைப் பற்றி 
நான் கேள்விப்பட்டேன் . ஜனகர் சபையில் பரமசிவ 
னுடைய தனுஸை நீ வளைத்துவிட்டதும் அது ஒடிந்த 
தும் எல்லாம் நான் கேட்டு இது எவ்வாறு நடந்தது 
என்று ஆச்சரியப்பட்டுத்தான் உன்னைப் பார்க்க வந் 
தேன் . இதோ என்னிடம் இருக்கும் வில் . நீ ஒடித்த 
வில்லுக்குச் சமானமானது . என் தந்தை ஜமதக்கினி 
அடைந்த விஷ்ணு தனுசு இது . இதை வளைத்து 
நாண் ஏற்றுவாய் . பாணமும் தருகிறேன் . இதைச் 
செய்வாயேல் நாமிருவரும் யுத்தம் செய்வோம் 
என்றார் . 

தசரதன் இதை யெல்லாம் பார்த்துப் பெருந் திகி 
லடைந்தான் . மகனை எப்படியாவது இந்தக் கொடிய 
பரசுராமரிடமிருந்து மீட்டு அவன் உயிரைக் காப் 
பாற்ற வேண்டுமென்று பரிதாப முறையில் பேசினான் , 

“ நீர் பிராமணர் . க்ஷத்திரிய ஜாதியின் பேரில் 
உமக்கிருந்த கோபம் இதற்கு முந்தியே தணிந்து 
விட்டதல்லவா ? பிறகு தவம் செய்யப் புகுந்தீர் அல் 
லவா ? என் குமாரன் சிறுவன் . அவனுடனா நீர் யுத் 
தம் செய்வது ? அபயம் தருவீராக . இனி ஆயுதம் 
எடுப்பதில்லை யென்று தேவராஜனிடம் நீர் வாக்குறுதி 


6 


82 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செய்துவிட்டீர் . காச்யபருக்குப் பூமண்டல ஆதிபத்யத் 
தையும் தந்துவிட்டு , மகேந்திர பர்வதத்தில் தவம் 
செய்யப் போனீரல்லவா ? பிரதிக்ஞை தவறலாமா ? 
ராமனிடத்தில் நாங்கள் எல்லோரும் உயிரை வைத் 
துக்கொண்டிருக்கிறோம் . அவனை நீர் ஹதம் செய்து 
விட்டால் நாங்களும் கூடவே மடிந்து போவோம் " 
இவ்வாறு தசரதன் திகிலடைந்து கெஞ்சியதைப் பரசு 
ராமர் கவனிக்கவே யில்லை . அவர் தசரதனைப் பார்க் 
காமல் ராமசந்திரனோடேயே பேசிக்கொண்டு போனார் . 

“ விசுவ கர்மாவால் பூர்வம் இரண்டு சிறந்த வில் 
லுகள் செய்யப்பட்டன . இரண்டும் சம சிறப்பு வாய்ந் 
தவை . ஒன்று திரிபுரத்தை எரித்த திரியம்பகனுக்குத் 
தரப்பட்டது . இரண்டாவது வில் திருமாலுக்குத் தரப் 
பட்டது . அந்த விஷ்ணு தனுசு இது . நீ வளைத்து 
ஒடித்ததாகச் சொல்லப்படுவது சிவன் வில் . இந்த 
வில்லை நீ வளைக்க முடியுமா , பார் ! வளைத்தாயானால் 
உன் வீரியம் எனக்கு நிச்சயமாகும் . அப்போது நாமிரு 
வரும் யுத்தம் செய்வோம் ” என்றார் . 

இவ்வாறு தனக்குச் சமானம் யாருமில்லை என்று 
எண்ணி வந்த பரசுராமர் மிக உரத்த குரலில் பேசிய 
தைக் கேட்ட சக்கரவர்த்தித் திருமகன் மெதுவாகவே 
அடக்கமும் கம்பீரமும் கொண்ட குரலில் பதில் 
சொன்னான் . 

“ ஜமதக்னி புத்திரரே ! தந்தை கொல்லப்பட்ட 
கோபத்தால் நீர் பழி வாங்கினீர் . அதில் நான் குற்றம் 
காணவில்லை . ஆனால் மற்றவர்களைப் போல் என்னை 
நீர் அடக்க முடியாது . தயவுசெய்து வில்லைக்கொடும் " 

று சொல்லித் தசரதராமன் ஜமதக்னி ராமரிட 
மிருந்து வில்லையும் அம்பையும் வாங்கினான் . வில்லை 
வளைத்து அம்பையும் வைத்து நாணையும் இழுத்தான் ! 


பரசுராமர் 


83 


“ பிராமணரே! இப்போது என்ன செய்யச் சொல் 
கிறீர் ? இந்த அம்பு வீணாகாதே ? " என்றான் சக்கரவர்த் 
தித் திருமகன் புன்னகையுடன் . 

இரண்டு ராமர்களும் கூடியதைப் பார்க்க , தேவ 
கந்தர்வ யக்ஷகணங்கள் ஆகாயத்தில் வந்து நின் 


நார்கள் . 


தசரதராமன் வில்லை வளைத்ததும் பரசுராமருடைய 
தேஜஸானது வாடிவிட்டது . அவருடைய அவதார 
சக்தி அந்தக் கணத்தில் மறைந்தது . 

“ உன் பிரபாவத்தைக் கண்டேன் . நீ என்னைக் 
கர்வபங்கம் செய்ததில் எனக்கு வருத்தமில்லை . நீ 
யார் என்பதை அறிந்தேன் . என் 

தவம் முழு 
தும் உனதாகக் கடவது . ஆனால் காசியபரிடம் நான் 
செய்த பிரதிக்ஞைப்படி அவருக்குக் கொடுத்துவிட்ட 
பூமியில் நான் இரவில் தங்கக்கூடாது . ஆனபடியால் 
நான் என் தவ வலிமையால் சூரியாஸ்தமனத்துக்கு 
முன் மகேந்திர மலைக்குப் போய்ச் சேரவேண்டும் . 
அதற்கு மட்டும் அனுமதிப்பாயாக . மற்றப்படி உன் 
கையிலிருக்கும் அம்புக்கு என் தபோபலம் முழுதும் 
இரையாகக் கடவது " என்று சொல்லிவிட்டுச் சக்கர 
வர்த்தித் திருமகனைப் பிரதக்ஷணம் செய்து வணங்கித் 
தாம் வந்த வழியே திரும்பினார் . 


16. சுக வாழ்வு 
சக்கரவர்த்தியும் ராஜகுமாரர்களும் திரும்பி வரு 
வதை அறிந்து அயோத்தி நகரத்தினரின் மகிழ்ச்சி 
கரைபுரண்டு ஓடிற்று . தசரதனையும் பரிவாரத்தையும் 
ராஜகுமாரர்களையும் வரவேற்பதற்காக அலங்கரிக்கப் 


84 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பட்ட அயோத்தி நகரம் தேவலோகத்தைப்போல் 
ஜொலித்தது . 


ராமனும் சீதையும் மிகவும் சந்தோஷமாக 
அயோத்தியில் ஒரு குறையுமின்றிப் பன்னிரண்டு 
ஆண்டுகள் கழித்தார்கள் . ராமன் தன் இதயத்தை 
அப்படியே சீதைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டான் . 
இருவர்களுக்கு மிடையில் வளர்ந்த பிரியமானது இரு 
வர்களுடைய குணங்களைப் பற்றியதா ? அல்லது இரு 
வர்களுடைய சம அழகைப் பற்றியதா என்பதைச் 
சொல்ல முடியாமலிருந்தது . இரண்டும் சேர்ந்தே 
அவர்களுடைய பரஸ்பர அன்பு இரு மடங்காக 
வளர்ந்து கொண்டு போயிற்று. ராமனுடைய உள்ள 
மும் சீதையினுடைய உள்ளமும் சம்பாஷணையின்றியே 
ஒன்றோடொன்று பேசும் என்கிறார் கவி . இவ்வாறு 
ராமனுடைய பிரியத்தை அனுபவித்த சீதையின் காந்தி 
யானது தேவலோகத்தில் சாக்ஷாத் சீதேவியின் 
காந்தியைப்போல் பிரகாசித்தது . 

வெகு நாட்களுக்குப்பிறகு , வனவாசம் ஆரம்பித்த 
சமயம் , மகா தபஸ்வி அனசூயை ராமன் மேல் சீதை 
வைத்து வந்த அன்பைப் பற்றிப் பாராட்டிப் பேசிய 
போது சீதை சொன்னாள் : ராமர் எல்லா நற்குணங் 
களையும் அடைந்தவர் . அவருடைய அன்பு என் அன் 
புக்குச் சமமான அன்பு . எந்த நிலையிலும் மாறாத 
அன்பு . மாசற்ற சிந்தனையும் புலன்களை அடக்கி 
யாளும் சக்தியையும் பெற்றவர் அவர் . தாயைப் 
போலும் தகப்பனைப் போலும் என்னைக் 

காத்து 
வருகிற இவரை நான் எப்படிக் காதலிக்காமலிருக்க 
முடியும் ? என்றாள் . 


காதலைப்பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்களும் , விவா 

யுவ ராஜ்யம் 


85 


கம் செய்துகொண்டு நன்றாக வாழவேண்டும் என்று 
ஆசைப்படும் யுவர்களும் யுவதிகளும் , சீதை அன சூ 
யைக்குச் சொன்ன இந்த வார்த்தைகளைக் கவனிக்க 
வேண்டும் . அவற்றில் பொருள் நிறைந்து கிடக் 
கிறது . இருவர்களுடைய அன்பும் சமமாக இருக்க 
வேண்டும் . ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாகக் 
கடன்பட்டதாகவும் இருக்கலாகாது . எந்தக் கார 
ணத்தைக் கொண்டும் அன்பு மாறலாகாது . வாழ்க் 
கையில் . 

பல நிகழ்ச்சிகள் நிகழும் . அன்பு ஒன்று 
போலவே யிருக்க வேண்டும் . என்ன நேர்ந்தாலும் 
அதனால் அன்பானது ஏற்றத்தாழ்வு அடையக்கூடாது . 
கொண்ட மனைவிக்குப் புருஷன் தாயைப் போலும் 
தந்தையைப் போலும் இருக்க வேண்டும் . இப்படி 
யெல்லாம் 

இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி 
நிறைந்து தேவியின் அருளைப் பெறுவோம் . 


17. யுவ ராஜ்யம் 


பன்னிரண்டு ஆண்டுகள் ஆனந்தமாக ராமனும் 
சீதையும் அயோத்தியில் சுகம் அனுபவித்தார்கள் . 
இனி , உலகில் மக்கள் படும் இடையூறுகள் , துயரங்கள் , 
கோபதாபங்கள் , - எல்லாவற்றையுமே பகவானும் ஈசு 
வரியும் நேராக ஊனுடலில் அனுபவிக்கப் போகிறார் 
கள் . எந்த அவதாரம் எடுக்கிறேனோ அந்த அவ 
தாரத்துக்குரிய தேகமும் உணர்வுமாகத்தான் என் 
திருவிளையாடல் நடைபெற்று வரும் என்பது பக 
வானே சொல்லிய விளக்கம் . 


86 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தன்னுடைய ஊன் உயிர் உணர்வில் மற்ற மக் 
களைப்போல் துன்பப்பட்டு இமையோர் இடுக்கண் 
காத்த சக்கரவர்த்தித் திருமகன் யார் ? எங்கும் எதி 
லும் , உள்ளும் புறமும் உள்ள லோகநாதனே ! இதைப் 
பெரியோர் அறிவார்கள் என்று விளக்கிச் சொல்லிக் 
கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அயோத்தியா காண்டம் ஆரம் 
பிக்கிறார் . 

வானின் ( று ) இழிந்து வரம்பிகந்த 

மாபூ தத்தின் வைப்பெங்கும் 
ஊனும் உயிரும் உணர்வும்போல் 

உள்ளும் புறத்தும் உளன் என்ப 
கூனும் சிறிய கோத் தாயும் 

கொடுமை இழைப்பக் கோல் துறந்து 
கானும் கடலும் கடந்திமையோர் 

இடுக்கண் காத்த கழல்வேந்தை 


* 


நான்கு புத்திரர்களிடமும் தசரதனுக்கு மிகப் 
பிரியம் . ஆயினும் 

ஆயினும் ராமனிடத்தில் அதிகப் பிரியம் 
என்றே சொல்லலாம் . அந்தப் பிரியத்துக்குத் தகுந்த 
ராஜ லக்ஷணங்களும் சீலமும் ராமனிடமிருந்தன . 
கௌசல்யா தேவியோ, இந்திரனைப் பெற்ற அதிதி 
யைப்போல் ராமனை மகனாக அடைந்து சொல்லுக் 
கடங்காத பெருமிதத்தை அனுபவித்து வந்தாள் . 

சக்கரவர்த்தித் திருமகனுடைய குணங்களை எடுத் 
துக் காட்டி வால்மீகி பக்கம் பக்கமாக அடுக்கியிருக் 
கிறார் . ராம குணங்களாகிய சமுத்திரத்திலிருந்து எவ் 
வளவு எடுத்துக் குடித்தாலும் முனிவருக்குத் திருப்தி 
இல்லை . தாமே சொல்லுவதாகவும் தசரதன் கண்டு 


யுவ ராஜ்யம் 

87 
அனுபவிப்பதாகவும் , ஜனங்கள் அவனைப் பற்றிப் 
புகழ்வதாகவும் , இன்னும் இவ்வாறு பல துறைகளி 
லும் பல இடங்களில் ராமனுடைய குணாதிசயங்களை 
எடுத்துக் காட்டியிருக்கிறார் . எழுத்துச் சிக்கனம் அதி 
கம் . அப்படியாயினும் பக்கம் பக்கமாக நிறைந்து 
கிடக்கிறது . மக்களுக்கு இருக்கவேண்டிய நற்குணங் 
கள் லக்ஷணங்கள் இவையனைத்தும் ராமனிடமிருந் 
தன என்பது முனிவருடைய கருத்து . அந்தக் குணங் 
களைப் பற்றிப் படித்தும் கேட்டும் . மக்கள் மேன்மை 
அடைவார்கள் என்று கருதி வால்மீகி ரிஷி ராம 
னுடைய குணாதிசயங்களை அடிக்கடி மிக விரிவாகப் 
பாடியிருக்கிறார் . 


* 


ராமனுடைய திருமேனி யழகு , பராக்கிரமம் , உள் 
ளத்தின் தூய்மை , வாழ்க்கையில் சீலம் , இரக்கம் , பேச் 
சினிமை , சாந்தம் , நிறைந்த அறிவு , இவற்றுடன் 
அபூர்வ தேக பலம் , வியாதியற்ற சரீரம் , ராஜ்ய 
பரிபாலனத்துக்குரிய நீதி சாஸ்திரங்களில் பயிற்சி , 
இவைகளை யெல்லாம் 

கண்டு 

ஜனங்கள் , ராமன் 
எப்போது அரசனாவான் என்று விரும்பி எதிர்பார்த்துக் 
கொண்டிருந்தார்கள் . தசரதன் இதை நன்றாய் அறி 
வான் . 

ஆனபடியால் தன் முதிய வயதைக் கருத்தில் 
கொண்டு ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து 
விட்டு அவனிடம் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்புவித்து 
விட விரும்பினான் . இதை ஒரு நாள் மந்திரிகளிடத் 
தில் சொல்லி ராஜ சபையைக் கூட்டினான் . 

ரிஷிகளும் அறிஞர்களும் அயோத்தி நகரத்துச் சிரே 
ணித் தலைவர்களும் பல தேசங்களின் அரசர்களும் தச 
ரதன் கூட்டிய ராஜ சபைக்கு வந்து அவரவர்களுக் 


88 

சக்கரவர்த்தித் திருமகன் 
குரிய ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள் . கிரமப்படி எல் 
லாரும் அமர்ந்த பின் தசரதன் எழுந்து பேசினான் . 
துந்துபி நாதம் கொண்ட அவனுடைய குரல் மேக 
கர்ஜனை போல் கம்பீர பிரதித்துவனியோடு சபா மண்ட 
பத்தில் விம்மியது . தசரதன் முகத்தில் ராஜ லக்ஷண 
காந்தி ஜொலித்தது . அவன் பேச்சு , பொருள் 
செறிந்து , கேட்போர் மனத்தைக் கவர்ந்தது . 

என் முன்னோர்களைப் போலவே நானும் பெற்ற 
குழந்தையைப்போல இந்த ராஜ்யத்தைப் போற்றி வந் 
தேன் . சோம்பலின்றி மக்களுக்காக உழைத்து வந் 
தேன் . இப்போது என் உடல் மூப்பின் காரணம் 
தளர்ந்து போயிருக்கிறது . என் மூத்த மகனை யுவராஜ 
னாக நியமித்து ராஜ்ய பாரத்தை அவனிடம் ஒப்ப 
டைத்துவிட்டு நான் ஓய்வு பெற விரும்புகிறேன் . என் 
முன்னோர்களின் வழியைப் பின்பற்றி நானும் மிகுதி 
யுள்ள என் வாழ்நாளை வனத்தில் கழிக்க வேண்டு 
மென்று ஆசைப்படுகிறேன் . 

“ என் மூத்த மகன் ராமன் ராஜ்ய பாரத்தை என் 
னைப் போலவே நன்றாகத் தாங்குவான் . அதற்கு 
வேண்டிய எல்லாக் குணங்களும் அவன் பெற்றிருக் 
கிறான் . ராஜ சாஸ்திர நிபுணன் . நீதி சாஸ்திரமும் 
நன்றாக அறிந்தவன் . சத்துருக்களின் பலத்தை அடக் 
கும் வீரமும் சக்தியுமுடையவன் . என் பாரத்தை 
அவன் தோளின் மேல் வைத்து விட்டு ராஜ்யத்தின் 
க்ஷேமத்தைப்பற்றி நான் கவலையற்றிருக்க விரும்பு 
கிறேன் . சபையிலுள்ள பெரியோர்களும் அரசர்களும் 
மகா ஜனங்களும் அனுமதிப்பார்கள் என்று எதிர்பார்க் 
கிறேன் . என் யோசனை தவறாக இருந்தால் சொல்லு 
வீர்களாக " என்றான் . 


யுவ ராஜ்யம் 

89 
அரசனுடைய பேச்சைக் கேட்டதும் சபையில் 
மகிழ்ச்சியைக் குறிக்கும் சப்தம் அலையலையாகக் கிளம் 
யிற்று . ராமனை யுவராஜாவாக்குகிறேன் என்கிற பேச் 
சைக் கேட்டதும் கருமேகத்தைக் கண்ட மயில்கள் 
நர்த்தனம் செய்து மகிழ்வதுபோல “ அப்படியே செய் 
வீர் " " அப்படியே செய்வீர் ! " என்று சபையில் நான்கு 
பக்கத்திலிருந்தும் கூக்குரல் எழுந்தது . அந்தணர் 
களும் , சேனைத் தலைவர்களும் , நகரத்துச் சிரேஷ்டர் 
களும் , கிராமங்களிலிருந்து வந்திருந்த ஜனபதத் தலை 
வர்களும் எல்லாரும் “ ராமனுக்கு யுவராஜ அபிஷேகம் 
செய்து ராஜ காரியங்களை அவனிடம் ஒப்புவிப்பதை 
நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம் என்று ஏகோ 
பித்து ஆமோதித்தார்கள் . 

இதைக் கேட்டு அரசன் மறுபடியும் பேசலானான் . 
நீங்கள் கொடுத்த அபிப்பிராயத்துக்குக் காரணங்கள் 
காட்டாமல் , நான் சொன்னதை அப்படியே ஒப்புக் 
கொண்டு விட்டதில் எனக்குத் திருப்தியில்லை . பெரி 
யோர்கள் விஷயங்களை விளக்கிப் பேச வேண்டும் 
என்று கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான் . 

அப்போது சபையில் பலர் எழுந்து இராமனுடைய 
குணாதிசயங்களையும் ராஜ்ய பாரம் தாங்கும் தகுதியை 
யும் விஸ்தாரமாக எடுத்துக் காட்டினார்கள் . அதைக் 
கேட்கக் கேட்க அரசனுடைய உள்ளம் ஆனந்தத்தில் 
மூழ்கிற்று . முடிவில் தாமதம் செய்ய வேண்டாம் . 
உடனே ராமனுக்குப் பட்டாபிஷேகம் செய்வீர் " என்று 
ஜனங்கள் யாவரும் ஒருமிக்க நின்று கைகூப்பிக் கேட் 
டுக் கொண்டார்கள் . 

“ என் அன்பார்ந்த பிரஜைகளே ! நீங்கள் சொல் 
லுவதைக் கேட்டு நான் எல்லை கடந்த மகிழ்ச்சி 


. 


90 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அடைந்தேன் . அப்படியே செய்வேன் . யுவ ராஜ்ய 
பட்டாபிஷேக மங்கள காரியம் கிரமப்படி நடைபெறும் " 
என்றான் அரசன் . 


மான 


வசிஷ்டர் , வாம தேவர் முதலிய பெரியோர்களைப் 
பார்த்துத் தசரதன் , “ இது சித்திரை மாதம் . மங்கள 

காலம் . வனங்களெல்லாம் பூத்து அழகாக 
விளங்கும் பருவம் . அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா 
ஏற்பாடுகளும் செய்யுங்கள் " என்று சொன்னான் . 

இவ்வாறு உத்தரவிட்டதும் ஜனக்கூட்டத் 
திடையே பெரிய சந்தோஷ ஆரவாரம் பொங்கிற்று . 


* 


மன்னனுடைய உத்தரவின் பேரில் அந்தரங்க 
அமாத்தியனான சுமந்திரன் ராமனை அழைத்து வரச் 
சென்றான் . ராமன் விஷயம் தெரியாதவனாகத் தந்தை 
யின் முன்னால் வந்து நின்றான் . பட்டாபிஷேக நிச் 
சயத்தைப் பற்றி அரசன் சொன்னதைக் கேட்டு , 
“ தங்கள் ஆணைப்படி நடக்க நான் கடமைப் பட்டவன் " 
என்றான் . 

“ உனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று 
மில்லை . நீ குணவான் . ஜனங்கள் எல்லாரும் உன்னை 
விரும்புகிறார்கள் . இனி நீ முன்னைவிட அதிகமான 
வினயத்துடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்துகொண்டு 
எல்லா பாக்கியமும் புகழும் அடைவாயாக " என்று அர 
சன் மகனை ஆசீர்வதித்தான் . ராமனும் தன் இருப் 
பிடம் திரும்பினான் . 


* 


மறுபடியும் அரசன் ஏதோ யோசித்தவனாக , 
ராமனை அழைத்து வா ! என்று சுமந்திரனுக்கு உத் 


யுவ ராஜ்யம் 

91 
தரவிட்டான் . “ இதென்ன காரணம் ? எதற்காகச் சக் 
கரவர்த்தி மறுபடியும் என்னை வரச் சொன்னது ? " 
என்று ராமன் கேட்டான் , 
எனக்குக் காரணம் தெரியாது . 

அரசன் 
அழைத்து வரச் சொன்னதுதான் எனக்குத் தெரியும் 
என்று சொன்னான் சுமந்திரன் . 

யுவராஜ்ய பட்டாபிஷேக விஷயத்தில் மந்திரா 
லோசனை செய்து உசித அனுசித சந்தேகம் ஏதாவது 
ஏற்பட்டிருக்கலாம் . எப்படியானாலும் சரியே ; தான் 
அவசரப்பட வேண்டியதில்லை என்பது ராமனுடைய 
எண்ணம் . ராஜ்யாதிகாரம் உடனே வகிக்க வேண்டும் 
என்று ராமனுக்கு ஆசை இருக்கவில்லை . அதைக் 
கடமையாகவே பாவித்தான் . அரசன் ஒப்புக் கொள் 
ளும்படி சொன்னால் சரி , இல்லாவிட்டால் வேண்டிய 
தில்லை என்பது அவன் கருத்து . 
கம்பர் பாட்டும் இதை எடுத்துக் காட்டுகிறது . 
தாதை அப்பரி ( சு ) உரை செயத் 

தாமரைக் கண்ணன் 
காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் 

கடன் இதென் ( று ) உணர்ந்தும் 
யாது கொற்றவன் ஏவிய ( து ) 

அது செயல் அன்றோ 
நீதி எற் ( கு ) என நினைந்தும் 

அப்பணி தலை நின்றான் . 
உடனே ராமன் அரசனிருந்த இடம் சென்றான் . 
மகனைக் கட்டியணைத்து ஆசனத்தில் அமரச் செய்து , 
“ ராமனே எனக்கு வயது அதிகமாகிவிட்டது. எல்லா 
சுகங்களும் நீண்ட ஆயுளும் அனுபவித்து விட்டேன் . 
செய்ய வேண்டிய தேவ பித்ரு காரியங்களை யெல்லாம் 


92 


சக்கரவர்த்தித் திருமகன் 


செய்து தீர்த்தேன் . இனிச் செய்யவேண்டியது ஒன்று 
மில்லை . உனக்கு அபிஷேகம் செய்வித்துச் சிம்மா 
சனத்தில் அமரச் செய்வதைத் தவிர வேறொன்றும் 
நான் ஆசைப்படவில்லை . நான் நேற்றிரவு கெட்ட 
சொப்பனங்கள் கண்டேன் . தவிர வருங்கால விஷய 
மறிந்தவர்கள் என்னுடைய ஜாதகத்தின்படி 
போது எனக்கு மரணமும் பெரிய துக்கமும் சம்பவிக்க 
லாம் என்கிறார்கள் . 

ஆனபடியால் உன் பட்டாபி 
ஷேகத்தை நாளைய தினமே செய்து முடித்துவிட 
வேண்டும் என்பது என் 

எண்ணம் . நாளைய தினம் 
புஷ்ய நட்சத்திரம் ; நல்ல நாள் என்று பெரியோர்கள் 
சொல்லுகிறார்கள் . இந்தக் காரியத்தை உடனே 
செய்து முடிக்கவேண்டும் என்று என் உள்ளத்தில் 
ஏதோ என்னைத் தூண்டித் துரிதப் படுத்துகிறது . 
உடனே நீயும் சீதையும் பட்டாபிஷேகத்துக்காக விரத 
மிருங்கள் . கிரமப்படி இன்று உபவாசமிருந்து , தரை 
யில் படுத்துத் தூங்கி , மங்கள காரியத்துக்கு ஏதொரு 
இடையூறும் வராதபடி பூஜை செய்வாயாக . பர தன் 
ஊரிலில்லை . அவன் தன் மாமனுடைய ஊருக்குப் 
போய் வெகு நாட்களாயின. கேகய தேசம் வெகு 
தூரத்தில் 

இருக்கிறது . அவனுக்கு இப்போது 
சொல்லியனுப்பி வரவழைக்க அவகாசமில்லை . அவன் 
வருவதற்காகக் காரியத்தை நிறுத்தி வைப்பது உசித 
மல்ல " என்றான் . 


தசரதன் பேசிய பேச்சில் கவி நமக்கு இடம் தரு 
கிறார் : கைகேயியை விவாகம் செய்து கொண்ட காலத் 
தில் தசரதன் கேகயனுக்குக் கொடுத்த வாக்கு அவன் 
நினைவுக்கு வந்து அது அவனை மனத்தில் வேதனை 


ராம் . 


யுவ ராஜ்யம் 

93 . 
செய்தது போலத் தோன்றுகிறது . பரதன் மிக நல்ல 
வன் , அண்ணனிடம் அவன் மிக்க அன்பும் பக்தியும் 
வைத்தவன் . ஆனபடியால் கைகேயி விவாக நிபந் 
தனையை அவன் பொருட்படுத்தமாட்டான் . 
னுடைய பட்டாபிஷேகத்தை அவன் ஆட்சேபிக்கவே 
மாட்டான் . ஆயினும் மனிதனுடைய மனத்தை நம்பக் 
கூடாது . நல்லவர்களுடைய புத்தியும் சில சமயம் 
மாறிப் போகும் என்று தசரதன் பயந்தான் . 

பரதன் அண்ணனைக் குருவாகக் கருதுகிறவன் ; 
தர்மாத்மா; சுத்தமான உள்ளமும் ஆசைகளை அடக் 
கும் சக்தியும் பெற்றவன் . ஆயினும் மனுஷ்யனுடைய 
சித்தம் எப்போதும் ஒரே விதமாக இருக்காது " என்று 
தசரதன் ராமனிடம் சொல்லி , மறு நாளே பட்டாபி 
ஷேகம் முடித்துவிட வேண்டும் , பரதன் வருவதற் 
காகக் காக்க வேண்டாம் என்று வசிஷ்டருக்கும் தெரி 
வித்து விட்டான் . 


தந்தையினிடம் விடைபெற்றுக் கொண்டு ராமன் 
உடனே கௌசல்யா தேவியின் அந்தப்புரத்துக்குச் 
சென்றான் . பெற்ற தாய்க்கு விஷயத்தைச் சொல்லி 
ஆசி பெறுவதற்காகச் சென்றான் . அதற்கு முன்ன 
தாகவே கௌசல்யைக்குச் சமாசாரம் எட்டி விட்டிருந் 
தது . சுமத்திரை, சீதை , லக்ஷ்மணன் எல்லாரும் 
கௌசல்யா தேவியுடன் இருந்தார்கள் . 

கௌசல்யை மடிப் பட்டு உடுத்தி மகனுடைய 
சுபத்தைக் குறித்துப் பூஜையில் அமர்ந்தாள் . 

தந்தை இட்ட ஆணையைப் பற்றிக் கௌசல்யை 
யிடம் ராமன் சொன்னான் . 


194 


சக்கரவர்த்தித் திருமகன் 


“ கேள்விப்பட்டேன் , மகனே ! இது உண்மை 
யென்று நீயும் சொல்லுகிறாய் . சிரஞ்சீவியாக இருப் 
பாயாக ! ராஜ்யத்தை வகித்து விரோதிகளை யடக்கிப் 
பிரஜைகளையும் பந்துக்களையும் காப்பாற்றி வருவாய் . 
உன் குணங்களால் பிதாவைத் திருப்தி செய்தாய் . 
அது என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி மகனை 
ஆசீர்வதித்தாள் . 

ராமன் தன் பக்கத்தில் நின்ற தம்பி லக்ஷ்மண 
னைப் பார்த்துச் சிறிது நகைத்து , “ லக்ஷ்மணா, என் 
னோடு சமமாக இருந்து செல்வம் நிறைந்த இந்த 
நாட்டை நீ ஆள்வாயாக . என் உடலுக்கு நீ வெளியில் 
நடமாடும் இரண்டாவது உயிரல்லவா ? உனக்காகத் 
தான் இந்த ராஜ்ய பதவி என்னை அடைந்திருக்கிறது . 
எனக்குச் சேர்ந்த பாக்கியமெல்லாம் உன்னுடைய 
துமே யாகும் ” என்று சொன்னான் . 

ராஜ்ய பாரத்தை லக்ஷ்மணனும் சேர்ந்து வகிக்க 
வேண்டும் என்று கோரியது அன்பினால் உண்டான 
பேச்சு . சிறு நகைப்பு , தானாக வந்து சேர்ந்த 
சௌபாக்கியத்தைக் குறித்து உள்ளத்தில் பற்றின்மை 
யினால் உண்டான மெய்ப்பாடு . 

பிறகு இரு தாய்மார்களையும் வணங்கி விடை 
பெற்றுச் சீதையை அழைத்துக் கொண்டு தன் இல்லத் 
துக்குச் சென்றான் . 

அரசன் கட்டளைப்படி வசிஷ்டர் ராமனுடைய இல் 
லத்துக்கு வந்தார் . இதை யறிந்ததும் ராமன் வெளி 
யில் சென்று வசிஷ்டரை வணங்கி வாகனத்திலிருந்து 
கைகொடுத்து இறக்கி உள்ளே அழைத்துச்சென்றான் . 

வசிஷ்டர் மந்திர பூர்வமாக உபவாச சங்கற்பம் 
செய்வித்து விட்டு அரசனிடம் திரும்பச் சென்றார் . 


யுவ ராஜ்யம் 


95 


என்று 


நகரம் 


போகும் போது ஜனங்கள் ராஜ மார்க்கத்தில் ஆங் 
காங்கே கும்பல் கும்பலாகக் கூடிப் பட்டாபிஷேக 
மகோற்சவத்தைப் பற்றிச் சந்தோஷமாகப் பேசிக் 
கொண்டிருந்தார்கள் . நகர வாசிகள் வீடுகளை யெல் 
லாம் அலங்கரித்துக் கொடிகள் ஏற்றிக் கொண்டிருந் 
-தார்கள் . தெருக் கூட்டத்துக்கு இடையில் கஷ்டப் 
பட்டு வசிஷ்டருடைய தேர் மெல்லச் சென்றது . 

வசிஷ்டர் வந்ததும் அரசன் ஆசனத்திலிருந்து 
இறங்கி அவரைக் கண்டு " செய்ய வேண்டிய உபவாச 
சங்கற்பம் செய்வித்தீர்களா ? " 

கேட்டு , 
ஆயிற்று " என்று அவர் சொன்னதும் மகிழ்ந்தான் . 
ஏதாவது இடையூறு நேரிடுமோ என்று தசரதனுக்குத் 
திகில் இருந்து கொண்டே யிருந்தது . 

மகிழ்ச்சிக் கடலில் மிதந்து கொண்டி 
ருந்தது . அடங்காத உற்சாகம் பெண்களுக்கு . எல்லா 
வீடுகளிலும் , எல்லாத் தெருக்களிலும் தங்களுடைய 
சொந்த மங்கள நிகழ்ச்சியாகவே ராமனுடைய பட்டா 
பிஷேகத்தை ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் 
பாவித்து எல்லை கடந்த குதூகலத்திலிருந்தார்கள் .. 

மறு நாள் காலையே இந்த மகோற்சவம் நடக்கப் 
போகிறது என்பது தெரிந்ததும் சந்தோஷமும் பரபரப் 
பும் இரு மடங்காய் விட்டன . சுற்றுப் பக்கத்துப் பிர 
தேச வாசிகள் எல்லாம் அயோத்திக்குப் பட்டாபிஷேக 
மகோற்சவத்தைப் பார்க்க வந்து சேர ஆரம்பித்து 
விட்டார்கள் . எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியமும் 
கோஷங்களுமாக விருந்தன . 

ராமனும் சீதையும் தங்களுடைய மனையில் நாராய 
ணனைத் தியானித்து ஓமத் தீயில் நெய் விட்டு , எஞ்சி 
நின்ற நெய்யைத் தேவப் பிரசாதமாக பக்தியுடன் 


96 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அருந்தி இருவரும் தரையில் புல் பரப்பி அன்றிரவு 
படுத்தார்கள் . அதிகாலையில் மங்கள வாத்தியங்கள் 
எழுப்ப இருவரும் எழுந்தார்கள் . 


18. கைகேயி 


தாள் . 


ராமாயண 


ராஜ குல அந்தப்புர வழக்கத்தை யனுசரித்து , 
கைகேயிக்கு , தோழியும் அந்தரங்க வேலைக்காரியுமாக 
ஒரு கூனியம்மை எங்கிருந்தோ வந்து சேர்ந்திருந் 

எஜமானி கைகேயிக்கு இவள் கொஞ்சம் 
சொந்தம் கூட ; அதனால் நெருங்கிப் பழகும் உரிமை 
யைக் கொண்டாடி வந்தாள் . இவள் பெயர் மந்தரை . 

கதையில் மிகப் பிரசித்தி பெற்ற 
பாத்திரம் . நம் நாட்டு மக்கள் அனைவரும் , ஆண் 
பெண் குழந்தைகள் எல்லாரும் வெறுக்கும் பாத்திரம் . 
இவளே ராமனைக் காட்டுக்கு அனுப்பச் செய்தவள் . 
இவள் என்ன செய்தாள் , எப்படிச் செய்தாள் என் 
பதை விவரமாக இனிப் பார்க்கலாம் . 

தசரதன் ராஜ சபையைக் கூட்டி ராமசந்திரனுக்கு 
நாளைக்கே பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் 
என்று நிச்சயித்த அந்த நாள் , மந்தரை தற்செயலாக 
அந்தப்புரத்து மேல் மாடி ஏறி அழகிய உப்பரிகை 
யிலே போய் நின்றாள் . உயரத்திலிருந்து நகரத்தைப் 
பார்த்தாள் . தெருவெல்லாம் தண்ணீர் தெளித்து 
அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது . ஜனங்கள் தங்கள் 
வீடுகளின் மேல் பலவித அழகிய கொடிகள் பறக்க 
விட்டிருந்தார்கள் . ஆடை அணிகள் பூண்டு , சந்தனம் 
பூசி , புஷ்பம் அணிந்து , எங்கே பார்த்தாலும் கூட்டம் 
கூட்டமாக ஜனங்கள் ஏதோ பேசிக் கொண்டு மிகச் 
சந்தோஷமாக இருப்பதைப் பார்த்தாள் . கோயில் 


கைகேயி 


97 


களில் எல்லாம் வாத்திய கோஷம் . ஏதோ பெரிய 
மங்கள உற்சவம் நடக்கப் போவதாகத் தெரிந்தது . 

மந்தரை பக்கத்தில் நின்ற அந்தப்புர வேலைக் 
காரியைப் பார்த்து , “ என்ன நீ பட்டு உடுத்தி யிருக் 
கிறாய் ? என்ன விசேஷம் ஊரில் ? கௌசல்யாதேவி 
பிராமணர்களுக்குத் துணை கொடுத்துக் கொண்டி 
ருக்கிறாள் போலிருக்கிறதே ! பணத்தைச் சாதாரண 
மாக வீண் செலவு செய்ய மாட்டாளே ! எங்கே 
பார்த்தாலும் திருவிழா வாத்தியமும் அலங்காரமுமாக 
இருக்கிறதே ! உனக்கு ஏதாவது தெரியுமா ? " என்று 
கேட்டாள் . 

உனக்குத் தெரியாதா ? நம் ராமசந்திரனுக்கு 
நாளைக் காலை யுவராஜ பட்டாபிஷேகம் " என்று அந்த 
வேலைக்காரச் சிறுமி சொல்லிக் கொண்டானடித்தாள் . 

இதைக் கேட்டதும் மந்தரைக்கு அடங்காத 
கோபம் மேலிட்டது . மிக வேகமாகக் கீழே இறங் 
கினாள் . நேராகக் கைகேயியின் அறைக்குச் 
சென்றாள் . அப்போது கைகேயி படுத்திருந்தாள் . 
" 

மூடப் பெண்ணே ! எழுந்திரு , எழுந்திரு ! 
தலைக்கு மேல் பெரிய வெள்ளம் வருகிறது . நீ மோசம் 
போனாய் . மூடப்பெண்ணே , தூங்குகிறாயே ! " என்றாள் . 

மந்தரையின் துக்கத்தைப் பார்த்து அவளுக்கு 
ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்று கைகேயி 
எண்ணி , “ மந்தரை , உனக்கு என்ன துயரம் ஏற் 
பட்டது 

? ஏன் இப்படித் துக்கப் படுகிறாய் ? என்று 
மெதுவாகக் கேட்டாள் . 

மிகக் கெட்டிக்காரி மந்தரை பேச ஆரம்பித்தாள் . 

" உனக்கும் எனக்கும் விநாசம் 
விட்டது , பெண்ணே ! ராமனை யுவராஜனாகச் செய்து 


வந்து 


7 


98 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விட்டான் . இதற்குமேல் எனக்கு என்ன துக்கம் 
வேண்டும் ? உனக்குத் துக்கம் வந்தால் நான் எப்படிச் 
சும்மா இருக்க முடியும் ? ஓடி வந்தேன் . அரசகுலத் 
தில் பிறந்து வளர்ந்தாய் ; மகாராஜனுடைய வீட்டில் 
அரசியாகவும் புகுந்தாய் . ஐயோ ! 

கெட்டுப் 
போனாயே ! ஒன்றும் அறியாத அப்பாவிப் பெண்ணா 
யிருக்கிறாய் . இனிய மொழிகள் பேசிப் பேசி உன் 
புருஷன் உன்னை ஏமாற்றியே விட்டான் . வஞ்சனைக் 
காரன் , எல்லாம் கௌசல்யைக்குக் கொடுத்து விட்டு 
உன்னைத் தெருவில் திண்டாட விட்டு விட்டான் 
• மோசக்காரன் . பரதனை மாமன் வீட்டுக்குப் போ 
என்று சொல்லி வெகு தூர தேசத்துக்கு அனுப்பி 
விட்டு , இங்கே அவசரம் அவசரமாக ராமனுக்குப் 
பட்டாபிஷேகம் செய்யப் 

போகிறான் . 
எல்லாம் முடிந்து விடப்போகிறது . நீயோ எல்லாம் 
பார்த்துக்கொண்டு 

சும்மா படுத்துக் 

படுத்துக் கிடக்கிறாய் . 
நீயும் , உன்னை நம்பி யிருக்கிற எல்லோரும் அழிந் 
தீர்கள் . " 

இப்படி மந்தரை அடுக்கிக் கொண்டே போனாள் . 
கைகேயிக்கு இந்தப் பேச்சு காதில் பட்டதே யொழிய 
அதன் பொருளில் கவனம் செல்லவில்லை . அவள் 
ஒன்றே ஒன்றைத்தான் கவனித்தாள் . அதாவது 
ராமனுக்குப் பட்டாபிஷேக மகோற்சவம் நடக்கப் 
போகிறது என்பதைத்தான் . 

“ என் குமாரன் ராமனுக்குப் பட்டாபிஷேகம் என் 
கிற செய்தியைக் கொண்டு வந்தாய் . மந்தரா ! இதை 
விட என்ன சந்தோஷம் எனக்கு ? இந்தா , இதைப் 
பெற்றுக் கொள் ! இன்னும் என்ன வேண்டுமோ , 
கேள் " என்று தன் கழுத்திலிருந்த மாலையை எடுத்து 


நாளைக்கே 


கைகேயி 


99 . 


மந்தரைக்குக் கொடுத்தாள் . மங்களச் செய்தி கொண்டு 
வந்தவர்களுக்கு ஏதாவது பொருள் உடனே தருவது 
ராஜ குல வழக்கம் . 


ண 


மந்தரை வீணாகப் பயப்படுகிறாள் . அவள் ஒரு 
வேலைக்காரிதானே ! பெரிய வீட்டு விஷயங்களை அவ 
ளால் தெரிந்து கொள்ள முடியாது . அவளுடைய 
மூட பயத்தைப் போக்கி , தைரியம் உண்டாக்க ஆபர 
எத்தை அவளுக்குத் தந்து தன் மகிழ்ச்சியை அவளும் 
அடையச் செய்யலாம் என்று கைகேயி எண்ணினாள் . 

கைகேயியினுடைய உள்ளம் எளிதில் கெடவில்லை . 
நல்ல பண்பாடு பெற்றவள் . தாழ்ந்த புத்திக்கு 
உடனே இடம் கொடுக்க வில்லை . மந்தரைக்கோ 
இதைக் கண்டு துக்கம் இன்னும் அதிகரித்தது . 

கைகேயி தந்த மாலையை அப்படியே வீசி எறிந்து 
விட்டு , மந்தரை “ ஐயோ , பைத்தியக்காரி ! தலைக்கு 
மேல் வந்திருக்கிறது வெள்ளம் . மடப் பெண்ணே ! 
நீயோ ஹா ஹா என்று சிரித்து மகிழ்கிறாய் . தீராத 
கஷ்டம் வந்து உன் வாழ்க்கையைக் கவிழ்ப்பதற்கு 
நிற்கும் போது நீ கண்ணை மூடிக் கொண்டிருக்கிறாய் . 
உன்னைப் பார்த்து நான் சிரிக்கவா , அழவா ? உன் 
சக்களத்தியானவள் தன் மகன் பட்டத்துக்கு வர ஏற் 
பாடு செய்து விட்டாள் . நீ இது வெகு மங்களம் 
என்று கூத்தாடுகிறாய் . உன் மதியை நான் என் 
னென்று சொல்லுவேன் ? ராமன் பட்டம் பெற்ற பின் 
பரதன் நிலை என்ன ? பரதன் இருக்கும் வரையில் 
தனக்கு என்றைக்குமே அபாயம் என்று ராமன் எண் 
ணுவான் அல்லவா ? இயற்கையின் போக்கு ராமனுக் 
குத் தெரியும் . ஆனபடியால் பர தன் ராமனுக்குப் பகை 


யாகி 


நாளை 


உன் 


100 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விட்டான் . பயத்தினால் தான் விரோதிகளை 
அரசர்கள் கொல்லுவது . ராமன் பட்டம் பெற்றபின் 
பரதனைக் கண்டு அவன் பயப்படுவான் . பயத்தினால் 
அல்லவோ பாம்புகளைக் கண்டவுடன் கொல்லுகிறோம் ? 
பரதன் உயிரைப் பற்றி இனிமேல் சந்தேகப்பட்டுக் 
கொண்டே இருக்க 

வேண்டியதாகும் 

நாளைப் 
பொழுது விடிந்ததும் கௌசல்யை பாக்கியவதி 
யானாள் . நீ அவளுக்குத் தாசியானாய் . அவள் முன் 
கை கூப்பி வணங்கி ஒரு வேலைக்காரியாக நிற்பாய் . 
முதல் 

மகனுடைய சுதந்திரமும் 
முடிந்தது . அவன் இனிமேல் ராமனுக்கு ஒரு சாதாரண 
வேலைக்காரன் . நம்முடைய அந்தப்புரத்தில் இனி 
மானம் , சந்தோஷம் என்பது இல்லை " என்று சொல்லித் 
துக்கத்தினால் மேலே பேச முடியாமல் நிறுத்தினாள் . 

கைகேயி இதையெல்லாம் கேட்டு உண்மையில் 
வியப்படைந்தாள் . “ ஏன் இவ்வாறு பயப்படுகிறாள் , 
மந்தரை ? ராமனுடைய குணம் இவளுக்குத் தெரி 
யாதா ? தருமமே வடிவம் கொண்டவன் அல்லவா 
அவன் ? என்று எண்ணினாள் . 

" மந்தரா ! ராமனுடைய சத்தியம் , சீலம் , அடக்கம் 
இவற்றை நாம் எல்லோரும் கண்டு மகிழ்ந்தோம் அல் 
லவா ? அவன் மூத்தவன் , ராஜ்யம் அடைகிறான் . 
அவனுக்குப் பிறகு பரதன் அடையப்போகிறான் . 
இதில் என்ன கெட்டுப் போச்சு ? ஏன் , தோழி , நீ 
வருத்தப் படுகிறாய் ? ராமனுக்குப் பிறகு நூறு வருஷம் 
பரதனும் அரசனாகி வாழ்வான் . அழாதே , துக்கப் 
படாதே ! ராமன் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருக் 
கிறான் ! தன்னைப் பெற்றவளிடம் கூட அவ்வளவு 
பிரியம் அவனுக்கு இல்லையே ? தன் தம்பி ஒவ்வொரு 


கைகேயி 


101 


வனையும் தன் உயிராகவே அல்லவோ ராமன் கருதி 
வருகிறான் . அவனைப் பற்றி நீ பயப்படுவது சரியே 
அல்ல ” என்று சொல்லி இயற்கை அன்புடன் கைகேயி 
மந்தரையின் பயத்தைத் தணிக்கப் பார்த்தாள் . 

“ ஐயோ , உன் புத்திக்கு நான் என்ன சொல் 
வேன் ! ஏன் உன் மூளை இப்படிக் கெட்டுப் போயிற்று ? 
ராமன் அரசனாக அபிஷேகமான பின் பரதனுக்கு ஏது 
இடம் ? ராஜ குல வழக்கம் உனக்குக் கொஞ்சமும் 
தெரியவே யில்லை . ராமன் சிம்மாசனம் ஏறினால் 
அத்துடன் பரதனுடைய ராஜ வாழ்க்கை முடிந்தது . 
ராமனுக்குப் பிறகு அவனுடைய மூத்த மகன் , அவ 
னுக்குப் பிறகு அவனுடைய மூத்த மகன் . இப்படித் 
தான் உரிமை செல்லும் . தம்பியைப் பற்றிப் பேச்சே 
கிடையாது . மூத்த மகன் மூத்த மகனாகவே சங்கிலி 
கோத்த வரிசைக் கிரமமாகப் போகும் . தம்பி எவ்வளவு 
குணவானாக இருந்தாலும் அவனுக்கு இடமில்லை . 
இதுவே ராஜ குல வரிசைக் கிரமம் . ராமனுக்குப் பட் 
டாபிஷேகம் செய்து முடித்த பின் உன் மகன் அநாதை 
யாவான் . ராஜ வம்சத்தில் அவனுக்காவது அவன் 
மக்களுக்காவது இடமில்லை . இது உனக்குத் தெரிய 
வில்லையே , என் கண்மணி ! நான் என்ன செய்வேன் ? 

“ ராமன் பட்டம் பெற்றபின் அவன் பரதனைச் 
சும்மா விடமாட்டன் . பரதன் உயிருக்கும் ஆபத்துண் 
டாகும் . பரதன் உயிரோடு இருக்க நீ வேண்டினா 
யானால் அவன் மாமன் வீட்டிலிருந்தே எங்கேயாவது 
போய் மறைந்து க்ஷேமமாக இருக்கட்டும் . இங்கே 
வந்தால் அவனுக்கு ஆபத்தே உண்டாகும் , கௌசல் 
யைக்கு உன் மேல் மிகக் கோபம் . அரசனுடைய 
பிரீதியை நீ சம்பாதித் திருப்பதாக எண்ணி நீ 


102 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அவளைப் பல தடவை அலட்சியம் செய்திருக்கிறாய் . 
இப்போது பழி வாங்குவாள் நிச்சயம் . சக்களத்தியின் 
கோபம் மிகப் பொல்லாதது . ராமன் பட்டமடைந்தால் 
நம்முடைய பரதன் செத்தான் என்றே வைத்துக் 
கொள் . ஆனபடியால் உறுதியாகத் தீர்மானிப்பாய் . 
எப்படியாவது பரதனுக்குப் பட்டாபிஷேகம் செய்விக்க 
வேண்டும் . ராமனை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றி 
விட வேண்டும் . " 

இவ்வாறு முடித்தாள் மந்தரை . கைகேயியின் உள் 
ளத்தில் பயம் புகுந்து கொண்டது . மந்தரை வெற்றி 
யடைந்து விட்டாள் . கிலி பிடித்த கைகேயியின் முகம் 
சிவந்து போய்ச் சுவாசம் வெப்பமடைந்தது . இன் 
னது செய்வது என்று தெரியாமல் மந்தரையிடம் 
தஞ்சமடைந்து பேச ஆரம்பித்தாள் . 

புத்திர பாக்கியம் பெறாமலிருந்த காலத்தில் 
கைகேயியைத் தசரதன் ராஜகுல வழக்கத்தை யனு 
சரித்து விவாகம் செய்து கொண்டான் . அந்தச் சமயம் 
கைகேயியினுடைய தந்தை கேகய ராஜன் தசரதனி 
டம் வாக்குறுதி பெற்றான் , - இவள் வயிற்றில் பிறக் 
கும் மகனுக்குப் பட்டம் என்று . இப்படி அப்போது 
சொன்னதில் ஒன்றும் வியப்போ வித்தியாசமோ 
இருந்திருக்க இடமில்லை . அப்போது யாருக்குமே 
குழந்தை இல்லை . மற்ற மனைவிகளுக்குப் புத்திரப் 
பேறு உண்டாகவில்லை . புத்திரப்பேற்றுக்கு ஆசைப் 
பட்டே மூன்றாவது 

மனைவியைக் 
அந்த ஆசையும் நிறைவேறவில்லை . வெகு நாட்கள் 
கழித்து யாகம் செய்து மூன்று மனைவிகளும் குழந்தை 
பெற்றார்கள் . பட்ட மகிஷியின் மகனான ராமன் நான்கு 
புத்திரர்களுக்குள் மூத்தவனாகவும் , 

உத்தம 


கொண்டது . 


சகல 


கைகேயி 


103 


குணங்களை யுடையவனாகவும் , ராஜ்ய பாரம் வகிக்கும் 
தகு தியைக் கொண்டவனாகவும் , மந்திரிமார்கள் , நகரத் 
தார் , கிராம வாசிகள் , சிற்றரசர்கள் அனைவரும் யுவ 
ராஜ்யப் பதவிக்குத் தகுந்தவன் என்று சொல்லும்படி 
அவர்களுடைய அன்பைச் சம்பாதித்தவனாகவும் 
இருக்க, எப்படி அவனுடைய உரிமையையும் ராஜகுல 
முறையையும் புறக்கணித்துப் பரதனுக்குப் பட்டாபி 
ஷேகம் செய்வது நியாயமாகும் ? தவிர , பரதனும் 
கைகேயியும் இதைப் பற்றி ஏதொரு ஆசை அல்லது 
எண்ணங்கூட வைத்தது கிடையாது . அதைப் பற்றிப் 
பேச்சே கிடையாது . ஆனபடியால் முறைப்படி ராமனை 
யுவராஜ்யப் பதவியில் அமர்த்துவதில் ஒரு சிக்கலும் 
ஏற்படாது என்று அரசன் எண்ணினான் . அவ்வாறே 
கைகேயியின் உள்ளத்திலும் ஏதொரு கல்மஷமும் 
இருக்கவில்லை. இது கைகேயியின் நடவடிக்கைகளி 
னால் வியக்தமாகத் தெரிகிறது . பரதன் உள்ளத்தைப் 
பற்றிச் சொல்லவே வேண்டியதில்லை . 

ஆயினும் தசரதன் ராமனிடம் சொன்னதைப் 
போல் நல்லவர்களுடைய தூய சிந்தையும் திடீர் 
என்று திரிந்து போகும் . கெட்டவர்களுடைய துர்ப் 
புத்தியும் அதனோடு விதியும் சேர்ந்து விட்டால் 
யாருமே கெட்டுப் போகலாம் . இதுவே கைகேயி விஷ 
யத்தில் நடந்து விட்டது . 

தீய மந்தரை இவ்வுரை 

செப்பலும் தேவி 
தூய சிந்தையும் திரிந்தது ; 

சூழ்ச்சியின் அரக்கர் 
மாய , வானவர் பெற்ற நல் 

வரம்உண்மை யாலும் 


104 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஆய அந்தணர் இயற்றிய 

அருந்தவத் தாலும் . 
என்று பாடுகிறார் கம்பர் . தாமதப்பட்டால் ஒருவேளை 
இடையூறு ஏற்படும் என்று எந்தக் காரணத்துக்காக 
பரதன் வருவதை 

எதிர்பாராமல் பட்டாபிஷேகம் 
முடித்து விடலாம் என்று தசரதன் அவசரப்பட்டானோ 
அதே காரணமும் அதே அவசரமும் கைகேயியின் சித் 
தத்தைக் கோணல் வழியில் செலுத்த மந்தரைக்கு நன் 
றாக உபயோகப்பட்டுவிட்டன . 

" பார் , இவ்வளவு அவசரம் ஏன் ? உன் மகன் 
ஊரில் இல்லாத சமயத்தில் அவனை மோசம் செய்யவே 
இந்த அவசர ஏற்பாடுகள் எல்லாம் ! காதல் வேஷம் 
போடும் உன் அரசனுடைய வஞ்சக சமத்காரத்தைப் 
பார் ! " என்றாள் . 
மந்தரை 

கைகேயியினுடைய உள்ளத்தைக் 
கெடுத்துத் தன் ஆலோசனைக்குச் சம்மதிக்கச் செய்து 
விட்டாள் . மொத்தத்தில் கைகேயியினுடைய சுபாவம் 
சாதாரண ஸ்திரீ சுபாவம் . நல்ல உணர்ச்சியும் பண் 
பாடும் உண்டு . கூர்மையான புத்தியும் உண்டு . ஆனால் 
லோக விவகாரம் அதிகமாக அறிந்தவளல்ல. பிடிவா 
தம் அதிகம் . எளிதில் ஏமாற்றப் பட்டாள் . செய்யும் 
காரியத்தின் முழுப் பலனை ஊகித்து அறியும் ஆற்றல் 
பெற்றிருக்கவில்லை . ராமாயணச் சங்கடப் படலம் 
ஆரம்பித்து விட்டது . 


19 . 


கூனியின் போதனை 


அது வரையில் ராமனைத் தன் வயிற்றில் பிறந்த 
குழந்தையாகவே பாவித்து வந்த கைகேயி இப்போது 


கூனியின் போதனை 

105 
மந்தரையின் உபதேச வலையில் சிக்கிக் கெட்டுப் 
போனாள் . 

" பயமாக இருக்கிறது , என்ன செய்யலாம் சொல் , 
மந்தரா ! கௌசல்யைக்கு அடங்கி நான் அவளுடைய 
வேலைக்காரியாகப் போவதா ? ஒரு நாளும் முடியாது . 
பரதனுக்குப் பட்டாபிஷேகம் செய்வித்தே தீரவேண் 
டும் . நீ சொல்லுவதே சரி . ராமனை வனத்துக்கு அனுப்பி 
விடவேண்டும் என்பது நிச்சயம் . 

இதற்கு என்ன 
உபாயம் செய்யலாம் ? சொல் , நீதான் சாமர்த்திய 
சாலி என்று மந்தரையைச் சரணமடைந்தாள் . அந் 
தச் சமயம் கைகேயியின் கண்களுக்கு மந்தரையின் 
கூன் வடிவம் கூட மிகச் சௌந்தர்யமாகக் 

காணப் 
பட்டது . இது வெறும் ஹாஸ்யம் அல்ல . சூட்சுமமான 
மனத் தத்துவம் . 

" கைகேயி ! இது என்ன விந்தை ? உபாயம் 
என்னையா கேட்கிறாய் ? உனக்கு ஏன் இவ்வளவு மறதி 
வந்து மூடிக்கொண்டது ? அல்லது வேஷம் போடு 
கிறாயா ? நானே சொல்ல வேண்டுமென்றால் சொல்லு 
கிறேன் , கேள் என்றாள் மந்தரை . 

இதைச் சொல்லிவிட்டுக் கொஞ்சம் நிறுத்தினாள் . 

" சொல் , சொல் , எப்படியாவது பரதனுக்குப் பட் 
டம் சூட்டவேண்டும் , ராமனுக்கு அபிஷேகம் நடக்கா 
மல் செய்யவேண்டும் " என்றாள் கைகேயி , பரபரப்பாக . 

" சொல்லுகிறேன் , அவசரப்படாதே . முன்னொரு 
காலத்தில் உன் புருஷன் தசரத சக்கரவர்த்தி தெற்கே 
சம்பரனோடு யுத்தம் செய்தது நினைவு இருக்கிறதா ? 
நீயும் கூட இருந்தாயே ? இந்திரனுக்கு உதவியாகப் 
போனான் அல்லவா உன் புருஷன் ? வைஜயந்தி 
நகரத்துச் சம்பரனை இந்திரன் சமாளிக்க முடியாமல் 


106 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தசரதனுடைய உதவியை நாடினான் . தசரதன் சென்று 
சண்டையிட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டு நினை 
விழந்து போனான் அல்லவா ? அப்போது அவனுடைய 
தேரை நீயே நடத்திச் சாமர்த்தியமாக யுத்தகளத்தி 
லிருந்து வெளியே கொண்டுபோய் , அரசன் உடலில் 
பாய்ந்திருந்த அம்புகளை யெல்லாம் மெதுவாக எடுத்து 
நினைவு தெளியச் செய்து அவன் உயிரைக் காப்பாற்றி 
னாய் , மறந்து விட்டாயா ? 

" அப்போது அவன் உனக்கு என்ன சொன்னான் ? 
‘ இரண்டு வரங்களைக் கேள் ; எதைக் கேட்டாலும் 
நான் தருவேன் என்று அவன் சொல்ல , எனக்கு 
வேண்டும்போது கேட்கிறேன் , இ 

இப்போது வேண் 
டாம் என்று நீ சொல்ல , அப்படியே என்று அவன் 
கூறினான் அல்லவா ? நீயே எனக்கு இதைச் சொல்லி 
யிருக்கிறாய் . நீ மறந்து விட்டாய் ; நான் மறக்கவில்லை . 
அதை வைத்து இப்போது காரியத்தைச் சாதிக்கலாம் . 
ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்குப் பட் 
டாபிஷேகம் செய் என்று புருஷனைக் கேள் . இரண்டு 
வரத்தில் முதலாவதாக அதைக் கேள் . இரண்டாவ 
தாக ராமனைப் பதினான்கு வருஷம் காட்டுக்கு அனுப்பி 
விட வேண்டும் என்று கேள் . பாபம் என்று தயங் 
காதே ! பயப்பட்டு நடுங்காதே! நான் சொல்வதைக் 
கேள் . அப்படி ராமனைக் காட்டுக்கு அனுப்பி விட்டால் 
தான் , ஜனங்கள் அவனிடம் வைத்திருக்கும் அபார 
அன்பும் பற்றும் நாளடைவில் மறைந்து போய் , உன் 
குமாரனுடைய யுவராஜப் பட்டம் ஊர்ஜிதப்படும் . 
போய் , கோபாக்கிருஹத்தில் தரையில் படுத்துக்கொள் . 
பழைய துணி உடுத்திக் கொண்டு தரையில் கிட ! அர 
சன் வந்தபோது பேச வேண்டாம் . கண்ணெடுத்தும் 


கூனியின் போதனை 


107 


பார்க்க வேண்டாம் . உன் துயரத்தை அவன் சகிக்க 
மாட்டான் என்பது எனக்குத் தெரியும் . நம்முடைய 
காரியம் வெற்றியுடன் முடியும் ” என்றாள் மந்தரை . 
அரசன் என்ன வெல்லாமோ ஆன 

ஆசை காட்டு 
வான் . அதற்கு உட்படாதே ! கேட்ட இரண்டு 
வரமே வேண்டும் என்று பிடிவாதமாக இரு . சத்தி 
யத்துக்குப் பயந்த அரசன் கட்டாயம் வழிக்கு வரு 
வான் . உன்னிடம் அவன் வைத்திருக்கும் காதலின் 
வேகம் எனக்குத் தெரியும் . உனக்காக உயிரைக் 
கொடுக்க வேண்டுமானாலும் கொடுப்பான் . நெருப்பில் 
விழச் சொன்னாலும் விழுவான் . நான் சொன்னபடி 
செய் . பயப்பட வேண்டாம் . ராமனை வனத்துக்கு 
அனுப்பினாலொழிய உன் காரியம் 

சாதகமாகாது . 
ராமன் வெளியேற்றப்பட வேண்டும் . அப்போதுதான் 
பரதனுக்கு நீ சம்பாதித்துத் தரும் பதவி ஸ்திரமாகும் . 
இல்லாமற் போனால் பெற்ற பதவி கனவாக மறைந்து 
போகும் . இதை நினைவில் வைத்துக் கொள் . இந்த 
விஷயத்தில் விட்டுக் கொடுக்காதே ! ஜாக்கிரதை ! " 
என்றாள் மறுபடியும் . 

கூனியின் இந்த உபதேசத்தை ஏற்றதும் முத 
லில் பயத்தில் மூழ்கிய கைகேயியின் முகம் பிறகு 
மலர்ந்தது . உன் புத்திக் கூர்மையை நான் என்ன 
வென்று சொல்லுவேன் , மந்தரா ! என்னைக் காப் 
பாற்றினாய் ! " என்று சொல்லிக் குதிரைக் குட்டியைப் 
போலத் துள்ளிக் குதித்தாள் . 

தாமதம் செய்யாதே . செய்ய வேண்டியதை 
உடனே செய் . 

கரை உடைந்துபோன பிறகு ஏரிக்கு 
அணை கட்ட முடியாது . சொன்னதை யெல்லாம் கவ 
னத்தில் வை . பிடிவாதமாக இருக்கவேண்டும் . நிச் 


108 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சயமாக உன் காரியம் சித்தியாகும் " என்று ராமனை 
வனத்துக்கு அனுப்புவதைப் பற்றி மறுபடியும் வற் 
புறுத்திச் சொன்னாள் . 

கைகேயி “ சந்தேகப் படாதே . நான் உறுதியாக 
இருப்பேன் . இதோ, பார் ! " என்று அப்போதே 
கோபாக்கிருஹத்துக்குள் நுழைந்து தன் ஆபரணங் 
களையெல்லாம் சிதறி யிறைத்துவிட்டு , துணியை மாற் 
றிக்கொண்டு தரையில் படுத்துக் கொண்டாள் . படுத் 
தவள் அழுத குரலில் மந்தரைக்குச் சொன்னாள் . 
“ மந்தரா ! என் தந்தை கேகய ராஜனிடம் நீயே 
போய்ச் சொல்லுவாய் . பரதனுக்குப் பட்டாபிஷேகம் 
என்றோ , அல்லது கைகேயி இறந்தாள் என்றோ, 
இரண்டில் ஒன்று நீயே போய்ச் செய்தி சொல்லிவிடு , 
என் மந்தரையே ! " இவ்வாறு சொல்லி உண்மையி 
லேயே தசரதன் செய்ததெல்லாம் மோசம் என்று 
எண்ணி அவன் மேல் கடுங்கோபத்தோடு தரையில் 
படுத்தாள் . 

அப்போதும் அவள் அழகு குறையவில்லை . சிரித் 
தாலும் அழகு , கோபித்தால் அதுவும் ஒரு அழகு 
அல்லவா அழகைப் பெற்ற பெண்ணின் முகம் ? 

எண்ணம் நன்றாகப் புகுந்து விட்டது . 
கைகேயியினுடைய சுபாவம் முற்றிலும் மாறிப் 
போயிற்று . தன்னுடைய வாழ்க்கை அடிமை வாழ்க் 
கையாகப் போகும் , பரதன் உயிருக்குப் பெரிய 
ஆபத்து அருகில் வந்து விட்டது என்கிற திகிலானது 
பிசாசுபோல் அவள் உயிரைப் பிடித்துக் கொண்டு 
விட்டது . இதுவரையில் என்றும் செய்யாத வேலை . புரு 
ஷனை ஒரு பெரிய விஷயத்திலே நிர்ப்பந்திப்பதினால் 
ஏற்படக்கூடிய கூச்சமும் , ராமனைக் காட்டுக்கு அனுப்பு 


பாப 


சத்தியம் தவறாதீர் 

109 
என்று கேட்கப் புகுவதில் உண்டாகும் வெட்கமும் , 
பாப பயமும்- அனைத்தையும் உடனே மனத்தில் 
வெள்ளோட்டம் நடத்திவிட்டாள் . உள்ளத்தைக் கல் 
லாக்கிக் கொண்டுவிட்டாள் . 

மிகப் பெரிய துக்கம் மேலிட்டவளாக உயிர்த்தும் , 
வியர்த்தும் , கண்களை மூடியும் நாக கன்னிகையின் 

அழ 
கைப் பெற்ற கைகேயி கூந்தலை விரித்தும் தூசி 
படிந்த தரையில் கிடந்தாள் . ஒரு அழகிய பறவை 
வேடனுடைய அம்பால் தாக்கப்பட்டுக் கீழே திடீ 
ரென்று விழுந்தது போல் தரையில் கிடந்தாள் . அவ 
ளுடைய உடலை அலங்கரித்த ஆபரணங்களும் சகல 
திவ்விய ஆபரணங்களும் , இங்கு மங்கும் கருத்த ஆகா 
யத்தில் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசித்துக் 
கொண்டு ஊடல் அறையில் சிதறிக் கிடந்தன . 


20. சத்தியம் தவறாதீர் ! 
சபையில் காரியங்களை யெல்லாம் முடித்து விட்டு , 
பட்டாபிஷேக மகோற்சவத்துக்காகச் செய்ய வேண்டி 
யதை யெல்லாம் பூர்த்தியாக உத்தரவிட்டு , ஒரு கவலை 
யும் இனி இல்லை என்று சந்தோஷ மடைந்து தசரதன் 
தன் காதல் மனைவி கைகேயி தேவியினுடைய அந்தப் 
புரத்தை நோக்கிச் சென்றான் . அரசியல் காரியங்களில் 
கிரமப்படி கேட்கவேண்டியவர்களை யெல்லாம் கேட் 
டுச் சம்மதம் பெற்றுப் பட்டாபிஷேகத் தீர்மானம் 
முடிந்துவிட்டது . ஒரு பெரிய பாரம் தீர்ந்து கவலை 
யற்று ஓய்வு ஏற்பட்டால் உடலின் பசுதர்மம் தலை 
எடுப்பது இயற்கை. உடனே போய்த் தன் அழகிய 
காதல் மனைவியோடு விஷயங்களைச் சொல்லிச் சல் 


110 

சக்கரவர்த்தித் திருமகன் 
லாப சுகம் அடையலாம் , பொழுது விடிந்ததும் உற்ச 
வம் , அதுவரையில் ஆசை தீரப் போகத்தில் மூழ்கலாம் 
என்கிற எண்ணத்தோடு வெள்ளை மனத்துத் தசரதன் 
அந்தப்புரத்தில் புகுந்தான் . 

எப்போதுமே இளைய மனைவியின் அரண்மனை , 
விசேஷமான அழகு வாய்ந்தது . ரமணீயமான தோட் 
டமும் வாவிகளும் மேலே பறக்கும் பறவைகளும் நீரில் 
விளையாடும் பறவைகளும் சித்திரத் தோகை விரித்து 
ஆடும் மயில்களும் மரங்களி லெல்லாம் விதம் விதமான 
புஷ்பங்கள் மலர்ந்து பிரகாசிக்கும் காட்சியுமாக அந்த 
அந்தப்புரம் எப்போதையும்விட அதிக அழகு பெற்று 
விளங்குவதாக எண்ணினான் தசரதன் . ஆகாயத்தில் 
ராகுக் கிரகம் விழுங்கக் காத்துக்கொண் டிருக்கிற 
நாளில் அதை யறியாத சந்திரன் பயமின்றிப் பூரண 
களையுடன் உதயமாவது போல் முகத்தில் மகிழ்ச்சி 
ஜொலிக்கத் தசரதன் கைகேயியின் அழகிய இல்லத் 
தில் பிரவேசித்தான் . அங்கே என்ன காத்திருக்கிறது 
என்று அறியவில்லை ! 
அரமனையில் வாசனை 

ரத் 

திரவியங்கள் 
விசேஷங்கள் வழக்கம் போல் எல்லாம் அந்த அந்த 
இடத்தில் வைக்கப்பட்டிருந்தன . அவனுடைய பிர 
கிருதி வேகம் அதிகரித்தது . ஆசனங்களை யெல்லாம் 
பார்த்தான் . அவனுடைய காதலியைக் காணவில்லை .. 

இன்பத்துக் கென்றே தனியாக அமையப் பெற்ற 
மனைவியாவாள் கைகேயி . அவள் ராஜ விவகார விஷ 
யங்கள் எதிலும் தலையிடுவதில்லை . அவளுடைய அந் 
தப்புரம் நுழைந்ததுமே அரசனுக்கு உள்ளம் முழுதும் 
காதல் வேகம் பொங்கும் . எப்போதும் அரசன் வரும் 
சமயம் அவள் காத்திருந்து எதிர்கொண்டு அணைத் 


பான 


ஊட 


சத்தியம் தவறாதீர் 

111 
துக் கொள்ளுவாள் . இன்று ஏன் அவள் காணப்பட 
வில்லை ? அரசன் கொஞ்சம் திகைத்தான் . படுக்கை 
கள் ஆசனங்கள் எல்லாம் மறுபடி உற்றுப் பார்த்தான் . 
விளையாட்டுக்காக ஒளிந்து கொண்டிருக்கிறாளோ 
என்று எண்ணி மகிழ்ச்சி யடைந்து திரும்பத் திரும்பக் 
கவனித்துப் பார்த்தான் . என்றும் இப்படி இருந்தது 
இல்லையே , என்ன காரணம் என்று யோசித்து அங் 
கிருந்த ஒரு காவல் பெண்ணைக் கேட்டான் . அவள் 
கைகூப்பி சுவாமி ! தேவியார் மிகக் கோபங் கொண்டு 
உள்ளே போய்விட்டார்கள் என்றாள் . 

அரசன் பயந்தான் . உள்ளே சென்று 
லறைக்குள் நுழைந்தான் . கொஞ்சமும் எதிர்பாராத 
விபரீதக் காட்சியைக் கண்டான் . 
கைகேயி 

அரசனைக் கண்ணெடுத்துப் பார்க்க 
வில்லை . அப்பாவி அரசனுக்கு ஒன்றுமே விளங்க 
வில்லை . எவ்வாறு விளங்கும் ? கல்மஷம் என்பது கொஞ் 
சமும் அவன் உள்ளத்திலில்லை . கைகேயியினுடைய 
உள்ளத்திலோ பாபம் நிறைந்து அடைத்துக் கொண் 
டிருந்தது . இவன் வயதோ அதிகம் . அவளோ இன் 
னும் சிறு வயது . காதல் உணர்ச்சியோ அரசனுக்கு 
அதிக வேகத்திலிருந்தது . இந்த நிலையில் அவனுக்கு 
ஒன்றும் விளங்காமல் பைத்தியக்காரனைப் போல் 
நடந்து கொண்டான் . 

கீழே கிடந்த கைகேயிக்கு அருகில் இவனும் 
தரையில் உட்கார்ந்து அவள் தலையை மெதுவாகத் 
தூக்கித் தன் மடியின் மேல் வைத்துக்கொண்டு தட 
விக் கொடுத்தான் . 

" உனக்கென்ன வாயிற்று ? உடம்பில் என்ன ? 
எங்கேயாவது வலியா ? எனக்குச் சேவை செய்யச் 


112 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சிறந்த வைத்தியர்கள் இல்லையா ? உடனே வரவழைக் 
கிறேன் . எதுவாயிருந்தாலும் சரிப்படுத்தி விடுவார் 
கள் . நீ பயப்பட வேண்டாம் " என்றான் . 

கைகேயி பெருமூச்சு விட்டாள் : பேசவில்லை . 
“ உன்னை 

யாராவது அரமனையில் அவமதித் 
துப் பேசிவிட்டார்களா ? யாராவது ஏதாவது தவறு 
செய்திருந்தால் எனக்குச் சொல் , கடுந்தண்டனை 
விதித்து விடுவேன் . யாராவது உன்னை அலட்சியம் 
செய்து உனக்குக் கோபம் உண்டாக்கினார்களா ? அல் 
லது உனக்கு ஏதாவது வேண்டுமா யிருந்து என்னை 
யறியாமல் அதை நான் கவனிக்காமல் விட்டுவிட் 
டேனா, சொல் ! " 

இவ்வா றெல்லாம் சாதாரணமாகப் பெரிய வீட்டு 
நிருவாகத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை எல்லாம் 
கேட்டுப் பார்த்தான் . 
கைகேயியோ இதை 

யெல்லாம் ஒன்றும் 
கவனிக்காமல் பிசாசு பிடித்தவள் போல் பேசாமல் 
கிடந்தாள் . 
“ உனக்கு 

என்ன வேண்டுமானாலும் கேள் . 
யாரைத் தண்டிக்க வேண்டும் ? தண்டிப்பேன் . யாரைத் 
தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் ? உடனே 
கொலையாளியாக இருந்தாலும் விட்டுவிடுவேன் ! - " 
இப்படி யெல்லாம் காம மோகத்தால் பீடிக்கப்பட்டு , 
கெஞ்சிக் கேட்டுக் கொண்டான் . 

“ எனக்கு உள்ள சர்வாதிகாரம் உனக்குத் தெரி 
யாதா ? யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் ? எந்த 
தேசத்தில் யாரை என்ன செய்யவேண்டும் , சொல் 
அதை உடனே செய்து விடுவேன் என்றான் மறு 
படியும் . 


சத்தியம் தவறாதீர்கள் 

113 
கைகேயி எழுந்து உட்கார்ந்தாள் . அரசனுக்கு 
உடனே சந்தோஷமாய் விட்டது . கைகேயி பேச 
ஆரம்பித்தாள் : 

“ என்னை யாரும் அலட்சியமாகப் பேசவில்லை .. 
யாரும் நிந்திக்கவில்லை , அவமானப் படுத்தின தில்லை . 
அரசனே , உம்மால் ஆகவேண்டிய காரியம் இருக் 
கிறது . அதை நீர் செய்து தரவேண்டும் . தந்தால் 
சொல்லுகிறேன் " என்றாள் . 

இதைக் கேட்டதும் அப்பாவியான தசரதனுக்கு 
மனம் பூரித்துவிட்டது . எது வேண்டினும் அதைச் 
செய்யும் சக்தி எனக்கிருக்க , இனி என்ன கவலை ? 
என்று தைரியம் அடைந்தான் . முகம் மலர்ந்து , 
" கைகேயி ! உடனே சொல் , உனக்கு என்ன வேண் 
டும் ? அதைச் செய்கிறேன் . எதன் மேல் ஆணையிட் 
டுச் சொல்லவேண்டும் ? உனக்குப் பிரியமானது எது ? 
பெண்களுக்குள் நீதான் என் அன்பின் உச்சிக்கோடு . 
ஆண்களுக்குள் ராமசந்திரனைவிட எனக்கு வேறு 
யாரும் பிரியமில்லை . அந்த ராமன் பேரில் ஆணையிட் 
டுச் சொல்கிறேன் . நீ எது வேண்டு மென்கிறாயோ 
அதைச் செய்வேன் . இது உறுதி " என்றான் . 
பாபம் முற்றிக்கொண்டு வந்தது . “ ராமன் மேல் 

என்றதுமே கைகேயிக்குத் தைரியம் 
பிறந்தது . 

“ அப்படியா ? ஆனால் சரி , ராமன் மேல் ஆணை 
யிட்டுச் சொல்வீர் . நான் கேட்பதை மறுக்காமல் தருவ 
தாக மறுபடியும் சபதம் செய்வீராக ” என்றாள் . 

“ என் காதல் அரசி ! அப்படியே ! இதோ சபதம் 
செய்கிறேன் . என் அன்புக் குரிய ராமன் மேல் ஆணை . 
நான் அடைந்த சகல புண்ணியத்தின் மேலும் ஆணை . 


ஆணை 


8 


114 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நீ என்ன விரும்புகிறாயோ , அதைச் செய்வேன் , இது 
சத்தியம் " என்றான் அரசன் . 

இந்தச் சந்தர்ப்பத்தில் கைகேயிக்குத் தன் மகா 
பாப எண்ணத்தைக் கருதி ஓரளவு சந்தேகம் உண்டா 
யிற்று . ஒரு வேளை ‘மாட்டேன் , இது மகா பாபம் , 
ஆணையும் சபதமும் இத்தனை பெரிய பாபம் செய்யும் 
படி இடம் தரா என்று சொல்லிவிடுவானோ என்று 
பயம் ஏற்பட்டது . எழுந்து நின்று கைகள் கூப்பி 
நான்கு திசைகளும் பார்த்து உரத்த குரலில் " ஓ 
தேவர்களே ! என் புருஷன் செய்த சபதத்திற்கு நீங் 
கள் எல்லாரும் சாக்ஷியாவீர்கள் . ஏ ! சூரிய சந்திராதி 
கிரகங்களே , நீங்களும் சாக்ஷி . ஏ ! பஞ்ச பூதங்களே , 
நீங்களும் சாக்ஷி . சத்தியம் தவறாத என் புருஷன் செய்த 
சபதத்திற்கு நீங்கள் எல்லாரும் சாக்ஷியாவீர்கள் ! "" 
என்று சொன்னாள் . 

மகிழ்ச்சி மலர்ந்த முகத்தோடு தசரதன் கண் 
கொட்டாமல் அவளைப் பார்த்துக் கொண்டிருந்தான் . 
காம மோகத்தால் அரசன் மதியிழந்து வலையில் சிக்கி 
னான் என்று நிச்சயம் செய்து கொண்டாள் . அதன் 
மேல் தைரியமாக ஆரம்பித்தாள் : 

அரசனே , நினைவிலிருக்கிறதா ? முன் நாளில் 
யுத்த பூமியில் காயப்பட்டு உயிரிழக்கும் தறுவாயில் நீர் 
இருந்தபோது இருட்டில் ரதத்தை நானே மெள்ளச் 
செலுத்தி , அப்புறப்படுத்தி , உம்முடைய உடலில் 
பாய்ந்திருந்த அம்புகளை யெல்லாம் எடுத்துச் சுகப் 
படுத்தினேன் . மூர்ச்சை தெளிந்ததும் , பகைவர்கள் 
என்னைக் கொன்றிருப்பார்கள் ; நீ எனக்கு உயிர் 
கொடுத்தாய் . உனக்கு வேண்டிய வரங்கள் இரண்டு 
கேள் என்றீர் . நான் இப்போது வேண்டாம் , பிறகு 


மனைவியா பிசாசா ? 


115 


வேண்டும் போது கேட்கிறேன் . இப்போது நீர் 
உயிர் தப்பியதே எனக்குப் பெரு மகிழ்ச்சி என்று 
சொன்னேன் அல்லவா ? நினைவிலிருக்கிறதா ? " 
என்றாள் . 

“ நன்றாக நினைவிலிருக்கிறது ! இரண்டு வரங்களை 
யும் கேள் , இப்போதே தருகிறேன் ” என்றான் தசரதன் . 

“ சபதம் செய்திருக்கிறீர் . ராமன் மேல் ஆணை 
யிட்டுச் சபதம் செய்திருக்கிறீர் . தேவர்களும் பஞ்ச 
பூதங்களும் சாக்ஷியாக இருக்கிறார்கள் . இதோ கேட் 
கிறேன் . சத்தியத்தைக் காப்பாற்றுவீர் . உம்முடைய 
முன்னோர்கள் வழியில் நின்று நல்ல கதி யடைவீர் . 
வாக்குத் தவறாதீர் . இப்போது அமைத்து வைத் 
திருக்கும் பட்டாபிஷேக சாமக்கிரியைகளைக் கொண்டு 
பரதனுக்குப் பட்டங் கட்டுவீராக . முதல் வரமாக 
இதை வேண்டுகிறேன் . இரண்டாவது வரம் நான் 
கேட்பது , உம்முடைய மகன் ராமனைப் பதினான்கு 
வருஷம் வனவாசம் செய்யும்படி உடனே தண்டகா 
ரண்யம் அனுப்புவீர் . செய்த பிரதிக்ஞையைப் புறக் 
கணிக்காதீர் . உம்முடைய குலத்தின் புகழையும் புண் 
ணியத்தையும் காப்பாற்றுவீர் ! " என்றாள் . 


21. மனைவியா பிசாசா ? 


“ இது தூக்கத்தில் காணும் துர்ச் சொப்பனமா ? 
நான் விழித்திருக்கிறேனா ? இல்லை , தூங்குகிறேனா ? 
ஏதாவது சித்தப் பிரமை வியாதி என்னைப் பீடிக் 
கிறதா ? முன் ஜன்ம பாபங்களின் நினைவு வந்து 
அதை இப்போது நிகழும் உண்மை போல் காண் 
கிறேனா ? ஏதாவது கிரக பீடையா ? பைத்தியம் 


116 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பிடித்து ஏதோ நடக்கிறதாகக் காண்கிறேனா, ஒன்றும் 
விளங்க வில்லையே ! " என்று தசரதன் சித்தம் கலங்கி 
மனத்தில் உண்டான பயத்தைத் தாங்க முடியாமல் 
தவித்துத் தவித்துப் பிரக்ஞை இழந்தான் . கொஞ்சம் 
நேரம் கழித்துக் கண்ணைத் திறந்து புலியைக் கண்ட 
மானைப்போல் கைகேயியைப் பார்த்து நடுங்கினான் . 
“ ஐயோ ! " என்று தரையில் உட்கார்ந்து கதறினான் . 
மந்திர வாதியால் பிடிக்கப்படும் பாம்பைப்போல் ஆடி 
னான் . மறுபடி மூர்ச்சை யடைந்து விட்டான் . பிறகு 
வெகு நேரம் கழித்து நினைவு அடைந்து கண்களி 
னின்று நெருப்புப் பொறிகள் பறக்க , " ஏ கொடிய 
அரக்கியே ! குலத்தைக் கெடுக்க வந்த பாவியே ! 
உனக்கு என்ன தீங்கு செய்தான் ராமன் ? பெற்ற 
தாயைப் போல உன்னைப் பாவித்து வந்தானே ! 
உன்னை நான் ஒரு பெண் என்று எண்ணினேனே ! 
கொல்லும் விஷப் பாம்பு என்பதைத் தெரியாமல் 
உன்னை எங்கிருந்தோ கொண்டு வந்து மடியில் வைத் 
துக் கொண்டேனே ! " என்றான் . 

கைகேயி ஒன்றும் பேசவில்லை . நாடெல்லாம் 
புகழும் ராமனை என்ன குற்றம் சொல்லி நான் தள்ளு 
வேன் ? கௌசலையைத் தள்ளிவிட்டுப் பிழைக்கலாம் . 
தரும சொரூபி சுமித்திரையையும் இழந்து பிழைப் 
பேன் . ராமனை இழந்தால் பிறகு என் உயிர் நிற்காது . 
ஜலமில்லாமல் பிழைப்பேன் , சூரிய ஒளியில்லாமல் 
சமாளிப்பேன் . ராமனை விட்டு விட்டு உயிரை வைத் 
திருக்க என்னால் முடியாது . இந்த மகா பாப எண் 
ணத்தை மனத்தினின்று விலக்கித் தள்ளு . உன் பாதத் 
தில் என் தலையை வைத்து வருந்தி வேண்டிக் 
கொள்ளுகிறேன் . எவ்வளவு தடவை நீயே சொல்லி 


மனைவியா பிசாசா ? 


117 


யிருக்கிறாய் : எனக்கு இரண்டு அருமைக் குழந்தை 
கள் ; அதில் மூத்தவன் ராமன் தான் எனக்கு அதிகப் 
பிரியமானவன் இவ்வாறு பல தடவை நீ சொல்லி 
யிருக்கிறாயே ? நீ எப்போதும் நினைத்து வந்ததை 
இப்போது நான் காரியத்தில் நிறைவேற்றினேனே 
யன்றி வேறில்லை . அப்படியிருக்க , ஏன் இம்மாதிரிக் 
கொடிய வரத்தைக் கேட்கிறாய் ? இல்லை , இல்லை , என் 
னைப் பரீட்சை செய்கிறாய் ! பரதன் மேல் எனக்குப் 
பிரியம் உண்டா என்பதைக் காண இப்படிச் செய் 
கிறாயா ? பெரும் புகழ் பெற்ற குலத்தைப் பாபச் 
செயலில் அழித்து விடாதே ” என்றான் . அப்போதும் 
கைகேயி ஒன்றும் பேசவில்லை . கோபப் பார்வை 
பார்த்தாள் . 

“ இது வரையில் எனக்கு வருத்தம் தரக்கூடிய 
காரியம் ஏதும் நீ செய்ததில்லை . பொருத்த மில்லாத 
பேச்சும் பேசியதில்லை . இப்பொழுது யார் உன் புத்தி 
யைக் கெடுத்தது ? இது உன் செயல் அல்ல , நான் 
நம்ப மாட்டேன் . என் காதலியே , எத்தனை தடவை 
நீ என்னிடம் சந்தோஷமாகச் சொல்லி யிருக்கிறாய் ? 
பரதன் மிகப் பெருந்தன்மையான பிள்ளை ; சந்தேக 
மில்லை . ஆனால் ராமனுக்குச் சமானமாக மாட்டான் 
பரதன் என்று மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லுவாயே ! 
அந்த ராமனையா நீ இப்போது கூசாமல் காட்டுக்கு 
அனுப்பு என்கிறாய் ? அவனால் காட்டில் இருக்க 
முடியுமா ? இதையா நீ விரும்புகிறாய் ? மிருகங்கள் 
நிறைந்த பயங்கரமான காட்டுக்கு நம்முடைய ராமனை 
அனுப்பச் சொல்லுகிறாயா ? அவன் எவ்வளவு அன்பு 
செலுத்தி உனக்குச் சேவை செய்திருக்கிறான் ? அதை 
மறந்து விட்டு எப்படி உனக்கு மனம் வந்தது , அவ 


118 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னைக் காட்டுக்கு அனுப்பு என்று வாயால் சொல்ல ? 
அவன் என்ன தவறு செய்தான் ? இந்த அரமனை 
யில் நூற்றுக் கணக்கான ஸ்திரீகள் இருக்கிறார்கள் . 
யாராவது ராமனைப் பற்றி ஒரு வார்த்தை , ஒரு அப 
வாதம் , ஒரு குற்றம் சொல்லியதுண்டா ? உலகமெல் 
லாம் அவனை விரும்புகிறதே ? எல்லாருடைய அன்பை 
யும் தன்னுடைய குணத்தாலும் சீலத்தாலும் சம்பாதித் 
திருக்கிறானே ? உனக்கு ஏன் வந்தது அவன் மேல் 
இப்போது வெறுப்பு ? இந்திராதி தேவர்களுக்குச் 
சமானமாக இருக்கிறானே என் மூத்த மகன் ? தவம் 
செய்யும் ரிஷிகளுடைய முக தேஜஸை அடைந்திருக் 
கிறானே ? ராமனுடைய சத்தியம் , சீலம் , சினேகம் . 
அறிவு , படிப்பு , வீரம் , பெரியோர்களிடம் அடக்கம் 
இவற்றை எல்லோரும் பாராட்டுகிறார்களே ! அவன் 
வாயில் ஒரு கடினமான வார்த்தை வந்ததை நான் 
பார்த்ததில்லையே . அவனை எப்படி நீ காட்டுக்குப் 
போ என்று தந்தையான நான் சொல்லுவேன் ? இது 
சாத்தியமா ? நான் கிழவன் . எனது அந்திய காலத் 
தில் என்னிடம் இரக்கம் காட்டு , கைகேயி ! இந்த ராஜ் 
யத்தில் உள்ள செல்வத்தில் எதை வேணுமானாலும் 
கேள் , எல்லாவற்றையும் கேள் , உனக்குத் தருவேன் . 
என்னை யமனிடம் அனுப்பாதே! கை கூப்பித் தொழு 
கிறேன் . உன் இரு பாதங்களையும் பிடித்து வேண்டிக் 
கொள்ளுகிறேன் . சரணம் , சரணம் ! ராமனைக் காப் 
பாற்றுவாயாக . என்னை அதர்மத்தைச் செய்யச் சொல் 
லாதே! " என்றான் . 

இப்படிச் சோகக் கடலில் விழுந்து மூழ்கித் தவித் 
துக் கொண்டு கரையேற வகை தெரியாமல் அடிக்கடி 
நினைவு இழந்தும் , கண்ணீர் விட்டு அலறியும் , வேத 


மனைவியா பிசாசா ? 


119 


னைப்பட்டுக் கொண்டு மிருந்த மகாராஜனைப் பார்த்து , 
கைகேயி சிறிதும் இரக்கமின்றிக் கொடிய மொழிகளைப் 
பேசினாள் . 

“ அரசனே ! வரங்கள் இரண்டு கொடுத்துவிட்டுப் 
பிறகு கொடுத்தேனே என்று வருத்தப்பட்டுப் புறக் 
கணித்தீரானால் அரசராகிய உமக்கு எப்படி வாய் 
எழும் , சத்தியம் என்றாவது , தருமம் என்றாவது பேச ? 
மற்ற அரசர்களிடம் என்ன சொல்லுவீர் ? ஆம் ! 
என்னைக் காப்பாற்றி எனக்கு உயிர் தந்த கைகேயிக்கு 
வாக்குத் தந்தேன் . பிறகு அது எனக்குப் பிடிக்க 
வில்லை ; கொடுத்த வாக்கைப் பொய்யாக்கினேன் 
என்று சொல்லுவீரா ? வேறென்ன சொல்வீர் ? ராஜ 
குலத்துக்கே அபவாதம் சம்பாதித்துக் கொடுக்கிறீர் . 
அரசர்கள் மனைவிக்குக் கொடுத்த வாக்கைப் பொய் 
யாக்குவார்கள் , சொன்னதைச் 

சொன்னதைச் செய்யமாட்டார்கள் 
என்கிற அபவாதத்தை உம்மால் அரசகுலம் அடையும் . 
சைப்யன் ஒரு பட்சிக்குக் கொடுத்த வாக்கைக் காப் 
பாற்ற , தன் உடலிலிருந்து மாமிசத்தை அறுத் 
தெடுத்துத் தந்தான் என்பது உமக்குத் தெரியாதா ? 
அலர்க்கன் தன் கண்ணைப் பறித்துத் தந்து சத்தியம் 
காத்து உத்தம கதி யடைந்தான் என்று நீர் கேட்ட 
தில்லையா ? சமுத்திரமானது ஒப்பந்தம் செய்து 
கொண்ட பின் அந்த ஒப்பந்தத்தை மதித்து , கரையை 
மீறாது நிற்கிறது . செய்த பிரதிக்ஞையைப் பொய்யாக் 
காதீர் . நல்ல குலத்தைச் சேர்ந்தவர் நீர் . முன்னோர் 
வழியில் நடப்பீராக . இல்லை , இல்லை ! நீர் தருமத்தை 
விட்டு விட்டு ராமனுக்குப் பட்டமளித்துக் கௌசல்யை 
யுடன் போகித்து சுகமாக வாழ்வீர் . உமக்குச் சத்தியம் 
எங்கே போனால் என்ன ? தருமம் எங்கே போனால் 


120 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்ன ? எனக்குச் சபதம் செய்து தந்த வரங்களைப் 
புறக்கணித்தீராகில் உம்மெதிரில் இன்றே விஷம் 
குடித்து இறப்பேன் . ராமனுக்கு நீர் பட்டாபிஷேகம் 
செய்வீர் , அன்றே நான் சத்தியம் தவறிய உம் எதிரில் 
உயிர்விடுவேன் , நிச்சயம் . நான் பரதன் மேல் ஆணை 
யிட்டுச் சொல்லுகிறேன் . வாக்குத் தந்தபடி ராமனைக் 
காட்டுக்கு அனுப்பினீரானால் சரி . 

இல்லையேல் 
உயிரை விடுவேன் " என்று கைகேயி உறுதியாகச் 
சொல்லிவிட்டுப் பேச்சை நிறுத்தினாள் . 

இரக்கமற்ற மனைவியின் முகத்தைக் கண் கொட் 
டாமல் பார்த்துக் கொண்டு தசரதன் பேச்சில்லாமல் 
நின்றான் . இவள் கைகேயியா அல்லது பிசாசா 
என்று சந்தேகப்பட்டுப் பார்த்தான் . பிறகு கோடரி 
யால் வெட்டப்பட்ட மரத்தைப்போல் கீழேவிழுந்தான் . 

கொஞ்ச நேரம் கழித்து நினைவு வந்து , தீன சுரத் 
தில் மெதுவாகப் பேசினான் : “ யார் உனக்கு இந்த 
உபதேசம் செய்து உன் புத்தியைக் கெடுத்தது , 
கைகேயி ? நான் செத்தேன் . குலமும் அழிந்தது . 
எந்தப் பிசாசு உன்னைப் பிடித்துக் கொண்டு இப்படி 
வெட்கமிழந்து உன்னை ஆடச் செய்கிறது ? நீ என்ன 
நினைக்கிறாய் ? என் மகன் பரதன் அண்ணன் ராமனைக் 
காட்டுக்கு அனுப்பி விட்டுத் தான் அரசனாக இருக்க 
ஒப்புவானா? ஒரு நாளும் ஒப்பமாட்டான் . இதை நீ 
அறியாயா ? ராமனை வனவாசம் போ என்று நான் 
சொல்லவாவது ! இது நடக்கக் கூடிய பேச்சா ? 
உலகத்திலுள்ள அரசர்கள் என்னை இகழமாட்டார் 
களா ? மனைவியினுடைய நிர்ப்பந்தத்தால் இந்தக் 
கிழவனாகிய மூடன் , தன் மூத்த குமாரனும் உத்தம 
புருஷனுமான ராமனை அவனுக்குரிய ராஜ்யத்தி 


மனைவியா பிசாசா ? 


121 


லிருந்து துரத்திவிட்டான் என்று சொல்லிச் சிரிப் 
பார்கள் என்பது உனக்கு விளங்க வில்லையா ? ராம 
னைக் காட்டுக்கு அனுப்பு என்று சுலபமாகச் சொல்லு 
கிறாய் . கௌசல்யை உயிர்விட மாட்டாளா ? நான் 
தான் உயிர் வைத்திருப்பேனா? ஜனகருடைய மகளைப் 
பற்றி யோசித்தாயா ? ராமன் தண்டகாரண்யம் போக 
வேண்டும் என்ற சொல்லைக் கேட்ட மாத்திரத்தில் 
அவள் உயிர் நீப்பாளே ? உன்னை ஒரு ஸ்திரீ என்று 
நம்பி மனைவியாகக் கொண்டேன் . உன் ரூபத்தைக் 
கண்டு மோசம் போனேன் . மதியிழந்தவன் விஷம் 
கலந்த தேனைக் குடிப்பது போல் உன் அழகைக் 
கண்டு மயங்கி உன்னைக் கட்டிக் கொண்டேன் . வேட 
னுடைய பாட்டைக் கேட்டு மான் வலையில் சிக்குவது 
போல் உன் வலையில் சிக்கிப்போய் மாள்கிறேன் . 
உலகம் என்னைச் சீ என்று வெறுத்து என்னை விட்டுத் 
தூர விலகும் . கள் குடித்த பிராமணனைத் தெருவில் 
எல்லாரும் வெறுப்பது போல என்னை எல்லாரும் 
வெறுப்பார்கள் . ஆஹா ! என்ன வரத்தைக் கேட் 
டாய் ? குலம் அழிந்து போகப்போகிறது . ஒரு பெண் 
ணின் வசம் சிக்கித் தன் அன்புக்குரிய குமாரனைக் 
காட்டுக்கு அனுப்பிய மூடன் என்கிற இகழ் என்றென் 
றைக்கும் என்னைப் பற்றிக் கொண்டு நிற்கும் . நீ 
வனம் செல்லவேண்டும் என்று நான் ராமனுக்குச் 
சொன்னேனானால் மறு 

பேச்சுப் பேசமாட்டான் . 
போகிறேன் என்று உடனே சந்தோஷமாகப் போய் 
விடுவான் . நானும் எனக்குப் பின் கௌசல்யையும் 
சுமித்திரையும் உயிர் நீப்போம் . இப்படிச் சம்பாதித்த 
ராஜ்யத்தை நீ சுகமாக அனுபவிப்பாய் . பாவி மூடப் 
பெண்ணே ! 


122 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பரதன் இதற்கெல்லாம் சம்மதிப்பானா? அவ 
னும் இதற்குச் சம்மதித்தானானால் அவன் எனக்கு 
உத்தரகிரியையும் செய்ய வேண்டியதில்லை . 

வெட்க 
மற்ற ஸ்திரீயே , என் சத்துருவே , புருஷனை யிழந்து 
விதவையாகி உன் மகனுடன் ராஜ்யத்தைச் சந்தோஷ 
மாக அனுபவிப்பாயாக . 

“ ஹா ! ராமனைக் காட்டுக்கு அனுப்ப வேண்டுமா ! 
ஆஹா ! ஸ்திரீகளுடைய சுபாவம் எவ்வளவு பாப 
சுபாவம் ! எவ்வளவு கொடியவர்கள் ! இல்லை யில்லை . 
இவள் தான் கொடியவள் . மற்றவர்களை ஏன் நான் 
நிந்திக்கவேண்டும் ? பரதன் தனக்குத் தாயாக இவ 
ளைப் பெற்றானே ! ஒரு நாளும் என்னால் இது செய்ய 
முடியாது . கைகேயி ! உன் காலைப் பிடித்துக் கேட்டுக் 
கொள்ளுகிறேன் . கொஞ்சம் இரக்கம் காட்டு " என்று 
கதறிக் கொண்டு தசரதன் கீழே தரையில் புரண்டான் . 


மகாராஜாவாகப் பல்லாண்டுகள் ராஜ்ய பரிபால 
னம் செய்து பெரும் கீர்த்தியைப் பெற்ற தசரத சக்கர 
வர்த்தியானவன் பூமியில் புரண்டு அழுதுகொண்டு 
மனைவியின் பாதங்களைப் பிடித்து இறைஞ்சும் நிலையை 
என்னென்று சொல்வது ! சம்பாதித்த புண்ணியம் 
தீர்ந்ததும் யயாதி சுவர்க்கத்திலிருந்து அப்புறப் படுத் 
தப் பட்டுப் பூமியில் வீழ்ந்த காட்சியாக இருந்தது 
அது . 

மகாராஜன் எவ்வளவு வணங்கி எவ்வளவு தீன 
மாகக் கேட்டுக்கொண்டும் கைகேயி பிடிவாதமாக , 
“ நீர் சத்யசந்தர் , சொன்ன சொல் தவறாதவர் என்று 
இவ்வளவு நாள் எல்லாரிடமும் பறை சாற்றி வந்தீர் . 
தெய்வங்கள் சாட்சியாக எனக்கு வரம் தந்துவிட்டு 


மனைவியா பிசாசர் ? 


123 


சுகமடைய 


அதைப் புறக்கணிக்கப் பார்க்கிறீர் . நீர் வார்த்தை 
தவறினால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் , அது 
நிச்சயம் " என்று முடிவாகச் சொல்லி விட்டாள் . 

“ அப்படியானால் பாவி , ராமன் வனம் போவான் , 
நான் சாவேன் . நீ எனக்கும் என் குலத்துக்கும் பகை 
யாகி உன் விருப்பத்தை யடைந்து என்ன 
வேண்டுமோ அதை அடைவாயாக என்றான் தசரதன் . 

மறுபடியும் ராமனைக் காட்டுக்கு அனுப்பி நீ 
என்ன பிரயோஜனத்தைப் பெறுவாய் என்பதை நான் 
அறியவில்லை . உலகம் முழுவதும் உன்னை இகழ் 
வதைத் தவிர , வேறொரு பிரயோஜனமும் நீ அடை 
யப் போவதில்லை . புத்திரப் பேறு இல்லாது பல் 
லாண்டு வருந்தி , பிறகு - ஆண்டவன் அருளால் 
ராமனை அடைந்தேன் . அவனை இப்போது காட்டுக்கு 
அனுப்புகிறேன் . ஆஹா! என்ன பாக்கியத்தைப் பெற் 
றேன் ! " என்று கிழ அரசன் அழுதான் . 

பிறகு அவன் ஆகாயத்தை நோக்கி , " ஹா , 
நிசியே, நீ தீர்ந்து பொழுது விடிந்து விட்டால் நான் 
என்ன செய்வேன் ? பட்டாபிஷேகத்தை எதிர் பார்த் 
திருப்பவர்களுக்கு என்ன சொல்லுவேன் ? ஆகாயமே ! 
நட்சத்திரங்களுடன் எனக்காக அப்படியே நிற்பாய்! 
ஐயோ ! வேண்டாம் . அப்படியானால் இந்தப் பாவி 
யின் முகத்தில் விழித்துக்கொண்டே இருக்க வேண் 
டியதாகும் ! சீக்கிரம் தீர்ந்து போவாய் நிசியே . விடிந் 
தால் இவள் முகத்தைப் பார்க்காமலிருக்கலாம் " என்று 
இவ்வாறு பேசிக்கொண்டு உன்மத்த நிலையும் மூர்ச் 
சையுமாக மாறி மாறி வேதனைப்பட்டான் அப்பாவி 
தசரதன் - அறுபதினாயிரம் ஆண்டுகள் ஆண்டு 
முதுமை யடைந்த பேரரசன் . 


124 

சக்கரவர்த்தித் திருமகன் 
" என்மேல் இரக்கம் கொள்வாய் , கைகேயி ! நான் 
கோபம் கொண்டு சொன்னதை யெல்லாம் மறந்து 
விடு . உனக்கு என் பேரிலிருந்த அன்பை வைத்துக் 
கேட்டுக்கொள்கிறேன் . ராஜ்யம் உனக்குத் தந்தேன் 
என்றே வைத்துக்கொண்டு ராமனுக்கு அதை நீ உன் 
னுடையதாக உன்னுடைய கையால் கொடுத்து நாளை 
நடக்க வேண்டிய பட்டாபிஷேகம் நடைபெறும்படி 
செய் . நாளை ராமனுக்குப் பட்டாபிஷேகமென்று ராஜ 
சபையில் தீர்மானித்துப் பெரியோர்களுக்கும் ராமனுக் 
கும் நான் சொன்னதைப் பொய்யாக்க வேண்டாம் . 
என்மேல் இரக்கம் கொள் . ராமனுக்கு நீயாகக் கொடு 
ராஜ்யத்தை . உலகமுள்ளவரையில் நிற்கும் பெருங் 
கீர்த்தியை அடைவாய் . என் விருப்பம் , ஜனங்களின் 
விருப்பம் , பெரியோர்களின் விருப்பம் , பரதன் விருப் 
பம் எல்லாமும் இதுவே யாகும் . இதைச் செய்வாய் 
என் உயிரே , என் காதலியே ! " என்று மறுபடியும் 
அரசன் கொடிய கைகேயியைக் 

காலைப் பிடித்து 
வேண்டிக் கொண்டான் . 

“ முடியாது ! கொடுத்த வரத்தைப் பொய்யாக்காதீர் . 
சத்தியம் சத்தியம் என்று பேசிக்கொண்டிருந்து , ஏன் 
இப்போது அசத்தியத்தில் புகப் பார்க்கிறீர் ? அப்படிச் 
செய்தீரானால் என் உயிரை மாய்த்துக்கொள்வேன் , 
அறிவீர் . வீண் கால தாமதம் வேண்டாம் " என்றாள் 
கைகேயி . 


* 


மந்திரத்துடன் கையைப் பிடித்துத் தீயின் முன் 
உன்னைக் கொண்டேன் . இப்பொழுது உன்னை நீக் 
கினேன் . எனக்கும் உனக்கும் பிறந்த மகனையும் நீக்கி 
விட்டேன் . இரவு தீர்ந்து , பொழுது விடியப் போகிறது . 


கைகேயி வியந்தாள் 

125 
பட்டாபிஷேகம் இல்லை . ராமன் எனக்கு உத்தர 
கிரியை செய்வான் " என்றான் அரசன் . 

“ வீணாகப் பிதற்றிக் கொண்டிருக்கிறீர். ராம 
னுக்குச் சொல்லி யனுப்பி அவனை இங்கே உடனே 
வரவழைக்கவும் . பரதனுக்கே ராஜ்யம் என்று சொல்லி 
அவனை வனத்துக்கு அனுப்பிச் சத்தியத்தைக் காப் 
பாற்றவும் . தாமதம் செய்ய வேண்டாம் " என்றாள் 
கைகேயி . 

" அப்படியா ? " என்றான் அரசன் .. 

“ சரி , என் மகன் முகத்தையாவது பார்ப்பேன் . 
நான் இறப்பது நிச்சயம் , உடனே அவனை வரச் 
சொல் . இறப்பதற்கு முன் அவன் முகத்தையாவது 
பார்ப்பேன் . சத்தியம் என்கிற கயிற்றினால் கட்டப் 
பட்ட இந்த மூடக் கிழவனால் ஒன்றும் செய்ய முடிய 
வில்லை " என்று தீன சுரத்தில் சொல்லிவிட்டு மறுபடி 
யும் நினைவு இழந்தான் . 


22 . 


கைகேயி வியந்தாள் 


ஒரு பக்கம் இயற்கை வேகம் ராமனைப் பற்றிய 
அன்பு . மற்றொரு பக்கம் செய்த பிரதிக்ஞையை எவ் 
வாறு என் போன்றவன் பொய்யாக்கலாம் என்கிற 
தரும சங்கடச் சிக்கல் . கைகேயி முடிவில் எப்படியோ 
இரக்கம் கொள்வாள் , தரும சங்கடம் தீர்ந்து விடும் 
என்று தசரதன் எதிர்பார்த்தான் . ஆனால் அது இல்லை 
யென்று இப்போது முடிவாகத் தெரிந்து விட்டது . 

இனி ஒரே ஒரு கடைசி ஆசை- " நான் தந்து 
விட்ட வரப் பிரதிக்ஞையில் எவ்விதத்திலும் ராமன் கட் 


126 

சக்கரவர்த்தித் திருமகன் 
டுப்படவில்லை . என் பிரதிக்ஞையைப்பற்றி அவனுக் 
கென்ன தரும சங்கடம் ? அவனுக்குப்பலம் இருக்கிறது . 
ஆதரவு இருக்கிறது . அவன் என் பேச்சைப் புறக் 
கணிக்கலாம் . ஆனால் அவன் சுபாவத்துக்கு இது 
விரோதம் . ஆயினும் ஒரு வேளை தெய்வாதீனமாக 
என்னை எதிர்க்கும் எண்ணம் அவனுக்குத் தோன்ற 
லாம் . அப்படிச் செய்வானானால் என் சத்தியமும் என் 
னால் குறைவின்றிக் காப்பாற்றப் பட்டதாகும் ; குல நீதி . 
தருமம் , ஜனங்களுடைய விருப்பம் இவையும் அவன் 
எதிர்ப்பின் மூலம் வெற்றி யடையலாம் . ராமன் என் 
பேச்சைக் கேளாமற் போனால் எல்லாம் சரியாகிப் 
போம் . " 

இவ்வாறு தசரதன் எண்ணினான் . பித்ரு வாக்கிய 
பரிபாலன தருமத்தை ராமன் கைவிடமாட்டான் என் 
கிற விஷயத்தைத் தசரதன் மறந்து விட்டு இவ்வாறு 
குழப்பமும் துக்கமும் நிறைந்த தன் மனத்தைச் சமா 
தானப்படுத்திக் கொண்டதாகத் தோன்றுகிறது . 

தன்னுடைய மரணத்தை எப்படியும் நிச்சயமாக 
எதிர்பார்த்தான் . இந்தத் தரும சங்கடத்தில் இது 
அவனுக்குக் கொஞ்சம் ஆறுதல் தந்தது . பின்னால் 
வரப்போகும் கஷ்டங்களைத் தன்னுடைய கண்களால் 
பார்க்க வேண்டியதில்லை யல்லவா ? 

மரணம் அருகில் வந்து நிற்பதைக் கண்டு விட்ட 
தும் பூர்வ நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வந்தன . சிறு 
வயதில் தான் செய்த பாபம் நினைவுக்கு வந்தது . 
“ அதன் விளைவை இப்போது அனுபவிக்கிறேன் . ரிஷி 
குமாரனைக் கொன்று அவனுடைய வயோதிகப் பெற் 
றோர்களுக்கு எத்தகைய பெரும் துக்கம் உண்டாக்கி 
--னேன் ! அது வீண் போகுமா ? நானும் புத்திரனைப் 


கைகேயி வியந்தாள் 


127 


பிரியும் சோகத்தை அனுபவித்தால் அந்தப் பாபம் 
தீரும் " - இவ்வாறு தன் உள்ளத்தைத் தசரதன் சமா 
தானப்படுத்திக் கொண்டான் . 

எப்படியாயினும் கொடிய மனைவி தன்னிடம் 
பெற்று விட்ட வாக்கை நிறைவேற்றுவதைத் தவிர 
வேறு வழியில்லை என்று தீர்மானித்துவிட்டான் . ஆன 
படியால் காரியக் கிரமத்தை யெல்லாம் கைகேயிக்கு 
விட்டு விட்டான் . 


பொழுது விடிந்தது ; முகூர்த்த காலம் நெருங்கி 
விட்டதென்று வசிஷ்ட முனிவரும் சிஷ்யர்களும் 
பொன் பாத்திரங்களில் புண்ணிய நதிகளின் ஜலமும் , 
இன்னும் பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய பொருள் 
களும் எடுத்துக் கொண்டு அரண்மனை நோக்கி நக 
ரத்து ராஜ வீதியில் சென்றார்கள் . தெருவெல்லாம் 
மகோற்சவத்துக்காக அலங்கரிக்கப்பட்டு எங்கும் ஜனங் 
கள் நிறைந்து நின்றார்கள் . எப்போது ? எப்போது ? 
என்று குதூகலமாகப் பேசிக் கொண்டிருந்த ஜனங்கள் 
வசிஷ்ட முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் செல்வ 
தைப் பார்த்ததும் அடங்கா மகிழ்ச்சி அடைந்தார்கள் . 
நீர்க் குடங்கள் , தானியங்கள் , ரத்தினங்கள் , தேன் , 
தயிர் , நெய் , பொரி , தர்ப்பைப் புல் , சமித்து , புஷ்பம் , 
பால் , கனிகள் , யானை , குதிரை , ரதம் , வெண் குடை , 
சாமரம் , காளை , குதிரை , புலித்தோலாசனம் இவை 
யெல்லாம் வாத்திய கோஷத்துடன் செல்வதைக் 
கண்டதும் , ஜனங்களுடைய ஆரவாரமும் உற்சாகமும் 
முன்னைவிட அதிகமாயின . 
* வசிஷ்டர் அரமனை வாயிலில் சுமந்திரனைக் 
கண்டார் . எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ; சகல ஏற் 


128 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பாடுகளும் செய்து ஆயிற்று என்று 

ஆயிற்று என்று அரசனுக்கு 
உடனே தெரிவிக்க வேண்டும் " என்றார் . 

சுமந்திரனும் கைகூப்பி வணங்கி அரசன் படுத் 
திருந்த படுக்கை அறைக்கு வெளியிலிருந்துகொண்டு 
வழக்கப்படி மங்கள ஸ்துதி செய்து விட்டு வசிஷ்ட 
ருடைய பிரார்த்தனையைத் தெரியப் படுத்தினான் . 

அரசனே , இந்திரனுக்குச் சமானமானவனே . 
இந்திரனுடைய சூதனான மாதவியைப்போல் நான் 
உம்மை எழுப்புகிறேன் . எல்லா தேவர்களும் உமக்கு 
வெற்றி தருவார்களாக . பெரியோர்களும் படைத் தலை 
வர்களும் நகரத் தலைவர்களும் தரிசனத்துக்குக் காத் 
திருக்கிறார்கள் . நிசிதேவி 

மறைந்தாள் . காலையில் 
செய்ய வேண்டியது சகலமும் உம்முடைய ஆணையை 
எதிர்பார்த்து நிற்கிறது . அரசர்க்கரசே , எழுந்து 
அருள வேண்டும் 1 வசிஷ்ட பகவான் பிராமணர் 
களுடன் காத்திருக்கிறார் ” என்றான் . 

அச்சமயம் அரசனோ பேச முடியாமல் சங்கடத் 
தின் உச்சியை அடைந்திருந்தான் . ஆகவே , அரச 
னுக்குப் பதிலாகக் கைகேயி தைரியமாகச் சுமந்திர 
னிடம் சொன்னாள் : 

“ சுமந்திரரே ! மகாராஜா ராத்திரி முழுதும் ராம 
பட்டாபிஷேகத்தைப் பற்றியே பேசிக் கொண்டு தூங் 
காமல் கழித்தார் . இப்போதுதான் அயர்ந்து கொஞ் 
சம் தூங்குகிறார் . சீக்கிரம் சென்று ராமனை அழைத்து 
வாரும் " என்று சமத்காரமாகப் பேசிச் சுமந்திரனை 
ராமனிடம் அனுப்பினாள் . 

தசரதன் தன் யோசனைக்கு ஒப்புக் கொண்டு விட் 
டான் ; ஆயினும் அதைச் செய்து முடிக்கும் ஆற்றல் 
அவனுக்கு இல்லை ; ஆனபடியால் இனிச் செய்யவேண் 


கைகேயி வியந்தாள் 


129 


டியதையெல்லாம் தானே செய்ய வேண்டும் என்று 
கைகேயி தனக்குள் தீர்மானித்து விட்டாள் . 


சுமந்திரன் ராமனுடைய அரண்மனைக்குச் சென் 
றான் . சீதையும் ராமனும் மகோத்சவத்துக்கு ஆயத்த 
மாகிக் கொண்டிருந்தார்கள் . 

அந்தச் சமயம் சுமந்திரன் மன்னனும் கைகேயி 
அரசியும் உம்மை உடனே வரச் சொன்னார்கள் என்று 
சங்கதியைத் தெரிவித்தான் . 

ராமன் உடனே புறப்பட்டான் . இந்தத் தாமத 
மும் நடவடிக்கைகளும் கண்டு , எல்லாருக்குமே கொஞ் 
சம் சந்தேகம் உண்டாயிற்று . ஆனாலும் அவர்களுக்கு 
விஷயம் விளங்கவில்லை . அதைப் பற்றிப் பேசவும் 
மனமில்லை . எல்லாம் நல்லதாகத்தான் முடியும் என்று 
அவரவர்கள் செய்ய வேண்டியதைச் செய்து கொண்டு 
போனார்கள் . 

தெருக்களெல்லாம் உற்சவ அமர்க்களம் . முகூர்த் 
தமோ அடுத்து வந்துவிட்டது . இதனிடையில் அரண் 
மனை அந்தப்புரத்தில் ஜனங்கள் கொஞ்சமும் எதிர் 
பாராத காரியம் நடந்து கொண்டிருந்தது . 
ஏன் வீணாகத் தாமதம் செய்கிறார்கள் ? 

ஒரு 

வேளை 
ஏதோ செய்ய வேண்டிய கிரியைகளும் முறைகளும் 
நீடித்துக்கொண்டு போகிறது போலிருக்கிறது என்று 
ஜனங்கள் சமாதானப்படுத்திக் கொண்டு காத்திருந் 


தார்கள் . 


வீதிகளில் ஜனக் கூட்டம் வர வர அதிகரித்து 
வந்தது . 


9 


130 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சுமந்திரன் ராமனை அழைத்து வந்தான் . கூட்ட 
மாக நின்ற ஜனங்களை மெதுவாக ஒதுக்கி வழி செய்து 
கொண்டு அவர்கள் சென்றார்கள் . அந்தப்புரத்தில் 
தந்தையின் படுக்கையறையில் ராமன் நுழைந்தான் . 
நுழைந்ததும் பாம்பின் மேல் கால் வைத்தாற்போல் 
பயந்து திடுக்கிட்டான் . அங்கே தந்தையின் நிலை 
யைப் பார்த்து ராமனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை . 

அரசன் ஏதோ பெருந் துக்கத்தில் மூழ்கிக் கிடந் 
தான் . அவனுடைய முகம் மல்லிகைப் புஷ்பம் வெய் 
யிலில் உலர்ந்து போனால் எப்படி யிருக்குமோ , அப்படி 
யிருந்தது . 

தந்தையின் பாதங்களைத் தொட்டு வணங்கினான் 
பிறகு கைகேயியின் பாதங்களையும் தொட்டு அவளையும் 
வணங்கினான் . 

" என்று ஒரு வார்த்தை தீன சுரத்தில் 
தசரதன் சொல்லி விட்டுச் சும்மா இருந்து விட்டான் . 
பேசவில்லை . ராமனுடைய முகத்தை நேராகப் பார்க்க 
அரசனால் முடியவில்லை . 

தன்னுடன் பேசாமலும் பாராமலும் படுத்துக் 
கிடந்த தந்தையின் நிலையைப் பார்த்து ராமன் வியப் 
பும் பயமும் அடைந்தான் . 


ராம் 


* 


தாங்க முடியாத வேதனையிலிருந்த அரசனைப் 
பார்த்து ஒன்றும் விளங்காமல் திகைத்து ராமன் , 
“ அம்மா ! இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறது . எவ் 
வளவு கோபமா யிருந்தாலும் என்னிடம் எப்போதும் 
இனிய பேச்சுப் பேசுவாரே தந்தை ? ஏதாவது நானும் 
அறியாமல் தவறு செய்துவிட்டேனா? ஏதாவது உடம் 
பில் திடீர் என்று அசௌக்கியம் ஏற்பட்டு விட்டதா ? 


கைகேயி வியந்தாள் 


131 


யாராவது ஏதாவது அவருக்குக் கோபம் மூட்டும்படி 
யான சொல் பேசிவிட்டார்களா ? தயவு செய்து நடந் 
ததை எனக்குச் சொல்ல வேண்டும் . இதை என்னால் 
பொறுக்க முடியவில்லை என்றான் . 

இப்படி ராமன் துக்கத்திலும் வியப்பிலும் மூழ்கிக் 
கேட்ட கேள்விக்குக் கைகேயி கூச்சம் கொஞ்சமு மின் 
றித் தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் சம 
யம் வந்துவிட்டது என்று பேசினாள் . 

“ அரசருக்கு யார் பேரிலும் கோபமில்லை . ஏதோ 
அவர் மனத்திலுள்ள விஷயத்தை உன்னிடம் சொல் 
லப் பயப்படுகிறார் . அவ்வளவுதான் . நீ மனம் நொந்து 
கொள்வாய் என்று உன்னிடம் விஷயத்தைச் சொல் 
லப் பயப்படுகிறார் . அதனால் பேச முடியாமலிருக்கிறார் . 
முன்னொரு சமயம் என்னிடம் சந்தோஷப்பட்டு 
எனக்கு வரம் தந்தார் . இப்போது ஏன் தந்தேன் 
என்று பாமரர்களைப் போல் அரசர் வருத்தப்படுகிறார் . 
இது அவருக்குத் தகாதல்லவா ? கொடுத்தேன் என்று 
ராஜாவான ஒருவர் பிரதிக்ஞை செய்துவிட்டுப் பிந்தி 
வருத்தப்படுவது மடமையல்லவா ? அவர் கொடுத்த 
வரத்தைச் செய்து தீர்க்க வேண்டியது உன் கையில் 
இருக்கிறது . உனக்குச் சொல்லப் பயந்துகொண்டு 
கொடுத்த வரத்தையும் செய்த பிரதிக்ஞையையும் பொய் 
யாக்கலாம் என்று யோசிக்கிறார் . இது அவருக்குத் 
தகுமா ? ‘ பயப்பட வேண்டாம் . எனக்காக நீர் சத்தியத் 
தைக் கைவிட வேண்டாம் என்று நீ அவருக்குத் 
தைரியமும் உறுதியும் சொல்லி விட்டால் அவர் பேசு 
வார் . அவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் . எல் 
லாம் உன் கையிலிருக்கிறது . செய்து தீர்க்கிறேன் 
அதற்குத் தடையில்லை என்று நீ எனக்கு உறுதி கூறி 


132 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னால் விஷயத்தைப் பிற்பாடு சொல்லுகிறேன் 
என்றாள் . 

இதைக் கேட்டு ராமன் வருத்தம் மேலிட்டு அர 
சன் பக்கத்தில் நின்ற கைகேயிக்குச் சொன்னான் : 

“ அம்மா ! என்னைப் பற்றியா இந்தக் கஷ்டம் ? 
என்னைப் பற்றி நீங்கள் இம்மாதிரி சந்தேகப்பட 
லாகாது . நான் அவ்வளவு கெட்டுப் போனவனல்ல . 
என்னைத் தந்தை நெருப்பில் விழச் சொன்னால் விழு 
வேன் என்று நீங்கள் அறிவீர்கள் . இதோ தாயே 
சபதம் செய்கிறேன் . ஒன்றும் விசாரிக்க வேண்டிய 
தில்லை . அரசர் இதைச் செய்யவேண்டும் என்று 
னால் ஆகக்கூடியதை ஆணையிடலாம் . அவர் ஆணை 
எதுவாயினும் அதைச் செய்வேன் , சத்தியம் " என்றான் . 


* 


மகா 


இப்படி ராமன் சொன்னதைக் கேட்டதும் முடிந் 
தது காரியம் என்று மகிழ்ச்சி அடைந்தாள் கைகேயி . 
அரசனும் இனித் தப்புவதற்கு வழியில்லை என்று துக் 
கத்தில் மூழ்கினான் . 
அதன்மேல் , நாணம் , இரக்கம் கொஞ்சமுமின்றி 
பயங்கரமான விஷயத்தைப் பாவி 

கைகேயி 
சொன்னாள் : 

" ராமா , நீ சொன்ன மொழி உனக்கே தகும் . தந் 
தையைச் சத்தியவானாகச் செய்வதை விட ஒரு மக 
னுக்கு வேறு என்ன மேலான காரியம் ? விஷயத்தை 
இப்போது சொல்லுகிறேன் , கேள் . ஏன் உனக்குச் 
சொல்ல அரசர் பயந்தார் என்பது உனக்கு விளங்கும் . 
சம்பரனுடன் உன் தந்தை சண்டையிட்டுக் காயம் 
பட்ட காலத்தில் அவருடைய உயிரைக் காப்பாற்றிய 


கைகேயி வியந்தாள் 


133 


எனக்கு அவர் நான் இஷ்டப்பட்ட இரண்டு வரங்களைத் 
தருவேன் என்றார் . இப்போது வேண்டாம் , வேண் 
டும்போது கேட்பேன் என்றேன் . அப்படியே ஆகட் 
டும் என்று அவரும் ஒப்புக்கொண்டார் . இப்போது 
அந்த வரங்களைக் கேட்டுப் பெற்றேன் . பரதனுக்குப் 
பட்டாபிஷேகம் செய்யவேண்டும் என்றும் , இன்றே நீ 
ராஜ்யத்தை விட்டு விலகி தண்டகாரணியம் போக 
வேண்டும் என்றும் , இந்த இரண்டு வரங்களையும் அர 
சனிடம் அடைந்திருக்கிறேன் . உன்னுடைய பிரதிக் 
ஞையையும் தந்தையின் சத்தியத்தையும் காப்பாற்று 
வாயாக . நீயும் பொய்யனாகப் போனால் அது வேறு 
சங்கதி . இல்லையேல் , நான் சொல்லுவதைக் கேள் ; 
தாமதமில்லாமல் உனக்கு அபிஷேகம் செய்ய வைத் 
திருக்கும் ஜலத்தைக் கொண்டே பரதனுக்குப் பட்டா 
பிஷேகம் நடத்திவிடச் சொல் . ஜடையும் மரவுரியும் 
தரித்து நீ தண்டகவனம் உடனே செல் . சம்மதித் 
தேன் என்று சொல்லி அரசனுடைய பெருங் கஷ்டத் 
தைத் தீர்ப்பாயாக . இது உனக்குப் புகழ் தரும் 
என்றாள் . 


புகழ் தரும் என்று கைகேயி வாயால் வந்த 
வார்த்தை உண்மையே அல்லவா ? இமயமலையும் 
கங்கை யாறும் சமுத்திரமும் இருக்கும் வரையில் ராம 
னுடைய புகழ் இருந்தே வரும் ! 


* 


இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த தசரத 
னுடைய உள்ளம் கொதித்தது . ஆனால் கைகேயியின் 
வியப்பே வியப்பு ! ராமனுடைய முகத்தில் வருத்தம் 


134 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்பது அடையாளத்துக்குக் கூடக் காணப்படவில்லை . 
சக்கரவர்த்தித் திருமகன் புன்னகைசெய்து பேசினான் . 

" அப்படியா , தாயே ? அரசனுடைய பிரதிக்ஞை 
நிறைவேறும்படி சடையும் மரவுரியும் தரித்து இன் 
றைக்கே வனம் செல்லுகிறேன் " என்றான் . 


ராமன் கைகேயியைப் பார்த்துக் கம்பீரமாகப் 
பேசலானான் : 

“ தாயே , எனக்கு எள்ளளவும் வருத்தம் இல்லை. 
பரதனுக்கு நான் எதையும் கொடுத்துவிட்டுப் பரம சந் 
தோஷத்தை அடைவேன் . நீங்கள் யாரும் என்னைக் 
கேட்காமலே நான் அவனுக்குத் தருவேன் . அப்படி 
யிருக்கத் தந்தையின் ஆணை ஏற்பட்டதும் ஒரு கணம் 
தயங்குவேனா? அரசர் சந்தேகப்பட்டதுதான் எனக்கு 
வருத்தம் தருகிறது . அவர் இஷ்டத்தை எனக்கு 
நேரில் சொல்ல அவருக்கு ஏன் கூச்சம் ? அவருக்கு 
நான் அடிமை யல்லவா ? அவருடைய வாக்கைச் சத் 
திய வாக்காகச் செய்வதை விட எனக்கு வேறு என்ன 
புகழ் , என்ன பாக்கியம் ? இதற்காகவா தந்தை எப்போ 
தும் போல் பிரியமாகப் பேசாமல் , முகத்தை எனக்குக் 
காட்டாமல் கஷ்டப்பட்டது ? அவரே நேரில் என்னை 
அழைத்து இந்த ஆணையைச் சொல்லாததுதான் என் 
னுடைய குறை . இன்றே ஒரு 

இன்றே ஒரு விசாரமுமில்லாமல் 
வனம் செல்லுகிறேன் . உடனே தூதர்களை வேக 
மாகப் போகச் சொல்லி பரதனை அழைத்துவர ஏற்பாடு 
செய்யுங்கள் , தாமதிக்க வேண்டாம் என்றான் . 

சக்கரவர்த்தித் திருமகன் முகத்தில் அந்தக்கணத் 
தில் தேஜசு நெய்விட்ட அக்கினி போல் வளர்ந்தது . 
பாவி கைகேயியோ தான் வெற்றியடைந்துவிட்டதாக 


கைகேயி வியந்தாள் 


135 


எண்ணிச் சந்தோஷப் பட்டாள் . வரப்போகும் துக் 
கத்தை அவள் அறியவில்லை . பெற்ற மகனுடைய 
இகழ்ச்சியை விட வேறு என்னவேண்டும் ஒரு ஸ்திரீக் 
குத் துக்கம் ? ஆசை என்பது அவளை ஏமாற்றிவிட்டது . 
சொந்த மகனான பரதனுடைய குணத்தைக்கூட அவள் 
சரியாக உணர முடியாமல் செய்துவிட்டது . 


நான்கு பக்கமும் வழியடைத்து அகப்பட்டுக் 
கொண்ட காட்டு யானைபோல் தசரதன் தவித்துக் 
கொண்டிருக்க, கைகேயி அனாவசியமாக “ அரசன் 
பேசுவதற்காகத் தாமதிக்க வேண்டாம் " என்று ராம 
னைத் துரிதப்படுத்தினாள் . 

" தாயே ! என்னை நீ அறிந்து கொள்ளவில்லை " 
என்றான் இராமன் . “ தந்தையின் சொல்லை நிறை 
வேற்றுவதை விட நான் எந்த சுகத்தையும் அதிகமாக 
மதிக்கவில்லை . பொருளுக்கு ஆசைப்படுவேன் என்று 
எண்ண வேண்டாம் . பரதன் ராஜ்ய பாரத்தை வகித்து 
மூப்படைந்த தந்தையைச் சரியாகப் பார்த்து 
வேண்டும் . அதுவே என்னுடைய மகிழ்ச்சியுமாகும் . 

இதை யெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த தசர 
தன் ஓ ! என்று பெருங் குரலிட்டு அழுதான் . அர 
சனையும் கைகேயியையும் பாதங்களைத் தொட்டு 
வணங்கிவிட்டு ராமன் துரிதமாக அவ்விடத்தைவிட்டு 
வெளியே சென்றான் . 


வர 


வெளியே இருந்த லக்ஷ்மணன் கண்கள் சிவந்து 
மகா கோபத்துடன் ராமன் பின் சென்றான் . 

வழியில் அபிஷேக ஜலக் குடங்களைக் கண்டு 
முகத்தில் கொஞ்சமும் வருத்தக் குறி இல்லாமல் கம் 


136 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பீரமாக அவற்றை வலம் செய்து ராமன் சென்றான் . 
தன்னுடன் வந்த வெண்குடை சாமரம் முதலியவை 
களை விலக்கிவிட்டு அங்கிருந்த நகரத்து ஜனங்களை 
யும் கலைந்து போகச் சொல்லிவிட்டு ஜிதேந்திரியனான 
சக்கரவர்த்தித் திருமகன் கௌசல்யா தேவியின் 
மனைக்குச் சென்றான் . தாயிடம் விஷயத்தைச்சொல்லி 
உடனே வனம் செல்வதற்கு விடைபெற்றுக்கொள்ளச் 
சென்றான் . 


* 


இந்தக் கட்டத்தில் நிகழ்ந்த உணர்ச்சி வேகங்களை 
எழுத்திலே படித்துவிட்டு மாத்திரம் உணர்வது கஷ் 
டம் . அவரவர் பெற்றிருக்கும் கற்பனைச் செல்வத்தை 
உபயோகித்து அகக் கண்ணால் நிகழ்ச்சிகளைக் காண 
வேண்டும் . தசரதன் உள்ளமும் , சக்கரவர்த்தித் திரு 
மகன் உள்ளமும் , ஆசைக்கு இரையான பரதனுடைய 
தாயின் உள்ளமும் வாழ்க்கையில் தினமும் அடிபடும் 
நம்முடைய உள்ளங்கள் . 

வால்மீகி அகக் கண்ணால் முற்றிலும் ராம சரித்திர 
நிகழ்ச்சிகளைக் கண்டு பாடினார் . கம்பரும் அப்படியே 
பாடினார் . ஆழ்வார்களும் கண்டு உள்ளம் உருகிப் 
பாடி யிருக்கிறார்கள் . எந்த இடத்திலும் எங்கேயாயி 
னும் ராமாயண கதையை யாரேனும் சொன்னால் அவ் 
விடம் “ பாஷ்பவாரி பரிபூர்ண லோசன " த்துடன் கண் 
களிலிருந்து நீர் பெருக ஆஞ்சனேயர் கைகூப்பி 
நின்று கேட்டுக்கொண்டிருப்பார் என்று பெரியோர்கள் 
சொல்லுவதின் கருத்து இதுவே . 

இந்தக் கட்டத்தைப் பக்தியுடன் படிக்கும் ஆண் 
பெண் குழந்தைகளுக்கு எப்போது எந்தத் துக்கம் வந் 


கோபமும் சமாதானமும் 


137 


தாலும் , ஸ்ரீ ராமன் அருளால் அந்தத் துக்கத்தைத் 
தாங்கும் சக்தி உண்டாகுக . 


23. கோபமும் சமாதானமும் 
ராமன் கௌசல்யா தேவியின் மனைக்குச் சென் 
றான் , அங்கே பிராமணர்கள் , விருந்தினர்கள் , 
ஸ்திரீகள் எல்லாரும் சந்தோஷமாகப் பட்டாபி 
ஷேகத்தை எதிர்பார்த்துக் கூடி யிருந்தார்கள் . மூன் 
றாம் கட்டுக்குள் கௌசல்யா 

தேவி வெண்பட்டு 
உடுத்தி ஓமத் தீயில் நெய் விட்டுக் குமாரனுடைய 
க்ஷேமத்திற்காகத் தேவதைகளைப் பிரார்த்தித்துக் 
கொண்டிருந்தாள் . ராமன் வந்ததும் எழுந்து அவனை 
ஆலிங்கனம் செய்து உச்சி மோந்து யுவராஜா ஆகப் 
போகும் குமாரனுக்குத் தகுந்த ஒரு ஆசனத்தைக் 
காட்டி உட்காரச் சொன்னாள் . 

அம்மா ! எனக்கு இந்த ஆசனம் தகாது . கீழே 
தர்ப்பைப் புல் பரப்பி உட்கார வேண்டிய தபஸ்வி 
நான் . தங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய சமாசாரத் 
தைக் கொண்டு வந்திருக்கிறேன் ; பொறுத்துக் 
கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் " என்று 
கூறிச் சுருக்கமாக நடந்த விஷயத்தை ராமன் 
கௌசல்யைக்குச் சொன்னான் . 

இராஜ்யத்தை பரதனுக்கு அளிக்க 
விரும்புகிறார் . நான் பதினான்கு வருஷம் தண்ட 
காரண்யத்தில் வனவாசம் செய்யவேண்டும் என்று 
அரசருடைய ஆணை . உங்களிடம் சொல்லி விடை 
பெற்றுக்கொண்டு இன்றே நான் செல்ல வேண்டும் " 
என்றான் . 


அரசர் 


138 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இதைக் கேட்டதும் வாழை மரம் அறுபட்டுக் 
கீழே விழுவதுபோல் கோசலை தரையில் விழுந்தாள் . 
லக்ஷ்மணனும் ராமனும் அவளை யெடுத்துத் தடவிக் 
கொடுத்து உட்கார வைத்தார்கள் . 

“ என் இதயம் இரும்போ ? கல்லோ ? நான் இன் 
னும் உயிருடன் இருக்கிறேனே ! " என்று மகனைக் 
கட்டிக்கொண்டு அழுதாள் . 

லக்ஷ்மணனுக்குக் கௌசல்யா தேவியின் துக்கத் 
தைப் பார்த்துச் சகிக்கவில்லை . அரசன் மேல் கடுங் 
கோபம் மேலிட்டுப் பேச ஆரம்பித்தான் . 


* 


“ கொடும் பாதகங்கள் செய்த 

துன்மார்க்கர் 
களுக்கு விதிக்கும் தண்டனையை ராமசந்திரனுக்கு 
இந்தக் கிழ அரசர் விதித்திருக்கிறார் . என்ன குற்றம் 
ராமன் செய்தான் என்று கண்டு இந்தப் பிராயச் சித் 
தத்தை விதித்தார் ? விரோதிகளில் கூட எவனும் 
ராமன் பேரில் ஒரு குற்றம் சாற்றின தில்லை . மூடனாய்ப் 
போனார் நம் தந்தை . கிழ வயதில் காதலின் காரண 
மாகப் புத்தியை இழந்தார் . இவர் அரசராக இருக்க 
இனித் தகுந்தவரல்ல . ஸ்திரீயின் பேச்சைக் கேட்டு 
அதருமம் செய்யும் ஒருவர் எப்படி அரசராக இருக்க 
லாம் ? பகைவர்கள் கூட உன்னைக் கண்ட மாத்திரத் 
தில் உன்மேல் அன்பு செலுத்துவார்கள் . உன்னை 
வனம் போகச் சொல்லுகிறார் மூடர் . அண்ணா! நீயும் 
நானும் சேர்ந்து இவரைத் தகர்த்துவிட்டு ராஜ்யத்தை 
இன்று முதல் ஆள்வோம் . யார் நம்மை எதிர்க்கத் 
துணிவார்கள் ? எதிர்க்கத் துணிந்தவர்களை ஹதம் 
செய்வேன் . நீ எனக்கு அநுமதி கொடுத்தால் 


கோபமும் சமாதானமும் 

139 
போதும் . நான் ஒருவனே பார்த்துக்கொள்ளுகிறேன் . 
பரதன் ராஜ்ய பதவிக்கு வருவதாம் , நீ வனம் புகு 
வதாம் ! உலகம் சிரிக்கும் . இதைச் சம்மதிக்க வேண் 
டாம் . நான் இதைப் பொறுத்துக்கொண்டிருக்க முடி 
யாது . நம்மை எதிர்ப்பவர்களை ஹதம் செய்துவிட்டு , 
எந்த இடைஞ்சலு மில்லாமல் நீ ஆட்சி புரிந்துவரும் 
படி நான் பார்ப்பேன் . இந்தச் சக்தி எனக்கு உண்டு . 
சூரியன் உதிப்பதற்குப் பதிலாகப் பெரிய இருள் உதய 
மாகிவிட்டது . பட்டாபிஷேகம் எதிர்பார்த்துக்கொண் 
டிருக்க , வனவாசம் என்கிறார் அரசர் . இந்த அதரு 
மத்தைப் பொறுத்துக் கொண்டு நயமாகப் பேசுவதில் 
பயனில்லை . என்னால் இதைச் சகிக்க முடியாது . என் 
தருமத்தை நான் நடத்தியே தீருவேன் . அம்மா நீ 
பார் ! ராமா , நீயும் பார் என் சக்தியை ! " 
, ! " என்றான் 

. 
லக்ஷ்மணன் சொன்னது கௌசல்யைக்கு ஆறு 
தல் தந்தது . ஆயினும் புருஷனை ராஜ்யாதிகாரத்தி 

நீக்கிவிட்டு , ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பது 
முதலிய , அதற்கு முன் என்றும் கேளாத பேச்சுக் 
களைக் கேட்டுப் பயந்தாள் . 

ராம ! லக்ஷ்மணன் சொல்வதை யெல்லாம் சரி 
யாக ஆலோசித்துப் பார் . காட்டுக்குப் போகவேண் 
டாம் . போனால் நான் தனியாக எப்படி இங்கே சத் 
துருக்களிடையில் இருக்க முடியும் ? உன்னுடன் 
நானும் வந்து விடுகிறேன் ! " என்றாள் . 
தம்பி 

சொன்னதைச் சாந்தமாகக் கேட்டுக் 
கொண்டிருந்தான் ராமன் . லக்ஷ்மணனுடைய ரோஷம் 
பொங்கி வடிய வேண்டும் ; அதை முற்றிலும் அடக்க 
இயலாது . என்று எண்ணிக் கோபம் தீரப் பேச 
விட்டான் . 


னின்று 


சக , 


பது உங்கள் 


கடமை . 


140 

க்கரவர்த்தித் திருமகன் 
பிறகு கௌசல்யா தேவியை நோக்கி , " தாயே ! 
என்னுடன் யாரும் காட்டுக்குப் போகும் பேச்சு வேண் 
டாம் . வயோதிக அரசருக்கு நீங்கள் சிசுரூஷை 
செய்து கொண்டு பொறுமையுடன் இங்கேயே இருப் 

கடமை . மகாராஜனைப் புருஷனாகக் 
கொண்ட பட்டமகிஷி எவ்வாறு புருஷனை இழந்த ஒரு 
ஸ்திரீயைப் போல் வனத்துக்கு என் கூட வரலாம் ? 
அது தகாது . நான் வனவாசம் முடிந்து திரும்பிவரப் 
போகிறேன் . எல்லாரும் சுகமாகப் பல்லாண்டு வாழ் 
வோம் . தந்தையின் வாக்கு தருமமோ அதருமமோ, 
சுயமாகச் சொன்னதோ , 

சொன்னதோ, பிறர் சொல்லக் கேட்டு 
மோசம் போய்ச் சொன்னதோ, எப்படியாயினும் சரி , 
அதைச் சிரமேற் கொண்டு நிறைவேற்றுவது என் 

இந்தத் தருமத்தை நான் புறக்கணித்து 
விட்டு எந்தப் பொருளைப் பெற்றும் எந்தப் பதவியை 
வகித்தும் சுகமோ புகழோ பெற முடியாது . லக்ஷ்மணா, 
நீ சொல்லும் யோசனை முற்றிலும் தவறு . உன் 
சக்தியை நான் அறிவேன் . சந்தேகமே யில்லை.. 
எல்லாரையும் தோற்கடித்து , ஹதம் செய்து , எனக்கு நீ 
ராஜ்யம் சம்பாதித்துக் கொடுப்பாய் . என் மேல் 
உனக்கு இருக்கும் அன்பும் எனக்குத் தெரியும் . 
ஆனால் அது நம்முடைய வம்சத்துக்குத் தகாது . பிதிரு 
வாக்குப் பரிபாலனம் என்பது சிறந்த தருமம் . அதை 
இழந்து வேறு எதைச் சம்பாதித்தாலும் ஈடு ஆகாது . " 

இவ்வாறு இருவரையும் சமாதானப்படுத்த முயன் 
றான் ராமன் . லக்ஷ்மணனுடைய கோபம் அவ்வளவு 
சுலபமாகத் தணியுமா ? தன்னைப் பற்றிய விஷயமாக 
இருப்பின் , ஒரு வேளை கோபம் எளிதில் தணியும் . 
ராமனுக்கு இந்தத் துக்கம் கொஞ்சமும் காரணமின்றி 


மிக 


கோபமும் சமாதானமும் 

141 
அநியாயமாய் நேர்ந்ததே என்கிற கோபம் 
அவனை விட்டு அகலவில்லை . படம் எடுத்துச் சீறும் 
நாகப்பாம்பைப் போல் கண்களினின்று கோபப்பொறி 
கள் பறந்து கொண்டிருந்த லக்ஷ்மணனைத் தனியாக 
உட்கார வைத்து ராமன் நிதானமாகப் பேசினான் . 


* 


“ தம்பி , எனக்கு நீ வெளியில் நடமாடும் உயிரல் 
லவா ? நான் சொல்லுவதைக் கேள் . நீ தைரியசாலி. 
உன் கோபத்தையும் என்னைப் பற்றிய துக்கத்தையும் 
நீ அடக்கி யாளவேண்டும் . அது உன்னைப் பிடித்துக் 
கொண்டு வெறியாட்டமாட இடம் கொடுக்காதே . 
தருமம் என்பதைப் பலமாகப் பற்றிப் பிடித்து இப் 
போது ஏற்பட்ட அவமானத்தை ஒரு பெரிய சந்தோஷ 
மாக மாற்றுவோம் . பட்டாபிஷேகத்தை முற்றிலும் , 
மறந்துவிட்டு , நம் கருத்தை யெல்லாம் வேறு துறை 
யில் செலுத்துவோம் . நம்மைப் பெற்ற தந்தையின் 
நிலை இப்போது என்ன என்பதை நன்றாக ஆலோசிப் 
போம் . அவருக்கு ஏற்பட்டிருக்கும் பயம் என்னவென் 
பதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ளவேண்டும் . 
எந்தக் காரணத்தைக் கொண்டோ கொடுத்துவிட்ட 
ஒரு வரத்தை இல்லை யென்று இப்போது சொன்னால் 
அசத்தியத்தில் இறங்கின தாகும் ; பாபம் வந்து சுற்றிக் 
கொள்ளும் ; இதுவரையில் அவர் நடத்திய சகல 
தருமமும் தானமும் புண்ணிய கருமங்களும் பயனின் 
றிப் போகும் . இந்தப் பெரும் பயத்தினால் நம் தந்தை 
வேதனைப் படுகிறார் . அவருடைய பயத்தைத் தீர்ப்ப 
தல்லவோ நம்முடைய கடமை ? என்னைப் பற்றி 
வருந்துகிறார் . எனக்கு வருத்தம் கொஞ்சமுமில்லை , 
உனக்கும் வருத்தமில்லை யென்று அவருடைய சந்தே 


142 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கடமை . 


கத்தை முற்றிலும் போக்கி அவருக்கு நாம் வழி ஏற் 
படுத்திக் கொடுக்கவேண்டும் . நமக்கு உயிர் கொடுத்த 
தந்தையின் பயத்தைப் போக்கி அவர் மனம் நிம்மதி 
யடையச் 

செய்வது புத்திரர்களாகிய நம்முடைய 

பரலோகத்தைப் பற்றி நம்முடைய தந்தை 
பயப்படுகிறார் . அந்தப் பயத்தை நாம் போக்கவேண் 
டும் . இதுவரையில் நாம் அவருக்கு எள்ளளவும் 
துக்கமோ அதிருப்தியோ தந்ததில்லை . இப்போது 
நாம் அவர் பரலோகத்தைக் குறித்துப் பயப்படுவதற் 
குக் காரணமாய் விட்டோம் . அதைச் சுலபமாக நாம் 
தீர்க்கலாம் . அப்படிச் செய்யாமல் அவருடைய சங்க 
டத்தை அதிகப்படுத்தலாமா ? இந்தக் காரணத்தினால் , 
லக்ஷ்மணா, பட்டாபிஷேகத்தைப் பற்றி முற்றிலும் என் 
மனம் விலகி வனம் போவதிலேயே ஈடுபட்டு விட்டது . 
நான் காட்டுக்குப் போய் பரதனுக்குப் பட்டாபிஷேகம் 
செய்விப்பதே என்னுடைய ஆசையும் மகிழ்ச்சியுமாகி 
விட்டது . இதைத் தாமதப்படுத்தினால் கைகேயிக்குச் 
சத்தேகம் உண்டாகும் . ஆனபடியால் இன்றே வனம் 
சென்று அவளுடைய மனம் நிம்மதியடையச் செய்ய 
வேண்டும் . சத்தியப் பிரதிக்ஞையைப் பற்றிய பயம் 
தீர்ந்து போய் நம் தந்தை சுகமாக இருப்பார் . நான் 
துயரமடைவேன் என்றல்லவா அவர் வேதனைப் படு 
கிறார் ? எனக்குக் கொஞ்சமும் துக்கமில்லை என்று அவ 
ருக்குத் தெளிவானால் அவருடைய வேதனை அவரை 
விட்டு விலகும் . இதனாலேதான் நான் அவசரப்படு 
கிறேன் . கைகேயியைப் பற்றி நாம் கோபித்துக் கொள் 
ளக்கூடாது . நம்மிடத்தில் அவள் இது வரையில் எவ் 
வளவு பிரீதி வைத்திருந்தாள் ! திடீர் என்று இம்மா 
திரியான எண்ணம் அவளுக்கு உண்டானது விதியின் 


கோபமும் சமாதானமும் 

143 
காரியம் . நாம் அவளை நிந்திக்க லாகாது . மக்கள் 
ஏதேதோ சங்கற்பம் செய்வார்கள் . ஆனால் விதி வேறு 
விதமாகத் தீர்த்து விடுகிறது . இது கைகேயியினுடைய 
காரியமே அல்ல . விதி அவளை ஒரு அறிவில்லாத 
கருவியாகப் பயன்படுத்தி யிருக்கிறது . பழியைச் சுமக் 
கும் துக்கம் அவளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அவ 
ளிடத்தில் நாம் வைத்து வந்த அன்பு அப்படியே 
இருக்க வேண்டும் . வஞ்சக எண்ணம் அவள் உள்ளத் 
தில் முந்தியே இருந்திருந்தால் அவள் நடவடிக்கை 
வேறு விதமாக இருந்திருக்கும் . திடீர் என்று இந்த 
விதம் நிர்த்தாட்சிண் யமாக ராமனே , நீ வனம்செல் 
என்று அவள் தன் வாயாலேயே சொல்லுவதற்குக் 
காரணம் தெய்வச் செயலே , சந்தேக மில்லை . அவள் 
மேல் நாம் கோபம் கொள்ள லாகாது . அவள் எவ் 
வளவு மேன்மைக் குணம் பொருந்தியவள். நம்மைப் 
பெற்ற தாயைப் போல் பார்த்து வந்தவள் ! பண்பாடு 
அடைந்தவள் . புருஷன் எதிரில் இம்மாதிரி கூச்ச 
மின்றி ஏன் நடந்து கொண்டாள் ? இதற்குத் தெய்வத் 
தின் செயலல்லாமல் வேறு காரணமிருக்க முடியாது . 
விதியை யார் தான் எதிர்க்க முடியும் ! மகா தீரர்களான 
ரிஷிகள் கூடத் தங்கள் தவத்திலிருந்து திடீரென்று 
வழுவிப் போயிருக்கிறார்கள் . தெய்வத்தால் வந்ததை 
எதிர்க்கும் ஆற்றலைக் கைகேயி எப்படிப் பெறுவாள் ? 
நம்முடைய மனோ தைரியத்தால் இந்த அனர்த்தத்தை 
நாம் சந்தோஷ நிகழ்ச்சியாகச் செய்து விடுவோம் . 
அதுவே நம்முடைய வீரத்துக்கு அடையாளம் . லக்ஷ் 
மணா , வனம் செல்லுவதற்குச் சங்கற்பம் முறைப்படி 
செய்து பெரியோர்களுடைய ஆசியைப் பெற்றுக் 
கொண்டு நான் உடனே போக வேண்டும் . தாமதம் 


144 


சக்கரவர்த்தித் திருமகன் 


வனவாச 


வனவா 


கூடாது . அபிஷேகத்துக் கென்று கொண்டு வந்திருக் 
கும் கங்கை ஜலத்தைக் கொண்டு வா ! அதையே 

விரத சங்கற்பத்துக்கு உபயோகித்துக் 
கொள்ளுகிறேன . இல்லை ! வேண்டாம் ! அந்த ஜலம் 
பட்டாபிஷேகத்துக்கு உபயோகப் 

படவேண்டிய 
ராஜாங்கப் பொருள் . அதை நாம் எப்படித் தொட 
லாம் ? நாமே கங்கை சென்று ஜலம் கொண்டு வரு 
வது நலம் . தம்பி , விசனப்படாதே. ராஜ்யம் , சம்பத்து 
இவற்றைப் பற்றிச் சிந்தனை செய்யாதே . 
சமே எனக்கு மேன்மையான பாக்கியம் . நம்முடைய 
சிறிய அன்னை பேரில் கோபிக்க வேண்டாம் . அபிஷே 
கக் காரியங்களைத் தடுத்தது அவளல்ல . தெய்வம் 
வகுத்ததை அவள் பேரில் போடலாகாாது . இவ்வாறு 
ராமன் சாந்தமாகத் தம்பிக்குத் தன் அந்தராத்மாவின் 
கருத்தை விவரமாக எடுத்துச் சொன்னான் . 

இந்த இடத்திலெல்லாம் வால்மீகி உபயோகித்தி 
ருக்கும் பதம் " தைவம் " . சம்ஸ்கிருத இலக்கியங்களில் 
" தைவம் " என்றால் “ விதி " என்று பொருள் . தைவம் , 
திஷ்டம் , பாக்யம் நியதி , விதி இந்தப் பதங்களெல்லாம் 
எதிர்பாராததும் காரண மறியாததுமான நிகழ்ச்சிக்கு 
ஒரு பொருள் கொண்ட பல மொழிகள் . தன்னுடைய 
முயற்சியோ அல்லது பிறருடைய சூழ்ச்சியோ யில்லா 
மல் நிகழும் நிகழ்ச்சியை இந்தப் பெயர்களிட்டுச் சொல் 
வார்கள் . எல்லாம் ஈசுவரனுடைய செயல் என்கிற 
கொள்கையினால் விதி க்கும் ஈசுவர ஸங்கல்பத்துக்கும் 
கொஞ்சம் குழப்பம் ஏற்படுவது இயற்கை . ஆனால் , 
ராமன் இந்தச் சந்தர்ப்பத்தில் தம்பிக்குச் செய்த உப 
தேசத்தில் கைகேயினுடைய காரியத்தைத் தேவர்கள் 
தங்களுக்காகச் செய்த சூழ்ச்சி என்று அறிந்து சொல்ல 


கோபமும் சமாதானமும் 

145 
வில்லை . சாதாரண மக்கள் வாழ்க்கையில் " விதியால் 
நடந்தது ; வருத்தப்படாதே; யார் பேரிலும் குற்றம் 
சொல்லுவதற் கில்லை " என்று ஆறுதல் சொல்லுவது 
போல் சொன்னான் . அவ்வளவே . 

கம்பராமாயணத்திலும் யாவராலும் மூட்டாத 
காலக்கடைத் தீயென மூண்டெழுந்த இளையோனைப் 
பார்த்து ராமன் சொல்லுகிறான் . 

நதியின் பிழையன்று நறும்புன லின்மை ; அற்றே 
பதியின் பிழையன்று ; பயந்து நமைப் புரந்தாள் 
மதியின் பிழையன்று ; மகன்பிழை யன்று ; மைந்த ! 
விதியின் பிழை ; நீ இதற்கு என்னை வெகுண்ட தென்றான் . 


* 


* 


ராமன் சொன்ன சமாதானம் தம்பியின் கோபத் 
தைக் கொஞ்ச நேரம் அடக்கிற்று . ஆனால் மறுபடியும் 
மிக வேகத்துடன் கோபம் பொங்கிவிட்டது . " இது 
விதியின் வேலை . சிற்றன்னையின் மதி கெட்டதற்கு 
அது காரணமா யிருக்கலாம் . ஒப்புக் கொள்ளுகிறேன் . 
அவளை நான் கோபிக்கவில்லை . ஆனால் விதியினால் 
அனர்த்தம் நடந்துவிட்டது என்று சும்மா இருந்து 
விடலாகாது . அனர்த்தத்தைச் சீர்ப்படுத்தி நியா 
யத்தை ஸ்தாபிப்பது க்ஷத்திரியனுடைய தருமம் . வீர 
புருஷன் விதிக்கு அடங்கிப் போவதா ? ராமனுக்குப் 
பட்டாபிஷேகம் என்று நகரமும் நாடும் பறைசாற்றி 
விட்டு , எப்போதோ கொடுத்து மறந்துபோன வரங் 
களை இப்போது கிளப்பி , உன்னைக் காட்டுக்குப் போ 
என்று ஒரு வஞ்சகர் உத்தரவிட்டால் அதை விதி 
என்று எடுத்துக் கொண்டு அடங்கிப் போவது புருஷ 
லக்ஷணமல்ல . கீழான ஜனங்களே விதிக்குத் தலை 
வணங்குவார்கள் . நம்மைப் போன்ற வீரர்கள் விதியை 


10 


146 


சக்கரவர்த்தித் திருமகன் 


எ 


எதிர்த்து வெற்றி பெறவேண்டும் . வீரியமில்லாதவர் 
களே விதிக்குத் தலைவணங்குவார்கள் . நான் அப் 
படிச் செய்ய முடியாது . இன்று பார்ப்பீர்கள் விதியின் 
பலத்துக்கும் வீர புருஷனுடைய பலத்துக்குமுள்ள 
வித்தியாசத்தை. விதி என்கிற மத யானையை நான் 
அடக்கித் திருப்பிக் கொண்டு வரப்போகிறேன் . 
உம்மை வனம் செல்லும்படி சூழ்ச்சி செய்தவர் 
களையே காட்டுக்கு நான் அனுப்பப் போகிறேன் . 
உமக்கு வனம் போகும் ஆசை இருந்தால் அதைப் 
பிறகு நிறைவேற்றிக் கொள்ளலாம் . அதற்குத் 
தகுந்த 

காலம் உண்டு . பல்லாண்டு ராஜ்யத்தை 
ஆண்டு நம்முடைய முன்னோர் செய்து காட்டியபடி 
ராஜ்யத்தைப் புத்திரர்களிடத்தில் ஒப்புவித்து விட்டு 
வனம் சென்று தவம் செய்யலாம் . இப்போது உம் 
முடைய ஆட்சியை யாரேனும் எதிர்த்தால் அவர்களைத் 
தொலைத்துவிட நான் இருக்கிறேன் . என் இரு புயங் 
களை அழகுக்காகவா பெற்றேன் ! இந்த வில்லும் 
இந்த பாணங்களும் இடுப்பில் தொங்கும் இந்தக் கத்தி 
யும் அலங்காரத்துக்கா ? அல்லது இவை நாடகமேடை 
வேஷப் பொருள்களா ? நான் உம்முடைய வேலைக் 
காரன் , உத்தரவு தரவேண்டும் . பிறகு பார்க்கவும் , 
இந்த வேலைக்காரனுடைய வேலையை ! " 

இவ்வாறு மறுபடியும் கொழுந்து விட்டெரியும் தீப் 
போல் கிளம்பிய லக்ஷ்மணனுடைய ஆத்திரத்தை 
ராமன் மெதுவாகத் தணித்தான் . 

“ நம்முடைய பெற்றோர் உயிருடன் இருக்கும் 
வரையில் அவர்களுடைய சொற்படி நடப்பது நம் 
முடைய கடமை . 

பிதாவின் கட்டளையை மீறும் காரி 
யம் என்னால் முடியாது . அவர் சொன்ன சொல்லை 


1 


சீதையின் தீர்மானம் 

147 . 
நிறைவேற்றித் தந்து அவரை சத்திய பிரதிக்ஞராக்கு 
வது நம்முடைய முதல் கடமை . பெற்ற தாய் தந்தை 
யரை அவமதித்து , தருமமே உருவமான பரதனையும் 
கொன்றுவிட்டா ராஜ்யத்தைச் சம்பாதிப்பது ? அப்ப 
டிச் செய்துவிட்டாலும் அதனால் ஏதேனும் சந்தோ 
ஷம் அடைய முடியுமா ? நான் சொல்லுவதைக் கேள் " 
என்று சொல்லி லக்ஷ்மணனுடைய கண்ணில் பெரு 
கிய கண்ணீரைக் கையால் துடைத்துச் சமாதானப் 
படுத்தினான் . 

ராமபிரான் தன் கையால் கண்ணீரைத் துடைத்த 
பிறகும் கோபம் நிற்குமா ? லக்ஷ்மணன் சாந்தமானான் . 


24. சீதையின் தீர்மானம் 
அந்தப்புரத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் 
நகரத்து ஜனங்களுக்குச் சரியாகத் தெரியாது . ராமனோ 
வனம் செல்லுவதில் தன் முழு மனத்தையும் செலுத்தி 
அதற்கு வேண்டியதை யெல்லாம் மிகவும் துரிதமாகக் 
கவனித்து வந்தான் . 

எல்லாக் காரியங்களும் முடித்துவிட்டு கௌசல்யா 
தேவியிடம் மங்கள ஆசீர்வாதம் பெறப்போனான் . 

“ நீ போய்விட்டபிறகு நான் இந்த அயோத்தியை 
யில் எப்படி யிருக்கமுடியும் ? உன்னுடன் நானும் 
வனம் போவதே நலம் " என்று கௌசல்யை திரும்பச் 
சொன்னாள் . 

வேண்டாமென்று ராமன் அவளுக்குக் காரணங் 
களையும் தருமத்தையும் எடுத்துக் காட்டினான் . அரச 
னாகிய புருஷனை விட்டுவிட்டு மகனோடு காடு செல்வது 
தகாது . மூப்படைந்த புருஷனுக்குச் சிசுரூஷை 


. 


148 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செய்துகொண்டு சுகமோ கஷ்டமோ சமாளித்துக் 
கொண்டு அயோத்தியையில் இருப்பதுதான் கடமை 
என்று ராமன் அவளுக்கே தெரிந்த விஷயமானாலும் 
துக்கத்தால் குழப்பமடைந்திருந்த அவளுக்கு எடுத்துச் 
சொன்னான் . தாயுள்ளத்தில் கிளம்பிய 

புகையை 
அகற்றிவிட்டு , ராமன் சொல்லுவதே சரி என்று 
ஒப்புக் கொண்டாள் . 

மகனை சுவஸ்தி மந்திரங்கள் சொல்லி ஆசீர் 
வதித்து , " தகப்பன் ஆணையைச் செய்து முடித்து 
விட்டு வெற்றியுடன் திரும்பி வருவாயாக ! என்றாள் . 

“ பதினான்கு வருஷங்களையும் சுலபமாகக் கழித்து 
விட்டு வந்து விடுகிறேன் " என்று ராமனும் சிரித்துக் 
கொண்டு சொல்லி அவளைத் தேற்றினான் . 

தாயின் மங்கள ஆசிகளைப் பெற்ற சக்கரவர்த்தித் 
திருமகனுடைய முகத்தில் தேஜஸ் முன்னைவிட 
அதிகமாகப் பிரகாசித்தது என்கிறார் முனிவர் . கடமை 
யைக் கருதி ஒரு பெரிய தியாகம் செய்யச் சங்கற்பம் 
செய்பவர்களுடைய முகத்தைப் பார்க்கும்போதுதான் 
முனிவருடைய சொற்களின் பொருள் விளங்கும் . 
அரசன் 

அழைத்துவரச் சொன்னான் என்று 
சுமந்திரனோடு சென்றானல்லவா ராமன் ? தேரும் 
குடையும் சாமரங்களும் பரிவாரமுமாக எப்போது 
திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்துக்கொண் 
டிருந்தாள் சீதை . தந்தையின் வாக்கை நிறைவேற்று 
வதற்காக வனத்துக்குப் போகிறேன் என்று தன் 
காதலிக்கு எவ்வாறு சொல்லிச் சமாளிப்பது என்கிற 
ஏக்கத்தோடே சென்றான் ராமன் . தேரும் சாமரங்களு 
மின்றி ராமன் தனியாகத் திரும்பி வந்ததைப் பார்த் 
தாள் . முகத்தில் ஏக்கத்தையும் கண்டாள் சீதை . 


சீதையின் தீர்மானம் 

149 
ஏன் என் நாதர் ஏதோ மனத்தில் கஷ்டப்பட்டுக் 
கொண்டிருக்கிறார் ? எது எப்படியாயினும் நம்மிருவருக் 
கும் உள்ள அன்பு ஒன்று போதாதா ? என்று எண்ணி , 
" என்ன விஷயம் , ஒருமாதிரி இருக்கிறீர்களே ? " என்று 
கேட்டாள் . 

வெகு சுருக்கமாகவே ராமன் நடந்த விஷயத்தைச் 
சொன்னான் . சொல்லிவிட்டு, “ வைதேஹி , நீ என்னை 
விட்டுப் பிரிந்து இவ்விடம் தனியாக இருப்பதில் 
உனக்கு ஏற்படக்கூடிய துக்கம் எனக்குத் தெரியும் . 
ஆயினும் தருமத்தை நீ நன்றாக அறிவாய் . ஜனக 
னுடைய மகளுக்கு நான் சொல்லவேண்டிய தொன்று 
மில்லை . மகாராஜாவிடமும் தாய்மார்கள் மூவரிடமும் 
ஜாக்கிரதையாக நடந்துகொள் . மற்ற அந்தப்புரப் 
பெண்களைக் காட்டிலும் அதிகமாக நீ எதையும் எதிர் 
பார்க்க வேண்டாம் . அரசனாகிய பரதனிடம் ஜாக் 
கிரதையாக் நடந்துகொள்ள வேண்டும் . உன்னிடம் 
அவனுக்குள்ள பிரியம் 

குறையாம லிருக்கும்படி 
நடந்துகொள்ள வேண்டும் . வைதேஹி ! என்மேல் 
நீ வைத்திருக்கும் அன்பு கொஞ்சமும் குறையாமல் 
பார்த்துக்கொள்வா யல்லவா ? நான் வனத்தில் பதி 
னான்கு வருஷம் கழித்துத் திரும்பி வருவேன் . அது 
வரையில் பூஜையும் சரியாகக் காத்து வரவேண்டும் . 
கௌசல்யாதேவி மிகவும் துக்கப்படுவாள் . அவளைக் 
கவலையோடு 

வரவேண்டும் . பரதனும் 
சத்ருக்னனும் எனக்கு மிகப் பிரியமானவர்கள் . 
அவர்களைச் சகோதரர்கள் போல் கருதி வருவாய். 
அரசகுல சுபாவங்களை மனத்தில் வைத்து நடந்து 
கொள் . என்னை அதிகமாகப் புகழ்ந்து பேசாதே 
நான் இன்றே வனம் போகவேண்டும் . மனத்தை 


பார்த்து 


150 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நிலையில் வைத்துக்கொண் டிருப்பாயாக " என்றான் 
ராமன் . 

இந்தப் பேச்சைக் கேட்ட சீதைக்குப் பெருங் 
கோபம் வந்துவிட்டது . அன்பெல்லாம் கோப உருவ 
மாக வெளிப்பட்டது . 

“ நன்றாகப் பேசினீர் ! தருமமெல்லாம் அறிந்த 
ராஜகுமாரரே ! எனக்குச் சிரிப்பு வருகிறது . புருஷன் 
வேறு , மனைவி வேறு , என்பதை இன்றுதான் உம் 
முடைய பேச்சில் அறிந்தேன் . ராமர் வனம் போக 
வேண்டியதானால் அந்த ஆணையானது சீதைக்கும் 
தான் . வனத்தில் செல்லும்போது நான் முன்னால் 
சென்று காட்டுப் பாதையிலுள்ள முள்ளையும் புல்லையும் 
மிதித்து உமக்கு மெதுவாக்கிக் கொண்டு செல்வேன் . 
பிடிவாதம் செய்கிறேன் என்று கோபம் கொள்ள 
வேண்டாம் . என்னுடைய தாயும் தந்தையும் தருமத் 
தைப் பற்றி எனக்குச் சொல்லியிருக்கிறார்கள் . நீர் 
இன்று எனக்குச் சொன்னது நான் இதற்கு முன் 
கேட்டதற்கெல்லாம் முற்றிலும் விரோதமாக இருக் 
கிறது . நீர் செல்லும் இடம் நானும் கூடச் செல்ல 
வேண்டும் என்பதே நான் கற்ற ஒழுக்கம் . இன்றே 
நீர் வனம் போகவேண்டியதானால் உம்முடன் நானும் 
இன்றே போவேன் . இதைப்பற்றி அதிகம் பேச 
வேண்டிய அவசியமில்லை . வனம் சென்றால் நான் 
கஷ்டப்படுவேன் , துக்கப்படுவேன் என்றெல்லாம் 
எண்ணவேண்டாம் . வனவாசத்தை மிகவும் சந்தோஷ 

அனுபவிப்பேன் . உம்முடன் இருந்தால் 
வனவாசம் என்பது எனக்கு ஒரு விளையாட்டாகத் 
தான் இருக்கும் . இங்கே என்னைத் தனியாக விட்டுப் 
போகாதீர் . நீர் வனம் சென்றால் இங்கே எனக்கு 


மாகவே 


சீதையின் தீர்மானம் 

151 
என்ன வேலை ? வனத்தில் என்னால் உமக்கு ஒரு 
இடைஞ்சலும் ஏற்படாது . காயும் கிழங்கும் சாப்பிட்டுக் 
கொண்டு நிச்சயமாக உமக்கு முன்னால் நான் நடந்து 
செல்வேன் . உம்முடன் சென்று மலையும் ஆறும் 
பார்த்து மகிழவேண்டு மென்பது என் ஆசை . பறவை 
களும் புஷ்பங்களும் நிறைந்த வனத்தில் உம்முடன் 
நானும் இருந்து சந்தோஷமாக ஆறுகளில் குளித் 
தும் நித்திய கருமங்களைச் செய்தும் சுகமாகக் காலம் 
கழிப்பேன் . உம்முடனில்லாமல் சுவர்க்கமும் எனக்கு 
வேண்டாம் . என்னைத் தனியாக விட்டுப் போனால் 
என் மரணம் நிச்சயம் . நான் உம்மிடம் யாசிக்கிறேன் . 
என்னை அழைத்துப்போக வேண்டும் . என்மேல் 
இரக்கம் கொள்வீர் . என்னை நிர்க்கதியாக்க வேண் 
டாம் " என்றாள் சீதை . கோபமாக ஆரம்பித்தவள் 
மிகவும் கெஞ்சிக் கேட்டு முடித்தாள் . 

ராமன் காட்டில் ஏற்படும் பயம் , கஷ்டம் 
எல்லாவற்றையும் விஸ்தாரமாக எடுத்துச் சொல்லி , 

காட்டுக்கு என்னுடன் வருவது தகாது " 
என்றான் . 

சீதையின் கண்களில் நீர் பெருகிற்று . “ புலி , 
சிம்மம் , கரடி , பாம்பு இவையெல்லாம் உம்மைக் கண் 
டால் தூர விலகிச் செல்லும் . நீர் சொல்லும் வெய் 
யில் , மழை , காற்று , பசி , முள் அனைத்தும் நான் 
சந்தோஷமாகப் பொறுத்துக் கொள்வேன் . எனக்கு 
வனவாசத்தைப் பற்றிக் கொஞ்சமும் பயமில்லை . நீர் 
என்னை இங்கே விட்டுவிட்டுப் போனீரானால் என் 
உயிர் என்னை விட்டு நீங்கும் , நிச்சயம் " என்று சந்தே 
கத்துக்கும் மறு பேச்சுக்கும் இடமின்றிச் சொல்லி 
விட்டாள் . 


152 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சீதை அத்தோடு விடவில்லை . “ நான் மிதிலையி 
லிருந்த காலத்தில் பிராமணர்களும் ஜோதிஷர்களும் 
இவளுக்கு வனவாசப் பிராப்தி என்று என்னைக் 
குறித்து என் தாயிடம் சொல்லி யிருக்கிறார்கள் . நான் 
தனியாக வனவாசம் செய்ய முடியுமா ? உம்முடன் 
சேர்ந்து வனவாசம் செய்துவிட்டு எப்படியும் நடக்க 
வேண்டிய அந்த நிகழ்ச்சியைச் சுகமாக முடித்து 
விடுவதற்கு இதுவே சமயம் . வனவாசம் மிகக் கஷ்டம் 
என்பதெல்லாம் யாருக்கு ? இந்திரியங்களை - வசப் 
படுத்தாமலிருக்கும் ஸ்திரீ புருஷர்களுக்குத்தான் . நீரா 
வது நானாவது அவ்விதம் கஷ்டப்பட மாட்டோம் . 
என்னைத் தடுக்காதீர் " என்றாள் . 


25. மரவுரி தரித்தார்கள் ! 


ராமனுடன் சீதையும் வனம் போவது என்று 
நிச்சயமாகி விட்டது . ஏழை அந்தணர்களை அழைத் 
துச் சகல பொருள்களையும் தானம் கொடுத்து விட்டு 
வனவாசத்திற்குச் சீதை ஆயத்தமாகி விட்டாள் . 

லக்ஷ்மணனும் அண்ணனுக்குச் சகாயமாக வனம் 
போகத் தீர்மானித்து ராமனுடைய சம்மதமும் பெற் 
றான் . மூவரும் தந்தை தசரதனிடம் விடைபெற்றுக் 
கொள்ளுவதற்காகச் சென்றார்கள் . 

தெருக்களிலும் ராஜ வீதியின் இரு பக்கத்திலு 
முள்ள மாளிகைகளின் உப்பரிகைகளிலும் சாளரங் 
களின் பின்னாலும் ஜனங்கள் கூட்டங் கூட்டமாக 
நின்று , நடந்து போவதைக் கண்டார்கள் . 

அடங்காத துக்கமும் வியப்பும் கோபமும் அடைந்து 
இப்படியும் ஒரு அரசன் உண்டா ? இத்தகைய ராஜ 


மரவுரி தரித்தார்கள் 

153 
குமாரனை எவனாவது வனத்துக்கு அனுப்பி விடுவானா? 
ஐயோ , பாவம் ! காலால் தெருவில் நடந்து போகி 
குளே , சீதை ! வனத்தில் வெய்யிலும் மழையும் இவள் 
தாங்குவாளா ? இது என்ன விபரீதம் ! சரி , இந்த 
நகரத்தை விட்டு நாம் அனைவரும் ராஜகுமாரர்கள் 
செல்லும் வனத்துக்குப் போகவேண்டியதுதான் . 
வீட்டிலுள்ள பொருள்களை யெல்லாம் எடுத்துக் 
கொண்டு நாமும் வனம் செல்வோம் . ராமன் இருக் 
கும் வனமே நமக்கு அயோத்தியை ; இந்த நகரம் 
பாம்புகள் புகும் புற்றும் , எலிகள் தோண்டிய வளைகளு 
மாக , வீடுகளெல்லாம் பாழாகப் போக வேண்டியது 
தான் . கைகேயி இங்கே அரசு புரியட்டும் . நாம் 
போகும் வனத்திலிருக்கும் காட்டு மிருகங்களும் பிணம் 
தின்னும் பறவைகளும் அந்த இடத்தை விட்டு விட்டு 
அயோத்திக்கு வந்துவிடும் . இதுவே காடாகும் , அது 
நகரமாகும் . 

இவ்வாறெல்லாம் மக்கள் பேசிய பேச்சு ராமன் 
காதில் விழுந்தாலும் அதை அவன் கவனிக்காமல் 


சென்றான் . 


அரசனுடைய மாளிகையின் வாயிலருகே துக்கம் 
நிறைந்த முகத்தோடு மூலையில் உட்கார்ந்திருந்த 
சுமந்திரனைப் பார்த்து ராமன் , இனிய குரலில் " மூவ 
ரும் அரசனைக் காண வந்திருக்கிறோம் . தெரியப் 
படுத்தி உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு வர 
வேண்டும் " என்று சொன்னான் . சுமந்திரனும் அவ் 
வாறே சொல்லுவதற்குச் சென்றான் . 

ராகுவால் பிடிக்கப்பட்ட சூரியனைப் போல் , சாம் 
பல் நிறைந்த அடுப்புப்போல் , நீர் வற்றிய தடாகத் 
தைப்போல் காட்சி தந்தான் சக்கரவர்த்தி . 


154 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சுமந்திரன் கைகூப்பி , துக்கத்தால் பேச்சு தடு 
மாறிச் சொன்னான் : 

அந்தப்புர வாயிலில் ராஜகுமாரன் நிற்கிறான் . 
பிராமணர்களுக்குத் தன் பொருள்களைக் கொடுத்து 
விட்டு - மங்களம் 

ஆகுக- 

எல்லாரிடமும் சொல்லி 
விடைபெற்றுக் கொண்டு தண்டகாரணியம் போவ 
தற்கு முன் தங்களைக் காண விரும்புகிறான் " என்றான் . 
மன்னன் அழைத்து வரச் சொன்னான் . 


* 


* 


ராமன் வந்து கொஞ்சம் எட்டி நின்று அஞ்சலி 
செய்தான் . ராமனைக் கண்டதும் படுத்திருந்த அரசன் 
குதித்தெழுந்து மகனைக் கட்டி யணைத்துக் கொள்ளச் 
சென்றான் . கைகளை விரித்துக் கொண்டு தாவிப் 
போனவன் ராமனை யடைவதற்கு முன்னே மூர்ச்சை 
அடைந்து தரையில் விழுந்தான் . 

ராமனும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்த மன்ன 
னைத் தூக்கிப் படுக்கையில் உட்கார வைத்துத் தடவிக் 
கொடுத்தார்கள் . பிறகு ராமன் , “ பெருமானே ! விடை 
பெற்றுக் கொண்டு போக வந்திருக்கிறோம் . என்னு 
டன் லக்ஷ்மணனும் வைதேஹியும் வனத்துக்கு வரு 
கிறார்கள் . எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவர் 
கள் என்கூட வரவேண்டும் என்று தீர்மானித்திருக் 
கிறார்கள் . எங்களுக்கு அனுமதி கொடுத்து , ஆசீர் 
வதித்து அனுப்புவீராக ” என்றான் . 

அப்போது தசரதன் , கைகேயிக்கு நான் 
கொடுத்த வரத்தால் நான் கட்டுப்பட்டேன் . நீ கட்டுப் 
படவில்லை . நீ என்னை மதிக்காமல் உன் பலத்தால் 
அயோத்தியைப் பற்றிக்கொண்டு அரசனாக இருக்க 
லாமே ! " என்றான் . 


பிறழாத 


மரவுரி தரித்தார்கள் 

155 
முன்னால் மனத்தில் மட்டும் இருந்த கருத்தை 
இப்போது அரசன் வியக்தமாகச் சொன்னான் . 

“ தாங்கள் இன்னும் ஆயிர வருடங்கள் ஆண்டு 
வரவேண்டிய இந்த ராஜ்யத்துக்கு நான் ஆசைப்பட 
வில்லை . நான் பதினான்கு வருஷம் அரண்ய வாசம் 
செய்துவிட்டுத் திரும்பி வந்து உம்முடைய பாதங் 
களைத் தொட்டு வணங்குவேன் " என்றான் சக்கரவர்த் 
தித் திருமகன் . அரசனுடைய ஆசை இல்லை என்று 
தீர்ந்தது . 

“ குலத்தின் புகழைப் பெருக்குவாய் , மகனே ! 
போய்த் திரும்பி வா . மங்களமாகுக . பயம் என்பது 
உன் வழியை விட்டு விலகி நிற்கக் கடவது . தருமத் 
தினின்று 

உத்தமனே ! திடசங்கற்பம் 
கொண்ட வீரனே ! யாரும் உன் எண்ணத்தை மாற்ற 
முடியாது . ஆனால் இன்றே போகவேண்டாம் . 

ஒரு 
ராத்திரி இருந்துவிட்டுப் போகலாம் . உன்னை நான் 
மனதாரப் பார்த்துத் திருப்தி அடைய விரும்புகிறேன் . 
நாளை விடிந்ததும் நீ போகலாம் . ராமா ! நான் 
கைகேயியால் வஞ்சிக்கப்பட்டேன் . அவளுக்கு நான் 
தந்த வரத்தால் கட்டுப்பட்டு இந்தப் பாப காரியத் 
தைச் செய்ய வேண்டியதாயிற்று . அவள் என்னை 
மோசம் செய்து விட்டாள் . சாம்பல் பூத்து மூடிய 
நெருப்பைப் போல் மறைந்திருந்த அவளுடைய எண் 
ணத்தை நான் அறியாமல் ஏமாந்து போனேன் . 
அவள் வலையில் சிக்கிவிட்டேன் . நீயோ தந்தையின் 
சொல்லைச் சத்தியமாக்கியே தீருவேன் , தந்தையைப் 
பொய்யனாக்கி விடமாட்டேன் என்று ராஜ்யத்தையும் 
நாட்டையும் விட்டு வனம் போகத் தீர்மானித்து 
விட்டாய் . உலகத்தில் உன்னைப் போல் சிரேஷ்ட 


அரசன் 


156 

சக்கரவர்த்தித் திருமகன் 
குமாரன் வேறு யார் இருக்கிறான் ? இந்த அனர்த்தம் 
என் சம்மதம் பெற்றதல்ல என்று சத்தியமாகச் 
சொல்லுகிறேன் என்று பரிதாபமாக 
கூறினான் . 

அந்தி காலத்தில் ராமனுடைய அன்பை இழக் 
காமல் உயிர் நீக்கவேண்டும் என்பது தசரதனுடைய 
ஆசை . 

“ தந்தையே ! பரதனுக்குச் சொல்லி யனுப்பி நீர் 
என் தாய்க்குத் தந்த வரத்தைப் பூர்த்தி செய்யவும் . 
ராஜ்யத்தை நான் மனத்தால் துறந்து விட்டாயிற்று . 
என் உள்ளம் இப்போது வனத்தைப் பற்றி நிற்கிறது . 
உம்முடைய மனத்தில் ஒரு குறையும் வருத்தமும் 
இல்லாமல் நீர் பரதனுக்குப் பட்டாபிஷேகம் செய்து , 
ஆசீர்வதித்து முடிக்க வேண்டும் . நான் இப்போது 
இந்த ராஜ்யத்திலாவது வேறு சம்பத்திலாவது ஒரு 
சிறிதும் மனத்தை வைக்கவில்லை . தந்தையே , துக் 
கத்தை முற்றிலும் அகற்றிக் கொள்வீராக . கண்ணீர் 
விடாதீர் . சமுத்திரம் உலர்ந்து போகுமா ? அதைப் 
போன்ற தீரராகிய நீர் நிலையை இழக்காதீர் . உம் 
மைச் சத்தியவாதி யாக்குவதே என் ஆசை . உம்மைப் 
பொய்யனாக்கி விட்டு நான் மற்றப் பொருள்களை 
வைத்துக் கொண்டு என்ன சுகம் சம்பாதிப்பேன் ? 
நீர் மனத்தை முற்றிலும் சாந்தப்படுத்திக் கொண்டு 
துக்கத்தை விலக்கி விடவேண்டும் . நான் வனத்தில் 
ஆனந்தமாகக் காலம் கழிப்பேன் . வனத்தில் உள்ள 
அழகும் சுகமும் வேறு எங்கே கிடைக்கும் ? தகப்பனா 
ராகிய நீரே எனக்குத் தெய்வம் . ஆனபடியால் நான் 
வனம் போவது தெய்வ வாக்கின்படி யாகும் . பதி 
னான்கு வருஷங்கள் தீர்ந்த பின் , என்னை மறுபடி 


சி 


மரவுரி தரித்தார்கள் 

157 
பார்ப்பீர் . விசனப்படாதீர் . இந்த ராத்திரி இருந்து 
நாளை போகச் சொல்லுகிறீர் . அதில் என்ன பயன் ? 
இன்று போலவே மறு நாளும் . ஆனபடியால் இன்றே 
போக அனுமதி தருவீராக என்றான் . 

அதன் பிறகு தசரதன் சுமந்திரனுக்குச் சொன் 
னான் : " சரி , அப்படியானால் நம்முடைய சேனைத் தலை 
வர்களுக்குச் சொல்லி நல்ல சதுரங்க சேனை ஒன்றைத் 
தயார் செய்து ராமனுடன் வனம் போக உடனே உத் 
தரவிடுவாய் . ராமன் காட்டில் சுகமாக ரிஷிகளுடன் 
காலம் கழிப்பதற்கு வேண்டிய சகல பொருள்களும் 
திரட்டி அமைத்துச் சேனையுடன் அனுப்பிவிட வேண் 
டியது . தனம் , தானியம் , ஆட்கள் , எல்லாம் ஒரு 
குறையுமின்றித் திரட்டி அனுப்ப வேண்டியது . " 

பாவம் , வனவாசம் என்றால் அரசர்கள் செய்யும் 
சுற்றுப்பிரயாணம் போல் செய்துவிடலாம் என்று 
பார்த்தான் தசரதன் . 

கைகேயி , பக்கத்திலிருந்தவள் , சிரித்தாள் . " அப் 
படியா ? வரத்தை மிக அழகாகப் பூர்த்தி செய்கிறீர்கள் ! 
பரதனுக்கு ராஜ்யம் கொடுத்தேன் என்று சொல்லி 
ராஜ்யத்திலுள்ள செல்வத்தை யெல்லாம் வாரி எடுத்து 
ராமனுக்குக் கொடுத்துவிட்டு ராஜ்யத்தைப் பாழ்செய்து 
அதைப் பரதனுக்குத் தருகிறீரா ?" என்றாள் கைகேயி . 

தசரதன் கோபாவேசமாகப் பேசப் போனான் . 
ராமன் அமாத்தியர்களைப் பார்த்துச் சொன்னான் . 

“ வணக்கத்துடன் நான் கேட்டுக் கொள்கிறேன் . 
நான் வனம் போக நிச்சயித்தது இந்த வகையில் 
அல்ல . ராஜ்ய போகங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு 
தவசிகளின் தவ வாழ்க்கை வாழ நான் வனம் செல்லு 
கிறேன் . பரிவாரமும் பொருள்களும் எனக்கு எவ்விதத் , 


158 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தில் உதவும் ? யானையைத் தானம் செய்த பின் யானை 
யைக் கட்டும் கயிற்றில் ஆசை வைப்பதா ? தயவு 
செய்து மரவுரியைக் கொண்டுவரச் சொல்லுக! மண் 
வெட்டியும் கூடையும் கொண்டுவரச் சொல்லுக ! 
அவை போதும் " என்றான் . 

கைகேயி ஓடிப்போய்த் தயாராக வைத்திருந்த 
மரவுரியைக் கொண்டு வந்து ராமனுக்குத் தானே 
வெட்கமில்லாமல் கொடுத்தாள் . உடன் அவ்விடத்தி 
லேயே ராமன் மரவுரியை உடுத்துக் கொண்டான் . 
ரிஷியைப் போல் பொலி வடைந்தான் . லக்ஷ்மணனும் 
தன் ஆடையைக் களைந்து மரவுரியைத் தரித்தான் . 
தசரதன் இதை யெல்லாம் செய்கை யற்றுப் பார்த்துக் 
கொண்டே யிருந்தான் . 

பிறகு சீதைக்காகவும் மரவுரி கொண்டு வந்தாள் 
கைகேயி . அதை வாங்கிச் சீதை இன்னது செய்வது 
என்று தெரியாமல் ஒரு க்ஷணம் திகைத்து நின்றாள் . 
அவள் அதற்கு முன் இத்தகைய ஆடையை உடுத்தின 
தில்லை யல்லவா ! 

பக்கத்தில் கந்தர்வ ராஜனைப் போல் அழகு வீசிக் 
கொண்டு நின்ற ராமனைப் பார்த்துக் கொஞ்சம் கூச்சத் 
துடன் , " இதை எப்படிக் கட்டிக் கொள்வது , சொல்லு 
வீர் " என்றாள் . 

ராமன் அதை எடுத்துச் சீதை உடுத்தி யிருந்த 
பட்டின்மேல் மரவுரியையும் உடுத்தித் தானே முடி 
போட்டான் . அச்சமயம் பார்த்துக் கொண்டிருந்த 
அந்தப்புர ஸ்திரீகள் அனைவரும் கோ ! 
அழுதார்கள் . தசரதன் நினைவு இழந்து விட்டான் . 

மூர்ச்சை தெளிந்த பிறகு , கைகேயியை அனை 
வருக்கு மெதிரில் தசரதன் மிகக் கடுமையாகத் திட்டி 


என்று 


வனம் சென்றனர் 


159 


னான் . ஆனால் அவள் அதைப் பொருட் படுத்த 
வில்லை . தவிர இப்போது யார் என்ன செய்ய முடியும் ? 
சீதை வனம் போவது கைகேயிக்காக அல்ல . ராம 
னுடன் வனம் போவதிலேயே அவள் சுகம் கண்டாள் . 
யார் சொல்லியும் அவள் நிற்க மாட்டாள் . போகும் 
போது தரையைப் பார்த்த வண்ணம் அரசனை வணங்கி 
ராமன் சொன்னான் : 

" தந்தையே! தாய் கௌசல்யா தேவியை இவ் 
விடம் விட்டு விட்டுப் போகிறேன் . ஒப்பற்றவள் . யார் 
பேரிலும் அவளுக்குக் கோபமில்லை . மகராஜனே ! 
அவளைச் சரியாகப் பார்த்துக் கொள்ளவும் . என்னை 
விட்டுப் பிரிந்து இதற்கு முன் அவள் கண்டிராத துக் 
கத்தில் - பெருந் துயரக் கடலில்- அவள் மூழ்கினா 
ளாயினும் உமக்காக உயிரை வைத்துக் கொண்டிருக் 
கிறாள் . நான் வனத்திலிருந்து திரும்பி வரும் போது 
அவளை நான் இங்கேயே காணவேண்டும் . யமால 
யத்தில் தேடும்படி நேராமல் பார்த்துக் கொள்ளுங் 
கள் " என்று துக்கம் தாங்காமல் சொன்னான் , 

ராமன் இப்படிச் சொல்லி விட்டு வெளியே செல் 
லும் காட்சியைப் பார்க்கக் கிழ அரசனால் சகிக்க முடிய 
வில்லை . கண்களைக் கையால் மூடிக் கொண்டான் . 

26 . வனம் சென்றனர் ! 
குமாரன் மரவுரி தரித்துக் கடைசியாகப் பேசிய 
தைக் கேட்ட அரசன் மன முடைந்து போய்ப் படுக் 
கையில் கிடந்தான் . ராமனை நினைத்துக் கொண்டு 
அழுதான் . பேச முடியவில்லை . 

பேசுவதற்குக் கொஞ்சம் சக்தி வந்ததும் , " நான் 
எத்தனையோ கன்றுகளைக் கொன்று தாய்ப் பசுக்களை 


160 


சக்கரவர்த்தித் திருமகன் 


இம்சித்திருக்க வேண்டும் . இல்லாவிடில் இந்தத் துக் 
கம் எனக்கு நேர்ந்திராது . மரணமும் நாம் வேண்டு 
கிறபோது நம் இஷ்டப் பிரகாரம் வராது . கைகேயி 
யினுடைய இம்சையை நான் அனுபவிக்க வேண்டிய 
தாக இருக்கிறது . 

அக்கினி தேவனைப் போல் எழில் கொண்ட என் 
மகன் தன் உடையைக் கழற்றி விட்டு மரவுரியைத் 
தரித்தான் . நானும் பார்த்துக் கொண்டு உயிருடன் 
இருக்கிறேன் .... ராம........ ராம....ராம் ....... வனம் போய் 
விட்டாயா ? " என்று முணுமுணுத்துக் கொண்டு படுக் 
கையில் அரை நினைவாகக் கிடந்தான் . 

பிறகு தெளிந்து “ சுமந்திரனே , ரதம் கொண்டு 
வந்து குழந்தைகளையும் ஜானகியையும் ஏற்றிக் 
கொண்டு ராஜ்யத்து 

எல்லை வரையில் போ ! ” 
என்றான் . 


லக்ஷ்மணன் சுமித்திரா தேவியின் பாதங்களைத் 
தொட்டு வணங்கி , " அம்மா ! " என்று சொல்லி , வேறு 
பேச்சில்லாமல் நின்றான் . 

அவனைக் கட்டி யணைத்துச் சுமித்திரை உச்சி 
மோந்து , “ நீ அண்ணன் பேரில் வைத்திருக்கும் 
அன்பே போதும் . உன்னைப் பெற்றதின் பெரும் பாக் 
கியம் அடைந்து விட்டேன் . குழந்தாய் , ராமனைக் காப் 
பது உன் கடமை . வனத்தில் மிக ஜாக்கிரதையாக 
அண்ணன் பக்கத்தில் எப்போதும் இருக்கவேண்டும் . 
தம்பிக்கு அண்ணன் குருவும் அரசனுமே யாவான் . 
இது நம் குலத்தின் தருமம் . போய் வருவாய் , லக்ஷ் 
மணா! காட்டில் ராமனே உனக்குத் தந்தை ; ஜானகியே 
நான் ; இதை அறிவாய் . வனத்தை அயோத்தியாகவே 


வனம் சென்றனர் 

161 
பாவிப்பாய் . சந்தோஷமாகப் போ , என் அன்புக்குரிய 
மகனே ! " என்றாள் . 


- 


ராமாயண கதையில் அதிகம் பேசாத மகாஞானி, 
எதையும் முதிர்ந்த அறிவுடன் சரியாக உணர்ந்து 
நடந்து கொள்ளுகிறவள் சுமித்திராதேவி . ராமனு 
டைய அவதார ரகசியம் சுமித்திரைக்குத் தெரிந்தி 
ருந்ததாகப் 

பெரியோர்கள் சொல்லுவார்கள் ,, 
கௌசல்யா தேவியைப் போல் மகனைத் தடுத்துப் 
பேசாமல் போய் வருவாய் " என்று சுமித்திரை தன் 
மகன் லக்ஷ்மணனுக்குத் தைரியமாகச் சொன்னாள் . 

“ ரதத்தில் ஏறுவாய் சக்கரவர்த்தித் திருமகனே ! 
புகழின் சிகரமே ! உனக்கு மங்களம் . எங்கு செல்ல 
வேண்டுமோ, செல்லுவாய் . உனக்கு மங்களம் . பதி 
னான்கு வருஷம் இப்பொழுதி லிருந்தே ஆரம்பமாகி 
விட்டது , ராஜ குமாரா ! " என்றான் சுமந்திரன் . 


* 


* 


சீதை சிரிப்பும் சந்தோஷமுமாகத் தேரில் ஏறி 
னாள் . அவளுக்கு வேண்டிய துணிமணிகளை யெல்லாம் 
மாமி கௌசல்யை கட்டிக் கொடுத்தாள் . இரு சகோ 
தரர்களுடைய கவசங்களும் ஆயுதங்களும் கிழங்கு தேடி 
வெட்டிக் கொள்வதற்கான குந்தாலியும் கூடையும் 
தேரில் வைக்கப் பட்டன . வன வாசத்துக்கு முக்கிய 
மாகக் கூடையும் குந்தாலியும் வேண்டும் . 

ராம லக்ஷ்மணர்களும் ஏறினார்கள் . சுமந்திரன் 
தேரை ஓட்டினான் . 


இந்தக் கட்டத்தில் கொஞ்சம் நின்று நாம் 
ஆன்ண்டவனைத் தியானிக்கலாம் . வனவாச ஆரம்ப 


11 


162 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மாகிய இந்தப் புண்ணிய கட்டத்தில் நம்முடைய பாப 
எண்ணங்களை விலக்கித் தூய்மையடைய விரும்பிப் 
பிரார்த்திப் போமாக . சத்தியம் , தீரம் , அன்பு இவை 
ராமாயணத்திலிருந்து நாம் பெறும் பிரசாதம் . அதற் 
காகவே தான் ராமாவதாரம் . மரவுரி உடுத்திய சக்கர 
வர்த்தித் திருமகனையும் தம்பி லக்ஷ்மணனையும் ஜானகி 
யையும் மனத்தில் நிறுத்தி ஆண்டவன் அருட் பிரசா 
தத்தைக் கேட்போமாக . 


விட்டு , 


“ இழுத்துப் பிடி , இழுத்துப் பிடி , சாரதியே ! 
ரதத்தை மெள்ள ஓட்டு ! ராமன் முகத்தையாவது நன் 
றாகப் பார்ப்போம் " என்று தெருவில் நின்ற ஜனங்கள் 
கத்தினார்கள் . 
" ஐயோ , இப்படிப்பட்ட புத்திரர்களைப் பெற்று 
காட்டுக்கு 

அனுப்புகிறார்களே ! இவர் 
களைப் பெற்ற தாய்மார்களுடைய வயிறு எரியாதா ? 
உயிர் நிற்குமா ? பார்த்தாயா வைதேஹியை ? இவளல் 
லவோ புண்ணியவதி ! இந்த லக்ஷ்மணன் அல்லவோ 
பாக்கியவான் ! இவனல்லவோ ஒரு தம்பி ? தருமம் 
அறிந்த வீரன் ! " 

இப்படி யெல்லாம் பேசிக் கொண்டு ரதத்தைத் 
தொடர்ந்து நகரத்து ஜனங்கள் ஓடினார்கள் . அவர் 
களுடைய துக்கம் ஆறாகப் பெருகிற்று . 

ஒரு பக்கம் , " ரதத்தை வேகமாகச் செலுத்து 
என்கிறான் ராமன் . ஜனங்களோ , “ மெள்ள மெள்ள ! " 
என்கிறார்கள் . கூட்டமோ மிகப் பெருங் கூட்டமாகப் 
போயிற்று . 

எப்படியோ சமாளித்துக் கொண்டு சுமந்திரன் 
ரதத்தை அயோத்தியை விட்டு வெளியே செலுத்தி 


வனம் சென்றனர் 


163 


னான் . நகரம் துக்கத்தில் மூழ்கிற்று . ஒவ்வொரு வீட்டி 
லும் 

உபவாசமும் நிந்தனையுமாக 
இருந்தன . 


கண்ணீரும் 


அரசன் அந்தப்புரத்தை விட்டு வெளியே வந்து 
ரதம் புறப்பட்டதைப் பார்த்துக் கொண்டு வெகு நேரம் 
நின்றான் . தேர் கிளப்பிய தூசியையே ராமனாகப் 
பாவித்து அந்தத் தூசி கண்ணுக்குத் தெரியும் வரை 
யில் பார்த்துக் கொண்டு நின்றான் . அந்தத் தூசியும் 
மறைந்து போன பின் ஐயோ ! என்று கதறிக் கீழே 
விழுந்தான் . ஒரு பக்கம் கௌசல்யையும் ஒரு பக்கம் 
கைகேயியும் இருந்தார்கள் . 

தசரதன் கைகேயியைப் பார்த்துச் சொன்னான் : 
" பாவியே ! என்னைத் தொடாதே . நெறி தவறியவளே, 
உன் முகத்தைப் பார்க்க எனக்கு வேண்டியிருக்க 
வில்லை . உனக்கும் எனக்கும் சம்பந்தம் அற்றது . 

. 
உன்னை விட்டேன் ! விட்டேன் ! " என்றான் . 

" பரதனும் இதற்குச் சம்மதித்து ராஜ்யத்தைச் 
சந்தோஷமாக ஏற்றுக் கொண்டானேயானால் எனக் 
காக அவன் நீர்க்கடன் செய்தாலும் அது என்னைச் 
சேராது " என்றான் . 

ராமன் எவ்வாறு காட்டில் வசிப்பான் ? கல்லோ 
கட்டையோ தலைக்கு வைத்துத் தரையிலா படுப்பான் ? 
ஐயோ , அவன் எவ்வாறு கிழங்கும் காயும் உண்டு 
பிழைப்பான் ? " 

இப்படிப் பலவாறு பிரலாபித்தான் . தானே 
நெருப்பில் கைவைத்துக் கையைச் சுட்டுக் கொண்டு 
அழுவதுபோல் தசரதன் தானே செய்த காரியத்தின் 
முடிவை எண்ணி எண்ணிப் பிரலாபித்தான் . 


164 

சக்கரவர்த்தித் திருமகன் 
" கைகேயி . நீ சுகமாக இரு . உன் காரியத்தை 
நடத்தி முடித்தாய் அல்லவா ? விதவையாகிச் சந் 
தோஷமாக இரு ! " என்று அவளை நினைத்து நினைத் 
துக் கோபாவேசமானான் . மயானத்தில் ஸ்நானம் 
செய்து திரும்பிய நிலையில் அந்தப்புரம் போய்ச் சேர்ந் 
தான் . 

இங்கே வேண்டாம் . என்னைக் கௌசல்யை 
வீட்டுக்குக் கொண்டுபோய்ச் சேர்த்து விடுங்கள் ” 
என்றான் . 

அவ்வாறே செய்தார்கள் . கௌசல்யா தேவியின் 
அந்தப்புரத்தில் தசரதன் பிரலாபித்துக் கொண்டு 
படுத்தான் . 


நடு ராத்திரியில் “ கௌசல்யா , நீ இருக்கிறாயா ? 
கைகளால் தொட்டுக் காட்டு . என் கண்களில் திருஷ்டி 
போய் விட்டது , ராமனுடன் போய்விட்டது ” என்றான் . 

கௌசல்யா தேவியின் துக்கமோ , மிகப் பெரிது . 
தன் துக்கத்தையும் பொறுத்து அரசனுக்கு அவள் 
என்ன சமாதானம் சொல்ல முடியும் ? 

" இராத்திரி நேரங்கூட நடு மத்தியான வெய்யி 
லைப் போல் உடலைச் சுடுகிறதே " என்று அவளும் 
அழுதாள் . 

சுமித்திரை கௌசல்யைக்குச் சொன்னாள் : " அக்கா! 
சாஸ்திரமும் தருமமும் தெரிந்த நீ ஏன் துக்கப்படு 
கிறாய் ? மற்றவர்களுக்கு வழி காட்ட வேண்டிய நீ இப் 
படித் தைரியம் இழக்கலாகாது . சத்தியத்துக்காக 
அல்லவோ ராமன் வனம் சென்றிருக்கிறான் ? ராஜ்யத் 
தைத் துச்சமாக எண்ணித் தந்தையைச் சத்தியவான் 
ஆக்குவதே தம் கடமை என்று வனம் சென்ற தீரனை 


வனம் சென்றனர் 


165 


மக 


5 


மகனாய்ப் பெற்ற நீ அல்லவோ பாக்கியசாலி ? கஷ்ட 
மான தருமத்தைக் குறைவற நடத்திப் பயனடையும் 
உன் மகனைப் பற்றி நீ துக்கப் படலாமா ? முன்னோர் 
வழியில் நடந்து அனந்தமான- முடிவில்லாத- புகழ் 
பெறும் ராமனைப் பற்றி நாம் துயரப்படலாகாது . லக்ஷ் 
மணனும் அவனுடன் சென்றானே என்று என் மக 
னைப் பற்றி நான் பெருமைப் படுகிறேன் . வன வாசத் 
தின் கஷ்டங்களை நன்றாகத் தெரிந்தும் ஜானகி உன் 
மகனுடன் சென்றிருக்கிறாளே ! ராமனுடைய கீர்த்தி 
மேலோங்கிப் பிரகாசித்து உலகமெல்லாம் ஒளி வீசும் . 
நாம் துக்கப்படலாகாது . மகாத்மாவான உன் 
னுடைய பரிசுத்தமும் உத்தம குணங்களும் அவனுக் 
குப் பூரண . 

கவசமும் காப்புமாகும் . சூரியனுடைய 
வெய்யில் அவன் உடல்மேல் பட்டாலும் அது சுடாது . 
காற்றும் அவன் மேல் குளிர்ந்து வீசும் . இரவில் தூங் 
கும்போது அவனுடைய புண்ணிய தேகத்தை சந்திர 
னுடைய கிரணங்கள் , பெற்ற குழந்தையைத் தகப்பன் 
தழுவி ஆலிங்கனம் செய்வதுபோல் , அவன் மேல் 
வீசிக் காப்பாற்றும் . நம்முடைய வீர ராகவனைப் பற்றி 
நீ கவலைப்படாதே ! எந்தப் பகைவனும் அவனை 
எதிர்த்து உயிருடன் மீள முடியாது . நம்முடைய 
ராமன் சர்வ கல்யாண குணங்களும் பொருந்தியவன் , 
சூரன் , அவன் நிச்சயம் திரும்பி வந்து அயோத்தி 
யாதிபதியாகிச் சிம்மாசனம் ஏறுவான் . லோக நாதனே 
ராமன் . உன் மருமகள் சீதை அவனுடன் சென்றிருக் 
கிறாள் . சீதை வேறு , லக்ஷ்மி வேறல்ல . திரும்பி வந்த 
தும் பூதேவியையும் ராமன் அடைவான் . நீ சந்தேகப் 
படாதே . அவன் வனம் போவதைக் கண்ணுற்ற 
நகரத்து ஜனங்களுடைய அனுதாபத்தைப் பார்த்தாய் . 


ன 


166 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என் வீர மகன் வில்லும் கத்தியும் கையில் தாங்கி அவ 
னைக் காக்கக் கூடவே போயிருக்கிறான் . ராமனுக்கு 
ஒரு குறையோ பயமோ கிடையாது . செய்த பிரதிக் 
ஞையை முடித்து விட்டு அவன் திரும்பி வருவதை 
உன் கண்ணாலேயே பார்ப்பாய் . சோகத்தை விடு , 
நான் சொல்லுவது சத்தியம் . சந்திரனைப்போல் பூரண 
கலையுடன் திரும்பி வந்து உன் பாதங்களைத் தொட்டு 
வணங்கி நிற்பதைப் பார்ப்பாய் . அப்போது உன் கண் 
களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் பெருகும் . என் அன் 
புக்குரிய கௌசல்யே ! துக்கம் வேண்டாம் . மூவரும் 
திரும்பி வருவார்கள் . துக்கப்படும் அந்தப்புரத்து 
ஜனங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் நீ சொல்ல 
வேண்டும் . அப்படியிருக்க நீயே மனமுடைந்து நிற் 
கிறாய் , வேண்டாம் . இந்த உலகத்தில் ராமனைப்போல் 
தருமத்தில் உறுதியாய் நிற்பவன் 

உறுதியாய் நிற்பவன் வேறு யார் ? 
அதைப் பற்றி நாம் துக்கப்படலாமா ? நீ பெருமைப் 
பட வேண்டும் . " 

இவ்வாறு சுமித்திரை தேற்றினாள் . சுமித்திரா 
தேவியின் தைரியமான வார்த்தைகளைக் கேட்டு 
கௌசல்யையின் துக்கம் ஓரளவு அகன்றது . 


ராமனுடைய தேருடன் கூடவே நகரத்து ஜனங் 
கள் பெருங் கூட்டமாகத் தொடர்ந்து சென்றார்கள் . 

“ வனம் போக வேண்டாம் , திரும்புங்கள் " என்று 
ரதம் போவதைத் தடுத்துக் கொண்டு ஓடினார்கள் . 

“ தகப்பனாரைச் சத்திய சந்தராகச் செய்வதற்காக 
நான் வனம் போகிறேன் . இதற்கு நீங்கள் துக்கப்பட 
லாகாது . என்னை நிறுத்த வேண்டாம் " என்று எவ் 


வனம் சென்றனர் 


167 


வளவு கேட்டுக் கொண்டும் அவர்கள் விடவில்லை , 
கூடவே சென்றார்கள் . ராமன் பேரில் - அவர்களுக் 
கிருந்த அளவற்ற பிரியத்தினால் என்ன சொல்லியும் , 
" வனம் போக வேண்டாம் ! வனம் போக வேண்டாம் ! " 
என்று சொல்லிக் கொண்டு ரதத்தோடு ஓடினார்கள் . 

ராமன் ரதத்தை நிறுத்தி அன்பு நிறைந்த பார் 
வையுடன் அவர்களுக்குச் சொன்னான் : 

அயோத்தி நகரத்து மக்களே ! என் மேல் நீங்கள் 
வைத்திருக்கும் பிரியமும் கௌரவமும் நான் அறிவேன் . 
அதை யெல்லாம் நீங்கள் இனி பரதன்மேல் செலுத்த 
வேண்டும் . அதுவே எனக்கும் திருப்தி தரும் . சீலமும் 
சகல கல்யாண குணங்களும் பொருந்தியவன் பரதன் . 
அவன் மனம் திருப்தியடையுமாறு நடந்து கொள்ளுங் 
கள் . அவனுக்குச் செய்ய வேண்டியதை யெல்லாம் 
சரியாகச் செய்யுங்கள் , அவன் வயதில் சிறியவனாக 
இருந்தாலும் ஞானத்தில் முதிர்ந்தவன் . வீரமும் 
மென்மையும் இரண்டும் கலந்த சிரேஷ்டமான உள்ளம் 
பெற்றவன் . உங்களை க்ஷேமமாகக் காப்பாற்றும் சக்தி 
அவனுக்கு உண்டு . அவனே உங்கள் நாதன் . தகப் 
பன் சொல்லைச் சத்திய வாக்காகச் செய்வதற்கு நான் 
வனம் போகிறேன் . பரதனை யுவராஜனாக அரசர் நிய 
மித்திருக்கிறார் . அவன் அந்தப் பதவிக்குத் தகுந்த 
குணங்களைப் பெற்றவன் . மகாராஜா விதித்தபடி 
நானும் நீங்களும் எல்லோரும் நடக்க வேண்டும் . தந் 
தைக்கு உண்டாகும் துயரத்தைப் போக்க நீங்கள் 
எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும் . " 

இப்படி ராமன் அவர்களுக்குப் புத்திமதியும் நல்ல 
வார்த்தையும் சொன்னான் . ஆனால் அவர்களோ , ராம 
னுடைய வார்த்தைகளில் நிறைந்திருந்த தருமமும் 


168 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நீதியும் அன்பும் கண்டு முன்னை விட அதிகமாகவே 
அவனை விரும்பினார்கள் . 

சிரேஷ்ட குணம் பொருந்தியவர்களும் வயதில் 
மிக முதிர்ந்தவர்களுமான பிராமணர்கள் சிலர் வேக 
மாகப் போகும் தேரைப் பார்த்து , ஹே , குதிரைகாள் ! 
ஏன் எங்கள் ராமனை வனம் கொண்டு போகிறீர்கள் ? 
வேண்டாம் ! குதிரைகளுக்கு ஓசைப்புலன் மிகக் கூர் 
மையானது என்று சொல்லக் கேட்டிருக்கிறோம் . நாங் 
கள் சொல்லுவதைக் காதில் வாங்கி நின்று ராமனைத் 
திருப்பிக் கொண்டு வந்து எங்களிடம் விட்டு விடுவீர் 
களாக ! " என்று புலம்பினார்கள் . 

இப்படி வயோதிக அந்தணர்கள் இறைஞ்சு 
வதைக் கண்டு ராமன் தேரை நிறுத்தினான் . மூவரும் 
தேரிலிருந்து இறங்கிக் காலால் நடந்து சென்றார்கள் . 

பாமர ஜனங்களும் நகரத்து முக்கியஸ்தர்களும் 
ஞானமும் வயதும் விரத நியமங்களால் சித்தியும் 
அடைந்த அந்தணர்களும் அயோத்தியில் பறக்கும் 
பறவைகளுங்கூட ராமனை வனம் போக வேண்டாம் 
என்று வற்புறுத்தி வருவதைப் பார்த்து தமஸா நதி 
குறுக்கே வந்து தடுத்தது போல் தோன்றியது . தமஸா 
நதிக் கரையில் தேர் நின்றது . சுமந்திரன் குதிரைகளை 
அவிழ்த்துத் தண்ணீர் காட்டிப் புல் மேய விட்டான் . 

“ லக்ஷ்மணா! இதுவே நம்முடைய வனவாசத்தில் 
முதல் ராத்திரி . இந்தப் புண்ணிய நதிக் கரையில் 
இன்று தங்குவோம் . வனவாசம் ஒன்றும் கஷ்டம் 
இல்லை . பார் , வனத்திலுள்ள பக்ஷிகளும் , மிருகங்களும் 
மரங்களுங் கூட நம்மிடம் அநுதாபம் காட்டுவது போல் 
சப்தமும் காட்சியும் அளிக்கின்றன . ஆனால் அயோத் 
தியையில் நம்முடைய பெற்றோர்களின் துயரத்தை 


வனம் சென்றனர் 

169 . 
நினைத்தால் கஷ்டமாகத்தான் இருக்கிறது . பரதனு 
டைய குணங்களை நினைத்துத் தைரியம் அடைகிறேன் . 
அவன் நம்முடைய பெற்றோர்களைப் பிரியமாகக் கவ 
னித்துக் கொள்ளுவான் . சந்தேகமில்லை . சுமந்திரரே , 
குதிரைகளுக்கு வேண்டியதைச் செய்யவும் " என்றான் 
ராமன் . 

பிறகு நதியில் மாலை வந்தனங்கள் செய்துவிட்டு 
ராமன் , “ இன்று உபவாச மிருக்கலாம் . இது நம்மு 
டைய வனவாச ஆரம்ப ராத்திரி . லக்ஷ்மணா! நீ என் 
னுடன் இருக்கிற படியால் எனக்கு ஒரு கவலையு மில் 
லாமலிருக்கிறது " என்றான் . 

ராமனுக்கும் சீதைக்கும் படுப்பதற்குப் புல் பரப்பி 
அமைத்துக் கொடுத்து லக்ஷ்மணன் சுமந்திரனுடன் 
பேசிக் கொண்டே இரவைக் கழித்தான் ; தூங்க 
வில்லை . 


* 


* 


அதிகாலையில் , விடிவதற்கு முன் ராமன் எழுந் 
திருந்து சுமந்திரனைப் பார்த்து , நகரத்து ஜனங்கள் 
ஆற்றங் கரையில் எங்கெங்கோ படுத்து ஓடி வந்த 
களைப்பினால் நன்றாகத் தூங்குகிறார்கள் . எங்கள் பேரில் 
இவர்கள் வைத்திருக்கும் அன்பைப் பார்த்து எனக்குத் 
துக்கமாக இருக்கிறது . எப்படியாவது என்னை நிர்ப் 
பந்தித்துத் திருப்பி அழைத்துப் போவதே இவர்கள் 
எண்ணம் . ஆகையால் நாம் இப்போதே கிளம்பு 
வோம் " என்றான் . 

குதிரைகளைப் பூட்டி மெள்ள நதியைத் தாண்டி 
அக்கரை சேர்ந்தார்கள் . அங்கே நின்று ராமன் சுமந் 
திரனுக்குச் சொன்னான் . " தேரை மறுபடி ஜனங்கள் 


170 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தூங்கும் அக்கரைக்குச் செலுத்தி அங்கிருந்து அயோத் 
தியை நோக்கிக் கொஞ்ச தூரம் ஓட்டிப் பிறகு 
தேரைத் திருப்பி இவ்விடம் ஓட்டி வந்தால் , ஜனங்கள் 
விழிப்பதற்கு முன் நாம் ஏறிச் செல்வோம் . தேரின் 
சுவடு பார்த்து நாம் நகரத்துக்குத் திரும்பிப் போய் 
விட்டதாக எண்ணி அவர்களும் ஊர் திரும்புவார்கள் . 
இல்லாவிடில் இந்த ஜனக் கூட்டம் நம்மை விடாமல் 
பின் தொடர்ந்து வரும் ” என்றான் . 

சுமந்திரனும் அப்படியே செய்தான் . தேர் திரும்பி 
யதும் மூவரும் ஏறித் தெற்கு முகமாகச் சென்றார்கள் . 


27. கங்கையைத் தாண்டினர் 


தமஸா நதிக்கரையில் படுத்து உறங்கின 
அயோத்தி நகரவாசிகள் காலையில் எழுந்து பார்த்தார் 
கள் . ராமனையும் தேரையும் காணாமல் பிரமித்து இங்கு 
மங்கும் தேடிப் பார்த்துத் தேர்ச் சக்கரத்தின் சுவட் 
டைப் பின்பற்றிப் போய் மறுபடி அயோத்திக்குப் 
போகும் வழியோடு அது கலந்து போனதைக் கண்டு 
ஏமாற்ற மடைந்தார்கள் . நகரத்துக்குத் திரும்பித் 
தத்தம் வீடுகளுக்குப் போய்ச் சேர்ந்தார்கள் . கைகேயி 
யைப் பலவாறாக நிந்தித்துத் திருப்தி யடையப் பார்த் 
தார்கள் . ராமனை யிழந்த நகரம் அழகை யிழந்து துய 
ரத்தில் மூழ்கிற்று . 


விடிவதற்கு முன்னமே புறப்பட்டுப் போன ரதம் 
வனத்தில் வெகு தூரம் சென்று விட்டது . பல நதி 


கங்கையைத் தாண்டினர் 

171 
களைக் கடந்து கோசல தேசத்தின் தெற்கு எல்லையை 
நோக்கிச் சென்றார்கள் . ராமன் சுமந்திரனோடு பேசிக் 
கொண்டே போனான் . " நான் மறுபடியும் சரயூ நதிக் 
கரை வனத்தில் என்று வேட்டையாடுவேன் ? வேட்டை 
யாடுவது சரியா ? ஓரளவுதான் . அத்தகைய காரியங் 
களில் அரச குமாரர்கள் ஈடுபட வேண்டும் . அளவுக்கு 
மிஞ்சிப் போனால் அது கெட்ட வழக்கமாகும் . " 

இம்மாதிரிப் பொழுது போக்காகப் பல விஷயங் 
கள் பேசிக் கொண்டே அவர்கள் சென்றார்கள் . 

கோசல நாட்டின் தென் எல்லையைச் சேர்ந்ததும் 
ராமன் தேரை நிறுத்தி அயோத்தி நகரத்தை , திசை 
நோக்கி வணங்கினான் . 

நகரங்களுக்குள் மாணிக்கமே ! இக்ஷ்வாகு வம்சத் 
தின் தலை நகரமே! என் வனவாச விரதம் முடிந்து 
தந்தை தாய்களையும் உன்னையும் மறுபடி தரிசிப்பேனா ? 
நீ அந்தச் சந்தோஷத்தை எனக்குத் தரவேண்டும் " 
என்று பிரார்த்தனை செலுத்தினான் . 

தேர் கங்கை நதிக்கரையை அடைந்தது . நதியின் 
அபார அழகை அனுபவித்துக் கொண்டே சென்றார் 
கள் , மிக ரம்மியமான ஓர் இடத்தைக் கண்டதும் 
ராமன் , “ இவ்விடம் இன்று இரவு தங்கலாம் " என்றான் . 

குதிரைகளை அவிழ்த்து விட்டு ஒரு மரத்தடியில் 
எல்லோரும் உட்கார்ந்தார்கள் . அந்தப் பிரதேசத் 
துக்கு அதிபதி குகன் . ராமன் வருவான் என்பதைத் 
தன்னுடைய ஆட்களால் முன்னாலே அறிந்த குகன் 
தன் பரிவாரங்களுடன் ராம லக்ஷ்மணர்களைத் தரிசிக்க 
வந்தான் . 

குகன் ராமனிடம் அபார அன்பு கொண்டவன் . 
கங்கைக் கரை நிஷாதர்களுக்குத் தலைவன் . மிகவும் 


172 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செல்வாக்கும் புகழும் பெற்ற ஸ்தலபதி . தூரத்தில் 
வரும் போதே குகனைப் பார்த்துச் சக்கரவர்த்தித் திரு 
மகனும் லக்ஷ்மணனும் எழுந்து அவனிடம் சென்றார் 
கள் . குகன் ராமனை ஆலிங்கனம் செய்து வரவேற்றான் . 

“ இந்தத் தேசம் உனதாகவே வைத்துக் கொள் 
வாய் . அயோத்தி எப்படியோ அப்படியே இதுவும் 
உன்னுடையதாகும் . இத்தகைய அதிதி எவனுக்குக் 
கிடைப்பான் ? இது என் பாக்கியம் ” என்றான் குகன் . 

குகனுடைய உபசாரம் அபாரமாக இருந்தது . 
அவனுடைய ஆட்கள் பலவித உணவுப் பதார்த்தங் 
களும் பணியாரங்களும் கொண்டு வந்து வைத் 
தார்கள் , “ என் ராஜ்யத்தில் நீ சுகமாக இருக்கலாம் . 
பதினான்கு வருஷங்களும் கழிக்கலாம் . ஒன்றும் குறைவு 
இருக்காது . உன்னை உபசரிப்பது எனக்கு மிகுந்த 
மகிழ்ச்சி தரும் , அருள்வாய் ! என்றான் . 

ராமன் அவனை இறுகத் தழுவி , “ அப்பனே ! உன் 
அன்பு எனக்குத் தெரியும் . உன் உபசாரத்தை இங்கே 
பெற்றேன் . அதற்கு மேல் நான் விரதத்தால் கட்டுப் 
பட்டு நிற்கிறேன் . வனவாசம் செய்ய வந்திருக்கி 
றேன் அல்லவா ? இதோ , இந்தக் குதிரைகள் , என் 
தந்தைக்கு இவை மிகப் பிரியமான குதிரைகள் . அவற் 
றிற்கு நல்ல தீனி ஏற்பாடு செய்வாய் . நாங்கள் வன 
வாசத்துக் குரிய உணவைப் புசித்துப் படுக்கிறோம் " 
என்றான் . 

அன்று அந்த மரத்தடியில் ராமனும் சீதையும் 
தங்கினார்கள் . லக்ஷ்மணன் , குகனுடனும் சுமந்திரனுட 
னும் பேசிக் கொண்டே அன்று இரவும் தூங்காமலே 
கழித்தான் . 

குகன் லக்ஷ்மணனுக்குச் சொன்னான் : 


கங்கையைத் தாண்டினர் 


173 


அப்பனே , நீ படுத்துத் தூங்குவாய் . அதோ 
உனக்கு இடம் சரியாகப் பண்ணி வைக்கப்பட்டிருக் 
கிறது . இந்த வனத்தில் என்னை யறியாமல் யாரும் 
ஏதும் செய்ய முடியாது . என்னுடைய ஆட்கள் மிகக் 
கவனமாகக் காவலிருக்கிறார்கள் . ராமனைப் பற்றிக் 
கவலையோ பயமோ வேண்டியதில்லை- தூங்குவாய் . " 

இதைக் கேட்டு லக்ஷ்மணன் , “ குகனே ! எனக்குத் 
தூக்கம் வரவில்லை . அதோ சீதை , ஜனக மகாராஜ 
னின் மகள் , தசரத சக்கரவர்த்தியின் மருமகள் 
தரையில் படுத்திருக்கிறாள் . மூன்று உலகமும் யுத் 
தம் செய்து வசமாக்கிக் கொள்ளும் சக்தி வாய்ந்த புரு 
ஷோத்தமன் புல் தரையின் மேல் படுத்துக் கிடக் 
கிறான் . இதைப் பார்த்தும் எனக்கு எப்படித் தூக்கம் 
வரும் ? " என்றான் . 

ராமனை வனத்துக்கு அனுப்பி விட்ட அயோத்தி 
நகரம் எவ்வாறு பிழைக்கும் ? அரமனை அந்தப்புரம் 
அழுகுரலால் நிரம்பும் . கௌசல்யையும் என் தாயும் 
இப்போது உயிருடன் இருக்கிறார்களோ , உயிர் நீத் 
தார்களோ, எனக்குச் சந்தேகமாகத்தான் இருக்கிறது . 
வனம் போ என்று தந்தை எளிதில் சொல்லி விட் 
டாரே யொழிய ராமனை அனுப்பிவிட்ட பின் அவர் 
உயிர் வைத்திருப்பது சந்தேகம் . அவர் இறந்தால் 
பிறகு எங்கள் தாய்மார்களின் கதியும் அதுவே . அந்தி 
மக் கடன் செய்வதற்குக்கூட நாங்கள் கொடுத்து 
வைக்கவில்லை . எங்களுடைய வனவாச விரதம் முடிந்து 
நாங்கள் திரும்பி ஊர் போய்ச் சேரும் போது , தந்தை 
யும் தாய்மார்களும் உயிருடனிருந்து சந்தோஷப் படு 
வார்களா என்பது எனக்கு மிகவும் சந்தேகமாகத்தான் 
இருக்கிறது " என்றான் . 


174 


சக்கரவர்த்தித் திருமகன் 


இப்படித் துயரம் நிறைந்த மொழிகளை மனமுரு 
கிப் பேசினான் லக்ஷ்மணன் . லக்ஷ்மணன் சொன்ன 
தைக் கேட்ட குகனும் கண்ணீர் விட்டான் . இரவெல் 
லாம் இவ்வாறு பேசிக் கொண்டு கழித்தார்கள் . 

அதிகாலையில் ராமன் எழுந்து லக்ஷ்மணனுக்குச் 
சொன்னான் : 

“ நதியைத் தாண்டிப் போகவேண்டும் . குகனுக் 
குச் சொல்லி இந்த அகலமான நதியைக் கடப்பதற் 
குப் பெரிய ஓடம் ஏற்பாடு செய்யும்படி சொல்லுவாய் ! " 
என்றான் . 

அவ்வாறே குகனும் தன் காரியஸ் தர்களுக்குச் 
சொல்லி 

ஒரு நல்ல ஓடத்தை அமைத்து ராமனுக்குத் 
தெரிவித்தான் . ஆயுத பாணிகளாக ராமலக்ஷ்மணர் 
களும் சீதையும் நதியை நோக்கிச் சென்றார்கள் .. 

சுமந்திரன் ராமனை வணங்கி , " இனி நான் என்ன 
செய்ய வேண்டும் ? " என்று கேட்டான் . 

ராமன் சுமந்திரன் தோளின் மேல் கையை 
வைத்து , “ சுமந்திரரே, சீக்கிரம் அயோத்தி திரும்பிச் 
செல்லுவீர் . அரசன் பக்கத்திலிருப்பீர் . அவரை நன் 
றாகப் பார்த்துக் கொள்வீர் " என்றான் . 

உலகத்தில் சீலம் , அத்தியயனம் , நல்ல நடத்தை 
இவை யெல்லாம் ஒரு பயனும் இல்லை என்பதை இ 
போது அறிந்தேன் . நீயும் தம்பியும் வைதேஹியுடன் 
வனத்தில் வசிக்கப் போகிறீர்களே ! எங்களுக்கு இனி 
என்ன கதி ? கைகேயி ஆட்சியில் நாங்கள் எப்படிப் 
பிழைப்போம் ? " என்று சொல்லிச் சுமந்திரன் குழந்தை 
போல் உரக்க அழுதான் . 

ராமன் அவன் கண்களைத் துடைத்து , எங்கள் 
குலத்துக்கு உத்தமமான நண்பர் உம்மைப் போல் 


கங்கையைத் தாண்டினர் 


175 


வேறு யாரும் இல்லை . தந்தை துக்கம் அடையாமல் 
பார்த்துக்கொள்ள வேண்டியது உம்முடைய கடமை . 
மனம் உடைந்து போயிருக்கிறார் . அவர் என்ன 
சொன்னாலும் அது சரியா அல்லது கைகேயியைத் 
திருப்தி செய்வதற்காகச் சொல்லுகிறாரா என்று விசாரி 
யாமல் அவர் சொன்னபடி செய்து அவருடைய மனத் 
தில் கஷ்டம் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் . 
வனத்திலிருக்கும் எங்களைப்பற்றிக்கவலைப்படாதீர்கள் . 
நாங்கள் பதினான்கு வருஷம் சுலபமாகக் கழித்துத் 
திரும்பிவந்து விடுகிறோம் என்று நான் சொன்னதாக 
அரசனிடமும் எல்லாரிடமும் சொல்ல வேண்டும் . 
பரதனைச் சீக்கிரம் தருவித்து அரச பதவியில் அமர்த்தி 
எங்கள் அன்பைச் சொல்லி , பெரிய அன்னைகள் இரு 
வரையும் தன்னைப் பெற்ற தாய் கைகேயியைப் 
போலவே பார்த்துக் கொள்ளச் சொல்ல வேண்டும் " 
என்றான் . 

இவ்வாறு ராமன் சொன்னான் . ஆனாலும் சுமந் 
திரன் துக்கம் தாளாமல் , நான் எப்படித் திரும்பிப் 
போய் , என்ன சொல்லி , யாரைச் சமாதானப் படுத்து 
வேன் ? " என்றான் . தேரைப் பார்த்து , நீ இல்லாமல் 
சூனியமாக நிற்கும் இந்தத் தேரை நான் எப்படி ஓட்டு 
வேன் ? " என்று அழுதுகொண்டே யிருந்தான் . 

ராமன் மறுபடியும் சுமந்திரனுக்கு ஆறுதலும் 
தைரியமும் சொல்லிக் கஷ்டங்களைச் சகித்துக்கொண்டு 
பொறுமையுடன் இருப்பதே அவன் கடமை என்று 
கூறி அனுப்பினான் . 

குகனே ! நீ விரும்பியபடி உன் ராஜ்யத்தில் நான் 
சந்தோஷமாக இருந்துகொண்டு பதினான்கு வருஷங் 
கள் கழிக்கலாம் . ஆனால் அது நான் பிரதிக்ஞை 


176 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செய்த வனவாசம் ஆகுமா ? தகப்பனார் கொடுத்த 
வாக்கைச் சத்தியமாக்க நான் அயோத்தியை விட்டு 
வந்திருக்கிறேன் . ஆனபடியால் தாபஸ வாழ்க்கை 
வாழ வேண்டும் . ருசியாகச் சமைக்கத் தெரிந்தவர்கள் 
பக்குவப்படுத்திய பதார்த்தங்களை நான் தொடக் 
கூடாது . பழம் , கிழங்கு , காய் அல்லது விலக்கப்படாத 
மாமிசத்தை நாங்களே சம்பாதித்து வேள்வித் தீயில் 
சுட்டு ஆகாரம் செய்ய வேண்டும் . " 

இப்படிச் சொல்லிக் குகனைச் சமாதானப்படுத்தித் 
தங்கள் தலை மயிரை அவ்விடத்தில் ஆலமரத்துப் 
பாலால் திரித்து ஜடையாகச் செய்து முடித்துக் 
கொண்டார்கள் . 

சீதையை ஓடத்தில் ஏற்றி உட்காரவைத்து , பிறகு 
இரு ராஜகுமாரர்களும் ஏறினார்கள் . குகன் தன் ஆட்க 
ளுக்குச் சொல்லி ஓடத்தைச் செலுத்த உத்தர 
விட்டான் . 

ஓடக்காரர்கள் ஓடத்தைக் கங்கையில் வேகமாகச் 
செலுத்தினார்கள் . நடு ஆற்றில் சீதை பாகீரதியைத் 
தியானித்து , “ தேவீ ! எங்களுடைய விரதத்தை முடித்து 
மறுபடியும் உன்னைக் கடந்து க்ஷேமமாக ஊர் திரும்ப 
அருள்வாயாக ! ” என்று நமஸ்கரித்தாள் . 

பிறகு பேசிக்கொண்டே கங்கையைக் கடந்து 
அக்கரை அடைந்தார்கள் . அங்கே மூவரும் முதல் 
முதல் வேறு துணையின்றி நின்றார்கள் . 

"“ லக்ஷ்மணா ! நீதான் இனி எனக்குக் காவல் 
படை ! " என்றான் ராமன் . “ நீ முன்னால் செல் . சீதை 
உன்னை யடுத்தாற் போல் செல்லவேண்டியது . நான் 
உங்கள் இருவருக்கும் பின்னால் வருவேன் . 
வாசத்தின் கஷ்டங்கள் சீதைக்கு அதிகமாயிராமல் 


வன 


கங்கையைத் தாண்டினர் 

177 
நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் . இனி ஜனக் கூட் 
டம் கிடையாது . விளையாட்டு வேடிக்கைகள் கிடை 


யாது . 


அன்று ராமனுக்குக் கௌசல்யாதேவியின் நினைவு 
வந்து ரொம்பவும் துக்கப்பட்டான் . 

“ லக்ஷ்மணா! நீ திரும்பிப் போய் என்னைப் பெற்ற 
கௌசல்யா தேவியையும் , உன்னைப் பெற்ற சுமித்திரா 
தேவியையும் பாதுகாத்தல் நலமல்லவா ? நான் எப்படி 
யாவது 

சமாளித்துக் கொள்ளுகிறேன் " என்றான் . 
இதற்கு லக்ஷ்மணன் , “ மன்னிக்கவும் , நான் அயோத் 
திக்குத் திரும்பிப் போக முடியாது ! " என்றான் . இது 
ராமன் எதிர்பார்த்த பதிலே . 

இப்படி அடிக்கடி மானுஷ சுபாவம் தலை யெடுத் 
துச் சக்கரவர்த்தித் திருமகன் துக்கப்படுவதையும் பேசு 
வதையும் 

பார்ப்போம் . இதுவே ராமாயணத்தின் 
அழகு . சர்வ வல்லமை பொருந்திய ஈசுவரன் ஈசுவர 
னாகவே இருந்து எல்லாம் செய்து முடித்து விட்டால் 
பிற்பாடு அவதாரம் ஏது ? சாமான்ய தருமத்தை நிலை 
நாட்டுவது ஏது ? ஆதி அவதாரங்களுக்கும் பிந்திய 
அவதாரங்களுக்கும் பேதம் இதுவே . ராமாவதாரத்தில் 
மானுஷ சுபாவத்தின் போக்கும் அதனுடன் சாதாரண 
தருமத்தின் விளக்கமும் சேர்ந்து வரும் . இதைத்தான் 
ராமசந்திரன் யுத்தம் முடிந்து சீதை அக்கினிப் பிரவே 
சம் செய்யும் சமயம் சொன்னான் . 

ஆத்மானம் மானுஷம் மன்யே 

ராமம் தசரதாத்மஜம் 
நான் என்னைத் தசரதன் மகன் ராமன் என்கிற 
மனிதனாகத்தான் எண்ணி வருகிறேன் . உண்மையில் 
நான் யார் ? யாரைச் சேர்ந்தவன் ? எதற்காகப் பிறந் 


12 


178 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தேன் ? - இந்த விஷயங்கள் எனக்கு எப்படித் தெரியும் ? 
தாங்கள் தான் எனக்குச் சொல்ல வேண்டும் . " இவ் 
வாறு அச்சமயம் ராமனே பிரம்மாவிடம் சொன்னதாக 
வால்மீகி எழுதியிருக்கிறார் . 

கங்கையின் தென் கரையில் ராமன் துக்கப்பட்டுப் 
பேசியபோது லக்ஷ்மணன் ராமனுக்குத் தைரியம் 
சொல்லித் தேற்றினான் . 

அன்றைய இரவு ஆலமரத்தடியில் கழித்து மறு 
நாள் காலையில் புறப்பட்டு அஸ்தமிக்கும் சமயம் பரத் 
வாஜ முனிவருடைய ஆசிரமம் போய்ச் சேர்ந்தார்கள் . 
அவ்விடம் உபசாரங்களைப் பெற்று “ எந்த இடத்தில் 
நாம் வனவாசம் ஏகாந்தமாகச் செய்ய முடியும் ? " என்று 
முனிவரைக் கேட்டு அவருடைய யோசனையையும் 
ஆசியையும் பெற்றுச் சித்திரகூடம் சென்றார்கள் . 


28. சித்திரகூடம் 
பரத்துவாஜருடைய ஆசிரமத்தில் ஒரு ராத்திரி 
படுத்துத் தூங்கி , காலையில் எழுந்து ராம லக்ஷ்மணர் 
களும் சீதையும் மகரிஷியை வணங்கி விட்டுச் சித்திர 
கூட மலைக்குப் போகப் புறப்பட்டார்கள் . தம் சொந்தக் 
குழந்தைகளை ஆசீர்வதிப்பது போல் வேறு துணை 
யின்றி வனம் செல்லும் ராஜ குமாரர்களை முனிவர் 
மிக்க அன்புடன் மந்திர பூர்வமாக நற்செலவு கூறி 
வழி அனுப்பினார் . போகும் வழியை நன்றாக விளக்கிச் 
சொன்னார் . அவர் குறிப்பிட்ட மார்க்கமாகவே மூவ 
ரும் சென்றார்கள் . முனிவர் சொல்லியபடி வேகமாக 
ஓடும் காளிந்தியாற்றைக் கடப்பதற்கு ஒரு தெப்பம் 
கட்டினார்கள் . அதற்கு வேண்டிய மரக்கட்டைகளும் 


கூடை 


சித்திரகூடம் 

179 
மூங்கில்களும் வெட்டிச் சேர்த்துக் காட்டுக் கொடி 
களால் நன்றாகக் கட்டினார்கள் . அதில் சீதை உட்காரு 
வதற்காக லக்ஷ்மணன் இலைகளும் சிறு கிளைகளும் 
பரப்பி நன்றாக அமைத்தான் . தெப்பத்தில் சீதையை 
ராமன் உட்காரச் சொன்னபோது கொஞ்சம் கூச்சத் 
தோடு ஏறி உட்கார்ந்தாள் . பிறகு சீதையின் துணி 
மூட்டையையும் , கிழங்கு வெட்டுவதற்கான குந்தாலி, 

முதலியவற்றையும் சரியாகத் தெப்பத்தில் 
வைத்துத் தாங்களும் ஏறினார்கள் . ஏறி மெதுவாக 
ஆற்றைத் தாண்டினார்கள் . 

ஆற்றின் நடுவில் செல்லும்போது சீதை நதியை 
வணங்கி , நாதனுடைய பிரதிக்ஞை க்ஷேமமாக முடிந்து 
மூவரும் ஊர் திரும்பும்படி அருள்வாயாக என்று 
வேண்டிக் கொண்டாள் . 

இவ்வாறே இன்னும் சில ஆறுகளையும் கடந்து 
சென்றபின் பரத்துவாஜ முனிவர் குறிப்பிட்ட பெரிய 
ஆலமரத்தைக் கண்டார்கள் . அந்த ஆலமரத்தடியி 
லும் சீதாதேவி பூஜை செய்தாள் . என் புருஷனுடைய 
விரதம் முடிவடைய வேண்டும் , மரமே ! கௌசல்யை , 
சுமித்திரை இவர்களை நான் திரும்பிப் பார்க்கும்படி 
அருள்வாய் " என்று பிரார்த்தனை செய்தாள் . 

லக்ஷ்மணா! நீ முன்னால் சீதையுடன் செல்வாய் . 
நான் பின்னால் ஆயுதபாணியாய் நடப்பேன் . வழியில் 
அவள் கேட்கும் பூவோ பழமோ எதை இஷ்டப்பட்டா 
லும் அதைப் பறித்துக் கொடுத்து அவளை உற்சாகப் 
படுத்திக் கொண்டே நடப்பாய் என்றான் ராமன் . 

அவ்வாறே சீதையும் , அந்த மரம் என்ன மரம் ? 
‘ இந்தச் செடி என்ன செடி ? அதோ அந்தக் கொடி 
யைப் பாருங்கள் ; அதில் புஷ்பங்களைப் பாருங்கள் ! 


180 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்று மிக ஆனந்தமாய் ராமனையும் லக்ஷ்மணனையும் 
கேட்டுக் கொண்டும் , அதற்கு முன் தான் பார்த்திராத 
புஷ்பங்களையும் பழங்களையும் பார்த்து மகிழ்ந்து 
கொண்டும் சென்றாள் . 
பிறகு ஓர் ஆற்றங்கரையை 

ஆற்றங்கரையை அடைந்தார்கள் . 
வனத்தில் அனேக வித மிருகங்களையும் பட்சிகளையும் 
சீதைக்குக் காட்டிச் சந்தோஷமாக உலாவிவிட்டு இர 
வில் ஆற்றங்கரையில் தங்கினார்கள் . 

இவ்விடத்திலும் , இன்னும் பலவிடங்களிலும் ராம 
லக்ஷ்மணர்கள் வேட்டையாடி , பூஜைக்குத் தகுந்த , 
அதாவது வழக்கப்படி சாப்பிடத் தகுந்த , வேட்டை 
யாகாரம் சம்பாதித்து உண்டார்கள் என்று வால்மீகி 
முனிவர் எழுதியிருக்கிறார் . சந்தேகத்துக்கு இடமில் 
லாமல் வியக்தமாக எழுதியிருக்கிறார் . இதைப் பற்றி 
நாம் குழப்பமடைய வேண்டியதில்லை . க்ஷத்திரியர் 
களின் ஆசாரப்படி மாமிச ஆகாரத்தில் குற்றமில்லை . 
காலத்துக்கும் குல வழக்கத்துக்கும் ஏற்றபடி உடலைப் 
பாதுகாப்பதற்காக எந்த உணவும் தக்க வழியில் 
சம்பாதித்து , பூஜையில் வைத்து அளவுக்கு மிஞ்சாமல் 
உண்பதில் யாதொரு தவறுமில்லை என்பது பாரத 
தேசத்துப் பொது தருமம் . 


மறு நாள் காலையில் ராமன் லக்ஷ்மணனை எழுப்பி , 
“ தம்பி , மரங்களில் பறவைகள் மதுரமாகச் சப்திப்ப 
தைக் கேள் ! புறப்படுவதற்கு நேரமாயிற்று " என்றான் . 

லக்ஷ்மணன் வனவாச காலம் முழுவதும் சாப்பிடா 
மலும் தூங்காமலும் விரதம் காத்தான் என்கிற கதை 
வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட வில்லை . ஆன 
படியால் லக்ஷ்மணனை அதிகாலையில் , இன்னும் கொஞ் 


சித்திரகூடம் 

181 
சம் தூக்க மயக்கத்திலிருந்த சமயம் ராமன் எழுப்பி 
னான் என்று இவ்விடத்தில் சொல்லி யிருப்பதில் முரண் 
ஒன்றுமில்லை. 

உடனே லக்ஷ்மணன் தூக்கம் தெளிந்து எழுந் 
தான் . எல்லாரும் ஸ்நானம் , ஜபம் முதலிய காரியங் 
களை முடித்துக்கொண்டு கிளம்பினார்கள் . 

பரத்துவாஜர் குறிப்பிட்டிருந்த வழியிலேயே 
சென்றார்கள் . அப்போது வசந்த காலம் . மரங்களும் 
செடிகளும் சித்திர விசித்திர வண்ணப் புஷ்பங்களைப் 
பூத்து , கொழுந்து விட்டெரியும் நெருப்பைப் போல் 
பிரகாசித்தன . சில மரங்களில் கனிகளும் துளிர்களும் 
கிளைகள் தாங்க முடியாத பெரும் பாரமாகத் தொங் 
கின . “ மனிதர்களால் சேதப்படுத்தாத விருக்ஷங்களின் 
அழகைப் பார் ! தேன் கூடுகள் தொங்குவதைப் பார் ! 
புஷ்பங்கள் உதிர்ந்து , புஷ்பப் படுக்கையாக விளங்கும் 
தரையைப் பார் ! கூவும் பறவைகளின் குரலைக் கேட் 
டாயா ? எவ்வளவு மனோகரமாக ஒன்றுக்கொன்று 
பிரதி நா தம் செய்து கொண்டு , ஆனந்தமாக வசிக் 
கின்றன ! இதை யெல்லாம் அநுபவித்துக் கொண்டு 
நம்முடைய வன வாசத்தைச் சுகமாகக் கழித்து விட 
லாம் " என்று ராமன் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் 
அவ்வப்போது சொல்லிக் கொண்டே நடந்தான் , 

அதற்குள் சித்திர கூடமலை தென்பட்டது . அதைக் 
கண்டதும் மகிழ்ச்சி யடைந்து 

வேகமாக 


நடந் 


தார்கள் . 


“ இந்த மலைப் பிரதேசத்தின் அழகு பார்க்கப் 
பார்க்க வளர்ந்து கொண்டே போகிறது ! கிழங்குகளும் , 
பழங்களும் நிறைந்த வனமாக இருக்கிறது . ஜலம் 
எவ்வளவு சுத்தமாகவும் ருசியாகவும் இருக்கிறது ! ரிஷி 


182 

சக்கரவர்த்தித் திருமகன் 
களும் , ஆசிரமவாசிகளும் இருக்கும் இந்த வனத்தில் 
நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் " என்றான் ராமன் .. 


பிறகு வசிப்பதற்கு ஆசிரமம் கட்டத் தீர்மானித் 
தார்கள் . லக்ஷ்மணன் மிக சாமர்த்தியசாலி. எல்லாச் 
சௌகரியங்களும் கொண்ட வசதியான குடிசையைக் 
காற்றுக்கும் மழைக்கும் அசையாதபடி கட்டி முடித் 
தான் . சாளரமும் கதவுகளும் அமைத்துப் பாய்களும் 
வேய்ந்து தொங்க விட்டு எல்லாம் அழகாக லக்ஷ்ம 
ணன் ஒருவனாகவே செய்து முடித்து விட்டான் . 

ரமணீயமான சித்திரகூட மலைப் பிரதேசத்தில் 
மால்யவதி நதிக்கரையில் கட்டிய இந்த ஆசிரமத்தில் 
மூவரும் வசித்து வந்தார்கள் . எந்தக் கவலையுமின்றி 
வனவாச தருமத்தை அனுசரித்து வந்தார்கள் . பிறந்து 
வளர்ந்த நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட துக் 
கத்தை மறந்துவிட்டு இந்திரன் தேவ கணங்களுடன் 
சுவர்க்கத்தில் வசிப்பது போல் சந்தோஷமாகக் காலங் 
கழித்தார்கள் . 


* 


கம்பரும் வால்மீகியும் இந்தக் கட்டத்தை ஒருவரு 
டன் ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டவர்கள் போல் 
அழகாக வர்ணிக்கிறார்கள் . 

ஆசிரமம் கட்டி முடிந்ததும் அந்தப் பர்ணசாலை 
யைப் பார்த்து , 

" என்று கற்றனை நீ இதுபோல் ? 
என்று ராமன் தம்பியைக் கட்டி அணைத்துக் கண்ணீர் 
விட்டதாகக் கம்பர் பாடி யிருக்கிறார் . அப்படித்தானே 
நடந்திருக்க வேண்டும் ! 


பெற்ற தாயின் துக்கம் 

183 
“ பூவை விட மெல்லிய பாதங்களைப் படைத்த 
இந்த மிதிலை ராஜகுமாரி பெருங் காட்டையும் நடந்து 
தாண்டினாள் . அவளுடைய பாதங்கள் செய்த அற்பு 
தத்தைப் போல் , தம்பி , உன் கைகள் இந்தத் தச்சு , 
கொத்து வேலையும் செய்து விட்டன ! நம்முடைய துர 
திர்ஷ்டத்திலிருந்து உண்டான நல்ல அதிர்ஷ்டத்தை 
உன் கைவேலையில் கண்டேன் " என்று ராமன் ஆனந் 
தக் கண்ணீர் விட்டதைக் கம்பர் அற்புதமான முறை 
யில் பாடி யிருக்கிறார் . இதை டி . கே . சி . எனக்குப் பல 
தடவை அவருடைய தனிப் பாங்கில் பாடிக் காட்டி 
உள்ளத்தை உருக்கியிருக்கிறார் . பின்னால் வரும்கஷ்டங் 
களையும் துக்கங்களையும் எடுத்துக்காட்ட ஒரு அற்புதப் 
பின் திரையாகிறது இந்தச் சித்திரகூட மகிழ்ச்சி நிலை . 

கம்பரும் வால்மீகியும் இருவரும் இந்த இடத்தில் 
ராம லக்ஷ்மணர்களையும் சீதையையும் விட்டு விட்டு 
அயோத்தியைக்குச் செல்லுகிறார்கள் . அயோத்தியை 
யின் பரிதாப நிலையையும் பரதனுக்கு ஏற்பட்ட அநி 
யாயப் பழியையும் துக்கத்தையும் கவனிக்கப் 
போகிறார்கள் . 


29. பெற்ற தாயின் துக்கம் 
மூவருடைய உருவம் கண்ணுக்குத் தெரிந்து 
கொண்டிருக்கும் வரையில் சுமந்திரனும் குகனும் 
அவர்களைப் பார்த்துக் கொண்டே நின்றார்கள் . கண் 
ணுக்கு மறைந்து போனதும் அவர்கள் இருவரும் 
துக்கத்தில் மூழ்கிக் குகனுடைய நகரம் சென்றார்கள் . 
பிறகு அங்கிருந்து சுமந்திரன் 

சுமந்திரன் குகனிடம் விடை 
பெற்றுக் கொண்டு அயோத்திக்குத் திரும்பினான் . 


184 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அயோத்தியா நகரத்தை அணுக அணுக வழக்க 
மாக நகரத்திலிருந்து கிளம்பி வரும் சப்தங்களுக்கும் 
காட்சிகளுக்கும் பதிலாக நகரம் பாழடைந்த ஊர்போல் 
தென்பட்டது . சுமந்திரனுடைய தேரானது கோட்டை 
வாயிலைக் கடந்து ஊருக்குள் பிரவேசித்ததும் “ ராமன் 
எங்கே ? ராமன் எங்கே ? " என்று ஊரார் தேரைச் 
சுற்றிக் கொண்டார்கள் . 
அருமை ஜனங்களே ! 

ராம லக்ஷ்மணர்கள் 
கங்கையைத் தாண்டி விட்டார்கள் . என்னை ஊருக் 
குத் திரும்பு என்று சொல்லிவிட்டு அவர்கள் வனத் 
தில் கால் நடையாகச் சென்றார்கள் " என்று கூறினான் . 

" ஐயோ ! " என்று கதறினார்கள் . " இந்த ஜன்மம் 
எடுத்தோமே , என்ன பாபம் செய்தோம் ! என்று 
அழுதார்கள் . ரதத்தைப் பார்த்து “ இந்தத் தேர் 
பாழடைந்து கிடக்கிறதே ! இந்தத் தேரில் ராமனும் 
சீதையும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்து சென்றார்களே ! " 
என்று கடை வீதி , ராஜ வீதி இவைகளின் இரு 
புறத்தினின்றும் பெண்கள் அழுத சப்தத்தைச் சுமந் 
திரன் கேட்டுக் கொண்டே தன் முகத்தைத் துணியால் 
மறைத்துக் கொண்டு சென்றான் . தசரதனது அரண் 
மனைக்கு முன் தேரை நிறுத்திவிட்டு இறங்கினான் . 

அங்கேயும் அரண்மனை வாயிலில் ஒரே ஜனக் 
கூட்டமா யிருந்தது . " ராமனை வனத்தில் விட்டு 
விட்டு வரும் இவர் கௌசல்யைக்கு என்ன சொல்லப் 
போகிறார் ? அவள் எப்படி உயிரை வைத்துக் கொண் 
டிருப்பாள் ? " என்றெல்லாம் பெண்கள் பேசிக் கொண் 
டிருந்தார்கள் . இதைக் கேட்கக் கேட்கச் சுமந்திரன் 
துக்கம் அதிகரித்தவனாக மெள்ள அந்தப்புரத்துக் 
குள்ளே சென்றான் . 


பெற்ற தாயின் துக்கம் 

185 
அங்கே குற்றுயிராகக் கிடந்த அரசனைப் பார்த் 
தான் . ராமன் அரசனிடம் கூறும்படி சொல்லி யிருந் 
ததை யெல்லாம் பக்கத்தில் நின்று மெதுவாகச் 
சொன்னான் . தசரதன் ஒன்றும் பேசவில்லை . 

அப்போது கௌசல்யா தேவி துக்கம் தாங்காமல் 
தசரதனைப் பார்த்துக் கடுமையாகப் பேசினாள் : 

மகா பாக்கியவானே ! உலகம் வியக்கும்படியான 
விரதத்தை ஒப்புக்கொண்ட என் குழந்தையைக் காட் 
டில் விட்டுவிட்டுத் திரும்பி வந்த தங்களுடைய அமாத் 
தியர் இதோ நிற்கிறார் . ஏன் அவரிடம் ஒன்றும் பேசா 
மல் இருக்கிறீர் ? கைகேயிக்கு வரம் தந்தது அப்போது 
எளிதாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது . இப் 
போது ஏன் வெட்கப்படுகிறீர் ? வரத்தின் பயன் இது 
வாகும் என்று உமக்குத் தெரியாதோ ? நீர் என்னவோ 
உம்முடைய சத்தியத்தைக் காப்பாற்றிக் கொண்டீர் . 
உமக்கு என்ன குறை ? என் துக்கத்தில் யார் பங்கு 
எடுத்துக் கொள்ள முடியும் ? அதை நான் தான் அனுப 
விக்க வேண்டும் . நீர் துக்கப்படுவதைப் பார்த்து 
எனக்குத் திருப்தி ஏற்பட முடியுமா ? துக்கப்பட 
வேண்டியது முறையாயிற்றே என்று நீர் துக்கப்பட 
வேண்டியதில்லை . ஏன் பேசாமல் இருக்கிறீர் ? இங்கே 
கைகேயி இல்லை . பயப்பட வேண்டாம் . ராமனைப் 
பற்றி அவனை வனத்தில் விட்டுத் திரும்பிய சுமந்தி 
ரரை விசாரித்துக் கேட்பீராக . பயப்படவேண்டாம் .. 
இயற்கையை ஏன் வழியடைக்கிறீர் ? கைகேயி இல்லை . " 

துக்கத்தைத் தாங்க முடியாமல் புருஷனை இவ் 
வாறு குறை கூறிப் பேசினாள் கௌசல்யை .. 

கோபமும் துக்கமும் பதிபக்தியும் எல்லாம் ஒன்று 
சேர்ந்து அவள் உள்ளத்தை வேதனை செய்தன . 


186 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அந்த வேகத்தைத் தாங்காமல் மூர்ச்சை யடைந்தாள் . 
இதைக் கண்டு உயிர் போய்விட்டதோ என்றே 
அந்தப்புரம் முழுதும் 

முழுதும் பயந்தார்கள் . அலங்கோல 
மாயிற்று . 

புத்திர சோகத்தினால் கௌசல்யா தேவி தன் 
னுடைய புருஷனின் உடல் நிலையையாவது மன 
நிலையையாவது சரியாக உணரவில்லை . அவனுடைய 
துக்கத்தைக் குறைப்பதற்குப் பதில் அதிகமாக்கினாள் . 
தசரதன் மூர்ச்சை தெளிந்த பிறகு , சுமந்திரனை விசா 
ரித்தான் . சுமந்திரனும் இராமன் சொல்லி யனுப்பிய 
எல்லாருக்கும் 

சொல்ல வேண்டியதைச் 
சொல்லித் தன் கடமையைச் செய்து முடித்தான் . 


வாறு 


* 


கௌசல்யா தேவியைச் சுமந்திரன் பலவாறாகத் 
தேற்றிச் சமாதானப்படுத்தப் பார்த்தான் . ராமன் 
இருக்குமிடத்தில் என்னைக் கொண்டுபோய்ச் சேர்த்து 
விடுங்கள் . சீதையைக் காட்டுக்கு அனுப்பிவிட் 
டோமே ! என்னால் துக்கம் பொறுக்க முடியவில்லை . 
தண்டகாரண்யத்தில் சீதையுடன் நானும் இருப் 
பேன் " என்று கௌசல்யை அழுது 

கொண்டே 
யிருந்தாள் . 

" தேவி , இந்த மனக் குழப்பத்தை அகற்றிவிட்டுத் 
தைரியமாக இருக்கவேண்டும் . அயோத்தியை யிலிருந் 
ததைக் காட்டிலும் வனத்தில் ராமன் மிக ஆனந்த 
மாகக் காலம் கழித்து வருகிறான் . துக்கப்படவே 
இல்லை . லக்ஷ்மணனும் ராமனுக்குப் பணிவிடை 
செய்து கொண்டு தரும் வாழ்க்கையின் பயனை 
அடைந்து வருகிறான் . அவனுக்கு ஒரு குறையுமில்லை . 
சீதையோ அரண்மனையில் இருந்தது போலவே 


போன்ற 


தால் 


பெற்ற தாயின் துக்கம் 

187 
வனத்திலும் தன் பிராணனை ராமனிடத்தில் நாட்டிப் 
பயம் , விசனம் ஒன்றுமில்லாமல் மிகச் சந்தோஷமாக 
இருக்கிறாள் . பிறந்தது முதல் காட்டில் வளர்ந்த 
வளைப் போலவே விளையாட்டாகக் காலங் கழிக்கிறாள் . 
அயோத்தியையில் உத்தியான வனத்தில் ராமனுடன் 
விநோதமாகக் காலம் கழிப்பது போல் வனத்திலும் 
சந்தோஷமாகவே இருக்கிறாள் . உதய சந்திரனைப் 

அவளுடைய முகத்தின் அழகு கொஞ் 
சமும் குறையவில்லை . குழந்தையைப் போல் கவலை 
யாவது பயமாவது கொஞ்சமும் இல்லாமல் விளை 
யாடிக் கொண்டிருக்கிறாள் . ராமன் பக்கத்திலிருப்ப 

அவளுக்கு வருத்தம் என்பது அணுவளவு 
மில்லை . செல்லும் வழியில் கிராமங்கள் , ஊர்கள் , 
ஆறுகள் , மரம் , 

செடி , 

புஷ்பம் இவைகளைப் 
பற்றி யெல்லாம் விசாரித்தவாறு லக்ஷ்மணனோடும் 
ராமனோடும் சம்பாஷித்துக் கொண்டு உல்லாசமாக 
நடந்து போகிறாள் . வனவாசம் அவளுக்கு ஒரு தோட் 
டத்தில் விளையாடுவது போலிருக்கிறது . எழில் எள் 
ளளவும் குன்றவில்லை. நடப்பதினால் அவள் பாதங் 
கள் மருதோன்றி இட்டுக் கொள்ளாமலேயே சிவந்து 
தாமரையைப் போல் பொலிவு அடைந்து வருகின் 
றன . வனத்தில் ஆனந்த நர்த்தனம் செய்வது 
போலவே நடக்கிறாள் . கால்களில் சலங்கைகள் இல்லை 
யென்பதுதான் வித்தியாசம் . நான் சொல்லுவது 
எல்லாம் உண்மை . நீங்கள் விசனப்படவேண்டாம் . 
அவர்கள் மூவரும் உலகத்துக்கொரு பாடமாகத் தரு 
மத்தை நடத்தி வருகிறார்கள் . சக்கரவர்த்தியின் பிர 
திக்ஞையை நிறைவேற்றி வருகிறார்கள் . பித்ரு வாக் 
கிய பரிபாலனம் செய்கிறார்கள் . அவர்களுடைய தவம் 


188 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உலகத்தில் பெரும் புகழுடன் என்றென்றும் நிற்கும் . 
துக்கப்படுவதற்குக் காரணமில்லை . " 

இவ்வாறெல்லாம் பல சொல்லித் தேற்றிப் பார்த் 
தான் சுமந்திரன் . ஆனாலும் கௌசல்யை கொஞ்ச 
நேரம் சமாதானப்படுவாள் . பிறகு " ஐயோ , ராமா ! " 
“ ஐயோ , குழந்தாய் ! " என்று கதறுவாள் . காட்டில் 
ராமனை விட்டுவிட்டு வந்த சுமந்திரனைப் பார்த்த 
பிறகு அவள் துக்கம் அதிகரித்தது . 


30. முன்னாள் நிகழ்ச்சி 
கௌசல்யை , தசரதனை நிந்தித்துக்கொண்டே 
யிருந்தாள் . அப்படிப் பேசுவதில் புத்திரனை இழந்த 
தன் பெருந் துக்கத்துக்கு ஒருவித 

ஒருவித ஆறுதலைக் 
கண்டாள் . 

தசரதன் நிலைமையோ , ஒரு சிக்கலில் அகப்பட்டுப் 
போய்ப் பெருங் குரூரத்தைச் செய்ய வேண்டியதாக 
நேரிட்டது . தான் செய்த பிழையும் அதனால் ஏற்பட்ட 
அக்கிரமமும் அவன் அறியாதவன் அல்ல . ஆயினும் 
தரும சங்கடத்தினின்று தப்பும் வழியை அவன் காண 
வில்லை . தகப்பன் உத்தரவை மீறி ராஜ்யத்தை விட 
மாட்டேன் என்று ராமன் எதிர்த்துப் போர் செய்திருந் 
தால் தசரதனுக்குச் சந்தோஷமாகவே இருந்திருக் 
கும் . தான் பிடிப்பட்ட வலையிலிருந்து தப்பித்துக் 
கொண்டிருப்பான் . ஆனால் ராமனோ தந்தையினு 
டைய உத்தரவை மீற மாட்டேன் , காட்டுக்குப் 
போவதே என் கடமை என்று தருமப் பிடிவாதம் 
செய்து காட்டுக்குப் போய்விட்டான் . சீதையும் லக்ஷ் 
மணனும் ராமனோடு காட்டுக்குப் போவதே தங்களு 


முன்னாள் நிகழ்ச்சி 

189 
டைய கடமை என்று யாருடைய யோசனையையும் 
கேட்காமல் தீர்மானித்துக் கொண்டு வனம் சென்று 
விட்டார்கள் . 

இவ்வாறு ஏற்பட்ட நிலைமையில் அரசன் இன் 
னது செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து , அரை 
ஜீவனாக இருக்கும் சமயத்தில் கௌசல்யை தனக்குத் 
தோன்றின நியாயத்தை யெல்லாம் சொல்லித் தசரத 
னுடைய குற்றத்தை வெகு கடுமையான முறையில் 
குத்திக்குத்திக் காட்டிப் பேசினாள் . 

“ யாரைப் பற்றி உமக்கு என்ன கவலை ? நீர் சத்தி 
யம் தவறாமல் இருந்து விட்டால் , உமக்குப் போதும் . 
இளம் பெண்ணோடு சுகமாக இருப்பதில் உமக்குத் 
திருப்தி ஆகிவிட்டது . எனக்கு யார் கதி ? ஸ்திரீக்குப் 
புருஷன் தான் கதி . நான் அடைந்த புருஷனோ வேறு 
மனைவியுடன் சேர்ந்து கொண்டு என்னைக் கைவிட்டு 
விட்டான் . என் மகனோ காட்டுக்குப் போய்விட்டான் . 
என் பிறந்தகத்து பந்துக்கள் தூர தேசத்திலிருக்கிறார் 
கள் . புருஷன் உயிரோடிருக்க அங்கே போய் நான் 
எப்படிப் பந்துக்களை அண்டிப் பிழைக்க முடியும் ? 
நிர்க்கதியாக நிற்கிறேன் . உமக்கு இதைப் பற்றி யெல் 
லாம் என்ன கவலை ? கைகேயியும் பரதனும் சுகமாக 
இருந்தால் உமக்குப் போதும் . நீர் ஒன்றும் யோசிக்க 
வேண்டாம் . ராமன் காட்டில் பதினான்கு வருஷங்கள் 
கழித்துத் திரும்பி வந்தாலுங் கூட உம்முடைய 
சுகத்தை அவன் கெடுப்பான் என்று பயப்பட வேண் 
டாம் . ராமன் திரும்பி வந்தாலும் பரதன் ஆண்ட ராஜ் 
யத்தை அவன் மறுபடி தீண்டமாட்டான் . வேறு மிரு 
கம் கொன்று தின்ற மாமிசத்தின் மிகுதியைக் காட்டுப் 
புலி தீண்டாது . மீன் தன் குஞ்சுகளைக் கொன்று 


190 


சக்கரவர்த்தித் திருமகன் 
தின்று விடுவது போல் பெற்ற 

பிள்ளையைக் 
கொன்றீர் . " 

இவ்விதமாகக் காயம் பட்ட புண்ணில் குத்திக் 
குத்தி வேதனை செய்யும் முறையில் புருஷனைத் தாக் 
கிப் பேசிக் கொண்டே யிருந்தாள் கௌசல்யை . 

இந்தப் பேச்சைக் கேட்டு வேதனைப் பட்ட அர 
சன் , “ என்னுடைய கதி ஏன் இப்படியாயிற்று ? " என்று 
பால்ய காலத்து நிகழ்ச்சிகளை மனத்துக்குக் கொண்டு 
வந்து சிந்தனையில் ஆழ்ந்தான் . 

பிறகு கொஞ்ச நேரம் கழித்துப் பெருமூச்சு 
விட்டுக் கண்களைத் திறந்து பார்த்தான் ; பக்கத்தில் 
கௌசல்யை இருக்கக் கண்டான் . 

பூர்வகாலத்து நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வந்து 
தசரதனுடைய துக்கம் இருமடங்காயிற்று . இந்தப் 
பரிதாப நிலையில் மனைவியைப் பார்த்து இரு கைகளும் 
கூப்பி , “ கௌசல்யே , என்பேரில் இரக்கம் கொள் ! " 
என்று அழுதான் . 

“ அந்நியர்கள் செய்த குற்றத்தைக் கூட நீ எப் 
போதும் மன்னித்து விடுவாயே ? ஏன் என்பால் இப் 
படி நடந்து கொள்கிறாய் ? புருஷனானவன் கெட்டவனா 
யிருந்தாலும் மனைவிக்கு அவனே தெய்வம் என்றெல் 
லாம் பெரியோர்கள் சொல்லுகிறார்களே . பெருந் துக் 
கத்தை நீ அடைந்தாய் என்பது உண்மை . ஆயினும் 
என்னை இப்படிப் பேசி நீ இம்சிக்கலாமா ? " என்றான் . 

. 
இதைக் கேட்ட கௌசல்யை , “ படை யெடுத்து 
வரும் சத்துருவால் ஏற்படும் துன்பங்களை விட 
உள்ளே வேலை செய்யும் துக்கத்தால் உண்டாகும் 
தாபம் பெரிது . என்னால் தடுத்துக் கொள்ள முடிய 
வில்லை . மன்னிப்பீராக ! ராமன் வனம் சென்று ஐந்து 


முன்னாள் நிகழ்ச்சி 

191 
ராத்திரியாயிற்று என்று கணக்குச் சொல்லுகிறார்கள் . 
ஐந்து வருஷங்கள் ஆனதைப் போல் அல்லவா எனக் 
குத் தோன்றுகிறது . அவனை நினைந்து நினைந்து 
எனக்கு உண்டாகும் துக்கம் , நதிகளில் வெள்ளம் 
பொங்கிப் பெருகுவது போல் அதிகரிக்கிறது ! நான் 
என்ன செய்வேன் ? இந்தத் துயர வெள்ளத்தில் நான் 
என் வசமிழந்தேன் . என்னை மன்னிப்பீராக " என்றாள் . 

இவ்வாறு கௌசல்யை பேசிய அன்பான மொழி 
களைக் கேட்டுத் தசரதன் கொஞ்சம் ஆறுதலடைந் 
தான் . அந்தச் சமயம் சூரியன் மறைந்து இருள்மூட 
ஆரம்பித்தது . வேதனையால் ஓய்ந்துபோன அரசன் 
மெள்ளத் தூங்கிப் போனான் . 


அர்த்த ராத்திரியில் மறுபடியும் தசரதன் விழித் 
துக் கொண்டு பக்கத்தில் கௌசல்யாதேவி இருப் 
பதை யறிந்தான் . 

“ பிரியமானவளே ! இருக்கிறாயா பக்கத்தில் ? கர்ம 
பலனை மாற்ற முடியாது . நான் செய்த பாவத்தின் 
விளைவை இப்போது அனுபவிக்கிறேன் . அற்ப சந் 
தோஷங்களுக்காகப் பெருந் தீமை விளைவிக்கக் கூடிய 
காரியத்தை அறியாமையால் மக்கள் செய்து விடுகிறார் 
கள் . பிறகு பயனை அனுபவிக்கும் போது வருந்து 
கிறார்கள் . நான் சிறுவனாக இருந்த காலத்தில் குறி 
யைப் பார்க்காமல் ஓசையைக் கேட்டு அம்பு எய்யும் 
திறமை பெற்றிருந்தேன் . இந்தச் சாமர்த்தியத்தின் 
அற்ப சந்தோஷத்துக்காக ஒரு காலத்தில் நான் 
பெரும் பாவத்தைச் செய்ய நேர்ந்தது . அந்த நிகழ்ச்சி 
யைச் சொல்லுகிறேன் , கேள் " என்று ஆரம்பித்தான் . 


192 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அக்காலத்தில் நீ என்னை வந்து அடைந்திருக்க 
வில்லை . ஒரு நாள் இரவில் தேர் ஏறிச் சரயூ நதிக் 
கரையில் வேட்டை யாடப் போனேன் . மழை பெய்து 
மலை தாதுக்களும் புது மண்ணும் கலந்து பலவித நிறங் 
களில் ஜலம் எங்கு பார்த்தாலும் ஆறுகளாக ஓடிக் 
கொண்டிருந்தது . பட்சிகளின் சப்தம் ஒடுங்கிப் போய் 
வனம் தூங்கினாற் போல் இருந்தது . இரவில் தண்ணீர் 
குடிக்கப் புலி , கரடி முதலிய மிருகங்கள் வரும் சப் 
தத்தை வைத்துக் குறி பார்த்து அம்பு எய்யும் பயிற்சி 
எனக்கு இருந்தபடியால் அதைப் பயன் படுத்திப் 
பரீட்சிக்கலாம் என்று ஆசை தோன்றிற்று . நல்ல 
இருட்டு . அந்தச் சமயம் ஒரு யானை தண்ணீர் குடிக் 
கும் சத்தம் போல் “ பொளு ” “ பொளு" வென்று கேட் 
டது . உடனே சாமர்த்தியமாகச் சப்தத்தைக் குறி 
வைத்து அம்பை எய்தேன் . என்னுடைய அம்பு விஷ 
சர்ப்பம்போல் பாய்ந்து சரியாகவே போய்க் குறியைத் 
தாக்கிற்று . ஐயோ ! செத்தேன் ! என்று ஒரு மனிதக் 
குரல் கிளம்பியதைக் கேட்டுத் திடுக்கிட்டேன் . 

“ என் பேரில் யாருக்குத் துவேஷம் ? நான் 
யாருக்கும் ஒரு குற்றமும் செய்ய வில்லையே . தண்ணீர் 
மொண்டு கொண்டு போக வந்த என்னை எவனோ 
கொன்றானே ! என்ன பயனைக் கருதி என்னைக் கொன் 
றான் ? நான் ஒரு பாவமும் செய்ய வில்லையே . விரத 
வாழ்க்கை வாழும் தபஸ்வியான என் பேரில் யாருக்கு 
என்ன விரோதம் ? கண்ணில்லாத என் கிழத் தாயும் 
தகப்பனாரும் இனி என்ன செய்வார்கள் ? என்னையே 
நம்பி யிருந்தார்களே , அவர்கள் இனி எப்படி உயிர் 
வாழ்வார்கள் ? ஐயோ , நான் இப்படி அநியாயமாய்க் 
கொல்லப்பட்டேனே ! என்று பரிதாபக் குரலில் ஒரு 


முன்னாள் நிகழ்ச்சி 

193 
வன் அழுத வார்த்தைகளைக் கேட்டேன் . பெருந் திகி 
லடைந்து என் வில்லும் கையிலிருந்த அம்பும் கீழே 
நழுவி விழுந்தன . 

அழுகுரல் வந்த இடம் நோக்கிச் சென்றேன் . 
தலைமுடி விரிந்து சிதறி , உடல் எல்லாம் ரத்தமும் சேறு 
மாகத் தரையில் புரண்டு கொண்டிருந்த ஒரு தபஸ்வி 
யைக் கண்டேன் . பக்கத்தில் தண்ணீர்க்குடம் உருண்டு 
கிடந்தது . என்னைப் பார்த்ததும் அவர் கண்களிலி 
ருந்து வீசிய ஒளி என்னைச் சுடும்போ லிருந்தது . 

( 4 பாவி , நீயா என்னைக் கொன்றது ? தண்ணீர் 
மொள்ள வந்த என் பேரில் ஏன் அம்பு எய்து கொன் 
றாய் ? கண்ணிழந்த வயோதிகப் பெற்றோர் ஆசிரமத் 
தில் தாகத்தோடு காத்திருக்கிறார்களே ! நான் தண் 
ணீர் எடுத்துக் கொண்டு வருவேன் என்று இப்போ 
தும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் . அடே 
பாவி ! ஏன் என்னைக் கொன்றாய் ? ஐயோ தெய்வமே! 
என் தவமும் விரதமும் வேத அத்யயனமும் வியர்த்த 
மாய்ப் போயிற்றா ? நான் இப்படி அடிபட்டுக் கிடக்கி 
றேன் என்பது என் வயோதிகத் தாய் தந்தையருக்குத் 
தெரியாதே ! வருவான் , வருவான் என்று எதிர்பார்த்த 
வண்ணமாகவே இருப்பார்கள் . விஷயம் தெரிந்தாலும் 
நடக்க முடியாத கபோதிகள் என்ன செய்வார்கள் ? நீ 
யார் ? கோசல தேசத்து அரசன் அல்லவா ? என்னை 
அரசனா கொன்றான் ? சரி , அரசனே ! நீயே போய் 
அவர்களுக்கு விஷயத்தைச் சொல்லி அவர்கள் காலில் 
விழுந்து சரணமடைவாய் . இல்லாவிடில் அவர்களு 
டைய கோபம் உன்னை எரித்துவிடும் . அவர்களுடைய 
சாபம் உன்னைச் சாம்பலாக்கி விடும் . தாமதமின்றி 
அவர்கள் கிடக்கும் ஆசிரமத்துக்கு நேராகப் போவாய் . 


3 


194 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இங்கிருந்து அவ்விடத்திற்கு ஒற்றையடிப் பாதை 
போகிறது . அதன் வழியாகச் சீக்கிரம் சென்று உன் 
னைக் காப்பாற்றிக் கொள் . ஐயோ , இந்த அம்பு என் 
பிராணனை வேதனை செய்கிறது . இதை இழுத்து 
எடுத்து விட்டுப் போ என்றார் தபஸ்வி . 

“ தபஸ்வியின் உடலில் பாய்ந்திருந்த அம்பைப் 
பிடுங்கினால் அவருடைய வேதனை தீரும் . ஆனால் என் 
கையால் உடனே அவர் உயிரும் போய்விடும்படியான 
காரியத்தைச் செய்ய மனம் வரவில்லை . இந்தத் தரும் 
சங்கடத்தில் நான் ஒன்றும் செய்யத் தோன்றாமல் ஒரு 
கணம் திகைத்து நின்றேன் . 

“ அப்போது அந்த முனி குமாரர் , யோசிக்க 
வேண்டாம் . அம்பைப் பிடுங்கி விட்டு என் வேதனை 
யைத் தீர்த்து விடு . ஸ்திர சித்த மடைந்து விட்டேன் . 
உன் பாவத்தைப் பற்றி யோசிக்காதே . தைரியமாக 
அம்பைப் பிடுங்கி யெறிந்து என் உயிர் வெளியேறச் 
செய்வாய் என்று சொன்னார் . 

" அம்பைப் பிடித்து மெதுவாக இழுத்து விட் 
டேன் . உடனே தரையில் புரண்டு வேதனைப் பட்டுக் 
கொண்டிருந்த தபோதனர் என்னைப் பார்த்த வண் 
ணம் பெருமூச்சு விட்டு உயிர் நீத்தார் . 

“ இந்தப் பாவமல்லவா என்னை இப்போது வாட் 
டுகிறது . கபோதியான அந்தப் பெற்றோர்கள் பட்ட 
துக்கத்தை நான் இப்போது அனுபவிக்கிறேன் " 
என்றான் . 

31. உயிர் நீத்தான் ! 
அன்று அதற்குப் பிறகு நடந்ததையும் சொல்லு 
கிறேன் , கேள் ! ” என்றான் தசரதன் . 


" மகா 


உயிர் நீத்தான் ! 

195 
பாவ காரியத்தைச் செய்துவிட்டு ரிஷி 
குமாரர் உயிர் நீத்ததையும் பார்த்து விட்டு இனி 
என்ன செய்யலாம் என்று யோசித்தேன் . சரி , இவர் 
சொன்னபடி செய்வதே கடமையும் நன்மையும் என்று 
தீர்மானித்தேன் . அவருடைய குடத்தை எடுத்துச் 
சுத்தமான தண்ணீர் மொண்டு கொண்டு அவர் 
சொன்ன ஒற்றையடிப்பாதை வழியாகச் சென்று ஆசிர 
மத்தை யடைந்தேன் . அங்கே வயது முதிர்ந்த தாயும் 
தந்தையும் தங்கள் மகனுடைய வருகைக்காகக் காத் 
திருந்ததைக் கண்டேன் . சிறகிழந்த இரண்டு பட்சி 
களைப் போல் சுருங்கிப்போன தேகங்களோடு இருந்த 
இடத்திலிருந்து நகர முடியாதவர்களாக ஆசிரமத்தில் 
உட்கார்ந்திருந்தார்கள் . இருவரும் கண் 

கண் பார்வை 
யிழந்தவர்கள் . ஏன் தண்ணீர் கொண்டுவரப் போன 
வன் இத்தனை நேரமாகியும் இன்னும் வரவில்லை 
என்று தங்கள் மகனைப் பற்றிப் பேசிக்கொண்டிருந் 
தார்கள் . ஐயோ ! இவர்கள் எதிர்பார்த்துக் கொண் 
டிருப்பவனை நான் கொன்றுவிட்டு இவர்களை அநா 
தைகளாக்கி விட்டேனே ! என்று பயமும் துயரமும் 
அடைந்து மெள்ள நடந்து போனேன் . என் காலடிச் 
சத்தத்தைக் கேட்டதும் தந்தையானவர் . அப்பனே . 
சீக்கிரம் தாகத்துக்குத் தா . ஏன் இவ்வளவு நேரம் ? 
ஆற்றில் விளையாடிக்கொண்டு காலம் கழித்தாயா ? 
உன் தாயார் தாகத்துக்குத் தவிக்கிறாள் . அப்பனே ! 
ஏன் பேசமாட்டேன் என்கிறாய் ? நானாவது உன் தாயா 
ராவது ஏதாகிலும் குற்றம் செய்தோமா ? நீ எங்கள் 
பேரில் கோபங்கொள்ளலாகாது . நீ ஒழுக்கம் குறை 
யாத தரும் சீலன் . நீதான் எங்களுக்குக் கதி என் 
பதை நீ அறிவாய் . பார்வை யிழந்த எங்களுக்கு 


196 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நீதான் கண்ணாவாய் . மகனே , எங்கள் இருவருடைய 
உயிரும் நீயேதான் ! ஏன் பேசாமலிருக்கிறாய் ? நான் 
இப்படிச் சொல்லுகிறேன் என்று கோபமா ? இப்படி 
அந்தப் பல்லில்லாத கிழவர் குழ குழ வென்று பேசி 
னார் . நானோ சாப பயத்தால் நடுங்கினேன் . மெள்ள 
தைரியப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தேன் : 

“ சுவாமி , நான் தசரதன் ; உங்கள் ஆணைக்குக் 
கட்டுப்பட்ட க்ஷத்திரியன் . உங்களுடைய குமாரன் 
அல்ல . என் பூர்வ ஜன்ம பாவத்தின் பயனாக யாவரா 
லும் வெறுக்கத் தக்க பெரும் பாவச் செயலைச் செய்து 
விட்டு உங்கள் முன் வணங்கி நிற்கிறேன் . பகவானே ! 
நான் யானையோ புலியோ வேறு காட்டு மிருகம் ஏதே 
னும் வரும் என்று நதிக்கரையில் இரவில் வேட்டை 
யாடப் போனவன் , குடத்தில் தண்ணீர் மொள்ளும் 
சப்தத்தைக் கேட்டு , காட்டு யானை தண்ணீர் குடிக் 
கிறது என்று எண்ணி , இருட்டில் பாணத்தை எய்து 
உங்கள் அருமைக் குமாரனைத் தெரியாமல் கொன்று 
விட்டேன் . எய்த சரம் மார்பில் 

பாய்ந்து கீழே 
விழுந்து ரத்த வெள்ளத்தில் புரண்டு கொண்டிருந் 
ததை நான் போய்ப் பார்த்ததும் , ஐயோ , என் அறியா 
மையால் நடந்து விட்டதே என்று துயரமும் திகிலும் 
அடைந்து இன்னது செய்வதென்று தெரியாமல் 
திகைத்தேன் . உங்களுடைய குமாரர் வேண்டுகோ 
ளின்படி அவருடைய வேதனை தீருவதற்காக மார்பில் 
பாய்ந்த அம்பை நான் இழுத்து எடுத்து விட்டேன் . 
உங்கள் குமாரர் மேலுலகம் சென்று விட்டார் . நான் 
அஞ்ஞானத்தில் செய்துவிட்ட பாதகத்தைச் சொன் 
னேன் . இனி உங்கள் திருவுள்ளம் எப்படியோ அப்படி , 
சாபத்துக்குக் காத்திருக்கிறேன் அடியேன் என்றேன் . 


உயிர் நீத்தான் ! 

197 
“ நான் சொன்ன பயங்கர விருத்தாந்தத்தைக் 
கேட்ட கிழவர்கள் பேச்சிழந்தனர் . கண்களிலிருந்து 
கண்ணீர் தாரை 

தாரை தாரையாகப் பெருகிற்று . பிறகு 
கிழவர் சொன்னார் : அரசனே , நீ செய்தது மிகப் 
பெரிய பாவம் . ஆயினும் தெரியாமல் செய்தாய் . நீயே 
வந்து சொல்லவும் செய்தாய் . ஆதலினால் பிழைத்தாய் . 
எங்களிருவரையும் அங்கே கொண்டுபோய்ச் சேர்ப்பா 
யாக . மகனைத் தொட்டுத் தடவி தருமராஜன் வசம் 
போய்ச் சேர அனுப்பி விடுவோம் என்றார் . 

“ அப்படியே அவர்கள் இருவரையும் தூக்கிக் 
கொண்டு ஆற்றங்கரையில் ரிஷி குமாரர் விழுந்து 
கிடக்கும் இடத்துக்குச் சென்றேன் . உயிர் நீத்த 
உடலைத் தடவி , அழுது , அவர்கள் தங்கள் துக்கத் 
தைத் தீர்த்துக் கொண்டு பிறகு குமாரனை ஆசீர் 
வதித்து , தகனக் கிரியைகள் செய்து முடித்தார்கள் . 

எங்களுக்கு நீ விளைத்த துக்கம் அரசனே நீயும் 
அனுபவிப்பாய் . புத்திர சோகத்தால் நீயும் மாள்வாய் 
என்று சொல்லி விட்டு இருவரும் சிதையிலேறித் 
தீக்கிரையாகிச் சுவர்க்கம் சென்றார்கள் . நான் அன்று 
செய்த பெரும் பாவம் இன்று என்னைப் பற்றிக் 
கொண்டது . 

“ பத்தியத்திற்கு மாறான உணவை யுண்ட நோயா 
ளியின் வியாதி அதிகரித்து அவனைக் கொல்லுவது 
போல அந்தப் பாவம் இப்போது என்னைக் கொல்லப் 
போகிறது . அந்தக் கண் தெரியாத கிழவர் தம் துக் 
கத்தைப் பொறுக்க மாட்டாமல் சொன்ன சொல் 
உண்மையாயிற்று . என்னாலேயே என் அருமை மகன் 
வனத்துக்குத் துரத்தப்பட்டான் . அந்தத் துக்கத்தில் 
இன்று யமாலயம் செல்லப் போகிறேன் . 


198 

சக்கரவர்த்தித் திருமகன் 
" எதிர்பாராதபடியும் சுபாவத்துக்கு விரோதமாக 
வும் நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வேறு காரணமில்லை. 
நான் ஏன் இப்படி மோசம் போக வேண்டும் ? நான் 
ராமனைக் காட்டுக்குப் போ என்றாலும் அவன் ஏன் 
என் வார்த்தையைச் சிரமேற்கொண்டு வனம் போக 
வேண்டும் ? கௌசல்யே , பார்வையை இழந்தேன் . 
நீ என் கண்களுக்குத் தெரியவில்லை . மரணம் நெருங்கு 
கிறது . அருகில் வா . எல்லாம் முடிந்தது . யமதூதர்கள் 
புறப்படு என்கிறார்கள் . ராமன் வருவானா? அவனைப் 
பார்த்துவிட்டு உயிர் நீப்பேனா? மார்பு அடைக்கிறது . 
இனி ஏதும் மிச்சம் இல்லை . விளக்கில் எண்ணெய் 
வற்றிப் போயிற்று , கௌசல்யே ! சுமித்ரே! " என்று 
சொல்லி , வரவரப் பேச்சு அடங்கிப்போய் அன்றிரவே 
உயிர் நீத்தான் அரசன் . 


வால்மீகி முனிவர் ராமாயணத்தை ஆரம்பிக்கும் 
போது எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஓதி 
யவன் , தீர்க்கதரிசி , தேஜஸ் அடைந்தவன் , யுத்தங் 
களில் வெற்றி பெற்ற வீரன் , யாகங்கள் செய்து முடித் 
தவன் , தருமத்தில் ஈடுபட்டவன் . ரிஷியைப் போன்ற 
வன் , மூவுலகங்களிலும் புகழ் பெற்றவன் , பகைவர் 
களை யொழித்தவன் , பல அரசர்களின் நட்பை அடைந் 
தவன் , புலன்களை யடக்கி யாளும் திறமை கொண் 
டவன் , பெருஞ் செல்வம் திரட்டியதில் இந்திரன் 
குபேரன் இவர்களுக்குச் சமானமானவன் , ராஜ்ய 
பரிபாலனத்தில் மனுவைப் போன்றவன் என்று 
சொல்லுகிறார் , தசரதனைப் பற்றி . அந்தத் தசரதன் 
புத்திர சோகத்தால் கர்ம விதிப்படி தாங்க முடியாத 
துக்கத்தை யடைந்து உயிர் நீத்தான் . 


காண 


பரதனுக்குச் செய்தி 

199 
அடிக்கடி மூர்ச்சை போவதும் பிறகு பிரக்ஞை 
வருவதுமாக இருந்த தசரதன் உயிர் நீத்த விஷயம் 
பக்கத்திலிருந்த கௌசல்யை , சுமத்திரைக்குக் கூடத் 
தெரியவில்லை . அவர்களும் சோகத்தாலும் கண் 
விழித்த களைப்பாலும் அந்தப்புரத்தில் ஒரு மூலையில் 
அயர்ந்து கிடந்தார்கள் . பொழுது விடியும் காலத்தில் 
சூத மாகத காயகர்கள் அந்தப்புர வாயிலில் வழக்கம் 
போல் கூடி அவரவர்களுடைய கிரமப்படி அரசனை 
யெழுப்ப சுப்பிரபாதம் பாடவும் வாத்தியம் வாசிக்கவும் 
செய்தார்கள் . அரசன் எழுந்திருந்ததாகக் 
வில்லை . அரசன் எழுந்ததும் அவன் தேவைகளைக் 
கவனிக்க வேண்டிய பணியாட்கள் வெகு நேரம் காத் 
திருந்துவிட்டு , இன்று அரசன் ஏன் இன்னும் எழுந் 
திருக்கவில்லை ? என்று சந்தேகத்துடன் உள்ளே 
பிரவேசித்தார்கள் . அரசன் உயிரற்றுக் கிடப்பதைக் 
கண்டார்கள் . 

பிறகு அரண்மனை முழுவதும் விஷயம் தெரிந்து 
ஒரே துயரக் கடலாயிற்று . மூவுலகும் புகழ் பெற்ற 
தசரத மகாராஜாவின் மனைவியர் ஒருவர் கையை 
ஒருவர் பிடித்துக் கொண்டு துக்கம் தாங்காமல் 
அநாதைகள் போல் அழுதார்கள் . 

32. பரதனுக்குச் செய்தி 
கௌசல்யா தேவி இறந்து போன அரசனைக் 
கட்டிக்கொண்டு , " இன்றே நானும் 

அரசனோடு 
கட்டை ஏறுவேன் . புத்திரனில்லாமலும் புருஷனில் 
லாமலும் அனாதையாக என்னால் ஜீவித்திருக்க முடி 
யாது ” என்று அழுது கொண்டே யிருந்தாள் . அரண் 
மனையில் கூடிய பெரியோர்களும் உத்தியோகஸ்தர் 


200 

சக்கரவர்த்தித் திருமகன் 
களும் கஷ்டப்பட்டு அவளை 

மெதுவாக 

விலக்கி 
அழைத்துச் சென்றார்கள். 

பிறகு உத்தர கிரியைகளைப் பற்றி யோசித்தார் 
கள் . அரசனுடைய புதல்வர்கள் யாருமே பக்கத்தி 
லில்லை ; ராம லக்ஷ்மணர்கள் வனம் சென்று விட்டார் 
கள் ; பரதனும் சத்ருக்னனும் மாமன் வீட்டில் வெகு 
தூரத்திலிருந்தார்கள் . என்ன 

செய்வ தென்று 
யோசித்து முடிவில் பரதனுக்குச் சொல்லியனுப்புவது 
என்று தீர்மானித்தார்கள் . அவன் வந்து சேரும் 
வரையில் தேகம் கெடாமலிருக்க ஏற்பாடுகள் செய் 
தார்கள் . 

உலகமெல்லாம் புகழ் பரவிப் பல்லாண்டு அரசு 
புரிந்த மகாராஜாவினுடைய உடலானது எண்ணெய்க் 
கொப்பரையில் கிடந்தது ! அயோத்தியா நகரம் தன் 
பிரபாவத்தை இழந்து இருளில் ஆழ்ந்தது . எங்கும் 
அழுகுரலும் கண்ணீருமாக இருந்தது . ஜனங்கள் 
ஆண்களும் பெண்களும் கூடிக் கூடிக் கைகேயியை 
நிந்தித்துப் பேசினார்கள் . ஊர் முழுவதும் பெருங் 
கவலையில் மூழ்கிற்று . இளவரசனாக வேண்டியவன் 
காடு சென்றான் . பரதன் நகரத்தில் இல்லை . ராஜ்யத் 
துக்குப் பெரும் ஆபத்து வரும் என்று திகிலடைந் 
தார்கள் . அரசனில்லாமல் ஒரு மக்கட் கூட்டம் இருக்க 
முடியும் என்பதை அந்த நாளில் யாரும் கண்ட 
தில்லை . 

அன்றிரவு எப்படியோ கழிந்தது . மறு நாள் காலை 
மந்திரிகளும் காரியஸ்தர்களும் பெரியோர்களும் சபா 
மண்டபத்தில் கூடினார்கள் . மார்க்கண்டேயர் , மௌத் 
கல்யர் , வாமதேவர் , காசியபர் , காத்தியாயனர் , கௌத 
மர் , ஜாபாலி இன்னும் பல வேதியர்களும் சுமந்திரன் 


பரதனுக்குச் செய்தி 

201 
முதலிய மந்திரிகளும் வசிஷ்டரை வணங்கி , " சுவாமி , 
ஒரு ராத்திரி ஒரு நூற்றாண்டாக இருந்தது . மகா 
ராஜா சுவர்க்கம் சென்றார் . ராமனும் லக்ஷ்மணனும் 
வனம் சென்று விட்டார்கள் . பரதனும் சத்ருக்னனும் 
கேகய நாட்டில் பாட்டன் வீட்டில் வெகு தூரத்தில் 
இருக்கிறார்கள் . தேசம் அராஜக நிலையிலிருக்கிறது . 
உடனே யாரையாவது ராஜ்யப் பொறுப்பை ஏற்றுக் 
கொள்ளச் செய்ய வேண்டும் . அரசன் இல்லாத தேசம் 
பாழாகப் போகும் அல்லவா ? 

அரசன் இல்லாத நாட்டில் நியாயமிருக்காது . 
தகப்பன் சொற்படி மகன் கேட்க மாட்டான் . மனைவி 
புருஷனுக்குக் கட்டுப்படமாட்டாள் . மழை கூடப் பெய் 
யாது . நாடெல்லாம் திருட்டும் கொள்ளையுமாக இருக் 
கும் . ஜனங்களுக்குள் பரஸ்பர நம்பிக்கையும் ஒத் 
துழைப்பும் இருக்காது . பயிர்த் தொழில் , வியாபாரம் 
எதுவுமே சரிவர நடக்காது . அரசனுடைய காப்பின்றி 
எப்படிப் போக்குவரவு , வியாபாரம் , அல்லது பயிர்த் 
தொழில் நடக்கும் ? செல்வம் குன்றிப் போகும் , தேவா 
லயங்களில் திருவிழாக்களும் பூஜைகளும் சரியாக 
நடைபெறாமல் நாட்டில் மக்களுடைய வாழ்க்கை எல் 
லாம் கெட்டுப்போகும் . இதிகாசங்களையும் புண்ணிய 
கதைகளையும் சொல்லுவோரும் இருக்கமாட்டார்கள் , 
கேட்போரும் இருக்க மாட்டார்கள் . கதவைத் திறந்து 
வைத்துத் தூங்க முடியாது . 

நாகரிகம் என்பது 
தேய்ந்து தேய்ந்து ஒழிந்தே போகும் . தவம் , விரதம் , 
ஆனந்தம் ஏதுமே இருக்காது . சாஸ்திரம் படிப்போர் 
இருக்க மாட்டார்கள் . அரசன் ஒருவன் இருந்து நாட் 
டின் அமைதியைக் காத்தால் அல்லவோ இவை 
யாவும் நடைபெறும் ? அரசனில்லாவிடில் பெண்க 


202 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ளுடைய இயற்கை அழகும் அலங்காரமுங்கூட ஒழிந்து 
போகும் . தன் பொருள் , தனது என்கிற உறுதி 
யில்லாமல் போகும் . மீன்களைப் போல் ஒருவரை 
யொருவர் தின்று சாவார்கள் . கொடுமையும் துன்ப 
மும் வளர்ந்து கொண்டு போய் நாடு பாழாகப்போகும் . 
நாட்டில் நிலைத்து நிற்க வேண்டிய எல்லாவித 
நன்மைகளுக்கும் ஒரு அரசன் வேண்டும் . ” 
இவ்வாறெல்லாம் அந்தச் சபையில் கூடிய 

பெரி 
யோர் அராஜகத்தின் அபாயங்களைப் பற்றிப் பேசிய 
தாக வால்மீகி அழகாக வர்ணித்திருக்கிறார் . “ நாடெல் 
லாம் இருள் மூடிவிட்டாற் போலாகிவிட்டது . தருமம் 
அழிந்தே போகும் போலிருக்கிறது . உடனே அரசனை 
அமைத்துக் கொள்ள வேண்டும் " என்றார்கள் . 

சாமர்த்தியமான தூதர்களை அழைத்து வசிஷ்டர் 
" உடனே புறப்படுங்கள் . நான் சொல்வதைக் கவன 
மாய்க் கேளுங்கள் . எங்கும் நிற்காமல் அதி வேகமாகப் 
போய்க் கேகய தேசம் சேரவேண்டும் . உங்கள் முகங் 
களிலாவது நடவடிக்கைகளிலாவது துக்கக் குறிகள் 
ஏதும் இருக்கக் கூடாது . பரதன் தாங்கமாட்டான் . 
அரசன் இறந்துபோன விஷயத்தை வெளியிடாமல் 
இருக்க வேண்டும் . குலத்தின் குருவும் மந்திரிகளும் 
ங்களை உடனே அயோத்தியைக்கு வரும்படியாகச் 
சொல்ல எங்களை அனுப்பி யிருக்கிறார்கள் என்று 
மட்டும் பரதனுக்குச் சொல்லுங்கள் . உடனே புறப் 
பட்டு வரச்சொல்லி அழைத்து வரவேண்டும் . ராமனும் 
சீதையும் வனம் போன விஷயமாவது , அரசன் துக்கப் 
பட்டு மரணமடைந்ததைப் பற்றியாவது ஒன்றும் 
சொல்ல வேண்டாம் . துக்கக் குறிப்பு இல்லாமலிருப்ப 
தற்காக ஆபரணங்களும் ஆடைகளும் எடுத்துக் 


பரதனுக்குச் செய்தி 

203 
கொண்டு போய்க் கேகய ராஜனுக்கு வழக்கம் போல் 
தந்து மரியாதை செய்யுங்கள் என்றார் . 

வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் 
தீமை இலாத சொலல் 
பொய்ம்மையும் வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 

தன்மை பயக்கு மெனின் 
என்று குறளாசிரியர் சொல்லி யிருப்பதின் பொருள் 
இதனின்று அறியலாம் . 

தூதர்களும் உடனே தாமதமின்றிப் பிரயாணத் 
துக்கு வேண்டிய உணவு , உடை யெல்லாம் கட்டிக் 
கொண்டு மரியாதைப் பரிசுகளும் எடுத்துக்கொண்டு 
வேகமாகச் செல்லும் குதிரைகளில் ஏறிக் குறுக்கு 
வழியாகக் காடும் மலையும் ஆறுகளும் கடந்து சென் 
றார்கள் . 

கேகய தேசம் , அயோத்தியையிலிருந்து வெகு 
தூரத்தி லிருந்தது . அது தற்காலத்துப் பஞ்சாப் தேச 
மும் அதற்கும் மேற்கிலிருக்கும் பிரதேசமுமாக வைத் 
துக் கொள்ளலாம் . மலைகளும் ஆறுகளும் தாண்டிக் 
குதிரைகள் மிகவும் களைத்துப் போய்த் தூதர்கள் 
கேகய ராஜாவின் பிரதான நகரமான ராஜக்கிரகம் 
போய்ச் சேர்ந்தார்கள் . மறு நாள் காலை பரதனைப் 
பார்க்க ஏற்பாடு செய்தார்கள் . 

தூதர்கள் போய்ச் சேர்ந்த அன்று , இரவில் 
பரதன் பயங்கரமான கனவுகளைக் கண்டு , அதனால் 
காலை எழுந்தபோது கவலை கொண்டு , முகம் வாடி 
எழுந்தான் . அவனுடைய சினேகிதர்கள் இதைக் 
கண்டு நர்த்தனமும் ஹாஸ்யமும் செய்து இன்னும் 
பலவிதத்தில் அவன் கவலையைப் போக்கி வாடிய 


204 


சக்கரவர்த்தித் திருமகன் 


முகத்தை மலரச் செய்ய முயன்றார்கள் . ஆயினும் 
அவன் கவலைப்பட்ட நிலையிலேயே இருந்தான் . 

அன்பின் ரகசிய வேகங்களை நாம் இன்னும் முற் 
றிலும் காணவில்லை . தசரதனுடைய மனோவேதனை 
யும் மரண சங்கடமும் வெகு தூரத்திலிருந்த பரத 
னுடைய உள்ளத்தை யடைந்து தாக்கிக் கனவை 
உண்டாக்கியதாகக் கருதலாம் . 

" என் பிரிய சகோதரனான ராமனோ, அல்லது லக்ஷ் 
மணனோ அல்லது நானோ மரணம் அடையப்போவ 
தாகத் தோன்றுகிறது . அதிகாலையில் கண்ட கனவு 
வீண் போகாது என்று சொல்லுவார்கள் . பயங்கர 
மான ஸ்வப்பனத்தைக் கண்டேன் . என் மனம் விவ 
ரிக்க முடியாத கலவர நிலையிலிருக்கிறது . ரொம்பவும் 
திகிலாக இருக்கிறது . என்ன செய்வேன் ? " என்று 
சொல்லிக் கொண்டே யிருந்தான் . அச்சமயம் தூதர் 
கள் தாங்கள் வந்திருப்பதைத் தெரிவித்து , சந்நி 
தானத்துக்கு வர அனுமதி கேட்டார்கள் . 

கேகய ராஜனும் அவனுடைய குமாரன் யுதாஜித் 
தும் தூதர்களை வெகு மரியாதையுடன் வரவேற்றார்கள் . 
அவர்களும் செலுத்தவேண்டிய வணக்கங்களை முறைப் 
படி செலுத்திய பிறகு பரதனை நோக்கிச் சொன் 
னார்கள் : 

" புரோகிதர்களும் மந்திரிகளும் தங்களுக்கு மங் 
கள வாழ்த்துக்கள் சொல்லி , உடனே அயோத்தியா 
நகரத்துக்கு அழைத்துவர எங்களை அனுப்பி யிருக் 
கிறார்கள் . மிக அவசரமான காரியம் என்று சொல்லி 
யனுப்பி யிருக்கிறார்கள் . இந்த வஸ்திரங்களையும் ஆப 
ணங்களையும் தாங்கள் தொட்டு அரசனுக்கும் மாம 
னுக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் " என்று அவர்கள் 


களங்கமற்ற உள்ளம் 

205 
கொண்டு வந்த ஆன் 

டையாபரணப் பொருள்களைப் 
பர தன் முன் வைத்தார்கள் . 

அவனும் அவற்றைப் பெற்றுக்கொண்டு , தந்தை 
தசரதன் க்ஷேமமா ? ராமனும் லக்ஷ்மணனும் சுகமா ? 
அனைவரும் நோயொன்று மில்லாமல் . சுகமாக இருக் 
கிறார்களா ? என்று விசாரித்தான் . 

“ அனைவரும் நோயின்றி இருக்கிறார்கள் ராஜ 
குமாரனே ! உன் மங்களத்தை எல்லாரும் கோரு 
கிறார்கள் . அதற்காகவே சீக்கிரம் வரச் சொன்னார்கள் " 
என்றார்கள் . 

உண்மையை மறைத்துப் பேசினார்கள் . ஆயினும் 
அவர்களுடைய பேச்சு பரதனுக்குப் பட்டாபிஷேகம் 
நடக்க வேண்டும் என்பதைத் தொனிக்கச் செய்தது . 

தூதர்களுடைய விருப்பப்படியே அயோத்தியை 
போக ராஜகுமாரன் தன்னுடைய பாட்டனார் , மாமன் 
முதலியவர்களுடைய அனுமதியைக் கேட்டுப் பெற் 
றான் . பரதன் அயோத்தியைக்கு உடனே போவதற் 
கான ஏற்பாடுகளைக் கேகய ராஜனும் யுதாஜித்தும் 
செய்தார்கள் . அயோத்தியையில் தசரத மகாராஜா 
வுக்கும் ராமனுக்கும் மற்றவர்களுக்கும் தருவதற் 
கென்று கேகய ராஜ்யத்தில் கிடைக்கக்கூடிய மிக விலை 
உயர்ந்த சன்மானப் பொருள்களைத் திரட்டித் தேர் 
களில் வைத்து , பரதனையும் சத்ருக்கனனையும் பெரும் 
பரிவாரத்துடன் அனுப்பி வைத்தார்கள் . தேர்கள் 
வேகமாக அயோத்தியை நோக்கிச் சென்றன . 

களங்கமற்ற உள்ளம் 
பரதனும் பரிவாரமும் வெகு துரிதமாகவே புறப் 
பட்டு , வேகமாகப் பிரயாணம் செய்தார்கள் . குதிரை 


33 . 


ஊரை 


206 

சக்கரவர்த்தித் திருமகன் 
களுக்கு ஆங்காங்கு குளிப்பாட்டித் தீனி போட்டு 
இரவில் சில இடங்களில் தங்கி எட்டாவது தினம் 
அதிகாலையில் அயோத்தியா நகரம் வந்து சேர்ந் 
தார்கள் . 

“ இதென்ன சாரதியே , நகரம் , நான் 
விட்டபோது இருந்த மாதிரி இல்லை . எப்போதும் 
கலகல வென்று சந்தோஷமாக இருக்குமே ? இன்று 
அப்படி இல்லை . காலையில் நகரத்திலிருந்து ஜனங்கள் 
வெளியே வருவதும் உள்ளே புகுவதுமாக எப்போது 
முள்ள காட்சி இன்று காணவில்லையே ? " 

இவ்வாறு பரதன் சந்தேகப்பட்டுச் சார தியுடன் 
பேசிக்கொண்டே போனான் . 

" ஊருக்கு வெளியே தோட்டங்களில் சந்தோஷ 
முகங்களுடன் இருக்க வேண்டிய மகளிரும் யுவர்களும் 
இன்று ஏன் துக்கக் குறிப்புகளோடு காணப்படுகிறார் 
கள் ? எல்லாம் ஏதோ துயர நிலையில் இருப்பதாகத் 
தோன்றுகிறது " என்றான் . 

மங்கள வாத்தியங்கள் ஏதும் முழங்கவில்லை; 
புஷ்பம் அணிந்து , சந்தனம் பூசி உல்லாசமாக இருக் 
கும் நகரவாசிகள் யாரையும் காணவில்லை .. ஊரில் 
வழக்கமாகக் கேட்கும் பேரிகை மிருதங்க ஒலி காதில் 
விழவில்லை . இது என்ன ஆச்சரியம் ! பல கெட்ட சகு 
னங்கள் காணப்படுகின்றனவே ! என் கவலையை 
அடக்க முடியவில்லை என்றான் . 

வைஜயந்தம் என்ற கோட்டை வாயில் வழியாகப் 
பரதனுடைய ரதம் நகரத்துக்குள் பிரவேசித்தது . 

-த்தெருவுகளும் மாளிகைகளும் கோயில்களும் 
எவ்வித அலங்காரமு மில்லாமல் சரியாக மெழுகிக் 
கோலமிடாமலும் இருந்ததைப் பார்த்தான் . ஜனங்கள் 


கடை 


களங்கமற்ற உள்ளம் 

207 
பட்டினி கிடந்த முகங்களோடு காணப்பட்டார்கள் .. 
கெட்ட நிமித்தங்களே மேலும் மேலும் காணப்பட்டன . 
எல்லாவற்றையும் பார்த்து பரதன் , ஏதோ பெரும் 
விபத்துத்தான் நடந்திருக்கிறது என்று நிச்சயித்துக் 
கொண்டான் . அதற்காகவே இவ்வளவு அவசரமாக 
உடனே வரவேண்டும் என்று சொல்லியனுப்பினார்கள் 
என்றும் கண்டான் . 

தசரதனுடைய மாளிகைக்குள் பிரவேசித்தான் .. 
அங்கே தந்தையைக் காணவில்லை . 

கவலை இன்னும் 
அதிகரித்தது . உடனே தாய் கைகேயியைப் பார்க் 
கலாம் என்று அவளுடைய மாளிகைக்குள் புகுந்தான் . 
ஊரிலிருந்து திரும்பி வந்த தன் மகனைப் பார்த்ததும் 
கைகேயி அவனைக் கட்டி யணைத்துக் கொள்ளத் தன் 
தங்க ஆசனத்தை விட்டுக் குதித்து இறங்கினாள் . 

அவனும் அவள் கால்களைத் தொட்டு வணங்கி 
னான் . மகனை அணைத்து உச்சி மோந்து , வந்தாயே , 
அப்பனே ! மகாராஜனாக இருப்பாய் ! பிரயாணம் சுக 
மாக இருந்ததா ? மாமன் முதலானோர் க்ஷேமமா ? 
அங்குள்ளவர்கள் எல்லோரையும் பற்றிச் சொல் ! " 
என்று மடியின் மீது உட்கார வைத்துக் கொண்டு 
மிக்க பரிவுடன் கேட்டாள் . 

நான் வந்து சேர ஏழு நாள் ஆயிற்று . அங்கே 
எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் . பாட் 
டனார் , மாமன் யுதாஜித் எல்லோரும் உன் சுகத்தை 
விசாரித்ததாகச் சொல்லச் சொன்னார்கள் . நிறையச் 
சன்மானங்கள் கொடுத்தனுப்பி யிருக்கிறார்கள் . எல் 
லாம் பின்னால் வரும் . நான் அவசரமாக முன் ரதத் 
தில் வேகமாக வந்தேன் . மிக முக்கியமான காரியம் ,, 
உடனே வரவேண்டு மென்று இங்கிருந்து வந்த 


208 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தூதர்கள் 


என்னை மட்டும் வேகமாக முன்னால் 
அழைத்து வந்தார்கள் . இதற்கென்ன காரணம் , 
அம்மா ? மகாராஜாவைப் பார்த்து வணங்க அவ 
ருடைய மனைக்குச் சென்றேன் . அவர் அங்கே இல்லை . 
இங்கேயும் அவருடைய ஆசனம் காலியாக இருக் 
கிறது . இங்கேதானே வழக்கமாகப் படுத்திருப்பார் . 
ஒரு வேளை பெரிய தாயார் மனைக்குப் போயிருக் 
கிறாரோ ? நான் உடனே அவரைத் தரிசித்து வணக் 
கம் செலுத்த வேண்டும் ” என்றான் . 

நடந்த நிகழ்ச்சிகள் ஒன்றும் அறியாத தன் மக 
னுடைய இந்தக் கேள்விக்கு ராஜ்யாதிகார ஆசையால் 
மதியிழந்து போன கைகேயி பதில் சொல்லுகிறாள் : 

குழந்தாய் ! உன் தகப்பனார் உலகத்தில் பிறந் 
தவர்கள் அடையவேண்டிய சுகபோகங்களை யெல் 
லாம் அடைந்தார் . அரசர் மகா பாக்கியவான் . பெரும் 
புகழ் பெற்றவர் . செய்ய வேண்டிய பெரிய வேள்வி 

யெல்லாம் செய்து தீர்த்தார் . நல்வழியில் 
நின்றவர்களுக்குப் புகலிடமா யிருந்தார் . அவர் 
அடைய வேண்டிய பரமபதத்தை அடைந்துவிட்டார் ! " 
என்றாள் . 

இதைக் கேட்டதும் பரதன் , " ஐயோ ! நான் செத் 
தேன் " என்று கதறி , அழகிய நீண்ட கைகளை விரித் 
துக் கொண்டு கீழே விழுந்தான் . 

பின்னர் எழுந்து , அரசனுடைய படுக்கையைப் 
பார்த்து , " இந்தப் படுக்கை சூனியமாகப் போயிற்றே ! " 
என்று அங்கவஸ்திரத்தால் முகத்தை மூடிக்கொண்டு 
கண்ணீர் தாரை தாரையாகப் பெருக , அரசகுமாரன் 
ஏழை அநாதையைப் போல் அழுதான் . இளம் யானை 
யைப் போன்ற தேகமும் , சந்திரனைப் போன்ற முக 


களை 


களங்கமற்ற உள்ளம் 

209 
மும் கொண்ட வீரன் பூமியில் விழுந்து புரண்டு அழு 
தான் . காட்டில் கோடரியால் வெட்டித் தள்ளப்பட்ட 
பெரிய ஆச்சா மரம்போன்று தரையில் கிடந்த மகனைப் 
பார்த்து கைகேயி , " எழுந்து நில் , அரசனே ! எழுந்து 
நில் ! தரையில் ஏன் கிடக்கிறாய் ? இது அரசனுக்குத் 
தகாது . பெரியோர்களுடைய பெரு மதிப்பும் நல்ல 
கீர்த்தியும் பெற்றிருக்கிறாய் . சனாதன வேத வழியில் 
நின்று தருமமும் வேள்வியும் செய்யும் பதவியை 
அடைந்திருக்கிறாய் . உன் மதி ஜோதிமய சூரியனைப் 
போல் பிரகாசிக்கிறது . உனக்கு ஒரு குறையுமில்லை . 
மனக் கலக்கத்தை யொழித்து , தைரியம் பூண்டு 
எழுந்து நில் ! " என்றாள் . 

களங்க மென்பது துளிகூட இல்லாத உள்ளத் 
தைப் பெற்ற மகான் பரதன் . வெகு நேரம் அழுது 
புரண்டு அலறிய பின் எழுந்து தாயைப் பார்த்து , 
" அரசன் ராமனுக்கு யுவராஜ்ய அபிஷேகம் வெகு 
விமரிசையாகச் செய்வான் ; திரும்பி வந்து அதை 
யெல்லாம் பார்க்கலாம் என்கிற ஆசையோடல்லவா 
நான் மாமன் வீட்டுக்குப் புறப்பட்டுப் போனேன் . 
இப்போது இப்படி யாகிவிட்டதே. ஐயோ ! என்னால் 
பொறுக்க முடியவில்லையே ! தந்தையின் பிரிய முகத் 
தைக் காணவில்லையே ! என்ன வியாதி , எப்படி வந்து 
விட்டது ? நான் பக்கத்தில் இல்லாமல் போய்விட் 
டேனே , என் அம்மா ! ராமனும் மற்றவர்களும் அல் 
லவோ புண்ணியம் செய்தவர்கள் . தந்தையை உப 
சரித்து நோயின் உபத்திரவத்தைத் தணித்து வந்தார் 
கள் . அவர்கள் பாக்யசாலிகள் . எனக்கு அந்த பாக் 
கியம் இல்லாமற் போய்விட்டதே ! என் உடம்பில் 
பட்ட மண்ணைத் தன் கையால் பிரியமாகத் துடைப் 


14 


நான் 


210 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பாரே . அவர் கைகள் என் உடலில் படும்போது அந்த 
ஸ்பரிசம் சொல்ல முடியாத ஆனந்தத்தைத் தந்ததே ! 
நான் அவருக்குக் கொஞ்சமும் உதவாமல் போய்விட் 
டேனே ! அம்மா ! அண்ணன் ராமன் எங்கே ? அவனே 
எனக்குப் பிதாவும் குருவும் . உடனே அவனைக் கண்டு 
அவன் பாதத்தில் விழவேண்டும் . இனி அவனே அல் 
லவோ எனக்குக் கதி ? அம்மா , கடைசியாகத் தந்தை 
எனக்காக என்ன சொல்லிவிட்டுப்போனார் ? அவருடைய 
கடைசிச் சொற்கள் என்னவென்று அவர் சொன்ன 
மொழிகளாகவே 

கேட்க விரும்புகிறேன் 
என்று இவ்வாறு அழுதுகொண்டு பரதன் கேட்டான் . 

உண்மைக்கு மாறாக ஏதுமில்லாமல் தன் எண் 
ணத்தை நிறைவேற்றும் கருத்தாகவே கைகேயி பதில் 
சொன்னாள் . பண்பாட்டின் தடை ஒருபுறம் , ஆசை 
யின் வேகம் ஒருபுறம் இவற்றிற்கு இடையில் பேசி 
னாள் . பரதனுக்காக அரசன் அந்திக் காலத்தில் ஏதும் 
சொல்லவில்லை என்கிற பொருள் படவும் இன்னும் 
சொல்லித் தீரவேண்டிய கொடிய நிகழ்ச்சிகளைச் 
சொல்வதற்கு வசதி ஏற்படவும் பேசினாள் : 

“ உன் பிதா , ஹா ராமா ! ஹா , லக்ஷ்மணா! 
ஹா , ஜானகீ ! என்று கதறிக் கொண்டு பிராணனை 
விட்டார் . உன் பிதாவானவர் அந்திய காலத்தில் 
சொன்னது இவ்வளவே . ராமனும் லக்ஷ்மணனும் 
சீதையும் திரும்பி வருவதை நான் பார்க்கக் கொடுத்து 
வைக்கவில்லை . பார்ப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர் 
கள் என்று சொல்லி அரசர் இறந்தார் " என்றாள் . 

இதைக் கேட்டதும் , “ ஐயோ , பக்கத்தில் ராம 
லக்ஷ்மணர்களும் இருக்கவில்லையா ? " என்று பரத 
னுடைய துக்கம் இரு மடங்காயிற்று . 


களங்கமற்ற உள்ளம் 


211 


அவர்கள் எங்கே , என்ன காரியமாகப் பக்கத் 
தில் இல்லாமல் போய்விட்டார்கள் ? " என்று பரதன் 
கைகேயியைக் கேட்டான் . 

அதன் மேல் எல்லாவற்றையும் சொல்லி அவ 
னைச் சமாதானப்படுத்தலாம் என்று எண்ணி , “ அப்பா , 
உன் அண்ணன் ராமன் லக்ஷ்மணனையும் சீதையையும் 
அழைத்துக் கொண்டு தண்டகாரண்ய வனத்துக்குத் 
தவ வேஷம் பூண்டு சென்றுவிட்டான் " என்றாள் . 

அதைக் கேட்ட பரதன் வியப்படைந்து , " இது 
என்ன எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை ? ராமன் 
என்ன குற்றம் இழைத்து இந்தத் தவம் செய்யச் 
சென்றான் ? எந்தப் பிராமணன் சொத்தை அபகரித் 
தான் ? அவன் எந்த நிரபராதியை இம்சித்தான் ? 
அவன் எந்த அந்நிய ஸ்திரீயை விரும்பிப் பிழை செய் 
தான் ? எதற்காக ராமன் தண்டகாரண்ய வனம் போக 
வேண்டியதாயிற்று ? யார் இந்தப் பிராயச்சித்தம் 
விதித்தது ? " என்று கேட்டான் . 

அந்தக் காலத்தில் வனம் போகும் தண்டனை 
இவ்விதப் பெருங் குற்றங்களுக்குத்தான் விதிப்பது 
முறையாக இருந்தது . இதன் மேல் கைகேயி விஷ 
யங்கள் எல்லாவற்றையும் விவரமாகச் சொல்லத் தைரி 
யங் கொண்டு ஆரம்பித்தாள் : 

“ ராமன் எந்தத் தவறான காரியமும் செய்யவில்லை . 
யாருடைய பொருளும் அபகரிக்கவில்லை ; யாரையும் 
இம்சிக்கவில்லை . எந்த அந்நிய ஸ்திரீ முகத்தையும் 
கண்ணெடுத்துப் பார்த்ததில்லை . ராமனுக்குப் பட்டாபி 
ஷேகம் நடத்துவதாக ஏற்பாடுகள் செய்வதை யறிந்து 
நான் உனக்காக உன் தந்தையை வரம்கேட்டுப் பெற் 
றேன் . உனக்கு ராஜ்யா திகாரம் தந்துவிட்டு ராமன் 


| 


ஆதீன 


212 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஊரைவிட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று உனக் 
காக நான் கேட்டேன் . சத்தியத்துக்கு உட்பட்டு முன் 
கொடுத்த தம் வாக்கை நிறைவேற்றித் தம் தருமத் 
தைக் காப்பாற்றிக் கொள்வதற்காக மகாராஜா நான் 
சொன்னதுக்கு ஒப்புக் கொண்டார் . சீதையையும் 
லக்ஷ்மணனையும் அழைத்துக் கொண்டு ராமன் வனம் 
சென்றுவிட்டான் . அந்தப் பிரிவைப் பொறுக்க முடி 
யாமல் தந்தை உயிர் நீத்தார் . நீ இப்பொழுது என்ன 
செய்யவேண்டும் என்பதை யோசிப்பாய் . தருமம் 
தெரிந்தவனாக இருக்கிறாய் . ராஜ்ய பாரத்தை ஒப்புக் 
கொள்ளவேண்டும் . உனக்காகவே இதை யெல்லாம் 
செய்தேன் . துக்கப்படாதே . மனத்தை நிலையில் 
நிறுத்திக் கொள் . இந்த நகரமும் ராஜ்யமும் உன் 

னத்துக்குச் சுகமாக வந்திருக்கின்றன . கிரமப் 
படி வசிஷ்டர் முதலிய பிராமண உத்தமர்களைக் 
கொண்டு தந்தையாரின் உத்தரகிரியைகளைத் தாமத 
மின்றிச் செய்து முடித்து ராஜ்யாபிஷேகம் செய்து 
கொள்ளுவாய் . நீ க்ஷத்திரிய வீரன் , தந்தை கையி 
லிருந்து ராஜ்யம் பெற்ற அரச குமாரன் , உன் கடமை 
யைச் செய் " என்றாள் . 

34. சூழ்ச்சி வீணாயிற்று ! 
பரதனுக்கு விஷயம் இப்போது விவரமாகத் 
தெரிந்தது . எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து 
விட்டது என்பதை உணர்ந்து , தாங்க முடியாத கோப 
மும் துக்கமும் மேலிட்டுத் தன் தாயைப் பார்த்துச் 
சொல்லலானான் : 

“ என்ன காரியம் செய்துவிட்டாய் ? இந்த ராஜ் 
யத்தை ஏற்றுக் கொள்ளும்படி எனக்குச் சொல்லவும் 


சூழ்ச்சி வீணாயிற்று 

213 
உனக்குத் தோன்றிற்றே ! தகப்பனையும் அண்ணனை 
யும் இழந்துவிட்ட பிறகு எனக்கு ராஜ்யாதிகாரம் 
என்ன வேண்டி யிருக்கிறது ? தந்தையை உயிர் மாள 
வைத்து , ராமனையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னை 
அரசு புரியச் சொல்லுகிறாயே ! ரணகாயப் படுத்தி 
விட்டு அதன் மேல் உப்புப் போட்டு வேதனை செய் 
கிறாயே ! தசரத மகாராஜாவுக்குப் பத்தினியாக வந்து 
சேர்ந்தாயே ! புத்தி கெட்டுப் போய் உன்னை அவர் 
அடைந்தார் . நெருப்பை மடியில் கட்டிக்கொண்டார் . 
என் தந்தையைக் கொன்று விட்டாயே ! கௌசல்யை 
யும் சுமித்திரையும் இறக்கத்தான் போகிறார்கள் . உன் 
னிடம் அவ்வளவு அன்போடிருந்த ராமனை , ஆஹா! 
நீ எப்படித்தான் வனத்துக்கு அனுப்பினாயோ ! பெரிய 
தாயார் கௌசல்யை உன்னை உடன் பிறந்த சகோதரி 
போல எண்ணி நடத்தி வந்தாளே . அவளுடைய 
வயிற்றில் பிறந்த அருமை மகனைக் காட்டுக்கு அனுப்பி 
விட உனக்கு எப்படித்தான் எண்ணம் உண்டா 
யிற்றோ ? ராமனிடத்தில் நான் வைத்திருக்கும் அன்பு 
உனக்குத் தெரியாமல் போய்விட்டதா ? உன் துராசை 
உன் மூளையை நாசம் செய்துவிட்டதே . என் உயிரைப் 
போலுள்ள ராமனைக் காட்டுக்கு அனுப்பிவிட்டு எனக் 
குச் சந்தோஷம் ஊட்டப் பார்த்தாயே , உன் மட 
மையை என்னென்று சொல்லுவேன் ! மகா பராக்கிரம 
சாலியான தந்தை மன்னன் , ராம லக்ஷ்மணர்களைத் 
தாம் பெற்ற பெரும் பக்கபலமாக எண்ணி வந்தாரே ? 
அவர்களைக் காட்டுக்குத் துரத்திவிட்டு , என்னை இந்த 
ராஜ்யப் பொறுப்பை ஏற்று நடத்தச் சொல்லுகிறாயே , 
இது என்னால் முடியுமா ? முடிந்தாலுங்கூட நான் 
ஒப்புக் கொள்வேனா? ஒரு நாளும் உன் ஆசை நிறை 


214 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வேறாது . நான் நிறைவேற்றவும் மாட்டேன் ! நீ இவ் 
வளவு பெரிய பாவச் செயல் புரிந்துவிட்டபிறகு உன்னை 
என் தாயாகப் பாவிக்க முடியாது . உன்னை நான் நீக்கி 
விட்டேன் . பரம்பரையாக ராஜகுலங்களில் வழங்கி 
வரும் முறையைப் புறக்கணித்து இளையவனுக்குப் 
பட்டம் கட்டும் எண்ணம் உனக்கு எப்படித் தோன் 
றிற்று என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை . உலக 
மெல்லாம் நம்மைக் குற்றம் கூறும் என்பது உனக்குத் 
தெரியவில்லையே ! ராஜாக்களுக் கெல்லாம் இது பொது 
விதி . நம்முடைய குலத்திலும் இதுவே முறை . உன் 
எண்ணத்தை நான் ஒரு நாளும் பூர்த்தி செய்யமாட் 
டேன் . வனம் போய் அண்ணனைத் திரும்ப அழைத்து 
வரப் போகிறேன் . அவனுக்கே பட்டம் சூட்டி என் 
உள்ளம் மகிழ நான் அவனுக்கு அடிமை செய்து வரு 
வேன் . உன் எண்ணம் நிறைவேறாது . " 

இவ்வாறு பரதன் தாயைப் பார்த்துக் கோபத் 
தினால் வாய் குளறப் பேசினான் . வரவரத் துக்கம் அதி 
கரித்து விட்டது . இப்படிச் செய்துவிட்டாளே , தனக்கு 
அழியாப் பழி உண்டாக்கி விட்டாளே என்ற பெரும் 
ஆத்திரத்தில் , அவள் தாய் , தான் அவள் மகன் என்ற 
உணர்ச்சியைத் தன் மனத்திலிருந்து முற்றிலும் 
அகற்றிவிட்டான் . அதன் காரணமாகவே துக்கமும் 
கோபமும் பரதனுக்கு அதிகரித்துவிட்டன. குகையில் 
சிங்கம் கர்ஜிப்பது போல் கர்ஜித்து , தாயை மிகக் 
குரூரமான மொழிகளால் நிந்திக்கலானான் . பர்த 
னுடைய சுபாவமும் , ராமனிடம் அவனுக்கிருந்த 
அளவிலாத அன்பும் , தந்தையை இழந்த துக்கமும் , 
என்றும் எதிர்பாராத பெரும்பழி வந்துவிட்ட சங்கட 
நிலையும் - ஆகியவற்றை யெல்லாம் வைத்துப் பார்த் 


சூழ்ச்சி வீணாயிற்று 

215 
தால் பரதனுடைய உணர்ச்சி வேகமும் அதனின்று 
பிறந்த வசை மொழிகளும் நமக்குப் பொருள்படும் . 
ஏதோ சாஸ்திரம் படித்த கல் மனப் பண்டிதர்களைப் 
போல் நாம் பரதன் பேசியதை அளந்து பார்க்கக் 
கூடாது . இம்மாதிரியான கட்டங்களிலேதான் கவி 

சுடர்விட்டுப் பிரகாசிக்கிறது . இதை 
வால்மீகியிலும் பார்க்கலாம் ; கம்பர் 

கவியிலும் 
பார்க்கலாம் . 


யுள்ளம் 


பொறுக்க முடியாத கோபாவேசத்தில் எழுந்து , 
தாயைப் பார்த்து உரத்த குரலில் மீண்டும் பரதன் 
பேசலானான் : 

“ நீ நாட்டுக்கு உதவா தவள்; நாட்டை விட்டு 
வெளியேற வேண்டியவள் , கொடியவள் , கெட்ட வழி 
யைப் பின்பற்றி தருமத்தைக் கைவிட்டவள் , நான் 
உன்னைப் பொறுத்தவரை செத்தேன் என்று வைத் 
துக் கொள் . அரசனை யமனிடமும் , ராமனைக் காட்டுக் 
கும் அனுப்பிய உன்னை வெறுக்காதவர் யார் ? கொலை 
யாளியாய்ப் போனாய் . இந்தக் குலத்தைப் பாழாக்கி 
விட்டாய் . நீ நரகமே யடைவாய் . எனது அன்புக் 
குரிய தந்தை சென்ற உலகத்துக்கு நீ போகமாட்டாய் . 
கோர பாதகம் செய்த உன்னைக் காண உன் மகனான 
நானே நடுங்குகிறேன் . தாயுருவத்தில் வந்த என் 
மகா சத்துருவே ! புருஷனைக் கொன்ற கொலை பாத 
கியே ! உனக்கும் எனக்கும் இனி பந்தம் அறுந்து 
விட்டது . தர்மராஜாவான பாட்டனார் அசுவபதி யரச 
னுடைய பெண்ணல்ல நீ , ஒரு அரக்கி . குலத்தைக் 
கெடுக்க அவர் வயிற்றில் நீ பிறந்தாய் . சத்தியமும் 
தருமமும் மனித உருக்கொண்ட என் அண்ணனைக் 


216 

சக்கரவர்த்தித் திருமகன் 
காட்டுக்குத் துரத்திவிட்டாய் . என் தந்தையும் உயிர் 
நீத்தார் . இரு விதத்தில் எனக்குத் தீங்கிழைத்தாய் . 

கௌசல்யா தேவியின் ஒரே குழந்தையான 
ராமனைக் காட்டுக்குப் போகச் செய்த நீ எந்த நரகத் 
துக்குப் போவாயோ ! தாயின் உள்ளம் உனக்குத் 
தெரியாமற் போயிற்றே ! புத்திரன் தாயின் உடலில் 
ஒரு பாகம் அல்லவா ? தாயின் ஒவ்வொரு அங்கத் 
திலும் ஒரு பகுதியைக் கொண்டு உண்டான ஜீவ 
னாயிற்றே ! தாய்க்கும் மகனுக்கும் உள்ள இந்த உயிர்த் 
தாடர்பு உனக்குத் தெரியாதா ? உயிரின் உயிராகிய 
மகனைக் காட்டுக்கு அனுப்பித் தாய் உள்ளத்துக்கு நீ 
விளைவித்த பெருந் துக்கத்துக்கு என்ன தண்டனை 
கொடுத்தால் தகும் ? 

காமதேனுவுக்குக் கோடிக் கணக்கில் புத்திரர் 
கள் இருக்க , ஏதோ இரண்டு மாடுகள் ஏருக்குக் கட்டப் 
பட்டு , ஒரு மூர்க்கக் குடியானவனால் துன்புறுத்தப் 
படுவதைக் கண்டு , ஐயோ ! இந்தக் குழந்தைகள் 
வெயிலின் கொடுமை தாங்காமல் வயலில் கீழே 
விழுந்துவிட்ட போதிலும் , இந்த மூர்க்கன் இன்னும் 
இம்சிக்கிறானே என்று காமதேனு கண்ணீர் சிந்தியது 
உனக்குத் தெரியாதா ? தேவராஜன் மீது அந்தக் 
கண்ணீர்த் துளி விழுந்து அதன் சுவாசனையைக் 
கண்டு இது சுரபியின் கண்ணீராகவே இருக்கவேண் 
டும் என்று தெரிந்து கொண்டு வருந்தினானல்லவா ? 
கோடிப் புத்திரர்களைப் படைத்த சுரபி இரண்டு புத்தி 
ரர்களின் கஷ்டத்தைப் பொறுக்க முடியவில்லையே ! 
கௌசல்யைக்கு நீ செய்த கொடுமை உனக்குத் தெரிய 
வில்லையா ? ஒரு மகனைப் பெற்றாள் ; அந்த மகனை 
வனத்துக்கு அனுப்பிவிட்டு, அதனால் நீயும் நானும் 


சூழ்ச்சி வீணாயிற்று 

217 
சுகம் அடைவோம் என்று எண்ணினாய் , அரக்கியே ! 
நீ பெரும் துக்கம் அடைந்து சாவாய் என்பது நிச் 
சயம் . இறந்த பின்னும் துக்கமே உன் பங்கு . தந்தைக் 
குச் செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை முடித்து 
விட்டு , நான் வனம் சென்று , வீரன் ராமன் காலில் 
விழுந்து இராஜ்யத்தை ஒப்பித்துவிட்டு , நீ எனக்குச் 
சம்பாதித்துத் தந்த பெரும் பழியைப் போக்கிக் கொள் 
வதற்காக ராமனுக்குப் பதில் நான் தண்டகாரண்யத் 
தில் விரதம் பூண்டு வாசம் செய்வேன் . நீ செய்த 
பாவத்தின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. 
நீ உண்டாக்கிய கண்ணீர் வெள்ளத்தை என்னால் 
பார்க்க முடியவில்லை . நீ என்ன பிராயச்சித்தம் செய்து 
தப்புவாய் ? கழுத்துக்கு உறி போட்டுக் கொண்டு 
உயிர் துறப்பாயா ? அல்லது நெருப்பில் விழுந்து 
உயிர் விடுவாயா ? அல்லது நீயே வனவாசம் செய்து 
தண்டகாரணியத்தில் ஆயுள் முழுதும் கழிப்பாயா ? 
எப்படியானாலும் சரி , ராமனிடம் சென்று இந்தப் 
பூமண்டலா திபத்யத்தை அவனிடம் ஒப்பித்து எனக்கு 
நீ ஏற்படுத்தித் தந்த தோஷத்தைத் தீர்த்துக் கொள் 
ளப் போகிறேன் . " 

இப்படித் தாயைக் கோபித்து மிகக் கொடிய 
முறையில் வசை மொழிகள் பொழிந்தான் . காட்டில் 
புதிதாகப் பிடிக்கப்பட்ட யானையைப் போல் பெருமூச் 
செறிந்தான் . அவன் கண்களினின்று ரத்தக் கண்ணீர் 
பெருகிற்று . 

இன்னணம் இனையன இயம்பி யானும் இப் 
பன்னரும் கொடுமனப் பாவி மா ( டு ) இரேன் 
துன்னரும் துயர்கெடத் தூய கோசலை 
பொன்னடி தொழுவென்என் ( று ) எழுந்து போயினான் 


218 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ இவள் பக்கத்தில் நிற்க முடியவில்லை . என் 
துக்கத்தைச் சொல்லிக் கொள்ளக் கோசலைத் தாயிடம் 
போகிறேன் " என்று பெரிய அன்னையின் இல்லம் 
சென்றான் . 

கைகேயியினுடைய மனக்கோட்டை அழிந்தது . 
தன்னுடைய ஆசை ஒரு வினாடியில் புகைந்து போன 
தைக் கண்டாள் . கீழே விழுந்து பரிதபித்தாள் . 


* 


ராமாயண 


பாத்திரங்களில் பரதனைப் போன்ற 
ஒரு பரிசுத்த விக்கிரகம் வேறு இல்லை . வட நாட்டுக் 
கிராமங்களில் மக்கள் மிகவும் அனுபவிப்பது சித்திர 
கூடத்தில் ராம , பரத சந்திப்புத்தான் . ராமாயண 
கதையில் இதுவே முக்கியமான பாகமாக அவர்கள் 
கருதி , பெரிய திருவிழாக் கொண்டாடுகிறார்கள் . யார் 
எத்தனை பாவச் செயல்கள் செய்யத் துணிந்தாலும் , 
ஒரு சிலர் தருமத்தைக் காக்க இருக்கவே செய்கிறார் 
கள் . பேராசையும் புனைசுருட்டும் நிறைந்த உலகத்தில் 
பரஸ்பர நம்பிக்கையும் தைரியமும் அன்பும் உண்டாக் 
கித் தந்து மக்களை அறவழியில் நிறுத்தச் சில ஆத்மாக் 
கள் இருந்து கொண்டே வருவார்கள் . தருமத்துக்கு 
ஆபத்து இல்லை . 

35. பரதனுடைய உறுதி 
பரதன் வந்துவிட்டான் என்கிற சமாசாரம் அந் 
தப்புர மெல்லாம் பரவிவிட்டது . தன் துக்கத்தைத் 
தீர்த்துக் கொள்ள வழி தெரியாமல் தவித்துக்கொண் 
டிருந்த கௌசல்யை இதைக் கேட்டதும் “ பரதனிடம் 
போகலாம் , வா ! " என்று சுமித்திரையையும் அழைத் 
துக் கொண்டு புறப்பட்டாள் . அவர்கள் 


இரண்டு 


பரதனுடைய உறுதி 


219 


அடிகூட எடுத்து வைத்திருக்க மாட்டார்கள் , அதற் 
குள் பரதனே , உன்மத்த கோலத்தில் ராமனுடைய 
தாயிடம் சரணம் அடைய வந்துவிட்டான் . 

கௌசல்யை எண்ணினாள் , ராஜ்யம் எளிதில் 
தனக்குக் கிடைத்து விட்ட களிப்பில் மூழ்கி , பட்டாபி 
ஷேகம் செய்து கொள்ள பரதன் அவசரமாகவே 
கேகய நாட்டிலிருந்து வந்து விட்டான் என்று . 

எவ் 
வளவு பிசகு ! 

வசிஷ்டர் தலைமையில் மந்திரிகளும் சபைகூடி , 
இறந்துபோன மன்னனுக்குப் பரதனைக் கொண்டு 
உத்தரகிரியைகளை நடத்திவிட்டு அவனுக்குப் பட்டாபி 
ஷேகம் செய்துவிட வேண்டு மென்று முடிவு செய் 
திருந்தார்கள் அல்லவா ? ஆகையால் பரதனைக் கண் 
டதும் வீர புருஷனையும் அருமை மகனையும் இழந்த 
கௌசல்யை தீனஸ்வரத்தில் இவ்வாறு சொன்னாள் : 

பரதனே , யாதொரு இடையூறும் பயமும் இல்லா 
மல் செய்யப்பட்ட ராஜ்ய பதவி உனக்காக இதோ , 
காத்திருக்கிறது . கைகேயி சம்பாதித்து உனக்குத் 
தந்திருக்கிறாள் . பெற்றுக் கொண்டு சுகமாக ஆள்வா 
யாக . தந்தைக்காக நீ மூட்டும் தீயில் நானும் விழுந்து 
மன்னன் சென்ற உலகத்துக்குப் போய்விடுகிறேன் 


என்றாள் . 


கொடிய விஷம் போன்ற இந்த மொழிகளைக் 
கேட்ட பரதன் கீழே விழுந்து அவள் பாதங்களைப் 
பிடித்துக் கொண்டு பேச முடியாதவனாகக் கிடந்தான் . 

பரதனே , நீயே என்னை அழைத்துப் போய் 
என் வீர குமாரன் எங்கே தவ வாழ்க்கை நடத்து 
கிறானோ அங்கே கொண்டுபோய் விட்டுவிடு " என்றாள் 
கௌசல்யை . 


220 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தாய் 

கௌசல்யையின் கொடிய மொழிகளைக் 
கேட்டு வேதனை தாங்காமல் மூர்ச்சை யடைந்த 
பரதன் , சற்று நேரம் கழித்துக் கொஞ்சம் தெளிந்த 
தும் எழுந்து , “ தாயே , ஒரு பாவமும் அறியாத என்னை 
ஏன் இப்படி யெல்லாம் துன்பப்படுத்துகிறாய் ? வெகு 
தூரத்தில் ஒரு விஷயமும் தெரியாதவனாக இருந்தேன் 
என்பது உனக்குத் தெரியாதா ? இங்கே நடந்த சூழ்ச் 
சியும் பாவமும் எனக்கு ஏதும் தெரியாது . அண்ணன் 
ராமனிடம் நான் வைத்துள்ள அன்பு உனக்குத் தெரி 
யாதா ? இந்தக் கொடுமையை நான் அவனுக்குச் 
செய்திருப்பேனா? இது உனக்குத் தெரியாதா ? நான் 
அடைந்த சகல அறிவும் , பெற்ற ஞான சம்பத்தும் 
எல்லாம் நாசமாகப் போகட்டும் . இந்தத் தீச் செயலில் 
எள்ளளவாவது எனக்குப் பங்கிருக்குமானால் உலகத் 
தில் யார் எந்தப் பெரும் பாவம் செய்து அதன் பயனை 
அனுபவிக்கிறார்களோ , அந்தப் பாவமும் கர்ம பலனும் 
எனக்கு வந்து சேரட்டும் . சத்தியம் செய்கிறேன் , 
தாயே ! ஒரு நாளும் இந்த விஷயத்தில் நான் கலந் 
தவன் அல்ல ; ஆசைப்பட்டவன் அல்ல ! " 

இரு கைகளையும் உயரத் தூக்கி துஷ்ட மனிதன் 
செய்யக்கூடிய சகலவித பாவங்களையும் ஒன்றன் பின் 
ஒன்றாகக் கூறி அந்தப் பாவம் தன் மேல் விடியக் 
கடவது , இந்தச் சூழ்ச்சிக்குத் தான் சம்மதித்திருந் 
தால் , என்று கோர சபதம் செய்தான் . 

தன்னைப் பெற்ற தாய் செய்த சூழ்ச்சியின் பயனா 
கப் பெரிய லாபத்தைப் பெற்ற ஒரு மகன் தனக்கு 
ஒன்றுமே தெரியாது என்று நிரூபிப்பது அந்தக் 
காலத்திலும் கடினம் 

கடினமாகத்தான் இருந்தது . இந்த 
நிலையில் அப்பாவியான பரதன் சபதங்கள் செய்து 


பரதனுடைய உறுதி 

221 
அலறி அலறி அழுதான் . அரசு இழப்பதை விடவும் 
வனம் போவதை விடவும் இவ்வளவு நாட்கள் பிரியமா 
யிருந்த தாயான கௌசல்யை சாட்டிய பழி குற்றமற்ற 
பரதனுக்குப் பயங்கர நரக வேதனையைத் தந்தது . 
ராமனுக்குச் செய்யப்பட்ட அநீதியினால் ராமன் துக்கப் 
படவில்லை . பரதனுக்குச் செய்த அநீதி மிகப் பெரிது . 

பரதனுடைய உள்ளத்தை இப்போது கௌசல்யை 
கண்டாள் . தான் எண்ணியது தவறு என்று உணர்ந் 
தாள் . தன் மடியின்மீது அவன் தலையை எடுத்து 
வைத்து , “ அன்புக்குரிய மகனே ! உன் தூய உள்ளத் 
தில் உண்டாகி யிருக்கும் துக்கத்தைப் பார்த்து என் 
சோகம் இரு மடங்காகப் பொங்குகிறது . நாம் என்ன 
செய்ய முடியும் , குழந்தாய் ? விதியின் வசப்பட்டவர் 
களாக இருக்கிறோம் . புண்ணியவான்களுக்குரிய பத 
விக ளெல்லாம் உனக்கு இந்த உலகத்திலும் மேலு 
லகத்திலும் உண்டாகக் கடவது " என்று ஆசீர்வதித்து 
ஆறுதல் அடைந்தாள் . 

முதலில் சந்தேகப்பட்டாள் - சூழ்ச்சியில் பரதனும் 
கலந்திருப்பான் என்று அல்ல - பரதனுடைய மனத் 
தில் ஆசை யிருந்திருக்கும் , அதை அடைந்ததில் பர 
தனுக்குத் திருப்தி இருக்கும் என்று . பின்னர் பரத 
னுடைய உள்ளத்தின் கல்மஷமற்ற பான்மையைக் 
கண்டு இரு மடங்கு திருப்தி அடைந்தாள் . ஒரு மகன் 
காட்டுக்குப் போனாலும் இத்தகைய ஒரு மகன் கிடைத் 
தான் என்று மகிழ்ச்சி யடைந்தாள் . இந்த இடத்தில் 
கம்பர் மிக அழகாகச் சொல்லுகிறார் : 


தூய வாசகம் 


சொன்ன தோன் றலை 


தீய கானகம் 


222 

சக்கரவர்த்தித் திருமகன் 
திருவின் நீங்கி , முன் 
போயி னான் தன் முன் 

போந்து ளான் என 
ஆய காதலால் 

அழுது புல்லினாள் . 
பட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு , காட்டுக்குப் போன 
ராமனே திரும்பி வந்து அவனைக் கட்டித் தழுவிக் 
கொள்வதாகவே எண்ணிக் கோசலை பரதனை எடுத்து , 
ஆனந்தக் கண்ணீர் விட்டு , அணைத்துக் கொண்டாள் . 

மக்களின் உள்ளத்தில் ஏற்படும் பலவித உணர்ச் 
சிகளைக் கவிஞர்கள் தான் காண்பார்கள் . அவற்றைப் 
பளிச்சென்று காண்பிக்கத் தகுந்த மொழிகளையும் 
அவர்கள் தான் காண்பார்கள் . 

உன் முன்னோர்கள் பலர் அரசு புரிந்து பெரும் 
புகழ் பெற்றிருக்கிறார்கள் . ஆனால் அரசு வேண்டாம் 
என்று சொல்லும் உனக்குச் சமானமானவர் அவர் 
களில் ஒருவருமே இல்லை . நீதான் மன்னர்களுக்குள் 
மன்னன் , பரதனே ! " என்று சொல்லி , கோசலை விம்மி 
விம்மி அழுதாள் . 
முன்னை தும்குல 

முதலு ளோர்கள் தாம் 
நின்னை யாவரே 

நிகர்க்கும் நீர்மையார் ? 
மன்னர் மன்னவா ! 

என்று வாழ்த்தினாள் 
உன்ன உன்னநைந் ( து ) 

உருகி விம்முவாள் . 
கம்பர் கண்ட கோசலையும் பரதனும் பாரத நாட்டு 
மக்களின் உள்ளத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்க ! 
அந்தப் பண்பும் நீடூழி வாழ்க ! 


பரதனுடைய உறுதி 


223 


இறந்து போன மன்னனுக்கு வழக்கப்படி செய்ய 
வேண்டிய உத்தர கிரியைகள் கிரமமாகச் செய்து முடித் 
தார்கள் . ஆறாத துக்கத்தில் மூழ்கிய பரத சத்ருக்னர் 
களை வசிஷ்டர் முதலான அறிஞர்கள் சமாதானப் 
படுத்திக் கொண்டு வந்தார்கள் . 

மன்னன் இறந்த பதினான்காவது நாள் மந்திரி 
கள் முதலியவர்கள் சபை கூட்டி பரதனை வணங்கி , 
" நம்முடைய பெருந்தகை மன்னன் சுவர்க்கம் சென்று 
விட்டான் . 

ராம லக்ஷ்மணர்கள் ராஜ்யத்தை விட்டு 
விட்டுப் போய் வனத்திலிருக்கிறார்கள் . நாயகனற்ற 
இந்த ராஜ்யத்தின் தலைமையை இந்தச் சந்தர்ப்பத்தில் 
தாங்கள் ஏற்றுக் கொள்ளுவதில் தவறு ஒன்றுமில்லை . 
ஆகவே ஒப்புக் கொண்டு எங்கள் அரசனாகப் புகழ் 
பெற்று விளங்குவீராக ! மகுடாபிஷேகத்துக்கு வேண் 
டிய எல்லா மங்களப் பொருள்களைச் சேர்த்து வைத் 
தும் , மற்ற சகல ஏற்பாடுகள் செய்தும் , நகரத்துப் 
பிரமுகர்களும் ராஜ குலத்தவர்களும் காத்திருக்கிறார் 
கள் . ராஜ்யத்தை ஏற்றுக் கொள்வீராக . இது உம் 
முடைய முன்னோர்களின் ராஜ்யம் . அபிஷேகம் செய்து 
கொண்டு எங்களைக் காப்பாற்று வீராக ! " என்றார்கள் . 

இதைக் கேட்ட பரதன் பட்டாபிஷேகத்துக்காக 
வைக்கப்பட் டிருந்த சாமக்கிரியைகளை யெல்லாம் வலம் 
செய்து கை கூப்பி வணங்கிவிட்டு , அவ்விடம் கூடி 
யிருந்த மகாஜனங்களுக்குச் சொன்னான் : 

“ மூத்த குமாரனுக்கு உரிமையான ராஜ்யத்தை 
என்னை ஒப்புக் கொள்ளும்படி - குல வழக்கத்துக்கு 
விரோதமாக நீங்கள் விரும்புவது நியாயமில்லை . உங் 
களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக . ராமசந் 
திரன் எனக்கு மூத்தவன் . அவன் இருக்கும் அரண் 


224 


சக்கரவர்த்தித் திருமகன் 


யத்துக்கு நான் சென்று அவனுக்கு அங்கேயே ராஜ் 
யாபிஷேகம் செய்து வைத்து , ராம லக்ஷ்மணர்களை 
அயோத்தியைக்கு அழைத்து வரத் தீர்மானித்திருக் 
கிறேன் . இதற்கு வேண்டிய பரிவாரங்களைத் திரட்டி 
எல்லா ஏற்பாடுகளையும் செய்வீர்களாக . 

இவ்விட 
மிருந்து வனத்துக்குப் போகப் பாதை சீராக அமைக்க 
வேண்டும் . எல்லாத் தொழிலாளர்களையும் திரட்டுங் 
கள் . நான் அபிஷேகம் செய்து கொள்ள மாட்டேன் . 
இது என் பிரதிக்ஞை " என்றான் . 

ராஜகுமாரன் சொன்னதைக் கேட்டு , சபையில் 
கூடியிருந்தவர்கள் எல்லாரும் தங்களையும் அறியாமல் 
பெரு மகிழ்ச்சி யடைந்து ஆரவாரம் செய்தார்கள் . 

எல்லாரும் பரதனுடைய யோசனையை ஒப்புக் 
கொண்டு பெரும் படை பரிவாரத்தோடு ராஜகுமாரன் 
வனம் சென்று ராமனைச் சந்திக்க எல்லா ஏற்பாடு 
களும் செய்தார்கள் . 


வனப் பிரதேசத்தை நன்றாய் அறிந்தவர்கள் , 
கிணறு , வாய்க்கால் வெட்டுகிறவர்கள் , சுரங்கம் போடு 
கிறவர்கள் , தெப்பம் , படகு முதலியவற்றைக் கட்டத் 
தெரிந்தவர்கள் , கல் தச்சர்கள் , யந்திரம் செய்பவர்கள் , 
சீக்கிரமாகப் பெரு மரங்களை வெட்டத் தெரிந்தவர்கள் , 
மேடு பள்ளங்களை ஒழுங்குபடுத்தத் தெரிந்தவர்கள் , 
சுண்ணாம்பு வேலைக்காரர்கள் , காட்டு வழியில் செல்லப் 
பயிற்சி பெற்றவர்கள் , இன்னும் இத்தகையோர் 
பலரும் கூடிய ஒரு பெரிய தொழிலாளர் கூட்டம் 
வேண்டிய ஆயுதங்களோடு முன்னால் சென்று எல்லா 
வேலைகளும் துரிதமாகச் செய்தார்கள் . ராமனை 
அழைத்து வருவோம் என்று எல்லா வேலையாட் 


ப்ரதனுடைய உறுதி 

225 
களுக்கும் உற்சாகம் . வெகு வேகமாகப் பாலங்கள் 
கட்டப்பட்டு வந்தன . மரங்கள் வெட்டப்பட்டன . 
வெகு துரிதமாகச் சேனையோடு ராஜகுமாரன் போவ 
தற்குத் தகுந்த பாதை அமைக்கப்பட்டது . அங்கங்கே 
மேடு பள்ளம் சமப்படுத்தி , ஈரப் பிரதேசங்களில் ஜலம் 
வற்ற வெட்டிவிட்டு , வழியில் பெரும் படை தங்கு 
வதற்கு விடுதிகளும் குடிக்கும் தண்ணீர் வசதிகளும் 
எல்லாவித சௌகரியங்களும் செய்துவிட்டார்கள் . 


இவ்விதம் வனம் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் 
பரதன் சொல்லியபடி நடந்து கொண்டிருந்தாலும் , 
வசிஷ்டரும் மந்திரிகளும் முறைப்படி பெரிய மந்திரி 
சபை கூட்டினார்கள் . கூட்டி பரதனுடைய மாளிகைக் 
குத் தூதர்களை அனுப்பி அவனை அழைத்தார்கள் .. 
அழைப்புக்கு வந்த பரிவாரத்தின் நாத கோஷங்களைக் 
கேட்டு பரதன் மிகவும் வருந்தினான் . அதை நிறுத் 
துங்கள் " என்று சொல்லியனுப்பிவிட்டு , தம்பி சத் 
துருக்னனைப் பார்த்து , ராஜ்யம் வேண்டாம் என்று 
சொல்லிவிட்ட என்னை இவ்விதம் துன்புறுத்துகிறார் 
களே ! தாய் செய்த சூழ்ச்சியின் பயனைப் பார் ! இந்தப் 
பழியைச் சுமக்க என்னைத் தனியே விட்டுவிட்டு 
தந்தை தசரதர் சொர்க்கம் போய்விட்டாரே . 

இந்த 
ராஜ்யம் அரசனில்லாமல் தவிக்கிறது . மாலுமி யில் 
லாத கப்பலைப்போல் அலைந்து ஆடுகிறது " என்று 
சொல்லித் துக்கப்பட்டான் . 

களங்கமற்ற பரதன் வருகிறான் என்று மிக்க ஆவ 
லுடனும் சந்தோஷ ஆரவாரத்துடனும் சபையில் எல் 
லாரும் வாயிலைப் பார்த்தவண்ணமாக இருந்தார்கள் . 
சந்திரோதயமானாற்போல் பரதன் சபையில் பிரவேசித் 


15 


சபை 


226 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தான் . கூடியிருந்த பெரியோர்களை நமஸ்கரித்து , 
பரதன் தனது ஆசனத்தில் போய் அமர்ந்தான் . 

மேன்மை பெற்ற மகாராஜாவான தந்தையும் 
உங்கள் 

சகோதரன் ராமசந்திரனும் உங்களுக் 
கென்று தந்திருக்கும் ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டு 
முறைப்படி எங்களை ரட்சிப்பீர்களாக " என்று வசிஷ் 
டர் சொன்னதைக் கேட்டதும் , பரதன் உள்ளம் ராம 
னிருக்குமிடம் சென்றுவிட்டது . அவன் கண்களி 
னின்று கண்ணீர் பெருகிற்று . 
வாலிபனான பரதன் 

நடுவில் உரக்க 
அழுதுவிட்டு வசிஷ்டரைப் பார்த்து நிந்தித்துப் 
பேசினான் : 

“ நான் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவன். 
குலத்துக்குரிய பண்பாட்டையும் பெற்றவன் . எனக்கு 
உரிமையற்ற பொருளை நான் எப்படி அபகரிப்பேன் ? 
தகாத காரியத்தைச் செய்யச் சொல்லுகிறீர்களே , இது 
வியப்பாக இருக்கிறது . தசரதனுடைய புத்திரன் ஒரு 
வன் இதைச் செய்ய ஒப்புக்கொள்ளுவானா? இந்த 
ராஜ்யம் ராமனுடையது . மூத்தவன் , மேலானவன் , 
தர்மாத்மா, திலீபன் நஹூஷன் ஆகியவர்களுக்குச் 
சமானமானவன் - அவனல்லவோ இந்த ராஜ்யத்துக்கு 
உரிய அரசன் ? ஆரியனுக்குத் தகாத ஒரு காரியத்தை 
என்னைச் செய்யச் சொல்லுவது சரியல்ல . இங்கிருந்து 
வனத்திலிருக்கும் ராமனுக்குக் கைகூப்பி வணங்கு 
கிறேன் . அவனே அரசன் , அவனே அரசனாகத் தக்க 
வன் , நானல்ல ! 

இந்தப் பேச்சைக் கேட்ட சபையோர் இவனல் 
லவோ பெருந்தகை என்று ஆனந்தக் 

ஆனந்தக் கண்ணீர் 
சொரிந்தார்கள் . 


227 


குகனுடைய சந்தேகம் 
மீண்டும் பரதன் சொன்னான் : 

அரசனான 
ராமனை என் பேச்சால் சம்மதிக்கும்படி செய்யமுடியா 
விட்டால் , நான் அங்கேயே வனத்திலிருந்து தவமிருப் 
பேன் . நீங்கள் பெரியோர்கள் எல்லோரும் எப் 
படியோ சகல உபாயங்களையும் உபயோகித்துப் பல 
வந்தமாகவேனும் ராமனை அயோத்திக்குக் கொண்டு 
வந்து பட்டம் சூட்ட வேண்டியது உங்கள் கடமை. " 

இப்படிச் சொல்லிவிட்டு அருகிலிருந்த சுமந் 
திரனைப் பார்த்து வனம் போவதற்குத் துரிதமாக 
எல்லா ஏற்பாடுகளும் செய்யும்படி கட்டளையிட்டான் . 
நகரமெல்லாம் ஆரவாரித்து மகிழ்ந்தது . ராமன் 
வந்தே விட்டான் என்கிற உணர்ச்சி பெற்று மகிழ்ந் 
தார்கள் . பரதன் எப்படியாவது ராமனை அழைத்து 
வருவான் என்று நம்பினார்கள் . 


36. குகனுடைய சந்தேகம் 
நிஷாத மன்னன் குகன் பார்த்தான் . கங்கை 
எதிர்க்கரையில் என்றும் காணாத 

கோலாகலம் . ஒரு 
பெரும் படை வந்து நதிக் கரையில் தங்கியிருப்ப 
தாகத் தெரிந்தது . பக்கத்தில் நின்ற தன் குலத்தார் 
களுக்கும் காட்டி , “ இது யார் , என்ன காரணம் பற்றி 
இங்கே பெருஞ் சேனை வந்து கங்கையைத் தாண்டப் 
பார்க்கிறது ? கொடியைப் பார்த்தால் அந்தக் கைகேயி 
யின் மகன் பரதன் பெரும் படையைத் திரட்டிக் 
கொண்டு வந்திருக்கிறான் போல் தோன்றுகிறது . 
தேரின் மேல் காற்றில் திருவாத்தி மரக் கொடி ஆடு 
வது நன்றாகத் தெரிகிறது . அது அயோத்தி மன்ன 
ருடைய கொடி . இப்போது ராமனுடைய பகைவன் 


228 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பரதனல்லவா அயோத்தி அரசன் ? கைகேயியின் 
மகன் அக்கிரம வழியில் ராஜ்யத்தை அடைந்துவிட்டு, 
இப்போது ராமனைக் கொல்லவும் வந்திருக்கிறான் 
போல் தோன்றுகிறது . நம்முடைய வீரர்களையும் இன் 
னும் கங்கைக் கரையில் நமக்குச் சேர்ந்தவர்களையும் 
உடனே திரட்டிக் கங்கையை ஜாக்கிரதையாகக் காத்து 
நிற்க ஏற்பாடு செய்யுங்கள் . ஓடங்களைக்கூட்டி அதில் 
ஆயுதங்களோடு வீரர்களை ஏற்றி யுத்தத்துக்கு ஆயத்த 
மாக இருக்க வேண்டும் . பார்க்கலாம் , இவர்கள் ராம 
னிடம் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் 
நதியைக் கடக்க உதவி செய்வோம் . அல்லது கெட்ட 
எண்ணத்தோடு வந்திருப்பவர்களாகத் தெரிந்தால் , 
இவர்களை இங்கேயே தடுத்துவிட வேண்டும் . கங்கை 
யைக் கடக்க விடக்கூடாது " என்றான் . 

அவ்வாறே எல்லா ஆயத்தமும் செய்துவிட்டு , 
மரியாதைக்கு வேண்டிய பரிசுகளை எடுத்துக் கொண்டு 
குகன் ஒரு 

படகிலேறி பரதனைச் சந்திக்கச் 
சென்றான் . 


* 


எதிர்க் கரையில் அதே சமயத்தில் சுமந்திரன் , 
“ அதோ! நம்முடைய நண்பன் குகன் , ராமனிடம் 
அளவிலாத அன்புகொண்ட நிஷாத ராஜன் , தன் 
னுடைய ஜனங்களோடு நம்மை மரியாதை செய்து 
வரவேற்க வருகிறான் . இவன் இந்தப் பிராந்தியத் 
துக்குத் தலைவன் . இவனுக்கும் இவனுடைய குலத் 
தார்களுக்கும் இந்த வனத்தின் மூலை முடுக்கெல்லாம் 
நன்றாகத் தெரியும் . ராமசந்திரன் தற்போது இருக்கு 
மிடத்தை நமக்குச் சொல்லுவார்கள் . அவ்விடத்துக்கு 
நம்மை க்ஷேமமாகவும் சீக்கிரமாகவும் 

சீக்கிரமாகவும் கொண்டு 


குகனுடைய சந்தேகம் 

229 
போய்ச் சேர்ப்பார்கள் " என்று பரதனுக்குச் சொல்லிக் 
கொண்டிருந்தான் . 

இதற்குள் குகன் நதியைத் தாண்டிவந்து பரதனை 
நமஸ்கரித்தான் . 

“ சொல்லாமல் வந்துவிட்டீர்கள் . ஆயினும் என் 
பொருளெல்லாம் உமது என்று பாவித்து என்ன 
வேண்டுமோ அதை உத்தரவிடுங்கள் . 

உங்களையும் , 
உங்கள் சேனையையும் உபசரிப்பது என் பாக்கியம் ! " 
என்றான் . 

எண்ணிய எண்ணமே விருந்து என்று உப 
சாரம் சொல்லிவிட்டு , பரதன் மேலும் சொன்னான் : 
" நான் இராமன் இருக்கும் இடம் போகவேண்டும் . 
பரத்வாஜ ஆசிரமம் எங்கே இருக்கிறது ? அதற்கு 
வழி எப்படி ? " 

இவ்வாறு கேட்டதற்குக் குகன் அஞ்சலி செய்து , 
“ சுவாமி , நானும் 

என் ஆட்களும் தங்களுடன் 
கூடவே வந்து தங்களை ராமசந்திரனிருக்கு மிடத் 
துக்கு அழைத்துப் போவதில் தடையொன்றுமில்லை . 
எந்த அபாயமும் கஷ்டமு மில்லாமல் கொண்டுபோய்ச் 
சேர்த்து விடுவோம் . ஆனால் மன்னிக்க வேண்டும் , 
ஒரு சந்தேகம் . என் மனத்தில் எழும் ஐயத்தைத் 
தீர்க்கவேண்டும் , அரசகுமாரரே ! இவ்வளவு பெரிய 
சேனையுடன் வந்திருக்கிறீர்கள் . இது ஏன் என்று 
எனக்குக் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது " 
என்றான் . 

இந்த மொழிகளைக் கேட்டதுமே பரதன் “ ஆஹா! 
இதைவிட என்ன அவமானம் எனக்கு வேண்டும் ? 
ஜனங்கள் என்னைக் கண்டு ராமன் விஷயமாகப் பயப் 
படும் காலம் வந்துவிட்டதே ! குகனே , நீ சந்தேகப் 


230 

சக்கரவர்த்தித் திருமகன் 
படவேண்டாம் . தகப்பனை இழந்த எனக்கு ராமனே 
தந்தையாவான் . அவனை எப்படியாவது வேண்டிக் 
கொண்டு அயோத்திக்கு அழைத்துப் போக வந்திருக் 
கிறேன் . தெய்வத்தின் மேல் ஆணையிட்டுச் சொல்லு 
கிறேன் . என் உள்ளத்தில் வேறு எண்ணம் இல்லை " 
என்றான் . 

பெருந் துக்கமும் ராமனிடமுள்ள அவன் அன்பும் 
பரதனுடைய முகத்திலும் பேச்சிலும் கண்டு குகன் 
உள்ளம் பூரித்தான் . 

" ஐயனே ! உம்மைப் போன்ற மகான் வேறு 
யார் இருக்கிறார்கள் உலகத்தில் ? தானாக வந்த 
பெரும் சம்பத்தை வேண்டாம் என்று துறக்க வல்லவர் 
தாங்களன்றி வேறு யாருளர் ? தங்களுடைய புகழ் என் 
றென்றும் உலகத்தில் பரவி விளங்கும் " என்றான் 
குகன் . 

இரவாயிற்று . பரதனுடைய சேனைக்கு வேண்டிய 
தெல்லாம் நிஷாத ராஜன் ஏற்பாடு செய்து முடித் 
தான் . அனைவரும் படுத்தார்கள் . 

குகனைச் சந்தித்த பிறகு பரதனுக்குத் துக்கம் 
முன்னிருந்ததைவிட அதிகரித்தது . பரிசுத்த சுபா 
வத்தை ஜன்ம சம்பத்தாகப் பெற்றவன் பரதன் . 
‘ இப்படி யாயிற்றே ! என்று அவன் ராமனை நினைந்து 
பெருமூச்சு விட்டு உடம்பெல்லாம் வேர்த்துத் தூக்கம் 
வராமல் புரண்டு கொண்டிருந்தான் . 

அவனுக்கு 
நேர்ந்த பெரும் பழியும் , தந்தை இறந்த துக்கமும் , 
ராமனைப் பிரிந்த துயரமும் எல்லாம் சேர்ந்து நெருப் 
பைப் போல் அவன் உயிரை எரித்தன . குகனும் 
அவனுக்கு ஆறுதல் மொழிகள் சொல்லிக் கூடிய 
அளவு அவன் துயரத்தைத் தணித்து வந்தான் . பரத 


குகனுடைய சந்தேகம் 

231 
னும் குகனும் கங்கைக் கரையில் சந்தித்து , துயரத் 
தைப் பங்கிட்டுக் கொண்டது ஆழ்வார்களும் பக்தர் 
களும் மிகவும் அனுபவிக்கும் கட்டம் . 

ராமன் என்ன சாப்பிட்டான் ? எங்கு உட்கார்ந் 
தான் ? எங்கே படுத்தான் ? என்ன சொன்னான் ? 
என்றெல்லாம் பரதன் விசாரிக்க குகனும் அன்போடு 
எல்லாவற்றையும் சொல்லி இடங்களைக் காட்டியும் 
வந்தான் . 

முடிவில் லக்ஷ்மணன் எங்கே தூங்கினான் என்று 
கேட்டபோது அந்தக் கதையையும் சொன்னான் . 

“ ராமனும் ஜனகன் மகளும் தரையில் அங்கே 
படுத்திருப்பதைப் பார்த்து எனக்குத் தூக்கமும் வருமா 
என்று கண்ணீர் சொரிந்து அழுது இரவு முழுவதும் 
வில்லும் கையுமாக என்னைப் போலவே படுக்காமல் 
நின்று காத்து வந்தான் " என்று குகன் சொன்ன 
போ து பரதன் துயரம் தாங்க முடியாமல் வருந்தினான் . 

ராமனும் சீதையும் தரையில் கிடந்த இடத்தை பர 
தன் பார்த்து மூர்ச்சை யடைந்தான் . கோத் தாய் 
களுக்கு அதைக் காட்டி , “ இதுவே என் பொருட்டு 
ராமன் தரையில் படுத்த இடம் . புல்லும் அமுங்கிக் 
கிடக்கிறது , பாருங்கள் " என்றான் . 

என்ன உண்டார்கள் என்று கேட்டபோது குகன் 
சொன்னான் : 

அப்பனே ! அன்றிரவு விரதமிருந்து 
லக்ஷ்மணன் கொண்டு வந்த ஜலத்தை ராமன் அருந்தி 
மீதியைத் தம்பியும் அருந்தினான் . நான் இட்ட ஆக 
ரத்தை அப்படியே திருப்பிவிட்டு உபவாசமாகத் தூங் 
கினார்கள் . மறுநாள் காலை தலைமயிரைச் சடையாகத் 
திரித்துக்கொண்டு காலால் நடந்து சென்றார்கள் 
என்றான் . 


கா 


232 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராமனை அயோத்திக்கு எப்படியாவது அழைத்துப் 
போய் முடிசூட்டுவது என்று தீர்மானித்திருந்ததால் 
ஓரளவு மகிழ்ச்சியடைந்திருந்த பரதனுடைய உள்ளம் 
கங்கைக்கரை வனத்தில் குகனுடன் பேசிய பேச்சுக் 
களாலும் பார்த்த காட்சிகளாலும் மறுபடியும் துயரத் 
தில் ஆழ்ந்துவிட்டது . 

என் பொருட்டு நீ புல்மேல் படுத்தாய் . நான் 
இதைக் கண்டும் உயிருடன் இருக்கிறேன் . நான் கிரீ 
டமும் சூட்டிக்கொள்ள வேண்டுமாம் ! ” என்றான் . 

“ எப்படியாவது ராமனைத் திருப்பி அழைத்துப் 
போய்ச் சிம்மாசனத்தில் அமரச் செய்வேன் . வேண்டு 
மாயின் அவன் கொண்ட பிரதிக்ஞையைப் பதினான்கு 
வருஷம் நான் அவனுக்குப் பதிலாகக் காட்டிலிருந்து 
முடிப்பேன் . இதில் குற்றமில்லை . சத்தியம் குலையாது 
ஒப்புக் கொள்வான் என்று தனக்குத் தானே சொல் 
லிக்கொண்டு ஆறுதல் அடைந்தான் . 

மறு நாள் காலை சீக்கிரமாகவே பரதன் சத்ருக் 
னனை எழுப்பினான் . “ என்ன இன்னும் தூங்குகிறாய் ? 
விடிந்து விட்டது . பரிவாரமும் சேனையும் கங்கை 

வேண்டுமல்லவா ? சீக்கிரம் குகனுக்குச் 
சொல்லி எல்லாம் செய்து முடிக்கவேண்டும் ” என்றான் . 

“ அண்ணனே ! நான் தூங்கவில்லை . எனக்கும் 
உன்னைப் போலவே இரவெல்லாம் ராமனைப் பற்றிய 
நினைவுதான் " என்றான் சத்ருக்னன் . 
இப்படிப் பேசும்போதே குகன் வந்து சேர்ந் 

“ சுகமா ? இரவு சரியாகக் கழிந்ததா ? உங்க 
ளுடைய பரிவாரமெல்லாம் சுகமா ? என்றெல்லாம் 
கேட்டு உடனே விடைபெற்றுக்கொண்டு போய்ப் 
பெரியதொரு படகுப் படை தயார் செய்தான் . வெகு 


தாண்ட 


தான் . 


குகனுடைய சந்தேகம் 

233 
விமரிசையாக எல்லாம் நடந்தது . பார மூட்டைகளும் , 
வண்டிகளும் , பரதனுடன் வந்த பெரிய சேனையும் 
படகுகளில் ஏற்றப்பட்டன . கங்கா நதியில் பரத 
னுடைய பரிவாரம் ஏறிய படகுகளைக் கடத்தினார்கள் . 
அப்போது எழுந்த ஆரவாரம் ஒரு பெரிய திருவிழாப் 
போலிருந்தது . பரதனுக்கிருந்த துக்கம் கூட்டத் 
துக்கு இல்லை . பரதன் எப்போது புறப்பட்டானோ 
அப்போதே அவர்கள் ராமன் திரும்பி வந்து விடுவான் 
என்று நிச்சயமாகத் தீர்மானித்துக் கொண்டு விட்டார் 
கள் . ராமன் திரும்பி வந்து பட்டாபிஷேகமும் நடக் 
கும் , தீர்ந்துபோன துயரங்களெல்லாம் கனவாக மறை 
யும் என்று எண்ணிச் சந்தோஷமாகச் சென்றார்கள் . 
தற்போது திருவிழாக் காலங்களில் பெரிய ரயிலடியில் 
நடைபெறும் கோலாகலமாக அன்று கங்கைக்கரையில் 
நடந்ததைப் போலவே வால்மீகி சித்திரித்திருக்கிறார் . 
சேனை முழுதும் நதியைத் தாண்டியாயிற்று என்று 
--கண்ட பின் பரதனும் தனக்காக அமைத்திருந்த பட 
கில் ஏறிச் சென்றான் . கங்கையைக் கடந்து எல்லாரும் 
பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் போய்ச் சேர்ந் 
தார்கள் . 

பரதனுடைய கதை ஒன்று போதும் ராமாயணம் 
படித்து நாம் மேம்பட்ட நிலையடைவதற்கு . சக்கரவர்த் 
தித் திருமகனும் பரதனும் ஆண்டவனுடைய திருவவ 
தாரம் என்றாலும் சரி , இல்லை இவர்கள் வால்மீகி முனி 
வருடைய கற்பனைச் சிருஷ்டியாகவே இருந்தாலும் 
சரி , முனிவருக்கு அதற்காகக் கோயில் கட்டித் தலை 
முறை தலைமுறையாகப் பூஜிக்கத் தகும் . இத்தகைய 
சிருஷ்டி முனிவருடைய கற்பனையில் உண்டாவதற்கு 
முனிவர் உள்ளத்தில் எத்தகைய ஞானமும் பக்தியும் 


234 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இருந்திருக்க வேண்டும் ! அது மட்டுமல்ல . அதை 
நாம் படித்துப் பெரு மகிழ்ச்சி யடைகிறோமே அதுவும் , 
நம்முடைய உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் நல்லறி 
வும் கடவுள் பக்தியுமே . நாமே அறியாமல் பக்தியும் 
ஞானமும் நாம் பிறக்கும்போதே அடைந்திருக்கிறோம் . 
அது உள்ளே பெருஞ் செல்வமாகக் கிடக்கிறது . 
இல்லாவிடில் இந்த மக்கள் சமூகம் மிருகக் கூட்ட 
மாகத்தானே இருந்து நம்மைவிடப் பெரிய மிருகங் 
களுக்கு இரையாகி அழிந்தும் போயிருப்போம் . 


37. பரத்வாஜ ஆசிரமம் 
பரதன் பரிவாரத்துடன் பரத்வாஜ ஆசிரமத்தை 
நோக்கிச் சென்றான் . பிரயாகவனம் போய்ச்சேர்ந்ததும் 
சிறிது தூரத்தில் ரம்மியமான ஒரு சோலையும் அதன் 
மத்தியில் பர்ணசாலையும் இருக்கக் கண்டார்கள் . 
அதுவே பரத்வாஜரிஷியின் ஆசிரமம் என்று அறிந்து 
பரதன் தன் பரிவாரக் கூட்டத்தை நிற்கச் சொல்லி 
விட்டு வசிஷ்டர் முதலிய சில முக்கியமான பெரியவர்க 
ளுடன் அடக்கமாகச் சென்றான் . தன்னுடைய பட் 
டாடை , வில் , அம்பு , கத்தி முதலிய க்ஷத்திரிய வேஷங் 
களைக் கழற்றி வைத்துவிட்டு வசிஷ்ட முனிவரை முன் 
னிட்டுக் கொண்டு காலால் நடந்து சென்றான் . பிறகு 
மந்திரிகளையும் ஓர் இடத்தில் நிற்கச் சொல்லிவிட்டான் . 
வசிஷ்டரை மட்டும் கூட அழைத்துச் சென்றான் . வசிஷ் 
டரைக் 

கண்டதும் பரத்வாஜர் ஆசனத்திலிருந்து 
எழுந்தார் . சிஷ்யர்களை ராஜகுமாரனுடைய பாதத் 
துக்கு ஜலம் கொண்டு வரச் சொல்லி வசிஷ்ட முனி 
வரை எதிர் கொண்டார் . 


பரத்வாஜ ஆசிரமம் 

235 
பரத்வாஜ முனிவரை பரதன் வணங்கினான் . அவ 
ரும் இவன் யார் என்பதை அறிந்து கொண்டார் . ராஜ 
குமாரனுக்குச் செய்ய வேண்டிய உபசாரத்தை முறைப் 
படி செய்வித்து க்ஷேம . சமாசாரம் விசாரித்தார் . 
ஏற்கனவே தெரிந்த துயரமான விஷயமானபடியால் 
தசரதனைப் பற்றிக் கேட்க வில்லை . 


நான் சக்கரவர்த்தித் திருமகன் எழுதுவது வால் 
மீகி ராமாயணத்தின்படி . குகன் எப்படி பரதனுடைய 
பரிவாரத்தைக் கண்டு சந்தேகித்தானோ அப்படியே 
பரத்வாஜ ரிஷியும் பரதனுடைய எண்ணத்தைச்சந்தே 
கித்துக் கேட்டதாக வால்மீகி இந்த இடத்தில் பாடி 
யிருக்கிறார் . துளசி ராமாயணத்தில் இப்படி இல்லை . 
துளசி ராமாயணம் முற்றிலும் பக்தி மயம் . ரிஷிகளுக் 
குத் தெரியாத ஒரு விஷயமில்லை . ஆனபடியால் துளசி 
ராமாயணத்தில் பரதனைப் பற்றிப் பரத்வாஜருக்குச் 
சந்தேகம் எப்படி யிருக்க முடியும் ? ஆனால் கம்பர் பாடி 
யிருப்பது வால்மீகி முனிவரைப் பின்பற்றியே இருக் 
கிறது. இந்தக் கட்டத்தில் மட்டிலு மல்ல , இன்னும் 
பல இடங்களிலும் நன்றாகக் காணப்படுகிறது . கம்பர் 
வால்மீகி ராமாயணத்தை மிகக் கவனமாகப் பின்பற் 
றியே தம்முடைய தனிச் செல்வமான கற்பனா சக்தி 
யையும் உபயோகித்து அபார அழகுடன் தம் ராமாய 
ணத்தைப் பாடி யிருக்கிறார் . ஏதும் மாற்றாமலே 
அநேக இடங்களில் சாமர்த்தியமாகச் சிக்கல்களைச் 
சரிப்படுத்தி விட்டிருக்கிறார் . மாற்றிப் பாடியிருப்பது 
வெகு சில இடங்களிலேயே 

துளசி ராமாயணம் அப்படியில்லை . ஏராளமான 
மாறுதல்கள் செய்திருக்கிறார் . தம் சொந்தச் சொத் 


236 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தாகவே பாவித்துத் துளசிதாஸர் ராமனைப் பாடியிருக் 
கிறார் . அது அவருடைய அபார பக்தியினால் உண்டான 
உரிமை . 

கம்பர் , பரத்வாஜ பரத சம்பாஷணையை வால்மீகி 
சொல்லியபடியே வைத்துக்கொண்டு ரிஷி சொன்ன 
தைக் கேட்ட பரதன் பெரும் சினங்கொண்டு பதில் 
சொன்ன தாக மிக அழகாகப் பாடியிருக்கிறார் . 

எப்படியாயினும் பரத்வாஜ ரிஷி பரதனைச் சந்தே 
கப்பட்டுக் கேட்டது நமக்கு ஒரு மாதிரியாக த்தான் 
இருக்கிறது . குகன் கேட்டதில் தனியழகு பொதிந்து 
கிடக்கிறது . பரத்வாஜர் சந்தேகித்தது நியாயமாகத் 
தோன்றவில்லை . இதற்குச் சமாதானம் , " அப்பனே , 
உன்னை நான் அறியா தவனா ? உன்னுடைய குணத் 
தைத் திண்ணமாக்கி , விளக்கிக் காட்டி உன்னைப் புகழ் 
பெறச் செய்வதற்காகவே பரீக்ஷையாகக் கேட்டேன் . 
பரிசுத்தமான எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற் 
காகவே கேட்டேன் என்று வால்மீகி ராமாயணத் 
தில் ரிஷி சொன்ன தாகக் காணப்படுகிறது . 

நம்முடைய காலத்தில் ரிஷிகளைப் பற்றி நாம் 
கொண்டுள்ள சித்திரம் வேறு ; வால்மீகி காலத்தில் 
வேறு . எப்படி ஸ்ரீராமன் சாக்ஷாத் பகவானுடைய 
திருவவதாரமாயினும் , வால்மீகி ராமாயணத்தில் ஒரு 
வீர புருஷனாகச் சித்திரிக்கப்படுகிறானோ, அப்படியே 
பரத்வாஜ ரிஷியும் அவர் ராமனிடம் வைத்த வாத்ஸல் 
யத்தினால் பரதனைச் சந்தேகித்ததாகச் சொல்லப்படு - 

“ ராகவ ஸ்நேக பந்த " த்தால் ரிஷி இவ்வாறு 
கேட்டதாகவும் பிறகு பரதன் வருந்தியதைக் கண்டு 
சமாதானமாகச் சில மொழிகளைச் சொன்னதாகவும் 
வால்மீகி பாடியிருக்கிறார் . வால்மீகி ராமாயணத்தில் 


கிறது . 


பரத்வாஜ ஆசிரமம் 

237 
எல்லாப் பாத்திரங்களும் அபூர்வ குணங்கொண்ட 
மானிடர்கள் . தெய்விகத் தன்மை இளம் சூரியனைப் 
போல லேசாக வீசுகிறது , அவ்வளவே . மானிட 
இயல்பு அதிகம் . பின்னால் வந்த துளசிதாஸர் காலத் 
தில் பக்தி ரசம் நடுப்பகல்போல் விளங்குகிறது . வேறு 
எதற்கும் இடமில்லாமல் பூரண ஒளிபெற்றுவிட்டது . 
கம்பருடைய சித்திரத்தில் பக்தி பிரதானமாகவே 
இருந்தாலும் வால்மீகி சித்திரத்தினுடைய மானிட 
வண்ணம் அழிந்து போகாமல் பக்தியைப் பின்னால் 
எழில் வீசும்படி வைத்து , மானிட சித்திரத்தை இன் 
னும் பேரழகு படும்படி செய்திருக்கிறார் . 


* 


சென்று 


பரதனைக் கண்டதும் பரத்வாஜர் க்ஷேம சமா 
சாரம் விசாரித்து விட்டு , “ பரதனே , நீ ஏன் ராஜ காரி 
யத்தை விட்டு விட்டு இங்கே வந்தாய் ? உன் பொறுப்பு 
அயோத்தியில் அல்லவா இருக்கிறது ? எனக்குக் கொஞ் 
சம் சந்தேகம் தோன்றுகிறது . இளைய மனைவியின் பேச் 
சைக் கேட்டுத் தசரதன் ராமனைப் பதினான்கு வருஷம் 
காட்டில் வசிக்கும்படி ஆணையிட்டதனால் அவன் தன் 
-தம்பியையும் மனைவியையும் அழைத்துச் 
வனத்திலிருக்கிறான் . உன் ராஜ்ய பரிபாலனத்துக்கு 
இன்னும் கொஞ்சம் இடையூறு இருக்கிறதென்று 
எண்ணினாயா ? அதை நீக்குவதற்காக ஏதாவது இன் 
னும் யோசனையா ? " என்று கேட்டார் . 
இந்த மொழிகள் முனிவர் 

முனிவர் வாயினின்று வர 
பரதன் கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகிற்று . 
பேச்சு குளறிப் போயிற்று . 

ஐயோ , நான் செத்தேன் ! " என்றான் . 
களே என்னைச் சந்தேகித்துவிட்டீர்களா ? பகவானே 


தாங் 


238 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வேண்டாம் . என்னைப் பெற்றவள் நான் எங்கேயோ 
இருந்த சமயத்தில் எனக்குத் தெரியாமலும் , என் சம் 
மதம் கொஞ்சமும் இல்லாமலும் செய்துவிட்டதை என் 
பேரில் சுமத்தலாகாது . எப்படியாவது ராமனுக்குச் 
சமாதானம் சொல்லி அயோத்திக்கு அழைத்துப் போய் 
அவனை அரசனாக்கி அவனுக்கு நான் ஆயுள் முழுதும் 
அடிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டுமென் 
றல்லவா வந்திருக்கிறேன் ? ராமன் இருக்குமிடம் தங் 
களைக் கேட்டுத் தெரிந்துகொண்டு அவனைப் பிரார்த் 
தித்து அழைத்துப்போக வந்திருக்கிறேன் . என்னை 
இப்படிச் சொல்லாதீர் ! " என்று பரதன் அழுதான் . 

அதன் மேல் பரத்வாஜர் , “ பரதனே , உன் உள் 
ளத்தின் பான்மை எனக்குத் தெரியும் . ரகு வமிசத் 
தில் பிறந்த நீ வேறு எப்படி யிருக்க முடியும் ? ராம 
னிடத்தில் உனக்குள்ள பக்தி எப்போதும் உறுதியாக 
இருந்து உன் கீர்த்தி வளர்ந்து ஓங்குவதற்காகவே 
நான் இவ்வாறு கேட்டேன் , வருத்தப்படவேண்டாம் . 
சக்கரவர்த்தித் திருமகன் சித்திரகூட மலையில் இருந்து 
வருகிறான் . இன்று இங்கே தங்கி நாளை மந்திரி 
களுடன் அவ்விடம் போவாயாக . இந்த ஆசிரமத்தில் 
இன்று தங்குவதற்கு ஒப்புக்கொண்டு என்னை மகிழச் 
செய்வாய் ! என்றார் . 

சுவாமி , தாங்கள் எனக்குச் செய்த அர்க்கியம் , 
பாத்யம் இவை போதாதா ? எல்லா அதிதி பூஜையும் 
பெற்றுப் பெரிய விருந்தும் உண்ட மாதிரி அடியேன் 
திருப்தி யடைந்து விட்டேன் ” என்றான் பரதன் . 

வனத்தில் வசிக்கும் ஏழைத் தவசிக்குத் தொந் 
தரவு கொடுக்கக் கூடாது என்று 

அரசகுமாரன் 
எண்ணுகிறான் 

பரத்வாஜர் தெரிந்து 


என்பதை 


பரத்வாஜ ஆசிரமம் 

239 
கொண்டு புன்சிரிப்புச் சிரித்து , அப்படியில்லை . உன் 
பக்திக்கும் பதவிக்கும் தக்க உபசாரம் செய்யக் கட 
மைப் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி , “ உன் 
சேனை பரிவாரம் எல்லாரும் ஏன் தூரத்தில் நின்று 
விட்டார்கள் ? ஏன் நீ அவர்களை அழைத்து வர 
வில்லை ? " என்று கேட்டார் . 

பரிவாரங்களோடு ரிஷிகளுடைய ஆசிரமத்தின் 
அருகில் போகக்கூடாது என்கிற நியமப்படி அவ்வாறு 
செய்தேன் . என்னுடன் வந்திருக்கும் கூட்டம் மிகப் 
பெரிது . அது இங்கே வந்தால் உங்களுக்குப் பெரிய 
தொல்லையாக விருக்கும் " என்றான் பரதன் . 

“ அப்படி யில்லை . எல்லாரையும் வரச் சொல்லி 
உத்தரவிடுவாய் ! " என்றார் . 

அவ்வாறே பரதனும் தன் பரிவாரத்துக்குச் 
சொல்லி யனுப்பினான் . 

பரத்வாஜர் தம் ஹோமசாலைக்குச் 
மூன்று தரம் மந்திரத்தோடு நீர் அருந்தி முகத்தைத் 
துடைத்துக் - கொண்டு , " ஏ விசுவகர்மாவே ! ஏ , 
மயனே ! என்று தேவாசுர சிற்பிகளைக் கூவி யழைத் 
தார் . " பரதனுக்கும் அவன் பரிவாரத்துக்கும் நான் 
விருந்து செய்ய விரும்புகிறேன் . அதற்கு வேண்டியன 
வெல்லாம் நடைபெற வேண்டும் " என்றார் பரத்வாஜர் . 

யமன் , வருணன் , குபேரன் , அக்னி முதலிய 
தேவர்களையும் வரவழைத்து , " உங்கள் உதவியைக் 
கொண்டு பரதனுக்கு நான் அதிதி பூஜை செய்ய 
விரும்புகிறேன் " என்றார் . 

அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது . முன் விசுவா 
மித்திரருக்கு வசிஷ்டர் செய்த விருந்துபோல் பரத்வா 
ஜரின் ஆசிரம வனத்தில் நடந்தது . ஆனால் அப் 


சென்று 


240 

சக்கரவர்த்தித் திருமகன் 
போது விசுவாமித்திரர் நடத்தியது போல் பரத்வாஜர் 
ஆசிரமத்தில் ஒரு விவகாரமும் கலகமும் நடைபெற 
வில்லை . எல்லாருக்கும் தகுந்த விடு திகள் , ஸ்னானாதி 
விஷயங்களுக்குச் சௌகரியங்கள் , சந்தனம் புஷ்பம் , 
அன்ன பானாதிகள் , பணியார வகைகள் , அப்ஸரஸு 
களின் நிருத்தியம் , கந்தர்வ சங்கீதம் எல்லாம் நினைக்க 
முடியாத தெய்விக ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு 
எல்லாரும் மெய்ம்மறந்து அனுபவித்தார்கள் . பரத 
னுடைய சேனையிலுள்ள படை வீரர்கள் மகிழ்ச்சி 
மயக்கத்தில் இனி நாம் தண்டகாரண்யம் போக 
வேண்டியதில்லை , அயோத்திக்கும் திரும்பப் போவ 
தில்லை , இங்கேயே இருந்து விடுவோம் என்று 
எண்ணினார்கள் . பரத்வா ஜருடைய விருந்து தினந் 
தோறும் நடக்கும் என்று எண்ணி விட்டார்கள் ! 
கூத்தாட்டவையானது ஆட்டம் முடிந்ததும் மறைவது 
போல் , காலையில் எல்லாம் மறைந்து போகும் என்பது 
அவர்களுக்குத் தெரியவில்லை ! 

எல்லையில்லாத சம்பத்தை யடைந்த ஒரு மகா 
ராஜாவுக்கும் அவன் பரிவாரத்துக்கும் தன் ராஜதானி 
யில் நடத்தும் ஒரு பெரிய விருந்தைப் போல் பரத் 
வாஜர் வசித்த , ஆசிரம வனத்தில் விடுதிகள் , வாக 
னங்கள் , பணியாட்கள் உள்பட எல்லாம் ஒரு கணத் 
தில் உண்டாகி அனைவரும் எல்லை மீறி அனுபவித்து 
மெய்ம்மறந்து தூங்கிவிட்டார்கள் . 
38. அதோ , ராமனுடைய ஆசிரமம் ! 

மறு நாள் காலை முனிவர் “ இவ்விடத்திலிருந்து 
இரண்டரை யோசனை தூரத்தில் மந்தாகினி நதி ஓடு 
கிறது . அதன் கரையில் ஜன சஞ்சாரமற்ற பெரிய 


! 


கிடந்து , 


அதோ , ராமனுடைய ஆசிரமம் ! 

241 
காடு இருக்கிறது . தெற்கே சித்திரகூட மலை யிருக் 
கிறது . மலைக்குக் கீழ் , வனத்தில் ஒரு பர்ணசாலையில் 
ராம லக்ஷ்மணர்களும் சீதையும் வசித்துவருகிறார்கள் " 
என்று சொல்லி அங்கே போகும் வழியையும் விளக்கிச் 
சொன்னார் . 

பிறகு பரத்வாஜரைத் தாய்மார்கள் மூவரும் வலம் 
செய்து வணங்கினார்கள் . " இவர்களை எனக்கு அறி 
முகப் படுத்துவாய் " என்று கேட்டார் ரிஷி . 

பரதன் அவ்வாறே கோசலை , சுமித்திரை, கைகேயி 
இவர்களை ஒருவர் பின் ஒருவராகப் பெயர்கள் சொல்லி 
ரிஷியிடம் ஆசி பெறச் செய்தான் . 
“ இதோ ,, 

துக்கப்பட்டு , பட்டினி 
இளைத்து நிற்கிறாள் மகாராஜாவின் பட்டமகிஷி 
கௌசல்யா தேவி . இந்திரனைப் பெற்ற அதிதிக்குச் 
சமானமான , 

இவளோ , சக்கரவர்த்தித் திருமகனைப் 
பெற்றவள் . வலது புறத்தில் , கோசலையைத் தாங்கிக் 
கொண்டு , வாடிய புஷ்பங்கள் நிறைந்த கொடியைப் 
போல் துக்கப்பட்டு நிற்பவள் அரசனுடைய இரண் 
டாவது 

பட்டமகிஷி , லக்ஷ்மண சத்ருக்னர்களைப் 
பெற்ற பாக்யவதி . இதோ நிற்கிறாள் எங்களுடைய துக் 
கத்துக் கெல்லாம் காரணமான என் தாய் , ஆர்ய வடி 

வம் 
கொண்ட அனார்யை " என்று கைகேயியைச் சுட்டிக் 
காட்டினான் . அவளும் மற்றவர்களைப்போலவே ரிஷியை 
வலம் செய்து நமஸ்கரித்துவிட்டு வெட்கம் படர்ந்த 
முகத்துடன் மகன் பரதன் பக்கத்தில் வந்து நின்றாள் . 

அப்போது பரத்வாஜ ரிஷி பரதனுக்குச் சொன் 
னார் . 

தாயை அப்படிச் சொல்லாதே ! உலகத்தின் 
நன்மைக்காகவே அனைத்தும் நடந்தன " என்றார் . 


16 


242 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தாய்மார்களை இனம் காட்டும் இந்த நிகழ்ச்சி 
யைக் கம்பர் இடம் மாற்றி வெகு அழகாகக் குகப் 
படலத்தில் கொண்டுபோய்ச் சேர்த்துவிட்டார் . குகன் 
பணிவுடன் விசாரிக்க பரதன் ஒவ்வொருவராகச் 
சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் . பரத்வாஜ ரிஷி 
ஆசிரமத்தில் நடந்ததாக வால்மீகி சொல்லும் நிகழ்ச்சி 
யைக் கவிக் கண்ணால் பார்த்து அதன் சரியான இடம் 
எங்கே என்று கண்டு கொண்டு அமைத்துத் தம் 
அசாதாரணத் திறமையோடு கம்பர் பாடியிருக்கிறார் . 

அதை இந்த இடத்திலேயே எடுத்துச் சொல்லு 
வது குற்றமாகாது . 
சுற்றத்தார் தேவரொடும் தொழ நின்ற 

கோசலையைத் தொழுதுநோக்கி , 
வெற்றித்தார்க் குரிசில் , இவர் யாரென்று 

குகன்வினவ வேந்தர் வைகும் 
முற்றத்தான் முதல்தேவி மூன்றுலகும் 

ஈன்றானை முன்ஈன்றானைப் 
பெற்றத்தால் பெரும்செல்வம் யான்பிறத்த 

லால்துறந்த பெரியாள் என்றான் . 
“ ராமன் என்கிற செல்வத்தைப் பெற்ற கோசலை , 
பரதன் என்று ஒரு மகன் நான் பிறந்ததால் அந்தச் 
செல்வத்தை இழந்தாள் . அவளே இவள் " என்று 
கூறினான் பரதன் . 
அறந்தானே என்கின்ற அயல் நின்றாள் 

தனை ேநாக்கி , ஐய அன்பின் 
நிறைந்தாளை உரை யென்ன நெறிதிறம்பாத் 

தன்மெய்யை நிற்பதாக்கி 
இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் 

தொழுகுலமாம் இராமன்பின்பு 


அதோ , ராமனுடைய ஆசிரமம் ! 


243 


பிறந்தானும் உளன் என்னப் பிரியாதான் 

தனைப்பயந்த பெரியாள் என்றான் . 
நான் அடையாத பாக்கியத்தை லக்ஷ்மணன் 
பெற்றான் . அந்த உண்மைத் தம்பியின் தாய் இவள் . 
படர்எலாம் படைத்தாளைப் பழிவளர்க்கும் 

செவிலியைத்தன் பாழ்த்தபாவிக் 
குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் 

உயிர்ப்பாரம் குறைந்துதேய 
உடரெலாம் உயிரிலா எனத்தோன்றும் 

உலகத்தே ஒருத்தி அன்றே 
இடரிலா முகத்தாளை அறிந்திலையேல் 

இந்நின்றாள் என்னை ஈன்றாள் . 
வால்மீகி 

ராமாயணத்தில் இருப்பது போலவே 
கம்பருடைய சித்திரத்திலும் பரதன் கைகேயியைக் 
கடுமையான மொழிகளைச் சொல்லித்தான் அறிமுகப் 
படுத்துகிறான் . 


* 


பரதனும் பெரும் பரிவாரமும் பரத்வாஜர் 
சொன்ன வழியைப் பிடித்துச் சென்றார்கள் . சித்திர 
கூட மலையும் தெரிந்தது . ஓர் இடத்தில் இலேசாகப் 
புகை கிளம்புவதையும் கண்டார்கள் . அதுவே சக்கர 
வர்த்தித் திருமகன் ஆசிரமம் என்று ஊகித்துக் 
கொண்டார்கள் . உடனே 

பரிவாரத்தில் 

பெரிய 
மகிழ்ச்சி கோஷம் கிளம்பிற்று . அனைவரையும் அங் 
கேயே நிறுத்திவிட்டு சுமந்திரன் , வசிஷ்டர் , பரதன் 
மூவர் மட்டுமே புகை தெரிந்த இடம் நோக்கிச் சென் 


றார்கள் . 


39. இளையவனுடைய ஆத்திரம் 

நடந்துபோன அனர்த்தங்களை எப்படியாவது 
நல்ல முடிவுக்குக் கொண்டுவர வேண்டு மென்று 
பரதன் , . இவ்வாறு ஊரைவிட்டு வனம் நோக்கிச் 
சென்றுகொண்டிருந்த நாட்களில் , சித்திரகூடத்தில் 
பர்ண சாலையில் ஒருவாறு சந்தோஷமாகவே காலங் 
கழிந்து வந்தது . 

“ லக்ஷ்மணனும் சீதையும் பக்கத்திலிருக்க எனக்கு 
என்ன குறை ?" என்று எண்ணினான் ராமன் . 

மலையின் கம்பீரமும் , வனத்தின் அழகும் , பக்ஷி 
களின் மதுரமான பாட்டும் விளையாட்டும் அவன் 
உள்ளத்தைக் கவர்ந்தன . ஊரையும் உறவினரையும் 
விட்டுப் பிரிந்த துக்கத்தை மறந்தான் . 

“ சீதா , அதோ, பறவைகள் விளையாடுவதைப் 
பார் ! மலைப் பாறைகளைப் பார் ! அவற்றில் தாதுக் 
கள் நீலமும் மஞ்சளும் சிவப்புமாக எப்படி மின்னு 
கின்றன ! வனத்தில் செடிகளையும் கொடிகளையும் 
பார் . புஷ்பங்களைப் பார் . நாம் என்னவோ எண்ணி 
னோம் , இந்த வனவாசம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக் 
கிறது ! என்னைப் போன்ற பாக்கியவான் யார் ! இந்த 
மகிழ்ச்சி ஒரு பக்கம் , தந்தையின் ஆணையை நிறை 
வேற்றும் பெரிய லாபம் ஒரு பக்கம் . தந்தைக்குச் 
செலுத்தவேண்டிய கடமையைச் செய்து தீர்ப்பதோடு 
தம்பி பரதனுக்கு ராஜ்யத்தைக் கொடுக்கும் மகிழ்ச்சி 
யையும் அடைந்தேன் .. 

இவ்வாறு சொல்லிக் கொண்டு ராமன் தன் துக் 
கத்தை அகற்றியும் , சீதைக்கு உற்சாகம் உண்டாக்கி 
யும் பிரதிக்ஞையை நிறைவேற்றி வந்தான் . 


245 


இளையவனுடைய ஆத்திரம் 
மலையிலிருந்து சில சமயம் சீதையுடன் மந்தாகினி 
ஆற்றுக்குப் போவான் . அங்கே இருவரும் ஸ் நானம் 
செய்வார்கள் . நதியின் அழகை அநுபவிப்பார்கள் . 
“ மணல் குன்றுகளைப் பார் ! அன்னங்களும் பறவை 
களும் தாமரைக் கொடிகளிடையில் விளையாடுவதைப் 
பார் ! ஆற்றின் அழகு உன் அழகைப் போலவே 
இருக்கிறது , காதலி ! " என்பான் ராமன் . 

“ இந்த நதிக்கரை எவ்வளவு மனோகரமாக இருக் 
கிறது ! மிருகங்கள் இறங்கி நீர் குடிக்கும் துறைகளில் 
ஜலம் சிவந்து எவ்வளவு அழகாக இருக்கிறது ! 
இதற்குச் சமானம் குபேரனுடைய ஸௌகந்திக ஸரஸ் 
ஸும் இல்லை . அதோ , பார் ! ரிஷிகள் நீராடுகிறார்கள் . 
சிலர் சூரியனை உபாசித்து நிற்கிறார்கள் . புஷ்பங்கள் 
மரக் கிளைகளினின்று நீரில் விழுவதைப் பார் . அதோ , 
முத்துக்களை வாரி எறிவது போல் மந்தாகினி துள்ளிக் 
குதித்து விளையாடி வரும் அழகைப் பார் ! பட்டண 
வாசத்தைவிட இந்த வனவாசம் எவ்வளவோ இன்ப 
மாக இருக்கிறது . இது நம்முடைய பாக்கியம் . ரிஷி 
களும் சித்தர்களும் இங்கே நதியில் தினமும் நீராடு 
கிறார்கள் . இந்தக் காட்சி நமக்கு நகரத்தில் கிடைக் 
குமா ? இந்த மலையே நம்முடைய அயோத்தி . கூட் 
டம் கூட்டமாகப் பறக்கும் இந்தப் பக்ஷிகளும் வன 
விலங்குகளும் நம் பிரஜைகள் . இந்த மந்தாகினியே 
நம்முடைய ஸரயூ நதி . லக்ஷ்மணனும் நீயும் என் 
னுடன் இருக்கும்போது வேறு என்னவேண்டும் ? 
ஆற்றில் மிருகங்கள் ஒன்றையொன்று பார்த்துப் பய 
மின்றி நீர் குடித்து வருவதைப் பார்த்தால் எவ்வளவு 
ஆனந்தமாக இருக்கிறது . இந்த நதியில் நீராடி 
இங்கே கிழங்கும் பழங்களும் புசித்து உன்னுடன் 


246 


சக்கரவர்த்தித் திருமகன் 
காடும் மலையும் சுற்றி மகிழ்ச்சி யடையும்போது நான் 
அயோத்தியையாவது ராஜ பதவியையாவது ஏன் 
நினைக்க வேண்டும் ? " 

இவ்வாறு சக்கரவர்த்தித் திருமகன் ஜானகி 
யுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ஆற்றங்கரை 
யிலும் மலையிலும் வனத்திலும் சஞ்சரித்துக் கொண்டு 
சந்தோஷமாகக் காலங் கழித்து வந்தான் . 


மலைச் சாரலில் ஓர் இடத்தில் நிம்மதியாக உட் 
கார்ந்திருந்தார்கள் . 
* திடீர் என்று தூரத்தில் தூசி கிளம்பி ஆகாய 
மளாவி நின்றது . இத்துடன் பெரிய ஜன சமுத்திரத் 
தின் கம்பீரப் பேரொலியும் கேட்டது . பரதனுடைய 
சேனை காட்டில் பிரவேசித்ததின் காரணமாகக் 
காட்டுப் பிராணிகள் பயந்து இங்கு மங்கும் கூட்டமாக 
அலைந்து கொண்டிருந்ததையும் ராமன் பார்த்தான் . 

லக்ஷ்மணனைப் பார்த்துச் சொன்னான் ராமன் . 

தம்பி , கேள் ! ஏதோ பெரிய கோஷம் கேட்கிறது . 
யானைகளும் காட்டெருமைகளும் , மான்களும் நாலா 
பக்கமும் ஓடுகின்றன . என்ன விஷயம் என்று நன்றா 
கப் பார் ! யாராவது அரச குலத்தார் வேட்டையாட 
வந்திருக்கிறார்களா அல்லது சிங்கம் , புலி இவற்றின் 
காரியமா என்று பார்த்துச் சொல்வாய் ” என்றான் . 

உடனே லக்ஷ்மணன் மிக உயர்ந்த ஒரு ஆச்சா 
மரத்தின் மேல் ஏறினான் . நான்கு பக்கமும் நன்றாகப் 
பார்த்தான் . வட திசையில் பெரியதொரு சதுரங்க 
சேனை வந்து கொண்டிருந்ததைக் கண்டான் . மரத் 
தின் மேலிருந்தே ராமனுக்கு எச்சரிக்கை செய்தான் : 


இளையவனுடைய ஆத்திரம் 

247 
“ அண்ணா! ஒரு பெருஞ் சேனை துவஜங்களைப் 
பறக்க விட்டுக் கொண்டு , தேர்ப் படை , யானைப் 
படை , குதிரைப் படை , காலாட் படை எல்லாமாக 
வந்து கொண்டிருக்கிறது . அபாயம் ! உடனே 
நெருப்பை அணைத்து விட்டு , சீதையை அழைத்துச் 
சென்று மலைக் குகையில் பத்திரமாக இருக்கச் செய்து 
விட்டு , கவசம் பூண்டு வில்லும் அம்பும் எடுத்து 
யுத்தத்துக்கு ஆயத்தமாவோம் ! ” என்றான் . 

அப்பனே , நன்றாகப் பார்த்துச் சொல் . இந்தப் 
படை எந்த அரசனுடையது என்று தேர்க் கொடியைக் 
கவனித்துப் பார் ! ” என்றான் ராமன் . 

அவ்வாறே பார்த்தான் லக்ஷ்மணன் . பார்த்து 
விட்டு ஒரே கோபாவேச மாகிவிட்டான் . 

“ அண்ணா ராஜ்யத்தைப் பெற்றதோடு நிற்காமல் 
நம்மை எதிர்த்துக் கொல்லவும் வருகிறான் பரதன் 
தேரில் திருவாத்திக் கொடி காற்றில் ஆடுவது நன்றா 
கக் காணப்படுகிறது . . இன்று கைகேயி மகன் என் 
கையில் அகப்பட்டு விட்டான் . அவனை விடப்போவ 
தில்லை . அற நெறியிலிருந்து விலகிய இவனைக் கொல் 
வதில் என்ன பாவம் ? இந்தச் சேனையை இங்கிருந்து 
எதிர்க்கலாமா , அல்லது மலைமேல் ஏறி நின்று எதிர்ப் 
போமா ? நமக்கு இவன் செய்த கொடுமைக்கு இன்று 
பழி வாங்கி விடலாம் . நம்மைக் கொல்ல வரும் பகை 
வனைக் கொல்வதில் என்ன பாவம் ? முதலில் இவனல் 
லவோ அதருமத்தில் இறங்குகிறான் . அவனை எதிர்த் 
துக் கொல்வது தருமமே யாகும் . இவனை வதம் 
செய்து விட்டுத் துராசையில் வீழ்ந்த இவன் தாயின் 
எண்ணத்தை இன்று முற்றிலும் அழித்துத் தீர்ப் 
போம் . இந்த வனத்தில் ரத்த வெள்ளம் ஓடச் செய்யப் 


248 

சக்கரவர்த்தித் திருமகன் 
போகிறேன் . யானை ஒடித்த பெரிய மரம் போல் 
இன்று பரதன் வீழ்வான் . இந்தச் சேனையை நிர்மூல 
மாக்குவோம் . இந்தக் காட்டிலுள்ள பிணம் தின்னும் 
மிருகங்களுக்கு நிறைய உணவு கொடுப்போம் . " 

இவ்வாறு லக்ஷ்மணன் கோபத்தில் தன்னையும் 
மறந்து பேசினான் . 

40. ராம - பரதச் சந்திப்பு 
லக்ஷ்மணன் சொன்னதைக் கேட்ட ராமன் மெது 
வாகச் சொன்னான் . 

இலக்குவ ! உலகம் ஓர் ஏழும் ஏழும் நீ 
கலக்குவை என்பது கருதி னால் அது 
விலக்குவ ( து ) அரிது . அது விளம்பல் வேண்டுமோ ? 
புலக்குறித் ( து ) ஒருபொருள் புகலக் கேட்டியால் . 

இது கம்பர் பாட்டு . வால்மீகியும் இப்படியே 
சொல்லுகிறார் . 

" நீ வெற்றி வீரன் . பரதனுடைய பெருஞ் 
சேனையை நாசமாக்கித் தீர்ப்பாய் . அதில் சந்தேக 
மில்லை . ஆனால் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது 
இருக்கிறது . அதைச் சொல்லுகிறேன் , கேள் ! " 
என்று ஆரம்பித்து , கோபத்தில் லக்ஷ்மணன் விஷயங் 
களைச் சரியாகக் காணவில்லை என்பதை விளக்கினான் . 

லக்ஷ்மணா! பரதனே நேரில் வருகிறான் என் 
கிறாய் . அப்படியானால் நம்முடைய வில்லுக்கும் அம் 
புக்கும் கத்திக்கும் என்ன வேலை ? தந்தையின் 
ஆணையை அழித்தும் பரதனைக் கொன்றும் ராஜ்யமும் 
பழியும் சம்பாதித்து நாம் என்ன பிரயோஜனத்தைப் 
பெறுவோம் ? பந்து மித்திரர்களை அழித்து விட்டுச் 
சம்பாதிக்கும் சொத்தானது விஷம் கலந்த பணியாரத் 
தைப் போலாகும் . என்னத்துக்காக ராஜ்யம் அல்லது 


ராம- பரதச் சந்திப்பு 

249 
தனம் சம்பாதிக்க விரும்புகிறோம் ? யாருக்குச் சுகமும் 
சந்தோஷமும் தந்து அதனால் நாமும் சந்தோஷம் 
அடையலாம் என்று சம்பாதிக்கிறோமோ அவர்களை 
அழித்துவிட்டு அந்தப் பொருளை நாம் அடைவதில் 
என்ன பயன் ? அதர்ம வழியில் சம்பாதிக்கும் ராஜ்யம் 
நமக்கு வேண்டாம் , லக்ஷ்மணா! நீயும் , பரதனும் , 
சத்ருக்னனும் என்னுடன் இருந்து அனுபவிக்க முடி 
யாத சுகம் எனக்கு வேண்டாம் . இது நிச்சயம் . " 

மேலும் சொன்னான் : “ நான் சொல்வதைக் கவ 
னித்துக் கேள் . பரதன் இப்போது இங்கே ஏன் வரு 
கிறான் என்பதை நான் அறிவேன் . அவன் எள்ளள 
வும் தருமம் தவறாதவன் , நம்மில் யாருக்காவது அவன் 
எப்போதாவது தீமை செய்ததுண்டா ? ராஜ்யத்தை 
எனக்குக் கொடுத்து விடுவதற்காகவே அவன் வரு 
கிறான் . கைகேயியைக் கோபித்து , தந்தைக்கும் ஏதோ 
சொல்லிச் சமாதானப்படுத்திவிட்டு , என்னைத் திருப்பி 
அழைத்துப் போவதற்காக வந்திருக்கிறான் என்பது 
நிச்சயம் . பரதனை நான் அறிவேன் . நீ அவனைப் 
பற்றிக் கோபாவேசமாகப் பேசியதெல்லாம் அதருமம் . 
அப்படிப் பேசலாகாது . ராஜ்யத்தைச் சம்பாதிக்கவா 
ஆசைப்படுகிறாய் ? அப்படியானால் சொல் . பர தன் 
வந்ததும் அவனுக்குச் சொல்லுகிறேன் , லக்ஷ்மண 
னுக்கு ராஜ்யம் வேண்டுமாம் . அவனுக்குக் கொடுத்து 
விடு என்று . நான் இப்படிச் சொன்ன மாத்திரத்தில் 
பார் , எடுத்துக் கொள் என்று உனக்கு உடனே , 
தந்துவிடுவான் , சந்தேக மில்லை " என்று சொல்லிச் 
சிரித்தான் ராமன் . 
லக்ஷ்மணன் வெட்கத்தால் 

உடல் குறுகிப் 
போனான் . 


250 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஒரு 

வேளை நம்முடைய தந்தை சக்கரவர்த் 
தியே நம்மைப் பார்க்க வந்திருக்கலாம் " என்றான் 
லக்ஷ்மணன் . 

இத்தனை சேனையும் ஆர்ப்பாட்டமும் யுத்தத்துக் 
குத்தான் இருக்கும் என்று முதலில் எண்ணினான் . 
ராமன் சொன்னதைக் கேட்டதும் , அது அசம்பாவிதம் 
என்கிற தீர்மானத்துக்கு உடனே வந்தான் . மற்று 
என்ன காரணம் இருக்கக்கூடும் என்று யோசித்து 
ஒரு வேளை தசரதனே வந்திருக்கலாம் , அவனுடன் 
இந்தச் சேனையும் பெரும் பரிவாரமும் வருவது 
சகஜமே என்று சமாதானம் பண்ணிக் கொண்டான் . 

தான் பரதனைப் பற்றிப் பேசிய பேச்சுக்கள் தகா 
தவை என்று உணர்ந்து , வெட்கப்பட்டு இம்மாதிரித் 
தடுமாற்றமாகப் பேசினானோ என்றும் உரையாசிரியர் 
கள் அபிப்பிராயப் படுகிறார்கள் . 

லக்ஷ்மணன் வெட்கப்பட்டுப் போனான் என்பதை 
யறிந்த ராமன் , " அப்படியு மிருக்கலாம் ! வனவாசத் 
தில் கஷ்டப்படுகிறோமென்று எண்ணிச் சக்கரவர்த்தி 
நம்மையும் முக்கியமாக சீதையையும் ஊருக்கு அழைத் 
துப் போக வந்திருக்கலாம் . ஆனால் மன்னனுடைய 
வெண்கொற்றக் குடையைக் காணவில்லையே ? தந்தை 
வந்திருந்தால் அது இருக்குமே ? எப்படியாயினும் சரி , 
நீ சாந்தமடைவாய் " என்றான் . 

லக்ஷ்மணன் , ராமசந்திரன் உட்கார்ந்திருந்த 
இடத்துக்கு அருகே போய்க் கைகூப்பிய வண்ணம் 
நின்றான் . 


* 


சேனையைத் தொலைவில் நிறுத்திவிட்டு , புகை 
கிளம்பிய இடத்தைச் சரியாகப் பார்த்து வர பரதன் 


ராம- பரதச் சந்திப்பு 

251 
சில ஆட்களை அனுப்பினான் . சற்று நேரம் கழித்து 
அவர்கள் சமாசாரம் கொண்டு வந்தார்கள் . அதுவே 
பரத்வாஜர் குறிப்பிட்ட இடம் . அங்கே காணப்படும் 
பர்ணசாலை ராமனுடைய பர்ணசாலை என்பது நிச்சயம் 
என்று தெரிந்தவுடன் பரதன் புறப்பட்டான் . 

தன்மேல் வந்த பழியை நினைத்து நினைத்துப் 
பயந்து , இன்னது செய்ய வேண்டியது , இப்படிச் 
சொல்ல வேண்டியது என்று யோசித்துக் கொண்டே 
போனவன் , ராமன் உட்கார்ந்திருந்ததைப் பார்த்த 
தும் எல்லாம் மறந்து விட்டான் . புல் தரையில் 
உட்கார்ந்திருந்த ராமனைக் கண்டதும் ஒரே பாய்ச்ச 
லாகப் பாய்ந்து அண்ணன் இருந்த இடம் நோக்கி 
ஓடினான் . 

துக்கம் மேலிட்டுக் கண்களில் நீர் பெருக , ஒன் 
றும் பேச முடியாமல் " அண்ணா!" என்று கதறிக் 
கொண்டு ராமன் காலடியில் விழுந்தான் . அண்ணா 
என்ற ஒரு வார்த்தைக்கு மேல் பேச முடியாமல் 
தொண்டை அடைத்துக் கொள்ள , விம்மி அழுதான் . 

இதற்குள் சுமந்திரனும் குகனும் வந்து சேர்ந் 
தார்கள் . 

ஜடையும் மரவுரியும் தரித்துத் தன் முன் கை 
கூப்பிய வண்ணம் தரையில் விழுந்து கிடந்த பரத 
னைப் பார்த்தான் ராமன் . துக்கத்தாலும் உபவாசத் 
தாலும் தேகம் மெலிந்து , நிறம் மாறிப் போய்க் கிடந்த 
பரதனை வாரியணைத்து , உச்சி மோந்து மடியின் மேல் 
உட்கார வைத்து , " குழந்தாய் , தந்தை சக்கரவர்த்தி 
யைத் தனியாக விட்டுவிட்டு நீ இப்படி வெகு தூரம் 
வனத்துக்கு வந்து விடலாமா ? ஏன் இந்த மாதிரி 
இளைத்துப் போயிருக்கிறாய் ? " என்று ராமன் கேட்டான் 


252 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பரதன் பேச்சிழந்து கிடந்தான் . பரதனுடைய 
நிலையைப் பார்த்து ராமன் மெதுவாக , ராஜ்யத்தின் 
யோக க்ஷேமத்தைப் பற்றி வழக்கப்படி அரச குலத்த 
வர்கள் சந்திக்கும் சமயங்களில் கேட்பது போல் கேட் 
டான் . கொஞ்ச நேரம் கழித்துச் சமாளித்துக்கொண்டு 
பரதன் பேசலானான் . 

“ ராஜ தர்மத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்த 
மிருக்கிறது , அண்ணா? சிம்மாசனம் ஏறி ராஜ்ய பரிபா 
லனம் செய்யவேண்டியவன் நீ இருக்க நான் எவ் 
வாறு அரசனாவேன் ? அல்லது , அரசனுக்குரிய தரு 
மத்தை அனுசரிப்பேன் ? எனக்குரிய தருமம் உனக்கு 
அடிமை செய்வது . அது எனக்குப் பிராப்தமாகவில்லை . 
மூத்தவன் ராஜ்யப் பொறுப்பைத் தாங்கவேண்Tiq 
யவன் . இது ராஜகுலப் பொது தருமம் . நம்முடைய 
குலத்திலும் இதுவே முறை . அயோத்தியைக்கு என் 
னுடன் வந்து , பட்டம் சூடிக்கொண்டு குலத்துக்கும் 
ஜனங்களுக்கும் மங்களம் அருள்வாய் . மகாராஜாவான 
தந்தை அவர் செய்யவேண்டிய வேள்விகளை யெல் 
லாம் செய்து முடித்து , புகழ் பெற்ற மகாவீரர் , சுவர்க்க 
லோகம் புகுந்தார் . நான் கேகய தேசத்திலிருக்கும் 
போதே நீங்கள் அயோத்தியை விட்டு வனம் சென்று 
விட்டீர்கள் . அந்தப் பிரிவின் துக்கத்தைத் தாங்க 
மாட்டாமல் உயிர் நீத்தார் . வருந்தாதே ! எழுந்து 
நம் தந்தைக்குச் செய்யவேண்டிய கிரியைக் கடனைத் 
தீர்ப்பாயாக ! நானும் சத்ருக்னனும் செய்தாயிற்று . 
அண்ணா ! தந்தைக்கு மிகப் பிரியமாக வளர்ந்தாய் . 
உன் ஞாபகமாகவே தந்தை உயிர் நீத்தார் . நீ விட 
வேண்டிய எள்ளும் நீருமே அவருக்குச் சாந்தி தரும் " 
என்று கம்பீரமாகச் சொன்னான் . 


ராம - பரதச் சந்திப்பு 

253 . 
கௌசல்யா தேவி , குகன் , பரத்வாஜர் இவர் 
களிடம் பரதன் சொல்ல நேரிட்ட சமாதானங்கள் 
அதாவது நடந்த அனர்த்தங்களில் தனக்கு ஒரு 
சம்பந்தமுமில்லை என்கிற சமாதானங்கள் -- ராமனிடத் 
தில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை . 
துக்கத்தால் பீடிக்கப்பட்டு , தேகம் மெலிந்து , முகம் 
வாடி நின்ற அந்தப் பரதனைப் பார்த்ததே போது 
மல்லவா ? சமாதானங்களுக்கு அவசியமே இருக்க 
வில்லை . ராமனை அயோத்தியைக்கு அழைத்துப் 
போகிற விஷயம் ஒன்றே பரதனுடைய காரியமாக 
நின்றது . அதையே பேசினான் . தன்னைப் பற்றிப் 
பேசவில்லை . 

தந்தை இறந்தார் என்ற சொல்லைக் கேட்டதும் 
ராமன் கோடரியால் வெட்டப்பட்ட மரம்போல் கீழே 
விழுந்தான் . 

நந்தா விளக்கனைய நாயகனே , நானிலத்தோர் 
தந்தாய் , தனியறத்தின் தாயே , தயா நிலையே ! 
எந்தாய் , இகல்வேந்தர் ஏறே , இறந்தனையே 
அந்தோ இனிவாய்மைக் ( கு ) ஆருளரே மற்றென்றான் . 

ராஜகுமாரர்களும் சீதையும் சுமந்திரனுடன் ஆற் 
றுக்குச் சென்றார்கள் . அங்கே ஸ்நானம் செய்து , கை 
நிறைய ஜலத்தை எடுத்துத் தந்தையைத் தியானித்து 
ஆற்றில் விட்டான் . பிறகு வழக்கப்படி செய்ய வேண் 
டிய சடங்குகளைச் செய்து விட்டு பர்ணசாலைக்கு வந்து 
ராஜ குமாரர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து 
நின்று தந்தையை நினைத்துப் பெருங் குரலில் அழுது 
துக்கம் தீர்த்துக் கொண்டார்கள் . 

இவ்விடத்தில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் . 
பரதன் வந்து ராமனைப் பார்த்த கட்டத்தில் ராமன் 


254 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பரதனுக்கு உபதேசித்ததாக ஒரு நீண்ட ராஜ தரும 
உபதேசம் வால்மீகி எழுதி யிருக்கிறார் . நம்முடைய 
இதிகாச புராணங்களில் இவ்வாறு ராஜநீதியும் , தரு 
மோபதேசமும் அடிக்கடி வரும் . தற்காலத்து நூல் 
களில் ஆசிரியர்கள் முக்கியமாகக் கருதி வருவது 
நிகழ்ச்சி வேகமும் நாடகத்துக்குரிய வியப்பு , அதிர்ச்சி 
முதலிய லக்ஷணங்களும் . பழைய நூல்களில் இந்த 
ரஸங்கள் வேண்டிய அளவு இருந்தாலும் கூடவே 
மக்களின் சீலத்தை வளர்க்கும் உபதேசங்களும் மத்தி 
யில் தாராளமாகச் சேர்க்கப்பட்டிருக்கும் . 

மேலும் இந்தக் கட்டத்தில் வால்மீகி ராமாயண 
அத்தியாயங்கள் கிரமம் தவறி முன்னும் பின்னுமாக 
அமைந்து விட்டிருக்கின்றன வென்று பழைய உரை 
ஆசிரியர்களே கண்டிருக்கிறார்கள் . 

கம்பர் இதை 
யெல்லாம் கவனித்துத் தற்கால ரீதியாகவே ஒழுங் 
காகப் பாடி விட்டிருக்கிறார் . துளசிதாஸருடைய ராமா 
யணமோ இந்த ராம - பரதச் சந்திப்புக் கட்டத்தில் 
ஒரே பக்தி சாகரமாக அலைகள் மோதிப் பருவ காலக் 

லைப் போல் பொங்குகிறது . அதில் எந்தச் சிக்க 
லுக்கும் இடமே இல்லை. 


கட 


41. பரதன் திரும்பினான் 
நான்கு அரசகுமாரர்களும் மூன்று பட்டமகிஷி 
களும் ஓர் இடத்தில் மறுபடியும் கூடிவிட்டார்கள் 
என்ற செய்தி அறிந்த உடனே , தூரத்தில் மரியாதைக் 
காக நின்றுகொண்டிருந்த படையினரும் ஜனங்களும் 
உடனே அந்தச் சந்தோஷக் காட்சியைப் பார்க்க ஓடி 
வந்துவிட்டார்கள் . ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் . இனி 


பரதன் திரும்பினான் 

255 
ராமன் அயோத்தியைக்குத் திரும்பி விடுவான் என்றே 
நிச்சயித்துக் கொண்டு குதூகலப்பட்டார்கள் . ஒரு 
வரை யொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு மங் 
களம் கொண்டாடினார்கள் . 

மகாராஜாவும் தந்தையுமான தசரதன் இவ்வுலகம் 
துறந்துவிட்டானே என்று சீதையும் ராம - லக்ஷ்மணர் 
களும் துக்கக் கடலில் மூழ்கி யிருந்தார்கள் . ஆனால் 
ஜனக்கூட்டத்தில் ராம தரிசனத்தினால் பெருத்த 
மகிழ்ச்சி பொங்கிற்று . 


* 


* 


வசிஷ்ட முனிவர் தேவிமார்களைப் பர்ணசாலைக்கு 
அழைத்துச் சென்றார் . வழியில் மந்தாகினி நதியைப் 
பார்த்தார்கள் . “ இந்தத் துறையில் இறங்கித்தான் 
ராஜகுமாரர்கள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எடுத் 
துப் போவார்கள் ” என்று ஒரு இடத்தைக் காட்டியதும் 
கௌசல்யா தேவியும் சுமித்திரையும் ஐயோ வென்று 
அழுதார்கள் . 

" சுமித்திரையே , என் மகனுக்காக இந்தத் துறை 
யில் தினமும் உன் மகன் ஆற்றில் இறங்கிச் சுத்த 
மான ஜலம் ஆசிரமத்துக்கு எடுத்துப் போய் வைக் 
கிறான் பார்த்தாயா ? அண்ணனுக்காக எந்த வேலையும் 
சந்தோஷமாகச் செய்வான் உன் மகன் . குடத்தில் 
ஜலத்தை நிரப்பித் தோளின் மேல் வைத்து எடுத்துப் 
போவது அவனுக்குக் கஷ்டமாகத் தோன்றாது 
என்றாள் . 

ஆற்றங்கரையில் ராம லக்ஷ்மணர்கள் தந்தைக் 
காக ஜலக்கிரியை செய்த இடத்தைப் பார்த்தார்கள் . 
தர்ப்பைப் புல் நுனி தெற்கு நோக்கி வைத்திருப் 


256 


சக்கரவர்த்தித் திருமகன் 


பதைக் கண்டார்கள் . பித்ருக்களுக்காக அங்கே எள் 
ளுப் பிண்ணாக்கு வைத்திருப்பதையும் கண்டார்கள் . 

" மகாராஜாவின் பசி தீர்ப்பதற்காகப் பிண்ணாக்கு 
வைத்திருப்பதைப் பார்த்தாயா ? ஆகா , இறந்த பின் . 
உலகம் ஆண்ட ராஜாக்களின் போஜனம் இதுவே ! 
என் இதயம் வெடிக்க வில்லையே ! என்று சுமித் 
திரையை அணைத்துக் கொண்டு 

அழுதாள் 
களசல்யா தேவி . 

பர்ணசாலைக்குப் போய்ச் சேர்ந்தார்கள் . அங்கே 
முகத்தில் தெய்விக ஒளி வீசும் ராஜ குமாரர்கள் ஓலைக் 
குடிசையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டார்கள் . அந் 
தக் காட்சியைப் பார்த்து நிற்கச் சக்தி யிழந்து கீழே 
விழுந்தார்கள் . 

இரு ராஜ குமாரர்களும் எழுந்து , தாய்மார்களைத் 
தூக்கி எடுத்தார்கள் . தன்னுடைய தாமரைக் 
களால் கோசலை ராமனைத் தடவிக் கொடுத்து , இது 
துக்கமோ , ஆனந்தமோ என்பதை அறியாமல் மயக் 
கத்தில் மூழ்கினாள் . பிறகு சீதையைத் தழுவி , “ மகளே , 
ஜனகனுக்கு மகளாய்ப் பிறந்து அயோத்தி மன்ன 
னுக்கு மருமகளாக என் வீட்டில் புகுந்த நீ , இந்தக் 
காட்டில் , இந்தக் குடிசையில் வசித்து வருகிறாயா ? 
வாடிய தாமரை மலரே ! தூசி படிந்த தங்க விக்கிர 
கமே ! உன்னைப் பார்த்து நான் படும் துக்கத்தை எப் 
படிச் சொல்வேன் ? நெருப்பில் எரியும் விறகுபோல் 
என் மனம் எரிகிறது , குழந்தாய் ! என்றாள் . 

மண்ணின் மேல் நின்ற பிருகஸ்பதியைப் போல் 
விளங்கும் வசிஷ்டருடைய பாதங்களில் சக்கரவர்த்தித் 
திருமகன் விழுந்து வணங்கி , அவருக்கு அருகில் அன் 
புடன் உட்கார்ந்தான் . பரதனும் அடக்கமே வடிவ 


கை 


பாலன 


பரதன் திரும்பினான் 

257 
மெடுத்து வந்தது போல் ராமசந்திரன் எதிரில் உட் 
கார்ந்தான் . பல பெரியோர்களும் சுற்றி உட்கார்ந் 
தார்கள் . ராமனுடைய மனம் மாறுமா , பரதன் என்ன 
பேசப் போகிறான் என்றெல்லாம் ஆவலோடு எதிர் 
பார்த்து உட்கார்ந்தார்கள் . 

" பரதனே ! எதற்காக இந்த உடை தரித்துக் 
கொண்டு வனத்துக்கு வந்தாய் , சொல் ! ராஜ்ய பரி 

காரியங்களை விட்டு விட்டு மான்தோலும் 
சடையுமாக ஏன் இங்கே வந்து சேர்ந்தாய் ? இதை 
எனக்குச் சரியாகச் சொல் , தம்பி ! " என்றான் . 

“ அண்ணா! " என்று பரதன் பல தடவை சொல்ல 
ஆரம்பித்து , மேலே பேச்சு வராமல் திக்கித் திணறி 
னான் . பிறகு தைரியம் செய்து கொண்டு மெள்ளப் 
பேச ஆரம்பித்தான் : 

“ உன்னைக் காட்டுக்கு அனுப்பி விட்டு , யாரும் 
செய்யத் துணியாத காரியத்தைச் செய்து விட்டேனே 
என்ற துக்கத்தில் வெந்து , மேலுலகம் போய் விட்டார் 
தந்தை . என்னைப் பெற்றவளும் தான் விரும்பிய 
சந்தோஷத்தைப் பெற முடியாமல் , மகா பாவம் 
செய்தவளாகி , விதவையுமாகி , சோகத்தில் மூழ்கி 
நிற்கிறாள் . உலகத்தால் பழிக்கப்பட்டு உயிருடன் 
நரக வேதனை யடைந்திருக்கிறாள் . எங்களை நீ 
காப்பாற்ற வேண்டும் . இன்றே நீ பட்டாபிஷேகத் 
துக்குச் சம்மதித்து , உனக்குரிய ராஜ்யத்தை அடைய 
வேண்டும் . இதற்காகவே ராஜ்யத்துப் பொது மக் 
களும் , சேனையும் , சுவர்க்கம் எய்திய அரசனுடைய 
தேவிமார்களும் எல்லாரும் இங்கே வந்து காத்திருக்கி 
றார்கள் . நீ இதை அருள வேண்டும் - மறுக்கக் கூடாது . 
இதுவே அனைவருடைய துக்கத்தையும் தீர்த்து , குல 


17 


258 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தருமத்தையும் கெடாமல் காப்பாற்றும் . உரிய அரச 
னில்லாமல் ராஜ்யம் ஒரு விதவையின் நிலையிலிருக் 
கிறது . அதை அகற்றி , மங்களகரமாக்கக் கடவாய் ! 
பூரண சந்திரனைப் போல் இருட்டை அகற்றி நாட்டை 
ஜொலிக்கச் செய்வாய் . இதோ மந்திரிகள் இருக்கி 
றார்கள் . அவர்களும் நானும் உன் பாதங்களில் விழுந்து 
வணங்கிக் கேட்டுக் கொள்கிறோம் . அண்ணா! இந்தப் 
பிரார்த்தனையை மறுத்துத் தள்ளி விடாதே ! " 

இப்படிச் சொல்லி ராமசந்திரனுடைய காலைப் 
பிடித்துக் கொண்டான் . தீரனான பரதன் கண்களில் 
நீர் ததும்பியது . 

பரதனைத் தழுவி யெடுத்து ராமன் சொல்லு 
கிறான் : 

" அப்பனே ! நாம் நற் குலத்தில் பிறந்தோம் . 
நல்ல முறையில் வளர்க்கப் பட்டோம் . நீயும் நானும் 
ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டோம் . உன்னிடத்தில் 
எள்ளளவேனும் நான் குற்றங் காணவில்லை . நீ துக் 
கப்பட வேண்டாம் . பெற்ற தாயையும் நீ குற்றம்கூற 
வேண்டாம் . நம்முடைய பண்பாட்டுக்கு இது தகாது . 
நம்மைப் பெற்ற தந்தை நமக்கு எந்த ஆணையும் 
இடலாம் . அது அவருடைய உரிமை . வனத்துக்கு 
அனுப்புவதும் , ராஜ்யாபிஷேகம் செய்வதும் இரண்டும் 
அவருடைய 

உரிமை . தாயையும் தந்தையையும் 
கௌரவிப்பது புதல்வர்களாகிய நம்முடைய கடமை . 
அவர்கள் இருவரும் எனக்கு இட்ட ஆணையை நான் 
ஒப்புக் கொள்ளாமலிருக்க முடியுமா ? வனம் போ ! 
என்று தந்தை சொன்னதை நான் மறுப்பது தகுமா ? 
உனக்கு ராஜ்யப் பொறுப்பைத் தந்தார் . எனக்கு வன 
வாசம் தந்தார் . இப்படி நம்மிருவருக்கும் வாழ்க் 


பரதன் திரும்பினான் 

259 
கையை வகுத்துக் கொடுத்து மரண மடைந்தார் .. 
அதை நாம் புறக்கணிக்கலாகாது . நீ ராஜ்ய பரிபால 
னம் செய்து அவர் ஆணையை நிறைவேற்றுவதில் ஒரு 
குற்றமுமில்லை . அது உன் கடமையு மாகும் . நானும் 
பதினான்கு வருஷங்கள் தண்டகாரண்யத்தில் தந்தை 
யின் அந்திமக் கட்டளையை நிறைவேற்றுவேன் . 
அதுவே தருமம் . தேவராஜனுக்குச் சமமாக இருந்த 
நம்முடைய தந்தை சொன்னதை நாம் பக்தியுடன் 
செய்து தீர்க்க வேண்டும் . தகப்பனார் ஆணையை நிறை 
வேற்ற இயலாமல் , அதற்குப் பதில் உலக மெல்லாம் 
எனக்குக் கிடைப்பதானாலும் அதைப் பெற்றுக் 
கொண்டு நான் திருப்தியடைய முடியாது " என்றான் 
ராமன் . 

இதைக் கேட்டபிறகும் பரதன் மீண்டும் மீண்டும் 
ராமனைக் கேட்டுக் கொண்டான் . தன்னைக் குறித்து 
வந்த அனர்த்தம் , அது திருத்தப்படாமல் போனால் 
தன்னுடைய பாவம் தீராமல் நின்று போகும் என்று 
பரதன் வருத்தப் படுகிறான் என்பதைக் கண்டு ராமன் , 

“ நீ உன்னை நிந்தித்துக் கொள்ள வேண்டாம் . 
உன் பொருட்டு இது நடந்து விட்டது என்று எண்ண 
வேண்டாம் . அனைத்துக்கும் விதியே காரணம் . துக் 
கத்தை விடு . அயோத்தியைக்குத் திரும்பிப் போய் 
ராஜ்ய பரிபாலனம் செய் . நம்முடைய தந்தை சொன்ன 
படி நாம் இருவரும் நடக்க வேண்டும் . அவருடைய 
கட்டளையை நாம் நிராகரித்தல் தகாது . உன்னிடத் 
தில் ஒப்புவித்த ராஜ்ய பாரத்தை நீ தாங்கியே தீர 
வேண்டும் ” என்றான் . 

பரதனுடன் வந்த அயோத்தி நகரத்து மக்களுக் 
குச் 

சக்கரவர்த்தித் திருமகனுடைய உறுதியைப் 


260 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் துக்கமும் 
உண்டாயிற்று . பரதனுடைய அன்பையும் பக்தியை 
யும் களங்கமற்ற உள்ளத்தையும் பார்த்துப் பார்த்து , 
இத்தகைய ராஜ குமாரர்களைப் பெற்றோமே தாம் ! 
என்று மகிழ்ந்தார்கள் : 


* 


“ தந்தையின் சொல்லை நான் புறக்கணிக்க முடி 
யாது . வீணாக முயற்சி செய்யாதே ! உனக்கு உதவி 
யாகச் சிறந்த தம்பி சத்ருக்னன் இருக்கிறான் . எனக் 
கும் இங்கே ஒரு தம்பி யிருக்கிறான் . லக்ஷ்மணன் 
இருக்க எனக்கு என்ன குறை ? நான்கு புத்திரர்க 
ளாகிய நாம் நம் தந்தையின் ஆணையைச் சரிவர 
நிறைவேற்றுவோம் " என்று ராமன் முடிவாக பரத 
னுக்குச் சொன்னான் . 

பரதனுடன் வந்த புரோகிதக் கூட்டத்தில் ஒரு 
வராயிருந்த மகா வித்துவான் ஜாபாலர் இந்தச் சம 
யத்தில் நடுவில் புகுந்து ராமசந்திரனுக்கு லோகாய 
தம் உபதேசித்தார் . " தந்தையின் ஆணை என்று 
திரும்பத் திரும்ப ஏதோ சொல்லுகிறாய் . தசரதன் என் 
பது ஓர் உடல் . அது பஞ்சத்துவம் அடைந்து விட் 
டது . ஐம்பெரும் பூதங்களோடு கலந்து போய் விட் 
டது . முடிந்துபோன அந்த உருவத்துக்கும் உனக் 
கும் இப்போது ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் 
பேசுகிறாய் . இது அறியாமை . கண்ணெதிரிலுள்ள 
சுகங்களை விட்டு விட்டுத் தருமம் என்றும் பரலோகம் 
என்றும் மூடர்களுடைய பேச்சை நீயும் பேசுகிறாய் . 
துயரத்தில் மூழ்கிக் கூந்தலை வாரி எடுத்துக் கட்டாம 
லிருக்கும் ஒரு ஸ்திரீயைப் போல் அயோத்தி நகரம் 
துக்கத்தில் கிடக்கிறது ; உனக்காகக் காத்துக் கொண் 


பரதன் திரும்பினான் . 

261 . 
டிருக்கிறது . போய்ப் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு 
சுகங்களை யனுபவித்துச் சந்தோஷமாய் இருப்பாய் . 
பரதன் சொல்லுவதைக் கேள் ! தந்தையின் கட்டளை 
என்று சொல்லிக் கொண்டு செய்ய வேண்டியதைச் 
செய்யாமலிருக்கிறாய் " என்று கூறினார் . 

ராமனுக்கு ஜாபாலி சொன்னது மிகுந்த அதிருப் 
தியை உண்டாக்கிற்று . " சத்தியத்தை நீர் ஒரு பொரு 
ளாக மதிக்கவில்லை போலும் . நீர் சொல்வது சரியாக 
இல்லை . 

நாபாஸ்திகம் பேசுகிறீர் . சத்தியத்தைவிட 
மேலான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை " என்றான் 
ராமன் . 

வசிஷ்டர் அப்போது சமாதானப்படுத்தினார் . 
“ ராம ! ஜாபாலி நாஸ்திகரல்ல . உன்னை எப்படியாவது 
அயோத்திக்குத் திரும்பிப் போகச் செய்ய வேண்டும் 
என்பதும் பரதனுடைய துக்கத்தை அகற்ற வேண் 
டும் என்பதும் அவருடைய கருத்து . உனக்குரிய 
ராஜ்யத்தை நீ பெற்றுக் கொண்டு மக்களைப் பரி 
பாலிக்க வேண்டும் என்கிற பெரு நோக்குடன் அவர் 
அவ்வாறு பேசினார் . அவர் மேல் கோபிக்க வேண்டாம் . 
ராஜ்ய பாரத்தை ஏற்றுக் கொள்ளுவது உன் குல தரு 
மம் . அதைப் பற்றிச் சந்தேகம் இல்லை . அது ஒரு புற 
மிருக்க மற்றொருபுறம் தந்தையின் ஆணை என்கிற 
பெரிய விஷயம் இருக்கிறது . இதைப் பெரிதாக நீ 
கருதுவதும் சரியே . ஆனால் பரிதாப நிலையிலுள்ள 
தம்பி பரதன் , பழிக்கு அஞ்சி உன்னைத் தஞ்ச மடைந் 
திருக்கிறான் . அதை எப்படி நீ மறுக்கலாம். உன் 
பிராணனைப் போல் அவனிடம் நீ வைத்துள்ள அன்பு 
எங்கள் அனைவருக்கும் தெரியும் . அண்டியவர்களைக் 
கைவிடுவது உன் சுபாவம் அல்ல . பரதனுடைய விண் 


262 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ணப்பத்தை எப்படி நீ மறுக்கலாம் ? தஞ்சமடைந்தவர் 
களைக் கைவிடுவதில்லை என்பதும் உன் விரதம் 
அல்லவா ? " 

ராமன் இசைவதாகக் காணவில்லை . அச்சமயம் 
பரதன் சுமந்திரனைப் பார்த்து , " அண்ணன் என் 
பேரில் இரக்கம் கொள்ள மறுக்கிறான் . சுமந்திரரே , 
தர்ப்பை கொண்டு வந்து பரப்புவீர் . நான் இங்கே 
உபவாசம் இருந்து உயிர் விடுவேன் " என்றான் . 

சுமந்திரன் தயங்கி ராமசந்திரனைப் பார்த்தான் . 
பரதன் தானே தர்ப்பைப் புல் எடுத்துப் பரப்பி அதன் 
மேல் அமர்ந்தான் . 
“ குழந்தாய் , இது தகாது . எழுந்திரு . 

எழுந்திரு . அயோத் 
திக்குப் போய் உன் கடமையைச் செய் . க்ஷத்திரிய 
தருமத்துக்கு விரோதமான செயலைச் செய்யாதே ! " 
என்றான் ராமன் . 

பரதன் எழுந்து நின்று , “ அயோத்தி நகரத்து 
ஜனங்களே ! ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ? 
ராமசந்திரன் உங்களுக்கு வேண்டாமா ? ஏன் பேசாம 
லிருக்கிறீர்கள் ? " என்றான் . 

ஜனங்கள் , " ராமசந்திரன் சத்தியம் தவறமாட் 
டான் . பிதுர் வாக்கியம் ஒன்றையே பிடித்து அசை 
யாமல் நிற்கிறான் . அவன் குணம் நமக்குத் தெரியும் . 
அவன் அயோத்திக்கு வரமாட்டான் . அவனை வற் 
புறுத்துவதில் என்ன பயன் ? " என்றார்கள் . 

" தம்பி , இவர்கள் பேச்சைக் கேள் . இவர்கள் நம் 
இருவருடைய ஹிதத்தையும் விரும்புகிறவர்கள் , தரும் 
புத்தி கொண்டவர்கள் " என்றான் ராமன் . 

பரதன் எழுந்து நின்று , " நான் ஒரு பாவமும் 
அறியாதவன் . மகாராஜாவினுடைய ஆணையை நடத் 


பரதன் திரும்பினான் 

263 
தியே தீரவேண்டுமென்றால் நான் வனத்தில் ராமனுக் 
குப் பதிலாக இருப்பேன் . எனக்குப் பதிலாக அண் 
ணன் அயோத்தியையில் ராஜ்ய பரிபாலனம் செய்யட் 
டும் " என்றான் . 

ராமன் இதைக் கேட்டுச் சிரித்து , " இந்த வினிமய 
பரிவர்த்தன முறை இந்த விஷயத்தில் பொருந்துமா ? 
இது கடை வியாபாரம் அல்லவே ? ஒருவன் கடமையை 
மற்றொருவன் ஆபத்துக் காலங்களில் செய்வதுண்டு . 
செய்ய வேண்டிய விரதத்துக்கு வேண்டிய தேக சக்தி 
யில்லாத காரணத்தினால் செய்யலாம் . அண்ணன் 
இருக்க வேண்டிய நியமத்தைத் தம்பி எடுத்துக் 
கொள்ளலாம் . ஆனால் எப்போது ? அண்ணனுக்கு 
விரதத்தை நிறைவேற்றும் சக்தியில்லாமலிருந்தால் 
அப்படிச் செய்யலாம் . என் விஷயத்தில் அது பொருந் 
தாது . வனவாசத்துக்குப் போதிய சக்தி எனக்கு 
இல்லை என்றும் , பரதனுக்கு உண்டு என்றும் நீங்கள் 
யாராவது சொல்லுவீர்களா ? " என்று கேட்டான் . 

அப்போது வசிஷ்டர் பரதனைப் பார்த்து , " ராம 
னுடைய அதிகாரத்தைக் கொண்டு சக்கரவர்த்தித் திரு 
மகனுக்காக நீ ராஜ்ய பரிபாலனம் செய் , அப்படிச்செய் 
தால் பழியுமில்லை; சத்தியமும் காக்கப்படும் " என்றார் . 

பரதனைத் தன் மடிமேல் உட்காரவைத்து ராமன் , 
“ தம்பி , நான் தந்த ராஜ்யமாகவே எண்ணி நீ ஒப்புக் 
கொண்டு தந்தை சொற்படி நட " என்று தன் அன் 
பின் சக்தியை யெல்லாம் செலுத்திக் கேட்டுக் 
கொண்டான் . 

அந்தச் சமயம் ராமன் , பரதன் , இருவர் திரு 
மேனிகளும் இரு சூரிய பிம்பங்களைப்போல் ஒளி வீசி 
விளங்கின . 


264 


சக்கரவர்த்தித் திருமகன் 


“ அண்ணா, நீயே என் தந்தை , என் தெய்வம் , 
நீ சொல்லுகிறபடியே செய்கிறேன் . உன் மிதியடியை 
எனக்குத் தந்தாயானால் உனக்குப் பதிலாக அதை 
வைத்துக்கொண்டு நான் 

நான் பதினான்கு 

பதினான்கு ஆண்டுகள் 
முடியும் வரையில் நகரத்துக்கு வெளியிலிருந்து 
கொண்டு உனக்காக ராஜ்ய பரிபாலன காரியங்களைச் 
செய்து , உன் பாதுகைக்கு என் பணியைச் சமர்ப்பிப் 
பேன் . பதினைந்தாவது வருஷம் நீ நகரத்துக்கு வந்து 
ராஜ்யத்தை ஒப்புக்கொள்வாயாக " என்று கூறிப் 
பரதன் முடித்தான் . 

" அப்படியே ! " என்றான் சக்கரவர்த்தித் திருமகன் ; 
தன் கால்களை அன்புடன் பாதுகை மேல் வைத்து 
எடுத்து பரதனிடம் தந்தான் . அவனும் வணங்கிப் 
பெற்றுக் கொண்டு தன் தலைமேல் வைத்துக் 
கொண்டான் . 

பரதனும் பரிவாரமும் அயோத்தியை நோக்கிச் 
சென்றார்கள் . வழியில் பரத்வாஜ முனிவரைக் கண்டு 
நடந்த விஷயங்களை அவரிடம் சொன்னார்கள் . அவ 
ரும் பரதனுடைய குணத்தையும் முயற்சியையும் 
பாராட்டி , " உன் சீலமும் உன் குணமும் என்றென் 
றும் விளங்கும் . தசரதன் மகன் அல்லவோ நீ ? தண் 
ணீர் எப்படிப் பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அப் 
படி நெறி தவறாமல் உன் குலத்தின் சீலம் உன்னை 
அடைந்திருக்கிறது . உன்னைப் பெற்ற தசரதன் 
பாக்கியவான் . அவன் இறக்கவில்லை . உயிருடனே 
உன் சொரூபத்தில் அமரனாக வாழ்கிறான் " என்று 
சொல்லி ஆசீர்வதித்தார். 

அவ்விடமிருந்து குகனுடைய இருப்பிடத்திற்குச் 
சென்று கங்கையைத் தாண்டி அயோத்தியை அடைந் 


1 . 


பரதன் திரும்பினான் 

265 . 
தார்கள் . பரதனும் பரிவாரமும் நகரத்துக்குள் நுழைந் 
தார்கள் . தந்தையும் தமையனுமில்லாத நகரத்தை 
நெருங்கி வந்ததும் , “ சாரதியே , பாழாய்க் கிடக் 
கிறதே , ஊர் ! " என்றான் பரதன் . 

அவன் கண்ணுக்கு நகரம் அமாவாசை இருள் 
சூழ்ந்து , துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பதாகத் தோன்றி 
யது , முன்பு கேகய தேசத்திலிருந்து வேகமாகவந்து 
நகரப் பிரவேசம் செய்தபொழுது , என்ன நடந்ததோ 
என்று திகிலுடன் பிரவேசித்தான் . இப்போது எல் 
லாம் நன்றாகத் தெரிந்த நிலையில் பிரவேசித்தான் . 
ஒவ்வொன்றையும் எண்ணி 

எண்ணித் 

துக்கப் 
பட்டான் . 
அரச மாளிகைக்குள் சென்றான் . தந்தை இல் 

சூன்னியமான அந்த மாளிகையில் தாய் 
மார்களை இறக்கி விட்டு , விடை பெற்றுக்கொண்டு , 
சபா மண்டபத்தில் வசிஷ்டர் முதலானவர்களுக்குச் 
சொன்னான் . 

“ என் துக்கம் மிகப் பெரிது , அதை நந்திக் கிரா 
மத்திலிருந்து சகித்துக்கொண்டு , நான் ராமனிடம் 
வாக்குக் 

காரியங்களை அங்கிருந்து 
கொண்டே பார்ப்பேன் . அதற்கு வேண்டிய ஏற்பாடு 
களைச் செய்யுங்கள் " என்றான் . 

அவ்வாறே செய்யப்பட்டு , சபை கூட்டி , “ இந்த 
- ராஜ்யம் ராமனுடையது . தாற்காலிகமாக என்னிடம் 
ஒப்புவித்திருக்கிறான் . அண்ணனுக்குப் பதிலாக 
அவன் மிதியடியை ஆசனத்தில் அமர்த்தியிருக் 
கிறேன் . அதன் அடிமையாக நான் அரசாங்கம் நடத்தி 
வருகிறேன் " என்று பரதன் ராஜ சபையில் பிரதிக்ஞை 
செய்தான் . 


லாத 


கொடுத்தபடி 


266, 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அப்படியே ராஜ்ய பாரத்தை மந்திரிகளுடைய 
உதவியைக் கொண்டு நல்ல முறையில் நந்திக் கிரா 
மத்திலிருந்து கொண்டு ராமனுடைய வனவாசம் 
முடிந்து , சீதா சமேதமாக சக்கரவர்த்தித் திருமகன் 
திரும்பி வரும் வரையில் ஒரு தவமாகக் கருதி நடத்தி 
வந்தான் . 

தனக்கென்றல்லாமலும் , வேறு எவ்விதப் பற்றும் 
கொள்ளாமலும் பகவானுடைய சரணங்களில் பலனைச் 
சமர்ப்பித்து லோகோபகாரத்தை முன்னிட்டுக் கடமை 
களைச் சரிவரச் செய்வது தவமே யல்லவா ? ராமன் 
காட்டில் தவமிருந்த பதினான்கு வருஷ காலம் பரதன் 
அயோத்தியையில் நந்திக் கிராம வாசியாகத் தவம் 
செய்து வந்தான் என்பது பெரியோர்களுடைய 
விளக்கம் . 


* 


சித்திரகூடப் பிரதேசத்தில் கொடிய ராக்ஷசர்கள் 
இருக்கிறார்கள் . அவர்கள் தலைவன் , ராவணனுடைய 
தம்பி கரன் . இவனுக்கு ராமன் பேரில் வெகு துவே 
ஷம் . இந்தக் காரணத்தால் கரனும் அவனைச் சேர்ந்த 
வர்களும் சித்திரகூட வனத்துக்குள் அடிக்கடி பிரவே 
சித்துத் தங்களை இம்சை செய்து வருவதால் , ரிஷிகள் 
அவ்விடத்தை விட்டு வேறு இடத்துக்குப் போக நிச்ச 
யித்திருப்பதாக ராமனிடம் அவர்கள் தெரிவித்தார்கள் . 
ராமன் எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவர்கள் 
கேட்காமல் , அவ்வாறே அந்த இடத்தை விட்டு 
வேறிடம் போய் விட்டார்கள் . 

பரதன் திரும்பிப் போனது முதல் ராமனுக்குச் 
சித்திரகூடத்தில் மன நிம்மதியில்லை . தாய்மார்களும் 
தம்பியும் வந்து தன்னைச் சந்தித்துப் பேசியது அவ 


பரதன் திரும்பினான் 

267 
னுக்குச் சதா நினைவிலிருந்து வந்தது . ஸ்மாரக 
சந்நிதியில் ஆற்றாமை இரட்டிக்கும் . அந்த இடத்தை 
விட்டு வேறிடம் செல்வது நலம் என்று அவனுக்கும் 
தோன்றிற்று . ரிஷிகள் போய்விட்டபிறகு ராம லக்ஷ் 
மணர்கள் சீதையுடன் சித்திரகூடத்தை விட்டு , தண்ட 
காரண்யத்தில் வேறு இடம் பார்த்துக்கொள்ள நிச்ச 
யித்தார்கள் . 

இவ்வாறு தீர்மானித்தபின் ராம லக்ஷ்மணர்கள் 
சீதையுடன் அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்துக்குச் 
சென்று அவரை வணங்கித் தங்கள் யோசனையைத் 
தெரிவித்தார்கள் . அத்திரி மகரிஷியின் மனைவி மகா 
தபஸ்வியான அனசூயை . சீதை அவளை வணங்கி 
அவளுடைய ஆசியைப் பெற்றாள் . “ வனம் சென்ற 
புருஷனுடன் நீ கஷ்டங்களை அனுபவித்து எல்லோ 
ருக்கும் வழிகாட்டி வருகிறாய் " என்று சீதையை மிகவும் 
பாராட்டித் தன் அன்புக்கு அடையாளமாக வஸ்திர 
மும் , மங்கள ஆபரணங்களும் , மஞ்சள் குங்குமமும் . 
பரிமளப் பொடியும் கொடுத்தாள் . அனசூயை மகா 
பாக்கியவதி . அவள் 

அவள் கொடுத்த வஸ்திராபரணம் 
சீதைக்கு அழியாத அழகும் ஆன்ம சக்தியும் தந்தன . 

அவற்றைச் சீதை பெற்றுக் கொண்டு , “ என் கண 
வர் சக்கரவர்த்தித் திருமகன் என் மேல் பெற்ற 
தாயின் அன்பையும் ஒன்று சேர்த்துச் செலுத்தி வரு 
கிறார் . எனக்கு என்ன குறை ? " என்றாள் . 

பிறகு போக வேண்டிய வழி கேட்டுத் தெரிந்து 
கொண்டு மூவரும் சென்றார்கள் . 


42. விராதன் தீர்ந்தான் 
மூவரும் தண்டகாரணியப் பெருங்காட்டுக்குள் 
நடந்து சென்று ரிஷிகள் பலர் வாசம் செய்துகொண் 
டிருந்த பிரதேசத்தை 

யடைந்தார்கள் . போகும் 
போதே அங்கே வேள்விக்கான பொருள்களும் , முனி 
வர்கள் உடுத்தும் மரவுரி , ஆசனத்துக்குரிய தோல் 
முதலியனவும் இங்கு மங்கும் இருப்பதைக் கண்டார் 
கள் . அந்த இடமே பார்ப்பதற்கு மிக லக்ஷணமாக 
இருந்தது . பறவைகளும் மிருகங்களும் பயமின்றிச் 
சஞ்சாரம் செய்துகொண்டிருந்தன . பழங்கள் நிறைந்து 
தொங்கும் பல மரங்களைக் கண்டார்கள் . வேத மந்திர 
சப்தம் காதுக்கு இனிமையாக இருந்தது . அருகில் 
சென்றதும் வயோதிக முனிவர்களுடைய ஒளி வீசும் 
முகங்களைக் கண்டார்கள் . 

ரிஷிகள் மூவரையும் கண்டு அளவு கடந்த 
மகிழ்ச்சி யடைந்தார்கள் . அரசனே ! நீ எங்களைக் 
காப்பவன் . வனத்திலிருந்தாலும் நகரத்திலிருந் 
தாலும் நீ எங்களுடைய அரசன் " என்றெல்லாம் 
சொல்லி உபசரித்து அவர்களுக்கு வேண்டியதைச் 
செய்து தங்க இடமும் காட்டினார்கள் . 

மறு நாள் காலையில் எழுந்து , ரிஷிகளிடம் விடை 
பெற்றுக் கொண்டு காட்டுக்குள் சென்றார்கள் . பெருங் 
காடு . புலி , சிங்கம் , ஓ நாய் முதலிய மிருகங்களும் பல 
வித பறவைகளும் நிறைந்த காடு . சுற்றுமுற்றும் 
பார்த்துக் கொண்டே மெதுவாகச் சென்றார்கள் . 

திடீர் என்று மலைபோன்ற ஒரு பெரிய உருவம் 
எதிர்ப்பட்டது . நர மாமிசம் தின்னும் ராக்ஷசன் இடி 
போல் கர்ஜனை செய்தான் . அவன் வடிவம் சகிக்க 


விராதன் தீர்ந்தான் 

269 
முடியாத கோர சொரூபமாக விருந்தது . மாமிசமும் 
ரத்தமும் படர்ந்த புலியின் தோல் , இன்னும் நன்றாக 
உலரவில்லை , அதைப் போர்த்திருந்தான் . கையில் 
ஒரு பெரிய சூலாயுதம் . அதில் அப்பொழுது குத்திக் 
கொன்ற மூன்று சிங்கங்கள் , ஒரு யானைத் தலை முதலி 
யவை தொங்கிக் கொண்டிருந்தன . 

ராக்ஷசன் ஆயுதத்தைத் தூக்கி , பயங்கரக் கூப் 
பாடு போட்டுப் பாய்ந்து சீதையை அப்படியே பிடித் 
துத் தூக்கிக்கொண்டு , “ யாரடா நீங்கள் இந்தக் காட் 
டுக்கு வந்திருக்கிறீர்கள் ? நீங்கள் யார் ? பார்ப்பதற் 
குப் பாலர்கள் போல் இருக்கிறீர்கள் , வேஷமோ 
ஜடையும் மரவுரியும் தரித்து முனிவர்கள் போல் நடிக் 
கிறீர்கள் ! கையில் வில்லும் அம்பும் ; பக்கத்தில் ஒரு 
பெண் ! ஏன் இப்படிப் பொய் வேஷம் போட்டுத் திரி 
கிறீர்கள் ? வெட்கம் இல்லையா ? நீங்கள் ரிஷிகளின் 
சம்பிரதாயத்துக்கும் விரத உடைக்குமே அபகீர்த்தி 
கொண்டு வருகிறீர்கள் . ஏமாற்றித் திரியும் வஞ்சகர் 
களே ! நான் யார் தெரியுமா ? நான் தான் விராதன் . 
ரிஷிகளைத் தின்று வருபவன் . இந்த அழகி என் 
பாரியையாக இருக்கட்டும் , தெரிந்ததா ? உங்கள் ரத் 
தத்தைக் குடிக்கப் போகிறேன் , பாவிகளே ! " என்று 
கர்ஜனை செய்தான் . 

சீதை அவன் கையில் பிடிபட்டு நடுங்கித் துடித் 
துக் கொண்டிருந்தாள் . மனைவியை அரக்கன் பிடித்து 
எடுத்திருப்பதைக் கண்ட ராமன் தன் அமைதியை 
இழந்து , " ஐயோ லக்ஷ்மணா, பார்த்தாயா ? எதையும் 
பொறுக்கும் என்னால் இதைப் பொறுக்க முடிய 
வில்லையே ! இதைத் தெரிந்தே பாவி கைகேயி நம் 
மைக் காட்டுக்கு அனுப்பினாளோ ! " என்று கதறினான் . 


270 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சீதையைத் தூக்கி நின்ற அரக்கனை எந்த விதத் 
தில் எதிர்ப்பது என்று தோன்றாமல் இந்தச் சந்தர்ப் 
பத்தில் ராமன் தைரியமும் அமைதியும் இழந்து 
போய்ப் பேசினதைக் கேட்ட லக்ஷ்மணன் குழப்ப 
மடையாமல் , பாம்பைப் போல் சீறி , “ ராம ! இந்திர 
னுடைய பலம் பெற்றவன் நீ . உன் பக்கத்தில் நானும் 
இருக்க ஏன் இப்படிப் பேசுகிறாய் ? பார் , இப்போது 
என் வில்லும் அம்பும் என்ன செய்யப் போகின்றன 
என்பதை ! இவன் மடிந்து கீழே விழுந்து , இவன் ரத் 
தத்தை மண் குடிக்கப் போகிறது . அயோத்தியையில் 
என் ரோஷத்தை நீ அடக்கினாயே , அந்த ரோஷம் 
இவன் மேல் இப்போது பாயப்போகிறது ! சிறகு 
கொண்ட மலைகளை இந்திரன் தாக்கியது போல் , இவ 
னைத் தாக்கி இவன் உயிரை வாங்கப் போகிறேன் " 
என்றான் . 


விராதன் அச்சமயம் மறுபடியும் கர்ஜித்து , “ ஏ ! 
வாலிபர்களே ! யார் நீங்கள் ? உடனே சொல்லுங்கள் !" 
என்றான் . 

ராமன் அதற்குள் தெளிந்துவிட்டான் . கலவரம் 
தீர்ந்து முகத்தில் வீரம் ஜொலிக்க ஆரம்பித்தது . 

" நாங்கள் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜ குமாரர்கள் . 
வனவாசம் செய்ய வந்திருக்கிறோம் . நீ யார் சொல்லு 
வாய் ? " என்றான் ராமன் . 

“ அப்படியா தசரத குமாரனே , கேள் , சொல்லு 
கிறேன் . 

என் தகப்பனார் பெயர் ஜயன் , தாயார் 
சதஹ்ரதை . விராதன் என்று என்னை ராக்ஷசர்கள் 
அறிவார்கள் . ஆயுதம் தரிக்கும் க்ஷத்திரியப் பயல்களே , 
--உங்களுடைய ஆயுதங்களால் என்னை ஒன்றும் செய்ய 


விராதன் தீர்ந்தான் 

271 
முடியாது . 

பிரம்மாவிடம் வரம் பெற்றிருக்கிறேன் . 
இந்தப் பெண்ணை விட்டுவிட்டு ஓடிப் போங்கள் . உயி 
ருடன் தப்புங்கள் ! " என்றான் ராக்ஷசன் 

இதைக் கேட்டதும் ராமனுடைய கண்கள் சிவந்து 
கோபம் மேலிட்டு , “ யமனிடம் நீ போகும் சமயம் 
நெருங்கி விட்டது ! " என்று சொல்லி வில்லை வளைத்து , 
கூரிய அம்பொன்றை அரக்கன் மேல் விடுத்தான் . 
அம்பும் அவன் உடலைத் துளைத்து விட்டு ரத்தத்தோடு 
நெருப்பைப் போல் பிரகாசித்துக்கொண்டு பூமியை 
அடைந்தது . ஆனால் அரக்கன் அப்படியே நின்றான் . 
அவன் வலியினால் கோபங் கொண்டு சீதையைக் கீழே 
வைத்து விட்டுச் சூலத்தைத் தூக்கி வாயைத் திறந்து 
கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் மேல் பாய்ந்தான் . 
உடனே ராஜ குமாரர்கள் இருவரும் அவன் மேல் 
அம்பு மாரி பெய்தார்கள் . அம்புகள் பாய்ந்து அவன் 
உடலில் குத்தி நின்றன . பெரியதொரு முள்ளம் பன்றி 
யைப் போல் காட்சி தந்தான் . அரக்கன் சிரித்து விட்டு . 
ஒரு முறை நெட்டி முறித்து உடலை ஒரு சிலுப்புச் 
சிலுப்பினான் . குத்தி நின்ற அம்புகள் எல்லாம் பல 
பல வென்று கீழே உதிர்ந்தன . அதன் பிறகு சூலா 
யுதத்தைத் தூக்கி நின்றான் . ராம லக்ஷ்மணர்கள் 
இரண்டு அம்புகளை விட்டுச் சூலத்தைத் துண்டு 
படுத்தி விட்டு , கத்திகளை எடுத்துக் கொண்டு அரக் 
கன் மேல் பாய்ந்தார்கள் . அவனோ இருவரையும் 
இரண்டு கைகளில் தூக்கி எடுத்துத் தோளின்மேல் 
வைத்துக் கொண்டு , வனத்துக்குள் குதித்துச் சென் 
றான் . அடர்ந்து இருள் மூடிய வனத்துக்குள் ராம 
லக்ஷ்மணர்கள் மறைந்து போனதைக் கீழே நின்ற 
சீதை கண்டு உரக்கப் புலம்பினாள் . 


272 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அரக்கனுடைய தோளின் மேலிருந்த ராமனும் 
லக்ஷ்மணனும் அவனுடைய இரு கரங்களையும் ஒடித் 
துப் பிய்த்து எறிந்தார்கள் . ராக்ஷசன் கீழே விழுந் 
தான் . ஆயுதத்தால் இவனுக்குச் சாவில்லை என்பதை 
யறிந்து கைகளால் அவனை நொறுக்கியும் காலால் 
மிதித்தும் பிண்டமாக்கினார்கள் . அப்படியும் அவன் 
சாகவில்லை . வரத்தின் பலத்தால் உயிர் போகவில்லை . 
ஆனால் இம்சையைப் பொறுக்க முடியாமற் கதறினான் . 
கேட்டு அடைந்த வரத்தில் இது விட்டுப் போன அம் 
சம் ! மரணம் வந்து அவனுக்குச் சாந்தி தரவில்லை. 
ஒரு பெருங் குழி வெட்டி அவனை அதில் போட்டு மூடி 
விட நிச்சயித்தார்கள் . 

அவனே ராமனை இவ்வாறு செய்யும்படி கேட்டுக் 
கொண்டான் . அவன் கழுத்தின் மேல் கால் வைத்து 
மிதித்துக் கொண்டு நிற்கையில் அரக்கன் சொன்னான் : 
" பகவானே ! உன் பாதம் 

என்மேல் பட்டது . 
எனக்கு அறிவு வந்தது . என் சாபம் உன்னால் தான் 
தீரவேண்டும் . நான் பிறப்பில் அரக்கன் அல்ல . நான் 
ஒரு கந்தர்வன் . நான் பெற்ற வரமே என் விமோசனத் 
துக்குத் தடையாக இருக்கிறது . எப்படியாவது என் 
உயிரை மாய்த்தாயானால் நான் மறுபடி என் சொரூ 
பத்தை யடைந்து மேலுலகம் செல்வேன் " என்றான் .. 

அவ்வாறே ராம லக்ஷ்மணர்கள் ஆயுதமின்றி 
அவன் உடலை நொறுக்கிப் பிண்டமாக்கிப் பெருங் 
குழியில் போட்டுப் புதைத்து விட்டார்கள் . அரக்கனும் 
கந்தர்வர்களுக்குரிய மேலுலகம் எய்தினான் . 

பிறகு ராஜகுமாரர்கள் தனியே நின்ற சீதையை 
அடைந்து அவளுக்கு விஷயத்தைச் சொல்லி , மூவரும் 
சரபங்க ரிஷியின் ஆசிரமத்துக்குச் சென்றார்கள் . 


விராதன் தீர்ந்தான் 

273 
அவ்விடம் இந்திரன் தன் தேவகணங்களுடன் 
வந்து முனிவருடன் பேசிக் கொண்டிருந்தான் . ராமன் 
வந்ததை இந்திரன் அறிந்து தன் பேச்சைச் சீக்கிரம் 
முடித்துக் கொண்டு மறைந்தான் . பிறகு ராமனும் 
தம்பியும் சீதையும் சரபங்க ரிஷியை வணங்கினார்கள் . 

வயோ திக ரிஷியானவர் "உனக்காகத் தான் காத் 
திருக்கிறேன் . நான் என் உடலை நீத்து மேலுலகம் 
செல்ல வேண்டிய காலம் வந்த போதிலும் உன்னைக் 
காணாமல் போக விரும்பவில்லை . அதனால் காத்திருந் 
தேன் . 

இப்போது என் விருப்பம் பூர்த்தியாயிற்று . 
என் புண்ணிய பலன்களை உனக்குத் தந்தேன் " 
என்றார் . 

ரிஷி சொன்னதைக் கேட்ட ராமன் , “ பகவானே , 
என் புண்ணியத்தை நானே செய்து பெற வேண்டும் . ! 
எனக்குத் தாங்கள் கொடுத்து நான் பெறுவதில் 
என்ன இருக்கிறது ? நான் எல்லாவற்றையும் விட்டு 
விட்டுக் காட்டில் வசிக்க வந்திருக்கிறேன் " என்றான் . 


* 


ரிஷி அவதார விஷயத்தை யறிந்தவரானபடியால் , 
“ சுதீக்ஷண ரிஷியைக் கேட்டு இந்த வனத்தில் நீ 
எங்கே வசிக்க வேண்டும் என்பதைத் தெரிந்து கொள் 
வாய் ” என்றார் . 

அதன் மேல் சரபங்க ரிஷி தீ வளர்த்து அதில் 
பிரவேசித்தார் . நெருப்பில் உடல் எரிந்து போய் , 
அதனின்று ஒரு 

திவ்விய குமார உருவத்தோடு 
கிளம்பி மேல் உலகம் சென்றார் . 


* 


விராதன் மாண்ட செய்தி ரிஷி கூட்டங்களில் 
பரவியதும் ராமனைப் பார்க்க அந்தப் பிரதேசத்துத் 


18 


274 


சக்கரவர்த்தித் திருமகன் 


யாக . 


தபஸ்விகள் எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள் . 
ராக்ஷசர்களால் தாங்கள் அனுபவித்து வரும் உபத்திர 
வங்களை யெடுத்துச் சொல்லி , “ அரசனே , நீ இங்கே 
வாசம் செய்ய வந்தது நம்முடைய பாக்கியம் . இனி 
நம்முடைய தவங்களும் விரதங்களும் இடையூறின்றி 
நடைபெறும் . வனத்தில் விழுந்து கிடக்கும் எலும்பு 
களைப் பார் ! அவை யெல்லாம் ராக்ஷசர்களால் கொல் 
லப்பட்ட தபஸ்விகளுடைய அஸ்திகள் என்று அறிவா 

ராக்ஷசர்களின் உபத்திரவத்தால் பம்பை நதிக் 
கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் உள்ள ரிஷிகள் 
மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் . அரசனுடைய கடமை 
பிரஜைகளைக் காப்பாற்றுவதாகும் . இந்தக் கடமை 
யைச் செய்யாத அரசன் அதருமம் செய்தவனாவான் . 
குடும்பங்களுடன் இருப்பவர்கள் வரி செலுத்துவது 
போல் ரிஷிகளுடைய தவத்தின் பயனில் நான்கில் 
ஒரு பங்கு சொல்லாமலே அரசனுக்குப் போகும் . 
தேவராஜனுடைய தேஜஸுக்குச் சமானமான தேஜஸ் 
பெற்றவனாய் இருக்கிறாய் . எங்களைக் காப்பாற்றுவா 
யாக . எங்கள் கஷ்டம் மிகப் பெரிது . சொல்லுக்கு 
அடங்காது . நீயே சரணம் ! " என்று மிகவும் வருந்திக் 
கேட்டுக் கொண்டார்கள் . 

பெரியோர்களே ! ஏன் வருந்துகிறீர்கள் ? நீங்கள் 
இட்ட ஆணையைச் செய்யக் கடமைப் பட்டவன் நான் . 
அயோத்தியில் என் ஸ்தானத்தை நீத்துத் தந்தையின் 
ஆணையை நடத்த நான் வனம் வந்தேன் . தந்தையின் 
ஆணைப்படி நடந்து கடன் தீர்ப்பதில் இத்தகைய 
நன்மையும் என்னால் உங்களுக்கு உண்டாவது என் 
பாக்கியமல்லவா ? நான் வனத்திலிருந்து கொண்டு 
ராக்ஷசர்களை ஒழித்து உங்களுடைய உபத்திரவத்தை 


யான 


விராதன் தீர்ந்தான் 

275 
நீக்குவேன் . தைரியமாக இருங்கள் " என்று ராமன் 
மிக வினயமாகச் சொன்னதைக் கேட்டு ரிஷிகளுக்கு 
அளவு கடந்த மகிழ்ச்சி யுண்டாயிற்று . ராம லக்ஷ் 
மணர்கள் சீதையுடன் சுதீக்ஷண முனிவர் ஆசிர 
மத்தை நோக்கிச் சென்றார்கள் . 
சமீபத்தில் ஒரு பெரிய மலையும் நல்ல அடர்த்தி 

வனமும் காணப்பட்டன . அதுவே சுதீக்ஷண 
ருடைய ஆசிரமம் இருக்கும் பிரதேசம் என்று அறிந்து 
அதை நோக்கி ஆசிரம வனத்துக்குள் சென்றார்கள் . 
மரவுரிகள் காயப் போட்டிருந்ததைக் கண்டார்கள் . 
பிறகு வயோதிக ரிஷியையும் தரிசித்தார்கள் . அவரை 
நமஸ்கரித்துச் சக்கரவர்த்தித் திருமகன் , “ என் பெயர் 
ராமன் . தங்களைத் தரிசிக்க வந்தேன் . அடியேனை 
ஆசீர்வதிக்க வேண்டும் " என்றான் . 

வீரனைப் பார்த்ததும் முனிவர் எழுந்து கட்டி 
யணைத்துக் கொண்டார் . 

தருமத்தைக் காக்கும் சிரேஷ்டனே ! உனக்கு 
நல் வரவு . நீ வந்து இந்த ஆசிரமம் ஒளி பெற்று 
விளங்குகிறது . நீயே இதற்கு எஜமானன் . 
உன் வரவுக்காகக் காத்திருந்தேன் . இல்லையேல் 
இதற்கு முன்னமே நான் இந்த உடலை நீத்திருப் 
பேன் . நீ ராஜ்யத்திலிருந்து நீக்கப்பட்டு , சித்திரகூடம் 
வந்திருப்பதைப்பற்றி நான் கேள்விப் பட்டேன் . 
நான் சம்பாதித்திருக்கும் புண்ணியம் உன தாகும் . 
வீரனே ! நீயும் உன் பாரியையும் லக்ஷ்மணனோடு 
அதைப் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பீர்களாக " 
என்றார் சுதீக்ஷண முனிவர் . 

இவ்வாறு ஆசீர்வதிப்பது முனிவர்களுடைய 
வழக்கம் . ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்ல வேண் 


நான் 


276 


சக்கரவர்த்தித் திருமகன் 


நான் 


டிய மறு மொழியும் ராமன் சொன்ன திலிருந்து பார்த் 
துக் கொள்ளலாம் . இவையெல்லாம் அந்தக் காலத் 
தில் வழங்கிவந்த அழகிய பண்பாடு . 

உக்கிர தவம் செய்து பொலிவடைந்த முகத்தைப் 
பெற்ற முனிவரை வணங்கி ராமன் சொன்னான் : 

முனிவரே ! என் புண்ணியத்தை நானே செய்து 
அடைய வேண்டும் . தங்களுடைய ஆசீர்வாதத்தால் 

அவ்வாறே செய்வேன் . காட்டிலிருந்து 
கொண்டு வனவாசம் செய்ய நான் விரும்புகிறேன் . 
மகாத்மா சரபங்கர் ஆணையின் பேரில் எல்லாம் 
அறிந்த தங்களுடைய ஆசீர்வாதத்தைப் பெற வந் 
தேன் " என்றான் . 

முனிவருடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது . 
குறிப்பாகப் பேசினார் : 

இந்த ஆசிரமத்தையே நீ உன் இருப்பிடமாக 
வைத்துக் கொள்ளலாம் . ரிஷிகள் பலர் அருகே வாசம் 
செய்கிறார்கள் . நல்ல பழமும் கிழங்குகளும் நிறைந்த 
வனம் . ஆனால் ரிஷிகளுடைய தவங்களைக் கெடுக்கத் 
துஷ்ட மிருகங்கள் அநேகம் இந்தப் பிரதேசத்தில் 
திரிந்து கொண்டிருக்கின்றன . அவைகளின் தொந்த 
ரவை ரிஷிகள் சகிக்கமுடியவில்லை . இந்தத் துஷ்டமிரு 
கங்களைத் தவிர இவ்விடம் ஒரு குறையுமில்லை ” என்றார் . 

ரிஷியினுடைய சொல்லின் பொருளைச் சக்கர 
வர்த்தித் திருமகன் தெரிந்து கொண்டான் . தன்னு 
டைய கோதண்டத்தை வளைத்து நாண் பூட்டி , 

பகவான் முனிவரே ! இந்தத் துஷ்ட மிருகங்களை 
அடியோடு ஒழிப்பது என் பணியாகும் . என் வில்லும் 
கூர்மையான பாணங்களும் வீண் போகாது . இந்த 
ஆசிரமத்திலேயே நாங்கள் இருப்பது அவ்வளவு 


விராதன் தீர்ந்தான் 

277 
உசிதமல்ல . தங்களுடைய தவத்துக்குத் தடையாகும் . 
அருகில் ஓரிடம் பார்த்துக் கொள்ளவேண்டும் . அனுக் 
கிரகிப்பீராக! " என்று சொன்னான் . 

அன்றிரவு முனிவருடைய ஆசிரமத்திலேயே 
அதிதிகளாகத் தங்கினார்கள் . 

அதிகாலையில் மூவரும் எழுந்திருந்து கருங் 
குவளை வாசனையோடு சுகமாகக் குளிர்ந்திருந்த ஜலத் 
தில் ஸ்நானம் செய்து , ஹோமம் செய்து விட்டு முனி 
வரை வணங்கி நின்றார்கள் . 
" தங்களுடைய அருளினால் இரவு 

இரவு நன்றாகக் 
கழிந்தது . இந்தப் பிரதேசத்திலுள்ள பல ரிஷி சிரேஷ் 
டர்களையும் தரிசித்து ஆசிபெற விரும்புகிறோம் . எங் 
களுடன் வந்திருக்கும் இந்த மகான்கள் அழைத்துப் 
போவார்கள் . வெய்யிலுக்கு முன் புறப்பட்டுப் போவது 
நலமான படியால் விடை கொடுக்க வேண்டும் " என்று 
ராமன் சொல்ல மூவரும் முனிவருடைய பாதங்களைத் 
தொட்டு நமஸ்கரித்தார்கள் .. 

ராஜகுமாரர்களை முனிவர் அன்புடன் ஆலிங்கனம் 
செய்து , க்ஷேமமாகப் போய் வாருங்கள் . தண்ட 
காரணியத்து ரிஷி சிரேஷ்டர்களைப் பார்த்து ஆசி 
பெறுங்கள் . அனைவரும் தவம் செய்து சித்தி யடைந்த 
வர்கள் . மிக ரம்மியமான வனம் , மான்களும் , பறவை 
களும் , புஷ்பங்கள் நிறைந்த தடாகங்களும் , மலையருவி 
களும் , மயில்களும் - எல்லாம் மிக அழகாக இருக்கும் . 
லக்ஷ்மணா , அண்ணனும் நீயும் சீதாதேவியுடன் போய் 
வாருங்கள் . இஷ்டமானபோது ஆசிரமத்துக்குத் 
திரும்ப வாருங்கள் " என்றார் . 

மூவரும் முனிவரை வலம் செய்துவிட்டுப் புறப் 
பட்டார்கள் . இருவருடைய கத்தி , வில் , அம்பறாத் 


278 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தூணி முதலியவற்றைச் சீதை எடுத்துத் தர அவர் 
களும் அவற்றைத் தரித்து ஆயுதபாணிகளாகப் புறப் 
பட்டார்கள் . முனிவருடைய ஆசியைப் பெற்று ராஜ 
குமாரர்களுடைய அழகும் காந்தியும் முன்னைவிட 
அதிகமாகப் பிரகாசித்தன் . 


43. பத்து ஆண்டுகள் கழிந்தன ! 

இப்போது ஆரம்பிப்பது அரண்ய காண்டம் . 
சீதைக்கு ஏற்படப்போகும் விபத்துக்கு , கவி நம்மை 
ஆயத்தப்படுத்துகிறார் . தண்டகாரண்யத்தில் சக்கர 
வர்த்தித் திருமகனுக்கு ஒரு புதுக்கடமை ஏற்பட்டு 
விட்டது ; ரிஷிகளைத் துன்புறுத்தும் அரக்கர்களைக் 
கொல்லும் கடமை . வரப்போகும் கஷ்டத்தின் சூசனை 
யாகச் சீதையின் மனத்தில் ஒரு பயம் தோன்றிற்று . 

" வனவாசத்தில் இந்த க்ஷத்திரிய காரியத்தைத் 
தாபசிகளான நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ? 
நாம் வந்தது தந்தையின் ஆணையை நிறைவேற்ற , 
அவர் வாக்கைச் சத்திய வாக்காகச் செய்வதற்காக 
வனவாசம் வந்தோம் . ரிஷிகளைக் காப்பாற்றும் கடமை 
நாட்டை யாளும் அரசனுடையது . மக்களைத் தொந் 
தரவு படுத்தும் ராக்ஷசர்களைத் தண்டிப்பது பொது 
வாக க்ஷத்திரிய தருமமானாலும் , அது சிம்மாசனம் 
ஏறிய அரசனுடைய 

நாமோ தவமிருக்க 
வந்திருக்கிறோம் . அரக்கர்களைக் கொன்று ரிஷிகளைக் 
காப்பது நம்முடைய கடமை யாகாது . நம்மை எதிர்க்க 
வராதவர்களைக் கொல்லுவது வனவாச விரதத்துக்கும் 
விரோதமாகும் . இங்குள்ள ரிஷிகளுக்கு நீங்கள் வாக் 
குறுதி கொடுத்து விட்டீர்கள் . ரிஷிகளைத் தொந்தரவு 


கடமை . 


பத்து ஆண்டுகள் கழிந்தன ! 

279 
செய்யும் அரக்கர்களை நான் வதம் செய்வேன் என்று 
பிரதிக்ஞை செய்து விட்டீர்களே ? இது நம்மை எங்கே 
கொண்டுபோய் விடுமோ , தெரியவில்லை . " 

இவ்வாறு சீதை ராமனுடன் பிரியமான மொழி 
களில் வாதம் செய்தாள் . சுதீக்ஷண முனிவருடைய 
ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யத்தி 
லுள்ள மற்ற ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்குப் போகும் 
போது இதைப்பற்றிப் பேசிக்கொண்டே சென்றார்கள் . 

“ என் நாதனே ! எதிர்த்துப் பேசுகிறேனே என்று 
கோபிக்க வேண்டாம் . பெண்ணாகிய எனக்குத் தோன் 
றுவதைச் சொல்கிறேன் . எது தருமம் எது கடமை 
என்பது உங்களுக்குத் தெரியும் . ஆலோசித்து முடிவு 
செய்ய வேண்டும் . ஆசையினால் தூண்டப்பட்டு மக் 
கள் செய்யும் பெரும் பாவங்கள் மூன்று என்று பெரி 
யோர்கள் சொல்லுகிறார்கள் . பொய் பேசுவது , பர 
ஸ்திரீயைத் தீண்டுவது , நம்மை எதிர்த்துத் தீங்கு 
செய்யாதவர்களைத் துன்புறுத்துவது . இம் மூன்றில் 
பொய் என்பது உங்களிடம் அண்டாது . சத்தியத் 
தைக் காக்க ராஜ்யாதிகாரத்தையும் போகங்களையும் 
விட்டு விட்டு இங்கே வனவாசம் செய்கிறீர் . என் 
பிரிய நாதனே ! பரஸ்திரீயை மனத்தில்கூட நினைக்க 
மாட்டீர்கள் என்பது எனக்குத் தெரியுமல்லவா ? இப் 
போது நான் பயப்படுவது மூன்றாவது விஷயத்தைப் 
பற்றித்தான் . அதாவது நம்மை எதிர்க்காத ஒருவனை 
நாம் வதம் செய்யலாமா என்பது . ராக்ஷசர்களாயி 
னும் யாராயினும் நம்மை எதிர்க்க வராதவர்களை நாம் 
ஏன் கொல்ல வேண்டும் ? அவசரப்பட்டு இந்த வனத் 
தில் வசிக்கும் முனிவர்களுக்கு வாக்குக் கொடுத்துவிட் 
டீர்கள் என்று எனக்குத் தோன்றுகிறது . தீயவர்களை 


280 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அழிப்பது க்ஷத்திரிய தர்மமே . ஆனால் நாம் வனவாசத் 
தில் அந்தத் தர்மத்தை அனுசரிப்பது சரியல்ல . அரச 
பதவியிலிருப்பவர்களுக்கல்லவா அந்தக் கடமை சேர்ந் 
தது ? மரவுரி உடுத்தித் தலைமயிரை ஜடையாக்கி , விரத 
வேஷம் பூண்ட உங்களுக்கு இந்தக் கடமை எப்படி 
ஏற்படும் ? இது வேண்டாம் என்று எனக்குத் தோன்று 
கிறது . உங்களுக்குத் தெரியாத விஷயம் ஒன்றில்லை . 
என் அபிப்பிராயத்தைச் சொன்னேன் . யோசித்துச் 
செய்யவும் " என்றாள் ஜானகி . 

இவ்விதம் சந்தேகப்பட்டுப் பேசிய சீதையிடம் 
ராமனுக்குள்ள பிரியமும் மதிப்பும் முன்னைவிட அதி 
கரித்தது என்றே சொல்ல வேண்டும் . 

“ கர் தலி ! ஜனகர் மகள் அல்லவா நீ ? ஆனபடி 
யால் இத்தகைய உயர்ந்த லக்ஷ்யம் கொண்ட பேச் 
சைப் பேசினாய் . சீதையே , நீயே சொன்னாயல்லவா , 
க்ஷத்திரியர்கள் தரிக்கும் ஆயுதம் பிறரை ரட்சிப்பதற் 
காகவென்று ? கஷ்டப்பட்டு 

கஷ்டப்பட்டு ஜனங்கள் அழுதால் 
அதைப் பார்த்துக் கொண்டு சும்மா ஒரு க்ஷத்திரியன் 
எப்படி இருக்கலாம் ? இங்கே நாம் வந்தவுடன் என்ன 
கேட்டோம் ? இந்த முனி சிரேஷ்டர்கள் தங்களுடைய 
கஷ்டங்களைச் சொல்லிக் கொண்டு , நாதனே , நீயும் 
உன் தம்பியும் எங்களைக் காப்பாற்ற வேண்டும் என்று 
முறையிட்டார்கள் . இந்த வனத்தில் தவம் செய்து 
கொண்டிருக்கிற ரிஷிகளைக் கொன்று தின்று வரும் 
இந்த ராக்ஷசர்களுடைய இம்சையைப் பொறுக்க முடி 
யாமல் முறையிட்டார்கள் எலும்புக் குவியலைப் பார் 
என்று அவர்கள் எனக்குக் காட்டினார்கள் . 

சந்தை ! மற் ( று ) யாருளர் 
இடுக்கண் நீக்குவார் 


பத்து ஆண்டுகள் கழிந்தன ! 

281 
வந்தனை யாம்செய்த 

தவத்தின் மாட்சியால் 
உருளுடை நேமியால் 

உலகை ஓம்பிய 
பொருளுடை மன்னவன் 

புதல்வ ! போக்கிலா 
இருளிடை வைகினேம் 

இரவி தோன்றினாய் 
அருளுடை வீர நின் 

அபயம் யாம் 
“ ஆயுதம் தரிக்கும் ராஜகுமாரர்களாகிய நாம் இந் 
தப் புலம்புதலைக் கேட்டுச் சும்மா இருக்கமுடியுமா ? 
அரசனுடைய கடமையாயினும் க்ஷத்திரிய குலத்தின் 
கடமையுமாகும் . என்னுடைய நன்மையை உத்தே 
சித்து நீ சொன்னாய் . நீ சொன்னது சரியே என்று 
வைத்துக் கொண்டாலும் நான் வாக்குக் கொடுத்து 
விட்டேன் . நீயே சரணம் 1 என்றார்கள் . நானும் 
உங்களைக் காப்பேன் என்று சொல்லிவிட்டேன் . இவ் 
வாறு பிரதிக்ஞை முடிந்து போயிற்று . இனி அதைப் 
பொய்யாக்க முடியுமா ? நான் பொய்யனாகப் போனால் 
நீ பார்த்துச் சகிப்பாயா ? என்ன கஷ்டம் வந்தாலும் 
நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டிய 
சொல் சொல்லி யாகிவிட்டது . அந்த வாக்குறுதியை 
நிறைவேற்றுவது என் கடமை . சக தரும சாரிணி 
யான உன்னுடைய தருமமும் ஆகும் . நீ வேறு நான் 
வேறு அல்லவே ! " என்றான் ராமன் . 

இப்படியாக அவர்கள் பேசிக் கொண்டே நடந்து 
சென்றார்கள் . 


282 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இவையெல்லாம் மழைக்கு முன் வரும் காற்றைப் 
போல் நடக்கப் போகும் அனர்த்தங்களுக்குச் சூசனை 
யாகக் கவி அமைத்திருக்கிறார் . பக்கம் நிரப்புவதற் 
கல்ல . 


* 


தண்டகாரண்யத்தில் ரிஷிகளினிடையில் பத்து 
வருஷங்கள் ராம லக்ஷ்மணர்களும் சீதையும் யாதொரு 
கஷ்டமுமில்லாமல் கழித்தார்கள் . 

தண்டகாரண்யப் பெருங் காட்டில் ராமலக்ஷ்மணர் 
கள் இருந்த இடம் ஒரு ரிஷி மண்டலம் . அநேக ரிஷி 
கள் , அங்கே ஆசிரமங்கள் அமைத்துக்கொண்டு தவ 
வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தார்கள் . ஒரு ஆசிர 
மத்தில் ஒரு மாதம் , இன்னொரு ஆசிரமத்தில் மூன்று 
மாதம் இப்படிப் பல ஆசிரமங்களில் மாதக் கணக்கிலும் 
வருஷக் கணக்கிலும் ராம லக்ஷ்மணர்களும் சீதையும் 
சந்தோஷமாகக் காலங் கழித்தார்கள் . வனத்தின் 
அழகு சொல்ல வேண்டியதில்லை . மான் கூட்டங்கள் , 
காட்டு எருமைகள் , வராகங்கள் , யானைகள் , பறவை 
கள் , அழகிய மரங்கள் , செடிகள் , கொடிகள் , கண்ணைக் 
கவரும் நீலோற்பல - தாமரைத் தடாகங்கள் , நீர்ப் 
பறவைகள் இவற்றையெல்லாம் கவி வர்ணித்திருக் 
கிறார் . இப்படி இயற்கை அழகுகளை அனுபவித்துப் 
பாடும் கவிகளில் வால்மீகி முதல் இடம் பெற்றவர். 
அதில் அவருக்கு அடங்காத ருசி . பாட்டின் நாத 
மும் அரண்யம் போலவே கம்பீரமாக இருக்கும் . 

ரிஷிகளினிடையில் வாசம் செய்வதில் உண்டான 
சத்ஸங்க மகிழ்ச்சியைப் பத்தாண்டு ராமன் அனுபவித் 

கூட லக்ஷ்மணனும் தேவியும் இருந்ததனால் 
ராமனுடைய ஆனந்தம் மும்மடங்காயிற்று . 


தான் . 


பத்து ஆண்டுகள் கழிந்தன ! 

283 
பத்து ஆண்டுகளை ஒரு அத்தியாயத்தில் முடித்து 
விடுகிறேனே என்று குறைப்படலாகாது . சந்தோஷ 
மாகவும் சுகமாகவும் கழியும் காலம் இலக்கியத்தில் 
சுருக்கமாகத்தான் முடியும் . 

. 


* 


இப்படிப் பத்து ஆண்டுகள் கழிந்து , வனவாச 
விரதத்தின் காலவரை அனேகமாகத் தீர்ந்து போன 
தாக எண்ணும் சமயத்தில் அகஸ்திய முனிவரைத் 
தெரிசிக்க வேண்டுமென்ற ஆசை ராமனுக்கு உண்டா 
யிற்று . 

அகஸ்தியர் விசுவாமித்திர முனிவரைப் போலவே 
மூவுலகிலும் புகழ் பெற்ற முனிவர் . இமயமலை 
முதல் விந்தியமலை வரையில் உள்ள அறிவும் தவ 
வன்மையும் ஒரு தட்டில் வைத்து , அகஸ்திய முனிவர் 
ஒருவர் தென் தட்டில் அமர்ந்தால் அவருடைய பாரத் 
தினால் தென் தட்டு கீழே இறங்கிவிடும் என்று சொல் 
வார்கள் . பார்வதி - மகாதேவ விவாகத்தைப்பற்றிச் 
சொல்லப்படும் கதை அனைவருக்கும் தெரியும் . எல்லா 
முனி சிரேஷ்டர்களும் கைலாசம் சென்று பூபாரம் 
அங்கே அதிகமாகப் போனபடியால் அகஸ்தியர் 
தெற்கே இருந்து கொண்டு பூமியின் நிலையைக் காத் 
தார் என்பது அகஸ்தியருடைய மகிமையைக் காட்டும் . 

ஒரு காலத்தில் விந்தியமலை வளர்ந்து மிக 
உயர்ந்து கொண்டே போய் , சூரியனுடைய தக்ஷணா 
யன உத்தராயணப் போக்கைத் தடுப்பதாகப் பயந்து 
அகஸ்தியரைத் தேவர்கள் இறைஞ்சினார்கள் என் 
றும் , முனிவர் விந்தியமலைக்கு எதிரில் 

எதிரில் நின்ற 
போது மலை தெண்டனிட்டு வணங்கிற்று என்றும் , 
முனிவர் , நீ என்றென்றைக்கும் இவ்வாறே குறை 


284 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யாமல் இருப்பாய் ! " என்று ஆசீர்வதித்தார் என்றும் , 
அதனால் விந்தியமலை மிக நீண்ட மலையாய்ப் படுத் 
துக் கிடக்கிறது என்றும் சொல்லுவார்கள் . 

வாதாபி , இல்வலன் என்ற இரண்டு அரக்கர்கள் 
ரிஷிகளை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந் 
தார்கள் . வாதாபி ஒரு வரம் பெற்றிருந்தான் . அவன் 
உடல் எவ்வளவு வெட்டித் துண்டு துண்டாகச் செய் 
யப்பட்டாலும் பிறகு ஒன்று சேர்ந்து உயிருடன் 
தோன்றும் என்கிற வரம் பெற்றிருந்தான் . இல்வலன் 
ரிஷிகள் ஆசிரமத்துக்குப் பிராமண வேஷம் தரித்துப் 
போவான் . " சுவாமி ! என் இல்லத்துக்கு வந்து சிராத்த 
போஜனம் பெற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்க வேண் 
டும் " என்று கேட்பான் . சாஸ்திர விதிப்படி இத் 
தகைய விண்ணப்பத்தை எந்தக் காரணம் கொண்டும் 
மறுக்கக் கூடாது . ரிஷிகள் போய்ச் சிராத்தமும் போஜ 
னமும் முடிந்த பிறகு , “ திருப்தியா ? " என்று இல்வலன் 
சிராத்த விதிப்படி கேட்பான் . அவர்களும் வழக்கப்படி 
“ திருப்தி " என்பார்கள் . அப்போது இல்வலன் 
“ வாதாபி ! வெளியே வருவாய் " என்பான் . வாதாபி 
வஞ்சகமாக ஆட்டு உடல் தரித்து வெட்டிச் சமைக்கப் 
பட்டு , சிராத்த போஜனத்துடன் பித்ருக்கள் திருப்திக் 
காக போஜனம் உண்டவர்களுடைய வயிற்றிலிருப் 
பான் . இல்வலன் " வா ! என்றதும் வயிற்றிலிருந்த 
வாதாபி பிராமணருடைய வயிற்றைக் கிழித்துக் 
கொண்டு வெளியே வந்து விடுவான் . இம்மாதிரி பல 
ரிஷிகள் மாண்டார்கள் . வாதாபி தான் அடைந்த வரத் 
தின் நிபந்தனைப்படி ஆயுத மின்றியும் எதிர் நின்று 
எதிர்க்காமலும் ரிஷிகளை இவ்விதமாகக் கொன்று 
வந்தான் . 


பத்து ஆண்டுகள் கழிந்தன ! 


285 


டைய 


ஒரு நாள் அகஸ்தியரை இந்த வஞ்சக முறையில் 
சிராத்தத்துக்கு இல்வலன் அழைத்தான் . அவர்களு 

சூழ்ச்சியின்படி வாதாபி அகஸ்தியருடைய 
வயிற்றுக்குள் சிராத்த போஜனத்துடன் மேஷ மாமிச 
மாகப் பிரவேசித்தான் . அகஸ்தியருக்கு இது தெரி 
யும் . அவர் கணபதியை உபாசித்து அடைந்திருந்த 
சக்தியினால் அரக்கனை முற்றிலும் ஜீரணித்து விட்டார் . 

“ திருப்தியா ? " என்று கேட்டான் இல்வலன் . 
“ ஆகா! திருப்தி ! " என்றார் அகஸ்தியர் . 
“ வா தாபி , வெளியே வா ! " என்றான் இல்வலன் . 

அகஸ்தியர் சிரித்தார் . “ வாதாபி ஜீரணமாய்ப் 
போனானே " என்றார் . 

இதைக் கேட்ட இல்வலன் , “ என் சகோதரனைக் 
கொன்றீரா ? " என்று ரோஷத்துடன் அகஸ்தியர் 
பேரில் பாய்ந்தான் . அகஸ்தியருடைய கோபப் 
பார்வையினால் அந்தக் கணமே இல்வலன் எரிக்கப் 
பட்டான் . 

அகஸ்தியர் இருந்த இடத்தில் எந்த ராக்ஷசரும் 
வரமாட்டார்கள் . அவர் மற்ற முனிவர்களுக்குப் பெருங் 
காப்பாக இருந்தார் . 


இராமன் அகஸ்தியருடைய தம்பியின் ஆசிரமத் 
துக்குச் சென்று முனிவரைக் கண்டு ஆசி பெற்றுக் 
கொண்டு அகஸ்தியர் இருப்பிடம் சென்றான் . தெற்கே 
சென்று அவர் ஆசிரமம் இருந்த இடத்தை அடைந்து , 
தூரத்திலிருந்தே அந்தப் பிரதேசத்தின் காந்தியை 
யும் , மிருகங்களும் பறவைகளும் பயமின்றி விளையாடிக் 
கொண்டிருந்ததையும் , பிராமணர்கள் பூஜைக்குப் புஷ் 


மையடைய 


286 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பம் கொய்துகொண்டிருப்பதையும் பார்த்து மகிழ்ச்சி 
யடைந்தான் . 

"லக்ஷ்மணா! நீ சென்று முனிவருக்குத் தெரியப் 
படுத்தி உத்தரவு பெறுவாய் என்றான் ராமன் . 

இளையவன் சென்று முனிவருடைய சீடன் ஒரு 
வன் மூலம் , “ தசரதன் குமாரன் ராமசந்திரனும் தம்பி 
யும் ஜானகியும் முனிவரின் ஆசியைப் பெற்று மேன் 
வந்து காத்திருக்கிறார்கள் " 

என்று 
சொல்லி அனுப்பினான் . 

அனுமதி பெற்றதுடன் முனிவரே எழுந்து அவ 
சரமாகச் சக்கரவர்த்தித் திருமகனை வரவேற்றுக் கிரமப் 
படி உபசரித்து ஆலிங்கனம் செய்தார் . 

“ நீங்கள் சித்திர கூடம் வந்த போதே எனக்கு 
விஷயம் தெரிந்தது . எப்படியும் ஒரு நாள் நீங்கள் 
வருவீர்கள் என்று இவ்வளவு காலம் எதிர் பார்த்துக் 
கொண்டே யிருந்தேன் . நீங்கள் எடுத்துக் கொண்ட 
விரதம் பூர்த்தியாகும் காலம் சமீபித்தது . இவ்விடம் 
நீங்கள் சுகமாக இருக்கலாம் . இங்கே ராக்ஷசர்களு 
டைய தொந்தரவு இல்லை " என்றார் . 

“ முனிவருடைய ஆசி பெற்று நான் பாக்கியவான் 
ஆனேன் ! ஆனால் நான் தண்டகாரண்ய ரிஷிகளுக்கு 
வாக்குத் தந்திருக்கிறேன் .. முனிவருடைய ஆசி 
பெற்றுக் கொண்டு நாம் தண்டகாரண்யம் திரும்ப 
வேண்டும் " என்றான் ராமன் . 

" நீ சொல்லுவது சரியே ! என்று அகஸ்தியர் 
சொன்னார் . 

பிறகு அகஸ்தியர் ராமசந்திரனுக்கு மகா விஷ்ணு 
வுக்காக விசுவகர்மா செய்த வில்லும் , என்றும் குறை 
யாத அம்பறாத் தூணியும் , கத்தியும் தந்தார் . " ராமனே , 


பத்து ஆண்டுகள் கழிந்தன ! 

287 
ராக்ஷசர்களை ஒழிப்பாயாக . முன் மகா விஷ்ணுவானவர் 
இந்த ஆயுதங்களைத் தந்தார் . நீயும் இவற்றைத் 
தரித்து அவர்களை ஒழிப்பாயாக " என்று ஆசீர்வாதம் 
செய்தார் . 

பிறகு அகஸ்தியரை யோசனை கேட்டுச் சக்கர 
வர்த்தித் திருமகன் பஞ்சவடியில் ஆசிரமம் அமைத்துக் 
கொண்டு அங்கே மிகுதியிருந்த வனவாச காலத்தைக் 
கழிப்பது என்று தீர்மானித்தான் . 

"ராஜகுமாரர்களே , போய் வாருங்கள் . சீதையை 
ஜாக்கிரதையாகப் பார்த்துக் கொள்ளுங்கள் . அவள் 
காட்டில் வசிக்கத் தகாத ராஜகுமாரி . ராமனே , உன் 
னிடம் அவளுக்குள்ள பிரீதியால் கஷ்டங்களைப் 
பொருட்படுத்தாமல் வனவாசம் செய்து வருகிறாள் . 
பெண்கள் சாதாரணமாக சுகத்தையே விரும்புவார்கள் . 
கஷ்ட நிலையை விட்டு அகல்வார்கள் . ஸ்திரீகளுடைய 
உள்ளம் மின்னலைப் போலச் சஞ்சல சுபாவமும் கத்தி 
யைப் போன்ற கூர்மையும் கருடனையும் வாயுவையும் 
போன்ற விரைவும் பட படப்பும் கொண்டது . இவை 
யெல்லாம் சாதாரணமாகப் பெண்களின் சுபாவத்தி 
லுள்ள தோஷங்கள் , இது ஈசுவர சிருஷ்டி. ஆயினும் 
சீதையினிடத்தில் இந்தத் தோஷங்கள் இல்லை . அருந் 
ததியைப் போன்றவள் . ராமசந்திரனே ! லக்ஷ்மண 
னுடனும் வைதேஹியுடனும் நீ எங்கே இருந்தாலும் 
அந்த இடம் அழகு பெறும் . பஞ்சவடி மிக சுந்தர 
மான இடம் . உணவுக்கு வேண்டிய பழமும் கிழங்கும் 
கிடைக்கும் இடம் . அவ்விடத்தில் இருங்கள் . கோதா 
வரி நதிக்கரையின் அழகைச் சீதை மிக அனுபவிப் 
பாள் . சீதையையும் ரிஷிகளையும் அவ்விடம் நீ இருந்து 
கொண்டு ஜாக்கிரதையாகக் காப்பாற்றுவாயாக . தச 


288 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ரத சக்கரவர்த்தி உனக்குவிதித்த விரத காலம் முடிந்து 
வருகிறது . யயா தியைப் போல் தசரதனும் மூத்த 
மகனான உன்னால் கடைத்தேறினான் . " 

இவ்வாறு மகாஞானி அகஸ்தியர் ராம லக்ஷ்மணர் 
களையும் சீதையையும் மிக்க அன்புடன் திரும்பத் 
திரும்ப ஆசீர்வதித்துப் பஞ்சவடிக்கு அனுப்பினார் . 


44. ஜடாயு 


ராஜகுமாரர்களும் சீதையும் அகஸ்தியர் சொன்ன 
வழியைப் பின்பற்றிப் பஞ்சவடிக்குச் சென்றார்கள் . 

ஏகி இனிது அவ்வயின் 

இருந்துறை மின்என்றான் 
மேக நிற வண்ணனும் 

வணங்கி விடைகொண்டான் 
பாகனைய சொல்லியொடு 

தம்பி பரிவில்பின் 
போகமுனி சிந்தைதொட 

ரக்கடி து போனான் . 
அகஸ்திய முனிவருடைய சிந்தையானது , மூவ 
ருடன் நான்காவது பிரயாணியாகச் சென்றது என் 
கிறார் கம்பர் . அதிலும் லக்ஷ்மணனுடன் சென்றது 
என்று சித்திரிக்கிறார் . வரப்போகும் விஷயங்கள் 
அறிந்தவரல்லவா முனிவர் ? கவிக்குத் தெரியும் ஞானி 
களுடைய சிந்தையின் போக்கைக் கண்டு சொல்ல ! 

போகும் வழியில் ஒரு பெரிய கழுகைக் கண்டார் 
கள் . கழுகின் அற்புத வடிவத்தைக் கண்டு இது ஒரு 
ராக்ஷசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ராமன் 
எண்ணி , “ நீ யார் ? என்றான் . 


ஜடாயு 


289 


என்றது . 


யான 


அந்தக் கழுகு மிகுந்த பிரியத்துடன் , “ குழந்தாய் ! 
நான் உங்கள் தந்தையின் சினேகிதன் 

பிறகு அந்தப் பெரும் பறவை தன் குலத்தை விவ 
ரித்துச் சொல்லிற்று . கருட பகவானுடைய தம்பி 
அருணனுடைய 

மகன் சம்பாதியின் தம்பி 
ஜடாயு என்று தெரிந்து கொண்டார்கள் . 

“ நீங்கள் இங்கே வனவாசத்தில் இருக்கும்போது 
சீதையைத் தனியாய் விட்டு விட்டு வேட்டைக்குப் 
போகும் காலத்தில் நான் அவளுக்குத் துணையாக 
இருப்பேன் " என்றான் . 

இப்படித் தங்கள் பிதா தசரதனுக்கு நெருங்கிய 
நண்பனான ஜடாயு சொன்னதைக் கேட்டு அவனை 
ராம லக்ஷ்மணர்கள் மிகப் 

பிரியமாக ஆலிங்கனம் 
செய்து , காட்டில் நாம் ஒரு பெருந் துணையைப் பெற் 
றோம் என்று மகிழ்ச்சியடைந்து விடைபெற்றுக் 
கொண்டார்கள் . 

ஜடாயுவை முதன் முதலில் பார்த்த இந்த நிகழ்ச்சி 
யைப்பற்றி வால்மீகி சுருக்கமாக இவ்வளவு தான் 
சொல்லுகிறார் . பிறகு ஜடாயு சீதைக்காக ராவண 
னுடன் சண்டையிட்டு , காயமுற்று ராம லக்ஷ்மணர்கள் 
வரும் வரையில் எப்படியோ உயிரை வைத்துக்கொண் 
டிருந்து விஷயத்தை அவர்களிடம் கூறிவிட்டு இறந்து 
போனது , ராமன் ஜடாயுவின் வீரத்தையும் அன்பை 
யும் பாராட்டிப் பிரலாபித்தது- இவற்றைப் பின்னால் 
வால்மீகி சொல்லுகிறார் . ஜடாயுவை முதலில் ராமன் 
சந்தித்த இந்த நிகழ்ச்சி வால்மீகி ராமாயணத்தில் 
இவ்வாறு மிகச் சுருக்கமாகச் சொல்லப்பட்டிருப்பதை 
ஒரு குறையாகக் கம்பர் நினைத்தார் என்று தெரிகிறது . 
அந்தக் குறையைத் தம் ராமாயணத்தில் கம்பர் மிக 


19 


290 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அழகாகப் பூர்த்தி செய்து தமிழருக்குத் தந்திருக்கிறார் . 
வால்மீகியில் , அதாவது அக்காலத்தில் கிடைத்த வால் 
மீகி ஏடுகளில் , ராஜகுமாரர்கள் ஜடாயுவைக் கண்ட 
படலம் நியூனமாக இருக்கிறதே என்று வருத்தப் 
பட்டு , தம்முடைய ராம கதையில் அதற்கு என்று ஒரு 
தனிப் படலம் கொடுத்துப் பாடி விட்டார் . கம்பர் தம் 
கவிதா சக்தியைச் செலுத்தி நடந்ததைத் தெய்விகக் 
கண்ணால் கண்டு பாடியிருக்கிறார் . அரண்ய காண்டத் 
தில் இருக்கும் 1200 பாட்டுக்களில் 350 பாடல்களைத் 
தான் கம்பருடைய கவிதா முத்திரையிருப்பதாக டி . கே . 
சி . எடுத்தார்கள் . இந்த ஜடாயுவைக் கண்ட படலத் 
திலோ 47 பாடல்களில் 37 தேர்ந்தெடுத்திருக்கிறார் . 
தள்ளி விட்டது மிகக் குறைவு . 

ஜடாயுவைப் பார்த்ததும் இவன் ஒரு அரக்கனாக 
இருக்கலாம் என்று சந்தேகித்து அருகில் போய்ப் 
பார்க்கிறார்கள் . அதே சமயம் வில் ஏந்தி மரவுரி 
தரித்த வீரர்களை ஜடாயுவும் உற்று நோக்கிப் பார்க் 
கிறான் . இவர்கள் யார் , இரண்டு தேவர்களோ ? 
என்று அவர்கள் அழகையும் காந்தியையும் பார்த்து 
வியப்படைகிறான் . தேவர்களை நேரில் கண்டு நன்றா 
கப் பழகிய ஜடாயுவே இப்படிச் சந்தேகப் படுகிறான் . 
முடிவில் இவர்கள் தேவர்கள் அல்ல ? என்று தீர்மா 
னித்துக் கொள்ளுகிறான் . பிறகு , இவன் மன்மத 
னேயோ ! என்று ராமனைப் பற்றி எண்ணுகிறான் . 
பிறகு இருவர் சாயலையும் நன்றாகக் கவனித்து இவர் 
களைப் பார்த்தால் நண்பன் தசரதன் சாயலாகத் 
தோன்றுகிறது என்று சந்தேகப்பட்டு , 

சந்தேகப்பட்டு , " நீங்கள் 
யார் ? " என்று ராஜகுமாரர்களைக் கேட்கிறான் . அவர் 
கள் , " நாங்கள் தசரத மகாராஜாவின் குமாரர்கள் " 


ஜடாயு 


291 


அரசன் 


என்று 


என்று சொல்லுகிறார்கள் . சொன்னவுடன் ஜடாயு 
கீழே இறங்கி அவர்களைத் தன் சிறகுகளைக் கொண்டு 
தழுவிக் கொண்டு ,, 

சுகமா ? " 
கேட்கிறான் . 

“ என்றென்றும் உலகம் மறக்காத முறையில் 
வாய்மையைக் காத்த தந்தை சுவர்க்கம் சென்று 
விட்டார் " என்று சொல்லுகிறான் . 

ஜடாயு இந்தச் செய்தியைக் கேட்டதும் துயரப் 
பட்டு மூர்ச்சையடைந்து பிறகு ராம லக்ஷ்மணர்களு 
டைய கண்களினின்று பெருகிய நீர் அவன்மேல் பட்டு 
நினைவடைந்து பேசுகிறான் . 

" தசரதன் உடலாகவும் நான் உயிராகவும் இருந் 
தோம் . யமன் ஏன் உயிரை விட்டு விட்டு உடலைக் 
கொண்டு ஏகினான் ? அவன் என்னை யல்லவோ 
கொண்டு போயிருக்க வேண்டும் " என்றெல்லாம் 
சொல்லி ராஜகுமாரர்கள் ஒருவாறு மறந்திருந்த 
துயரத்தை மறுபடி எழுப்புகிறான் . இறந்த தந்தையை 
மறுபடி அடைந்து விட்டதாகவே ராம லக்ஷ்மணர்கள் 
ஜடாயுவைத் தழுவி ஆறுதலும் சந்தோஷமும் அடைந் 
தார்கள் . 

எங்கள் தந்தை சத்திய நெறியை விட்டுத் 
தவறக்கூடாது என்கிற உறுதியில் நின்று , அதனால் 
சகிக்க முடியாத துன்பத்தை யடைந்து உயிர் நீத்தார். 
எங்களைப் பெற்ற அன்னைமாரையும் ஊரையும் விட்டு 
நீங்கி நாங்கள் வனத்திலிருக்கிறோம் . உன்னைப் 
பார்த்து ஆறுதல் பெற்றோம் " என்றார்கள் . 

“ நீங்கள் வனவாசம் பூர்த்தி செய்யுங்கள் . அது 
வரையில் உங்களுக்குத் துணையாக நான் இருக் 
கிறேன் . பிறகு நானும் தசரதன் இருக்கும் உலகத் 
துக்குப் போவேன் " என்றான் ஜடாயு . 


292 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பிறகு தந்தை இறந்த பின் நீங்கள் அயோத்தி 
யில் இருந்து கொண்டு நாட்டை ஆள்வதற்குப் பதில் 
ஏன் வனத்தில் இந்தத் தவ வேஷத்துடன் இருக்கி 
றீர்கள் ? எந்தப் பகைவன் உங்களைக் காட்டுக்குத் 
துரத்தினான் ? இக்ஷ்வாகு குலத்துக்கு , துரோகம் 
செய்த அந்தப் பகைவனை எனக்குச் சொல்லுங்கள் . 
அவனை ஒழித்துத் தீருவேன் என்று கோபமாகக் 
கேட்கிறான் . 

நடந்ததை யெல்லாம் லக்ஷ்மணன் சொன்னான் . 
“ என்னப்பனே ! உனக்குச் சமானம் உலகில் யார் ? " 
என்று ஜடாயு ராமனைத் தழுவிக் கொண்டான் . 

பிறகு சீதையைப் பார்த்து , “ இந்தத் தேவி யார் ? 
என்று கேட்டுத் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி யடை 
கிறான் . மேலே கிளம்பிப் பறந்து அகஸ்தியர் குறித்த 
இடத்தை ராஜ குமாரர்களுடன் கூடவே 
காட்டுகிறான் . 

இது கம்பருடைய சித்திரம் . வால்மீகி ராமாயணத் 
தில் நாம் காணும் விஷயத்திலிருந்தே இப்படித்தான் , 
கம்பர் பாடி யிருக்கிறபடி , நிகழ்ந்திருக்கும் என்று 
எண்ண வேண்டியதாகும் . விட்டுப் 

போனதைக் 
கம்பர் சொல்லி விட்டார் என்றே நாம் வைத்துக் 
கொள்ளலாம் . கம்பர் வால்மீகியை எவ்வளவு கூர்ந்து 
பின்பற்றிச் செல்லுகிறார் என்பதையும் கம்பர் எவ் 
வளவு அழகாக உணர்ச்சி பாவத்துடன் அங்கங்கே 
குறைகளைப் பக்தியுடன் பூர்த்தி செய்கிறார் என்பதை 
பும் இம்மா திரியே பல இடங்களில் நாம் காண்கிறோம் . 
ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆய்விட்டது , வால் 
மீகி 

பாடிய ராமாயணத்துக்கு . ஏடுகளுக்கு எத் 
தனையோ விபத்து . விட்டுப் போனதைப் பக்தர்களும் 


சென்று 


சூர்ப்பனகை 

293 
கவிஞர்களும் தான் காண்பார்கள் . 

குறையாக இருப் 
பதோடு இரண்டாந்தரக் கவிகளும் சும்மா விடுவதற்கு 
இஷ்டப் படாமல் சேர்த்தும் இருப்பார்கள் . இதற் 
கெல்லாம் வருந்திப் பயனில்லை . இருப்பதையாவது 
எல்லாரும் படிக்க வேண்டும் . 


45. சூர்ப்பனகை 
பஞ்சவடியை அடைந்ததும் , 

பார்த்தாயா , 
லக்ஷ்மணா ! எவ்வளவு மனோகரமான இடத்தை அகஸ் 
தியர் நமக்கு அமைத்துக் கொடுத்தார் ! " என்று அங்கு 
கண்ட அழகை மெய்ம்மறந்து அனுபவித்து ராமன் 
பேசுகிறான் . 

நானும் நீயும் சீதையும் இந்த இடத்தில் ஆசிர 
மம் அமைத்துக் கொண்டு எவ்வளவு காலமேனும் சந் 
தோஷமாக இருக்கலாம் . மலைகளைப் பார் ! அதிக 
தூரத்திலுமில்லை , அதிக அண்மையிலு மில்லை . மான் 
கூட்டங்களைப் பார் . மரங்களும் மரங்களில் விளை 
யாடும் பறவைகளின் இனிய நாதங்களும் புஷ்பங் 
களும் தண்ணீரும் நீர்ப் பறவைகளும் மணலும் 
எல்லாம் எவ்வளவு ரமணீயமாக இருக்கின்றன . இங்கே 
நீ ஒரு சரியான இடத்தைப் பார்த்து ஆசிரமம் 
அமைப்பாய் " என்று லக்ஷ்மணனுக்குச் சொன்னான் . 

ஒரு இடத்தைக் கண்டு லக்ஷ்மணன் மிகச் சாமர்த் 
தியமாக ஆசிரமம் கட்டி முடித்து விட்டான் . இங்கே 
வால்மீகி முனிவர் நின்று லக்ஷ்மணனுடைய சாமர்த் 
தியத்தையும் சுறுசுறுப்பையும் விளக்குகிறார் . ஆசிரமம் 
கட்டினதை யெல்லாம் நன்றாக விவரிக்கிறார் . மண் 
சுவர் எழுப்பியது , மேலே கூரை பரப்பியது எல்லா 


294 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வற்றையும் விஸ்தாரமாகச் சொல்லுகிறார் . கட்டி 
முடிந்ததும் ராமன் தம்பியை அணைத்துப் பரவசமாகி , 
" லக்ஷ்மணா! நீயே எனக்குத் தகப்பன் ஆனாய் ! " என்று 
சொல்லி உள்ளம் உருகி ஆனந்தக் 

கண்ணீர் 
விட்டான் . 

அரண்மனையில் வசித்த இராஜகுமாரன் இதை 
யெல்லாம் எப்படி , எங்கே கற்றான் என்று நாமும் 
ஆராய வேண்டும் . காட்டில் சாமான்களைத் தேடி 
யடைந்து , குடிசையைக் கச்சிதமாகக் கட்டுவதற்கு 
வேண்டிய அறிவும் பயிற்சியும் அந்தக் காலத்தில் 
அரசகுமாரர்கள் பெறும் கல்வியில் அடங்கியிருந்தன 
என்று கண்டு கொள்ளலாம் . 


பஞ்சவடி ஆசிரமத்தில் ராமனும் சீதையும் லக்ஷ்ம 
ணனுடைய அன்புப் பணியைப் பெற்றுச் சுகமாகக் 
காலம் கழித்தார்கள் . 

ஒரு நாள் , முன் பனிப் பருவ ஆரம்பத்தில் மூவ 
ரும் அதிகாலையில் கோதாவரி நதிக்கரை நோக்கி 
வழக்கப்படி சென்றார்கள் . குளித்து , காலை வந்தனம் 
முடித்துப் பாத்திரங்களைச் சுத்தி செய்து தங்களுக்கு 
வேண்டிய ஜலம் எடுத்துப் போவதற்காகச் சென்றார் 
கள் . அந்தப் பருவத்தின் விசேஷங்களைப் பற்றிப் 
பேசிக் கொண்டே போனார்கள் . 

மாதங்களில் மார்கழி மாதமே சிறந்தது என்பது 
நம் முன்னோரும் பெரியோரும் கண்ட உண்மை . 
லக்ஷ்மணன் பரதனை நினைத்துக் கொண்டான் . 

இந்தச் சமயத்தில் அன்புக்குரிய பரதன் விரதங் 
களை அனுசரித்து வருவான் . எவ்வளவு சுகமாயிருக்க 
வேண்டியவன் . நாம் வனம் சென்றுவிட்டோம் என்று 


சூர்ப்பனகை 

295 
தானும் கஷ்டமான விரதங்களை மேற்கொண்டிருக் 
கிறான் . அவனை நினைக்க நினைக்க என் உள்ளம் 
வருத்தம் அடைகிறது . ஐயோ பாவம் , சாப்பாட்டைக் 
குறைத்துக் கொண்டு இந்தக் குளிர் காலத்திலும் 
தரையில் படுப்பான் . குளிரில் சரயூ நதியில் குளிக்கப் 
போவான் . அண்ணா ! நாம் எவ்வளவு நல்ல சகோ 
தரனைப் பெற்றோம் . அவன் பேச்சு , அவன் நடை , 
அவன் உள்ளம் எல்லாம் எவ்வளவு சுத்தம் . அனுப 
விக்க வேண்டிய சுகங்களை யெல்லாம் விட்டு விட்டு 
நமக்காக விரத வாழ்க்கை நடத்துகிறான் . அவனை 
நினைத்தால் மிகவும் 

மிகவும் துக்கமாக இருக்கிறது . நம் 
தந்தையை அவன் எல்லாவிதத்திலும் ஒத்திருக்கிறான் . 
ஜனங்கள் , தாயைப்போல் மகன் இருப்பான் என்று 

ல்லுவார்கள் . அது பரதன் விஷயத்தில் தவறாக 
இருக்கிறது . இவன் தந்தையின் சுபாவமே கொண் 
டிருக்கிறான் . இந்தக் கைகேயி ஏன் இப்படிக் குரூர 
சுபாவம் பெற்றாள் ? அவளுக்கு எப்படி இவ்வளவு 
நல்ல குமாரன் பிறந்தான் " என்று லக்ஷ்மணன் 
பொங்கி வந்த நினைவுகளைப் பேசிக்கொண்டே 
போனான் . 

“ தம்பி , கைகேயியைத் தூஷிக்க வேண்டாம் . 
பரதனைப் பற்றிச் சொல் . நம் தந்தையைப் பற்றிச் 
சொல் . ஆனால் , நம் சிறிய தாயாரைப் பற்றிக் குறை 
சொல்லவேண்டாம் . பரதனைப் பற்றி நீ சொன்ன 
தெல்லாம் உண்மை . நான் எவ்வளவு நிச்சய புத்தி 
யுடன் ஊரை மறந்து வனவாசம் செய்தாலும் , பரதன் 
ஞாபகமாகவே இருக்கிறது . அவனை இப்போதே 
பார்க்கவேண்டு மென்று ஆசையுண்டாகிறது , லக்ஷ் 
மணா! நாம் எப்போது அவனைப் பார்த்து மகிழ்வோம் ? 


296 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நாம் நால்வரும் மறுபடி எப்போது ஓரிடத்தி லிருப் 
போம் ? பரதனுடைய அமிருதம் போன்ற பேச்சு என் 
உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே யிருக்கிறது . " 

இவ்வாறு மார்கழி மாதத்தில் ஊரையும் பரதனை 
யும் நினைத்துக் கொண்டு அதிகாலையில் கோதாவரி 
யில் ஸ்நானம் செய்தார்கள் . இந்தக் கட்டம் படிக்கும் 
போது நம்முடைய உள்ளம் கரைகிறது .. 

பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் பண் 
ணிவிட்டுச் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு , மகாதேவ 
னைப் போல் ஜடை தரித்த ராமன் தெய்விக ஒளி வீச 
சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் ஆசிரமம் திரும்பிப் 
போனான் . 

காலையில் செய்யவேண்டிய காரியங்களை யெல்லாம் 
செய்துவிட்டு விச்ராந்தியாக ஆசிரமத்தில் உட்கார்ந்து 
கொண்டு , புராண இதிகாசக் கதைகளைச் சொல்லிக் 
கொண்டிருந்தார்கள் . அச் சமயம் ராமனுடைய முகம் 
சித்திரை மாதத்துப் பூரண சந்திரனைப் போல் பொலிவு 
பெற்றுப் பிரகாசித்தது . பேசிக்கொண்டிருந்த கதை 
யில் மனம் லயித்திருந்த அந்தச் சமயம் திடீர் என்று 
ஒரு ராக்ஷஸ ஸ்திரீ அங்கே வந்து சேர்ந்தாள் . 
அவள் தான் சூர்ப்பனகை, ராவணனுடைய சகோதரி . 

தேவலோக வாசி ஒருவனைப் போல் அழகில் வடி 
வம் கொண்ட ராஜகுமாரனை அவள் பார்த்தாள் . 
அவலக்ஷணமே உருக்கொண்ட அந்த அரக்கி மன்மத 
னுடைய அழகு பெற்ற ராமசந்திரனைப் பார்த்ததும் 
காம பரவசமாகிப் போனாள் . மகா விகாரமான அவள் , 
காமத்தால் பீடிக்கப்பட்டுப் பேச ஆரம்பித்தாள் . 

“ தவம் செய்பவர்களைப் போல் ஜடை தரித்துக் 
கொண்டு , மனைவியையும் 

அழைத்துக் கொண்டு 


சூர்ப்பனகை 

297 
வில்லும் அம்புமாக ராக்ஷசர்களுடைய காட்டுக்கு வந் 
திருக்கும் நீ யார் ? எதற்கு வந்திருக்கிறாய் ? உண்மை 
யைச் சொல்வாய் ! " என்றாள் . 

இத்தகைய சந்தர்ப்பங்களில் தன் பெயர் , ஊர் , 
சரித்திரம் முழுதும் சரியாகச் சொல்லிவிட்டு , கேட்டவ 
ருடைய குலம் , காரியம் ஆகியவற்றைக் கேட்பது அக் 
காலத்துப் பண்பாடு . அந்தப் பாண்பாட்டில் பழகின 
ராமன் , 

தேவர்களுக்குச் சமானமான சௌரியம் பொருந் 
திய தசரத மகாராஜனுடைய மூத்த குமாரன் நான் . 
என்னை ராமன் என்று அழைப்பார்கள் . இவன் என் 
தம்பி லக்ஷ்மணன் . இவள் என் மனைவியாவாள் . 
இவள் பெயர் சீதை . என் தாயும் அரசனான தந்தை 
யும் சொல்லி யனுப்பியபடி தருமத்தை விரும்பி இந்தக் 
காட்டில் வனவாசம் செய்ய இங்கே வந்திருக்கிறேன் . 
தயவு செய்து சொல்வாய் , நீ யார் ? எந்தக் குலம் ? 
உன் சொரூபத்தைப் பார்த்தால் ராக்ஷஸப் பெண் 
என்று தோன்றுகிறது . இவ்விடம் என்ன 
பற்றி வந்தாய் ? சரியாகச் சொல்வாய் " என்றான் . 

“ ராவணனைப் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா ? 
விச்ரவஸனுடைய வீர புத்திரனும் ராக்ஷஸர்களுடைய 
அரசனுமான அந்தராவணனுடைய சகோதரியாவேன் 
நான் . என் பெயர் சூர்ப்பனகை. ராவணனுடைய 
சகோதரர்களான கும்பகர்ணனும் விபீஷணனும் மகா 
பலவான்கள் . தவிர இக்காட்டில் அரசுபுரியும் கரனும் 
தூஷணனும் என் சகோதரர் கள் . இவர்களுடைய 
தேகபலமும் , அதிகாரமும் பெரிது . ஆனால் நான் 
அவர்களுக்கு உட்பட்டவள் அல்ல . என்னிஷ்டப்படி 
எதையும் செய்வேன் . 

இந்த வனத்தில் 


காரியம் 


நான் 


298 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்னைக் கண்டு யாரும் பயப்படுவார்கள் . உன்னைக் 
கண்டது முதல் உன்மேல் அடங்காத காதல் கொண்டு 
விட்டேன் . நீ தான் என் கணவன் . ஏன் இந்தச் 
சிறு பூச்சியைப் போன்ற ஒரு பெண்ணைக் கட்டிக் 
கொண்டு அலைகிறாய் ? காட்டில் உனக்குத் தகுந்த 
மனைவி நான் தான் . என்கூடச் சேர்ந்து எங்கும் சஞ் 
சரித்து சந்தோஷமாக இருப்பாய் . நான் எந்த வடி 
வத்தையும் எடுப்பேன் . பயப்படாதே ! இந்தப் பெண் 
ணையும் உன் தம்பியையும் உடனே தின்று முடித்து 
விடுவேன் . வா , என்கூட ! தயங்க வேண்டாம் 
என்று காமத்தால் பீடிக்கப்பட்டு ராக்ஷஸ ஜாதியின் 
பண்பாட்டின்படி பிதற்றினாள் . 

ராமனுக்கு இந்த அரக்கியின் காம விகாரமும் நட 
வடிக்கையும் பேச்சும் ஒரு விநோதமாக இருந்தது . 
சிரித்துவிட்டு மெதுவாகப் பேச ஆரம்பித்தான் ; 

அழகியே , என்னைக் குறித்து நீ ஆசைப்படுவது 
உனக்குத் துன்பமாகும் . இந்தப் பெண் , என் மனைவி 
யானவள் , கூட இருக்கிறாள் . இரண்டு மனைவிகள் 
வியாபாரம் தொந்தரவுக்கு இடமாகும் . இது உனக்குத் 
தெரியுமல்லவா ? இதோ இருக்கிறான் என்னுடைய 
தம்பி . தனியாக இருக்கிறான் . அழகிலும் பலத்திலும் 
எனக்குச் சமம் . இவன் உனக்குத் தகுந்த புருஷன் . 
இவனைக் கேட்டுப் பார் . என்னை விட்டு விடு " 


என்றான் . 


மேல் நடக்கவேண்டியதை லக்ஷ்மணன் பார்த்துக் 
கொள்ளுவான் என்று இவ்வாறு ராமன் சொன்னான் . 

அரக்கியும் ராமன் சொன்னபடி அவனை விட்டு 
விட்டு ராமனுடைய அழகுக்குக் குறையாத லக்ஷ் 
மணனை வரித்துப் பேச ஆரம்பித்தாள் . " வீரனே! 


சூர்ப்பனகை 


299 


வா என்னுடன் . இருவரும் இந்த தண்டகாரண்யத் 
தில் சந்தோஷமாகக் கூடிக் குலாவித் திரியலாம் 
என்றாள் . 

லக்ஷ்மணனும் அண்ணன் ராமனுடைய பரிகாசத் 
தில் சேர்ந்து கொண்டு , பைத்தியக்காரி , ஏமாந்து 
போகாதே! நீ யார் ? நான் யார் ? நான் அண்ணனுக்கு 
அடிமையாக இங்கே இருக்கிறேன் . நீயோ அரச 
குமாரத்தி , ஓர் அடிமையைக் கட்டிக் கொண்டு அடி 
மைக்கு 

அடிமையாக நீ வாழலாமா ? ஏமாந்து 
போகாதே ! என் அண்ணன் ராமனுக்கு இரண்டாம் 
தாரமாக அமைவதே மேலானது . இந்தச் சீதைக்காக 
நீ பயப்பட வேண்டியதில்லை . ராமனுடைய காதல் 
உன் பேரில்தான் வேகம் கொள்ளும் , சீதையை அலட் 
சியம் செய்து விடுவான் . நீ 

நீ சுகமாக 

பாக இருக்கலாம் 
என்றான் . 
ஒரு பெண்ணை , 

அதிலும் காதல் கொண்ட 
பெண்ணை , இப்படி யெல்லாம் வேதனை செய்யலாமா 
என்று சில மேதாவிகள் கேட்கலாம் . எதிரில் ஒரு 
விகார மிருக சொரூபத்தை வைத்துக் கற்பனைச் சக்தி 
யைப் பயன்படுத்தினால் அவ்வாறு 

கேட்க மாட் 
டார்கள் . 

பிராகிருத கிராமிய வேகத்தால் பீடிக்கப்பட்ட 
அரக்கி லக்ஷ்மணனுடைய பேச்சை அப்படியே எடுத் 
துக் கொண்டு மறுபடியும் ராமனிடம் சென்று பக்கத்தி 
லிருந்த சீதையைப் பார்த்தாள் . 

" இந்தப் பூச்சி யல்லவா எனக்கும் உனக்கு 
மிடையில் தடையாக இருக்கிறாள் . வயிறு ஒட்டிப் 
போய்க் கிடக்கும் இவள் மேல் உனக்கு ஒரு மோகமா ? 
இதோ , இவளை இந்தக் கணம் முடித்து விடுகிறேன் . 


300 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உன்னை அடையாமல் நான் உயிருடன் இருக்க முடி 
யாது . இவளை இப்போதே ஒழித்து விடுகிறேன் . 
பிறகு நீ என்னுடன் சந்தோஷமாகச் சேருவாய் " 
என்று சொல்லி அந்த அரக்கி சீதையின் மேல் ஒரே 
பாய்ச்சலாகப் பாய்ந்தாள் . 

அந்தச் சமயம் ராமன் இடையில் புகுந்ததால் 
சீதை தப்பினாள் . வேடிக்கை வலுத்துப் போயிற்று 
என்று எண்ணி ராமன் , 

லக்ஷ்மணா! இவளைப் பார்த்துக் கொள் ! சீதை 
எப்படியோ தப்பிப் பிழைத்தாள் . இந்த அரக்கிக்குப் 
பாடம் கற்பிக்க வேண்டும் " என்றான் . 

சீதையைத் தாக்கிக் கொல்லப் போன அரக்கியை 
உடனே லக்ஷ்மணன் கத்தியை எடுத்து , அவளை 
அங்கவீனம் செய்து விட்டு , “ சீ ! போ ! " என்றான் . 

அவமானப்பட்டு ரத்த காயமடைந்த அரக்கி 
பெருங் குரலில் வீறிட்டு அழுது கொண்டு வனத்துக் 
குள் மறைந்தாள் . 


ரத்தம் பெருக நேராக ஓடிப் போய் சூர்ப்பனகை 
யானவள் கரன் இருந்த இடம் சென்று அவன் முன் 
னிலையில் ஆகாயத்தி லிருந்து இடி விழுவது போல் 
ஐயோ ! " என்று அலறி விழுந்தாள் . 

அரக்கர்கள் சூழ அமர்ந்திருந்த ராக்ஷஸத் தலை 
வனான கரன் , என்ன செய்தி ? என்று விசாரித்தான் . 

என்னைப் பார் ! இந்த அநியாயத்தைச் செய்த 
ராமனும் லக்ஷ்மணனும் இந்தக் காட்டில் வசிக்கிறார் 
கள் . . நீயும் இருக்கிறாய் ! " என்றாள் . 

கரன் எழுந்து , “ தங்காய் ! என்ன இது ? எனக்கு 
ஒன்றும் விளங்க வில்லை . புத்தி சுவாதீனம் செய்து 


சூர்ப்பனகை 


301 . 


காண்டு விவரமாகச் சொல் . யார் உனக்கு இந்த 
அங்கவீனம் செய்யத் துணிந்தது ? இந்த வனத்தில் 
என் கோபத்துக்கு ஆளானது யார் ? எவன் காக்கைக் 
கும் கழுகுக்கும் இரையாக விரும்பி உன்னை இப்படி 
அவமதித்தான் ? சும்மா இருந்த கிருஷ்ண சர்ப்பத்தை 
யார் கால் விரலால் குத்தினது ? அந்த மடையன் 
யார் ? எங்கே ? எல்லாம் விவரமாகச் சொல் . இதோ 
அவன் மடியப் போகிறான் ! அவன் ரத்தத்தை மண் 
உறிஞ்சிக் குடிக்கப் போகிறது . எழுந்து , நின்று 
நடந்ததைச் சரியாகச் சொல் ! " என்றான் . 
சூர்ப்பனகை சொன்னாள் : 

இரண்டு அழகிய மனிதர்கள் தசரதன் குமாரர் 
களாம் , தவ வேஷம் பூண்டு ஒரு பெண்ணுடன் 
இந்தக் காட்டுக்கு வந்திருக்கிறார்கள் . இவர்கள் இரு 
வரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்தப் பெண்ணைக் 
காரணமாக வைத்துக் கொண்டு என்னைத் தாக்கி 
இந்த அக்கிரமம் செய்து விட்டார்கள் . இந்தத் துஷ் 
டர்களின் ரத்தத்தைக் குடிக்க ஆசைப்படுகிறேன் . 
இவர்களை நீ வதம் செய்வாய் . இதை நீ முதலில் 
செய்ய வேண்டும் தம்பி , பிறகு வேறு வேலை ”" 
என்றாள் . 

கரன் உடனே தன் சேனாபதிகளுக்கு உத்தர 
விட்டான் . இந்தக் கணம் சென்று அந்த இரு 
துஷ்டர்களையும் கொன்று , அவர்கள் பிரேதங்களை 
இவ்விடம் கொண்டு வாருங்கள் . இவள் சொல்லும் 
பெண்ணையும் இழுத்து வாருங்கள் . தாமதிக்க வேண் 
டாம் ! என்றான் . 

பதினான்கு சேனாதிபதிகளும் உடனே புறப்பட் 
டார்கள் . 


302 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கம்பருடைய ராமாயணத்தில் காதல் கொண்ட 
சூர்ப்பனகை ஒரு அழகிய மானிடப் பெண்ணின் வடி 
வம் பூண்டு ராமனை வரித்ததாகவும் அதன் பேரில் 
நிகழ்ச்சிகள் தனிப் போக்கில் சித்திரிக்கப் பட்டிருக் 
கின்றன . சூர்ப்பனகை நிகழ்ச்சியைக் கம்பர் வால்மீ 
கியை விட்டுத் தனிப் போக்கில் கொண்டு போயிருக் 
கிறார் . கம்பராமாயணத்தில் இது ஒரு அழகானகட்டம் . 

ராமசந்திரனைப் பற்றி இவன் பெண்ணைக் 
கொன்ற வீரன் , காமம் மேலிட்டு அணுகிய ஒரு 
ஸ்திரீயை இவன் அவமதித்து ஹிம்சை செய்தான் , 
மறைந்து நின்று வாலியைக் கொன்றான் , எதிர்த்து 
நின்று அவனிடம் தோல்வி பெறத் துணியவில்லை . 
சீதையை அக்கிரமமாகக் காட்டுக்கு அனுப்பினான் . 
அக்கிரமம் அல்ல என்றால் சீதையை அவன் சந்தேகப் 
பட்டான் அல்லவா ? 

அவளுடைய சீலம் எமக்கும் 
ஐயமே - இவ்வாறும் இன்னும் பலவிதத்திலும் அசூ 
யையில் பிறந்த விமரிசனங்களில் இறங்கிச் சிலர் 
களிப்படைவதைக் காண்கிறோம் . அறிவுக்கும் விமரி 
சன சாமர்த்தியத்துக்கும் நாட்டில் குறைவில்லை . அன் 
பும் ஆர்வமும் கலந்த சுத்த அறிவு காணவில்லை . 
ராமனுடைய குணத்தில் குற்றம் தேடுவோர்கள் 
தேடுக . ராமனைவிட நல்ல முறையில் தருமத்தைக் 
கைப்பிடித்துத் தாங்கள் காட்டும் குறைவுக ளின்றித் 
தங்கள் வாழ்க்கையை நடத்த முயல்வார்களானால் 
பிழைத்த ராமனுடைய ஆன்மாவும் ராம பக்தர்க 
ளுடைய உள்ளமும் பெருமகிழ்ச்சி அடையும் . ராம 
னுடைய நற்குணங்களை விட்டுவிடாமல் ராமனிடம் 
கண்ட குறைகளைத் தாம் அகற்றினால் யார் வேண் 
டாம் என்று கூறுவார்கள் ? 


46. கம்ப சித்திரம் 
தோட்டத்தில் மேய வந்த ஒரு கழுதையைத் 
தடியாலடித்து ஓட்டுவது போல் சூர்ப்பனகையைத் 
துரத்தி விட்டார்கள் . வால்மீகி இந்த நிகழ்ச்சியை 
வெகு சுருக்கமாகச் 

சுருக்கமாகச் சிக்கல் ஒன்றுமின்றி எழுதி 
விட்டார் . 

கம்பர் இந்தச் சங்கதியை அவ்வளவு சுலபமாக 
முடித்துவிடவில்லை . 

சூர்ப்பனகை பட்டபாட்டை ஒரு 
பெரிய தனி நாடகமாக்கி அதில் எல்லாவித ரஸங்களை 
யும் தீட்டிவிட்டிருக்கிறார் . சூர்ப்பனகைப் படலம் கம்ப 
ராமாயணத்துக்குள் ஒரு தலைசிறந்த படலம் ; அதன் 
அலங்கார அழகுகளை நண்பர்களுக்கு எடுத்துக் 
காட்டுவதில் டி . கே . சி . அவர்கள் தெவிட்டு அடைய 
மாட்டார் . 


* 


* 


** 


ஆற்றங்கரைப் படுகையில் ராமன் உட்கார்ந்து 
கொண்டு அங்கு ஓர் அன்னம் மெள்ள நடந்து 
கொண்டிருந்ததைப் பார்த்துவிட்டுச் சீதையைப் பார்த் 
தான் . அவளும் நடந்து கொண்டிருந்தாள் . இரண்டு 
நடையும் ஒன்றுபோ லிருந்ததைக் கண்டு ஒரு புது 
மகிழ்ச்சி உண்டாகி , அந்த மகிழ்ச்சி ராமன் முகத்தில் 
ஒரு புன்முறுவலாயிற்று . அதற்குப் போட்டியாக 
தேவியும் அவ்விடம் கொஞ்ச தூரத்தில் ஒரு யானை 
வந்து தண்ணீர் குடித்துவிட்டுத் திரும்பிப் போய்க் 
கொண்டிருந்ததை நோக்கி அவளும் தன் கணவன் 
அழகை நினைத்துப் புன்னகை பூத்தாள் . இவ்வாறு 
பஞ்சவடி 

ஆற்றங்கரையில் பகவான் கண்ணன் 
சொன்னபடி " தருமத்துக்கு விரோதப்படாத துறை 


304 ) 


சக்கரவர்த்தித் திருமகன் 


" 


யில் " காதல் உணர்ச்சி சென்று கொண்டிருந்த சமயத் 
தில் விதியின் சூழ்ச்சியானது சூர்ப்பனகையை , தன் 
பாட்டுக்குக் காட்டில் திரிந்துகொண் டிருப்பவளை 
அதைவிட்டு , ராமனண்டை போகச் செய்தது . 

வைகலும் தமியள் அவ் வனத்துள் வைகுவாள் , 
நொய்தின் இவ் வுலகெலாம் துழையும் நோன்மையள் , 
வெய்யதோர் காரணம் மேவி உண்மையின் , 
எய்தினள் இராகவன் இருந்த சூழல்வாய் . 

அரக்கர்களைத் தீர்ப்பதற் கென்றே பாற்கடலை 
விட்டுத் தசரதன் மகனாக வந்த ஆண்டவனைக் கண்ட 
வுடன் , சூர்ப்பனகை , “ இந்த அழகிய உருவம் மன் 
மதனா, இந்திரனா, மகாதேவனா, மகாவிஷ்ணுவா ! " 
என்று யோசித்தாள் . “ மன்மதனுக்கு உடலில்லையே , 
இந்திரனுக்கு ஆயிரம் கண்களாயிற்றே , மகாதேவ 
னுக்கு நெற்றியில் ஒரு கண்ணுண்டே , இவனுக்குக் 
கைகள் நான்கு இல்லையே , இவன் இந்திரனுமல்ல , 
பரமசிவனுமல்ல , விஷ்ணுவுமல்ல , ஒரு வேளை பரம 
சிவனால் சாம்பலாகிய மன்மதன் தான் தவம் செய்து 
மறுபடி 

உடல் சம்பாதித்திருக்கிறானோ என்று 
ஆலோசித்தாள் , 
கற்றயஞ் சடையவன் கண்ணிற் காய்தலால் 
இற்றவன் அன்றுதொட் ( டு ) இன்று காறுந்தான் 
நற்றவம் இயற்றி , அவ் அனங்கன் நல்உருப் 
பெற்றன னாம் எனப் பெயர்த்தும் எண்ணுவாள் . " 

" இந்த அழகான புருஷன் ஏன் வீணாகத் தன் 
உடம்பை வருத்திக் கொண்டு விரதம் நோற்கின்றான் ? 
செந்தாமரை போன்ற கண்களையுடைய இவன் ஏன் 
தவம் செய்துகொண்டு காலத்தை வீணாக்குகிறான் ?" 
இப்படி யெல்லாம் எண்ணிக் கொண்டு ராமனைப் 


கம்ப சித்திரம் 

305 
பார்த்து நின்றாள் . கண்களை அதை விட்டு வேறு 
பொருளின் மேல் செலுத்த முடியாமல் நின்றாள் . 
என்ன செய்வது என்று யோசித்தாள் . “ இவன் என் 
உருவத்தைக் கண்டு என்னை வெறுப்பான் . நான் 
மாறுவேஷம் போட்டுக் கொண்டு இவனண்டை 
- போகவேண்டும் " என்று எண்ணினாள் . மாயத்தால் 
தன்னுடைய அரக்கி உருவத்தை மறைத்துக்கொண்டு 
மிகச் சுந்தர வடிவம் எடுத்துக் கொண்டாள் . “ குயில் 
தொடர் குதலை " மொழியும் " கொவ்வைச் செய்ய 
வாயும் “ மயில் 

தொடர் இயலி " யாய்த் தன்னை 
மாற்றிக்கொண்டு, 
“ திங்களில்ச் சிறந்தொளிர் முகத்தள் செவ்வியள் , 
பொங்கொளி விசும்பினில்ப் பொலியத் தோன்றினாள் . 

தேவலோகத்துக் கற்பக மரத்தில் ஏறி வளர்ந்த 
ஒரு பொன் கொடியைப் போன்ற மேனியும் காம 
வெறியூட்டும் இதழ்களும் முத்துக்களைப் போன்ற பற் 
களும் மான் விழியும் கொண்டு “ மயில் வந்ததென ” வந் 
தாள் . நூபுரமும் மேகலையும் செய்த ஒலியானது ஒரு 
பெண் வருவதை ராஜகுமாரனுக்குத் தெரிவித்தது . 

ராமன் பார்த்தான் . எல்லை கடந்த அழகைப் 
பெற்ற ஒரு ஸ்திரீ வந்து நிற்பதைக் கண்டான் . 
ராமனுடைய பாதங்களைத் தொட்டுப் பணிந்தாள் . 
பிறகு சிறிது நாணத்தோடு எட்டி நின்றாள் . 

“ உம் வரவு நல்வரவு ஆகுக . வெகு தூரத்தி 
லிருந்து வந்திருக்க வேண்டும் . உம் ஊர் எது ? உம் 
பெயர் என்ன ? உம் உறவினர் யார் ? " என்று ராமன் 
கேட்டான் . 

நான் பிரும்மாவின் பேரனுக்குப் புதல்வி . குபேர 
னுடைய தங்கை . வெள்ளி மலையை எடுத்த ராவண 


20 


306 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மன்னனுக்கு உடன் பிறந்தவள் . காமவல்லி என்ற 
கன்னி " என்று கூறினாள் . 
என்ன 

காரியத்தை உத்தேசித்து இங்கே 
வந்தது ? " என்றான் . 

பெண்கள் தங்களுடைய கஷ்டத்தைச் சொல்லிக் 
கொள்வதற் கில்லை . ஆயினும் நான் சொல்லுகிறேன் . 
காமதேவன் என் உள்ளத்தைத் துன்புறுத்துகிறான் . 
நீ என்னைக் காக்க வேண்டும் " என்றாள் . 

. 
ராமனுக்கு ஒன்றும் பேசத் தோன்றவில்லை . 
அவள் மேலும் சொல்லிக் கொண்டு போனாள் : 

என்னைக் கந்தர்வ விவாக முறையில் மனைவி 
யாக்கிக் கொள்வாய் . அந்த முறை காதலில் கலந்த 
சிந்தை கொண்ட மாந்தர்க்கும் மடந்தைமார்க்கும் 
மறைகளே வகுத்துக் கூறும் . இது நடந்து விட்டால் 
எனக்குச் சந்தோஷம் தருவதுடன் என் அண்ணன் 
ராவணனுக்கும் உனக்கும் நல்ல சிநேகம் ஏற்பட்டுப் 
போகும் . இந்த வனத்தில் நீ தனியாக இருக்கிறாய் . 

உன்னைத் துன்புறுத்துவார்கள் . நீ 
முனிவர் கூட்டத்தில் ஒருவனாக இருப்பதால் காரண 
மின்றியே அவர்கள் உன்னைத் தொந்தரவு செய்வார் 
கள் . நீ என்னை உடனே மணந்துவிட்டால் அந்த 
அபாயம் நீங்கும் . அது மாத்திரம் அல்ல . அதன் 
பயனாக அந்தப் பலவான்கள் உன்னுடைய வேலை 
களை யெல்லாம் செய்யத் தயாராக இருப்பார்கள் . 
இதை யோசிப்பாயாக " என்று நீதி சாஸ்திரத்தை 
யொட்டிச் சொன்னாள் சூர்ப்பனகை . 

ராமன் பெருஞ் சிரிப்புச் சிரித்தான் . 

“ அரக்கர்களுடைய கருணையையும் ஒரு அழகிய 
புது மனைவியையும் நான் பெற்றுவிடுவேன் அல்லவா ? 


ராக்ஷஸர்கள் 


கம்ப சித்திரம் 


307 


உன்னோடு சுகமாக எங்கு வேண்டுமானாலும் உல்லாச 
மாகத் திரியும் சௌகரியத்தையும் பெறுவேனல்லவா ? 
மிகச் சரி ! அயோத்தியைவிட்டு நீங்கி நான் செய்த 
தவம் இன்று நல்ல பயன் தந்தே விட்டது ! " என்று 
சொல்லித் தன் வெண்மையான பற்கள் விளங்க வாய் 
திறந்து சிரித்தான் ராமன் . 

ஜானகி இந்தச் சமயத்தில் செடிகளுக் கிடையில் 
வந்து கொண்டிருந்தாள் . 

லக்ஷ்மி தேவியே இந்தப் பூமியில் அவதரித்த பூங் 
கொடி போன்ற சீதை ராமனிருந்த இடம் வந்து 
கொண்டிருந்ததை சூர்ப்பனகை பார்த்தாள் . சீதை 
யின் அழகைக் கண்டு வியந்தாள் . 

காமத்தால் பீடிக்கப்பட்ட அரக்கிக்கு ஒரு யோசனை 
தோன்றிற்று . 

“ இதோ வருகிறாளே இந்தப் பெண் , இவள் ஒரு 
மாயவித்தை செய்யும் ராக்ஷஸ ஸ்திரீ . இவள் உன்னை 
ஏமாற்றுவாள் . ஜாக்கிரதை ! இவள் உருவம் இது 
வன்று . இவள் பச்சை மாமிசம் தின்னும் அரக்கி . 
இவளைத் தூரத் தள்ளு ” என்றாள் . 

ராமன் மறுபடி சிரித்தான் . “ நீ எவ்வளவு அறி 
வாளி ! இவளை நீ யல்லவா சரியாகக் கண்டுகொண் 
டாய் " என்றான் . 

இதற்குள் சீதை ராமன் பக்கத்தில் வந்துவிட் 
டாள் . சூர்ப்பனகைக்கு ராமனுடைய பரிகாசம் தெரிய 
வில்லை . அவளுடைய 

காம வேதனை அவளுடைய 
மூளையை முற்றிலும் அழித்துவிட்டது . சீதையைப் 
பார்த்துச் சீறினாள் : 

“ நீ ஏன் இந்த வீரனண்டை வருகிறாய் , அரக்கி ? " 
நீயிடை வந்ததென்னை , நிருதர்தம் பாவை ! 


308 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்று கோபத்தோடு , “ தூரப் போ ! " என்று அதட் 
டிச் சொன்னாள் . 

சீதை இதுவென்ன விபரீதம் என்று ஒன்றும் 
விளங்காமல் நடுங்கி , மேகத்தை மின்னற் கொடி 
தழுவுவது 

போல் சக்கரவர்த்தித் திருமகனுடைய 
தோளைத் தழுவிக் கொண்டாள் . 

விளையாடியது இனிப் போதும் என்று சூர்ப்ப 
னகையைப் பார்த்து , “ நங்காய் , இனி நிறுத்து , என் 
தம்பி . 

இருக்கிறான் . உன் விஷயம் அவனுக்குத் 
தெரிந்து விட்டால் அவன் கோபித்துக் கொள்வான் . 
அவன் பெருங் கோபக்காரன் . என்ன நடக்குமோ 
எனக்குத் தெரியாது . சீக்கிரம் நீ வந்த வழியே திரும் 
பிப் போய்விடு ! " என்றான் . 

இதைச் சொல்லி ராமனும் சீதையும் பர்ணசாலைக் 
குள் போய்விட்டார்கள் . 

இதன் பின் அரக்கிக்குக் காதல் வெறி அதிகமாகி 
விட்டது . இரவு எப்படியோ எங்கேயோ கழிக்கிறாள் . 
விடிந்தவுடன் யோசனை செய்கிறாள் : 

“ இவனை அடையாவிட்டால் என் உயிர் போகும் 
போலிருக்கிறது . இந்தப் பெண் ஒருத்தி இருக்கும் 
வரையில் இவன் என்னைத் தீண்டப் போவதில்லை . 
இவளை நான் எப்படியாவது தூக்கிக் கொண்டுபோய் 
ஒளித்து வைத்து , பிறகு இவனுடைய காதலைப் பெற 
வேண்டும் ” என்று தீர்மானித்து அதிகாலையில் ஆசிர 
மத்துக்குள் நுழைந்தாள் . ராமன் தடாகத்தண்டை 
சந்தி உபாசனையிலிருந்தான் . சீதை ஆசிரமத்திலிருந் 
தாள் . தனியாக இருந்தாள் . இவளைத் தூக்கிப் போக 
இதுதான் சமயம் என்று எண்ணினாள் . அண்டையில் 
சோலையில் லக்ஷ்மணன் இருப்பதைப் பார்க்கவில்லை . 


| 


கம்ப சித்திரம் 

(809 
" வந்து நோக்கினள் , வள்ளல் போய் ஒருமணித் தடத்துச் 
சந்தி நோக்கினன் இருந்தது கண்டனள் ; தம்பி 
இந்து நோக்கிய நுதலியைக் காத் ( து ) அயல் இருண்ட 
கந்தம் நோக்கிய சோலையில் இருந்தது காணாள் . 
தனிஇ ருந்தனள் , சமைந்த ( து ) என் சிந்தனை தாழ் 

-- உற் ( று ) 
இனிஇருந்தெனக்( கு ) எண்ணுவது இல் என எண்ணாத் 
துனி இ ருந்தவல் மனத்தினள் தோகையைத் தொடர்ந் 

தாள் ; 
கனிஇரும்பொழில்க் காத்தயல் இருந்தவன் கண்டான் . 

லக்ஷ்மணனுக்குச் சீதைமேல் யாரோ ஒருத்தி 
பாய்ந்ததாகத் தெரிந்தது . நில் ! என்று சப்தம் 
போட்டுப் பாய்ந்தான் . மயிரைப் பிடித்து உதைத்து 
வாள் உருவினான் . அரக்கி தன்னுடைய பருத்த 
உருவத்தைக் 

கொண்டு 

லக்ஷ்மணனைத் 
ஆகாயத்தில் கிளம்பிப் போகப் பார்த்தாள் . லக்ஷ் 
மணன் அவளை எளிதில் பிடித்துத் தள்ளி அங்கவீனம் 
செய்துவிட்டு , “ துஷ்டை ,, ஜாக்கிரதை ! "" என் 
எச்சரித்து , “ போ " என்று துரத்திவிட்டான் . 

சூர்ப்பனகை அப்போது தன் உண்மை உருவத் 
தோடு இரத்தப் பெருக்காக ஓடித் தன் இனத்தாரைப் 
பெயரிட்டுச் சொல்லிப் பலமாகப் புலம்பினாள் . 
உரம்நெறிந்து விழ , என்னை உதைத்துருட்டி மூக்கரிந்த 
நரன் இருந்து தோள்பார்க்க , நான்கிடந்து புலம்புவதோ ! 
கரன் இருந்த வனம் அன்றே ; இவைபடவும் கடவேனோ! 
அரன் இருந்த மலை எடுத்த அண்ணாவோ ! அண்ணாவோ ! 

“ ஓ தம்பி கரனே , ஓ அண்ணா ராவணனே , ஓ 
இந்திரஜித்தே ! " 

தானவரைக் கரு அறுத்துச் , சதமகனைத் தளையிட்டு , 
வானவரைப் பணிகொண்ட மருகாவோ ! மருகாவோ ! 


தாக்கி 


று 


310 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கல்லீரும் படைத்தடக்கை அடல்கரதூ டணர்முதலா 
அல்லீரும் சுடர்மணிப்பூண் அரக்கர்குலத் ( து ) அவதரித்தீர் ! 
கொல்லீரும் படைக்கும்ப கருணனைப்போல் குவலயத்துள் 

எல்லீரும் உறங்குதிரோ ? யான் அழைத்தல் கேளீரோ ? " 
என்று அரக்கிக்கு உள்ள பலமான தொண்டையைச் 
செலுத்திப் புலம்பினாள் . 


இது கம்பருடைய சித்திரம் . சூர்ப்பனகை ராக்ஷ 
ஸப் பிறப்பை மறைத்துக் கொண்டு , ஒரு அழகிய 
பெண்ணுருவம் தரித்து , ராமனை வரித்தாள் என்பது 
கம்பருடைய கைவண்ணம் . அதன் 

அதன் மேல் கவியின் 
சக்தி தன் பாட்டுக்கு வேலை செய்கிறது . வால்மீகி 
ராமாயணத்திலும் சூர்ப்பனகை " காமரூபிணி " என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . அதாவது 

இஷ்டப்பட்ட 
வடிவத்தை எடுத்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தவள் . 
ராமனைக் கண்டு மோகித்ததும் , இந்தச் சக்தியைப் 
பயன்படுத்திக் கொண்டதும் இயற்கை நிகழ்ச்சி 
யாகும் . 


47 . கரனும் ஒழிந்தான் ! 
ஜன ஸ்தானத்திலிருந்து கரனுடைய பதினான்கு 
சேனைத் தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு சூர்ப் 
பனகை ராமனுடைய ஆசிரமத்துக்கு வந்தாள் . பழி 
வாங்கி ராஜகுமாரர்களைக் கொன்று அவ்விடத்திலேயே 
அவர்கள் ரத்தத்தைக் குடிக்க வந்தாள் . 

“ அதோ அங்கே நிற்கிறார்களே அந்த இரு யுவர் 
களே என்னை அவமதித்து அங்கவீனம் செய்தது . 
அவர்களை உடனே கொல்லுங்கள் " என்றாள் . 


. 


கரனும் ஒழிந்தான் 

311 
ராமன் விஷயத்தை யறிந்தான் . உடனே லக்ஷ் 
மணனிடம் , " லக்ஷ்மணா! கொஞ்ச நேரம் சீதையைப் 
பார்த்துக் கொள் . நான் இவர்களைப் பார்த்துக் 
கொள்ளுகிறேன் " என்று சொல்லிவிட்டு வில்லை 
யெடுத்து நின்றான் . 

யுத்த வழக்கத்தை யனுசரித்து எதிர்க்க வந்தவர் 
களைப் பார்த்துத் தான் இன்னான் என்று சொல்லி 
விட்டு , “ ஏன் எங்களைத் தொந்தரவு செய்ய வந்தீர்கள் ? 
ரிஷிகளின் கட்டளைப்படி அரக்கர்களைத் தொலைக் 
கவே நாங்கள் இந்த வனத்தில் குடியிருக்கிறோம் . 
உயிர் தப்பிப் போக விரும்பினால் சும்மா போங்கள் 
என்றான் . 

அரக்கர்களும் வீரமாகப் பேசினார்கள் . யுத்தம் 
ஆரம்பமாயிற்று . ராமனுடைய பாணங்கள் அரக்கர் 
களைக் கொல்ல அதிக நேரம் பிடிக்க வில்லை . அனை 
வரும் மாண்டார்கள் . 

சூர்ப்பனகை மறுபடியும் கோரமாகப் புலம்பிக் 
கொண்டு கரனிடம் போய் அவன் முன்னிலையில் 
விழுந்தாள் . விழுந்து புரண்டு கொண்டிருந்த சகோ 
தரியைச் சமாதானப் படுத்தப் பார்த்தான் கரன் . 

. 
அவனுக்கு நிலைமை விளங்கவில்லை . 

யமனைப் போன்ற வீரர்களை அனுப்பினேன் . 
இதற்குள் காரியம் முடிந்திருக்கும் . ஏன் அழுகிறாய் ? 
நான் இருக்க நீ இப்படி அழலாகாது " என்றான் . 

அவள் எழுந்து கண்களைத் துடைத்துக் கொண்டு 
சொன்னாள் : 

“ நீ பதினான்கு வீரர்களை அனுப்பினாய் . உண் 
மையே . அவர்கள் பதினான்கு பெரும் பிணங்களாகக் 
கிடக்கிறார்கள் . ராமனுடைய வீரமும் அவன் அற்புத 


312 


சக்கரவர்த்தித் திருமகன் 


. 


யுத்தத்தையும் உனக்கு நான் எப்படிச் சொல்லுவேன் ? 
உன்னுடைய சேனாபதிகள் மாண்டார்கள் . உனக்கு 
மானமிருந்தால் உடனே புறப்படு . ராமனோடு யுத்தம் 
செய்து ராக்ஷஸ குலத்தைக் காப்பாற்று . இல்லா 
விட்டால் அழிந்தோம் என்பது நிச்சயம் . உனக்கு 
ரோஷம் இருக்குமேல் புறப்பட்டு வா . ராமனை 
எதிர்த்து யுத்தம் செய் . பயமாக இருந்தால் சொல் . 
நீ உன்னையே சூரன் என்று சொல்லிக் கொண்டிருப் 
பதில் பயனில்லை . 

சூரனாக இருந்தால் ராமனை 
எதிர்த்துப் போர் செய் . உன்னுடைய ராஜ்யத்திற் 
குள் புகுந்திருக்கும் இந்த யுவர்கள் உன் குலத்தை 
அழித்துத் தீர்க்க நிச்சயித் திருக்கிறார்கள் " என்றாள் . 

தன் சபையிலேயே இவ்விதம் சகோதரி தன்னை 
அவமானப் படுத்திப் பேசிய மொழிகள் கரன் உள்ளத் 
தில் சூலம் போல் பாய்ந்தன . 

“ இந்த அற்பனைக் கண்டு நீ இவ்வளவு பயந்து 
பேசுகிறாய் . இன்னும் ஒரு கணம் காத்திரு - அவன் 
ரத்தத்தை நீ குடிப்பாய் ! " என்று கரன் எழுந்தான் . 

“ நீ ஒருவனாகப் போகாதே ! சேனையைத் திரட்டிக் 
கொண்டு போ ! " என்றாள் . 

அப்படியே கரனும் உத்தர விட்டான் . சகலவித 
ஆயுதங்களும் கொண்ட பெரிய சேனை தூஷணன் 
தலைமையில் முன்னால் சென்றது . பின்னால் கரனும் 
மெதுவாகத் தேரில் சென்றான் .. போகும் போது 
அரக்கன் அபசகுனங்களைக் 

கண்டான் . 
சிரித்து விட்டு " துர் நிமித்தங்களைக் கவனிக்காதீர்கள் . 
நான் இதுவரை எந்த யுத்தத்திலும் தோற்றதில்லை . 
துஷ்டர்களாகிய இந்த அற்ப மானிடப் பூச்சிகளை 
நசுக்கி விட்டு வெகு சீக்கிரத்தில் திரும்புவோம் 


அவன் 


கரனும் ஒழிந்தான் 

313 
என்று தன் சேனைக்குக் கர்ஜித்துச் சொன்னான் . 
துர் நிமித்தங்களால் கொஞ்சம் பயமடைந்த அந்தச் 
சேனையும் மறுபடி உற்சாக மடைந்து சென்றது . 


* 


சேனை வரும் ஓசையைக் கேட்ட ராம லக்ஷ்மணர் 
களும் யுத்தத்துக்குத் தயாரானார்கள் . 

“ லக்ஷ்மணா! நிமித்தங்களைப் பார்த்தாயா ? யுத்தம் 
வரும் என்பது நிச்சயம் . ஜன ஸ்தானத்து ராக்ஷ 
ஸர்கள் அழிந்து போவது நிச்சயம் . நீ ஆயுதங்களும் 
கவசமும் தரித்து சீதையை அழைத்துப் போய்த் 
தகுந்த ஒரு மலைக் குகையில் ஜாக்கிரதையாக இருப் 
பாய் . நான் இங்கே நின்று இந்த ராக்ஷஸ சேனை 
யைப் பார்த்துக் கொள்ளுகிறேன் . தாமதிக்க வேண் 
டாம் . எனக்குத் துணை வேண்டிய தில்லை " என்று 
தம்பிக்குச் சொல்லி விட்டு ராமன் கவசம் பூண்டு 
ஆயுத பாணியானான் . 

லக்ஷ்மணன் ராமன் சொன்ன வண்ணம் சீதையை 
அழைத்துக் கொண்டு மலைக்குச் சென்று விட்டான் . 

ஆகாயத்தில் தேவர்களும் கந்தர்வசித்த சாரண 
கணங்களும் யுத்தத்தைப் பார்க்க வந்து விட்டார்கள் . 
ராமனுடைய விஜயத்தை விரும்பி அவர்களும் சுவஸ்தி 
சொன்னார்கள் . 

ஒருவனாக நின்று எப்படி இந்தப் பெருஞ் சேனை 
யைத் தாக்கி வெற்றி யடையப் போகிறான் என்று 
ரிஷிகள் கவலை கொண்டார்கள் . அச் சமயம் வில்லை 
வளைத்து நின்ற ராமசந்திரன் முகத்தில் ஜொலித்த 
தேஜஸானது பினாகி வில்லை வளைத்த ருத்திரனுடைய 
தேஜஸைப் போலவே ஜொலித்தது . 


314 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அரக்கன் சேனை வேகமாக வந்து விட்டது . 
சிம்ம நாதங்களும் வில்களின் டங்காரங்களும் பேரிகை 
நாதமும் கிளம்பி வனம் நிறைந்து விட்டது . காட்டு 
மிருகங்கள் எல்லாம் பயந்து இங்கு மங்கும் சிதறி 
யோ டின . ராமன் வில்லைப் பிடித்து நாண் ஏற்றி 
நின்றான் . ஆகாயத்தில் மேகக் கூட்டங்கள் சூழ்வன 
போல் ராக்ஷஸ சேனை ராமனைச் சூழ்ந்தது . 

யுத்தம் ஆரம்பித்து மிகக் கோரமாக நடந்தது . 
ராமன் உடல் எல்லாம் அடிபட்டும் அசையாமல் நின் 
றான் . இந்தப் பெருஞ் சேனையிடமிருந்து எப்படி 
ராமன் 

தப்புவான் என்று தேவர்களும் கவலைப் 
பட்டார்கள் . 

ராமனுடைய பாணங்களுக்கு ஆயிரக் கணக்கான 
ராக்ஷஸ வீரர்கள் இரையானார்கள் . 
நேரில் ராமனுக்கு எதிரில் நின்று யுத்தம் செய்தான் , 
ராமன் தன் வில்லை வளைத்து மண்டலமாகத் தன்னைச் 
சுற்றி பாணங்களைச் செலுத்தி வந்தான் . வில்லில் 
அம்பும் பாணமும் பூட்டுவதாவது , அவை நாணி 
னின்று விடுபடுவதாவது கண்ணுக்குத் தெரிய வில்லை . 
ராமசந்திரன் நின்ற இடத்திலிருந்து சூரியமண்ட 
லத்திலிருந்து கிரணங்கள் வீசுவதுபோல் பாணங்கள் 
பூமியில் எட்டுத் திசைகளிலும் பரவிச் சென்று ஆயிரக் 
கணக்கான வீரர்கள் , தேர்கள் , யானைகள் , குதிரை 
முதலிய வாகன விலங்குகள் அடிபட்டுப் பல பல 
வென்று பூமியில் வீழ்ந்து மாள்வதுதான் காணப் 
பட்டது . ஆகாயத்தில் அவன் செலுத்திய பாணங்கள் 
அரக்கருடைய உடல்களைத் துளைத்து ரத்தத்துடன் 
வெளிப் பட்டுக் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பைப் 
போல் காணப்பட்டன . 


தூஷணனே 


கரனும் ஒழிந்தான் 

315 
அரக்கருடைய சேனை நிர்மூலமாயிற்று . ராமன் 
காலாந்த ருத்திரனைப் போல் நின்றான் . 


* 


மறுபடியும் தூஷணன் ஒரு பெரும் படைப் பகுதி 
யுடன் ராமன்மேல் பாய்ந்தான் . கொஞ்ச நேரம் அவ 
னுடைய அட்டகாசம் நடந்தது . பிறகு ராமனுடைய 
பாணங்களுக்கு அவன் தேர் , தேர்க் குதிரைகள் , 
சாரதிகள் எல்லாம் இரையாகி அவனே கீழே குதித் 
துத் தண்டாயுதத்துடன் ராமன் மேல் பாய எத்தனித் 
தான் . 

ராமனுடைய பாணங்களால் அவன் இரு 
கைகளும் அறுபட்டுத் தரையில் பெரிய யானையைப் 
போல் விழுந்து மாண்டான் . 

தூஷணன் மாண்டதைப் பார்த்து மற்ற ராக்ஷ 
ஸப் படை வீரர்கள் ஒன்று சேர்ந்து ராமசந்திரன் 
மேல் பாய்ந்தார்கள் , அவர்களும் கோதண்டத்தி 
லிருந்து வெளிப்பட்ட பாணங்களுக்குப் பலியானார்கள் . 

இவ்வாறு கரனுடைய சேனை முற்றிலும் மாண் 
டது . சமுத்திரம் போல் ஓசை கிளப்பிய பெருஞ் சேனை 
அவ்வளவும் சப்தம் அடங்கிப் போய்ப் பிரேதங்களாக 
வும் வெட்டு துண்டாக்கப்பட்ட ஆயுதங்களும் தேர் 
களுமாகவும் கிடந்தது . 


சென்று 


கரன் , திரிசிரஸ் , இருவருமே மிஞ்சினார்கள் . 
அடங்கா ரோஷத்துடன் கரன் 

முன் 
ராமனோடு யுத்தத்தில் கலக்கப் போனான் . திரிசிர 
ஸானவன் கரனை நிறுத்தி , “ நான் முன்னால் சென்று 
ராமனைக் கொல்வேன் . வெற்றியுடன் ஜன ஸ்தானம் 
திரும்புவோம் . அல்லது ராமனால் நான் மாண்டபின் 
நீ ராமனை எதிர்ப்பாய் " என்று சொல்லி அவனைத் 


316 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தடுத்துவிட்டு அந்த மூன்று தலை அரக்கன் தேர் ஏறி 
ராமனைத் தாக்கினான் . 

திரிசிரஸ் ராமன் பேரில் பாணங்கள் விட்டான் . 
அவற்றைப் பொறுத்து ராமன் கால சர்ப்பங்களைச் 
செலுத்த ஆரம்பித்தான் . முடிவில் திரிசிரஸ் ரத்தம் 
கக்கித் தரையில் விழுந்து மாண்டான் . அவனுடன் 
வந்த அரக்கர்கள் மான்களைப் போல் ஓடினார்கள் . 

இதைப் பார்த்த கரன் பயந்தோடிய அரக்கர்களை 
நிறுத்தி , தன் ரதத்தை ராமன் மேல் செலுத்தினான் . 
அவனுடைய கர்வம் இதற்குள் அழிந்து விட்டிருந்த 
போதிலும் பலத்த யுத்தம் செய்தான் . இருவருடைய 
பாணங்களும் ஆகாயத்தை மறைத்தன . 

கரன் யமனைப் போல் தேரில் நின்று பாணங்கள் 
விடுத்தான் . ராமசந்திரன் 

தன் வில்லின் மேல் 
கொஞ்ச நேரம் சாய்ந்து நின்றான் . அச்சமயம் கரன் 
விடுத்த அம்புகளால் ராமனுடைய கவசம் அறுபட்டுக் 
கீழே விழுந்தது . உடல் வெளிப்பட்டுச் சூரியனைப் 
போல் சக்கரவர்த்தித் திருமகன் பிரகாசித்தான் . 

ராமன் வைஷ்ணவ் வில்லை எடுத்தான் . கர 
னுடைய ரதம் , வில் எல்லாவற்றையும் துவம்சமாக்கி 
னான் . ரதமும் வில்லும் இழந்த கரன் கதாயுதம் 
எடுத்து ராமனை எதிர்க்க நின்றான் . யுத்தத்தைப் 
பார்த்துக் கொண்டிருந்த தேவ ரிஷி கணங்கள் அச் 
சமயம் கவலையுடன் கை கூப்பி நின்றார்கள் . 

“ ஏ , கரனே ! " என்று ராமன் சொன்னான் . “ மக்களை 
இம்சித்து வந்தாய் . உலகத்தாருக்குத் துக்கம் விளைத்து 
வருபவன் எவ்வளவு பலவானானாலும் மாள்வான் . 
வனத்தில் தவம் செய்தும் விரதம் காத்தும் வந்த ரிஷி 

ஏன் துன்புறுத்தியும் கொன்றும் வந்தாய் ? 


களை 


கரனும் ஒழிந்தான் 

317 
அந்தப் பாவங்களின் பயனை இப்போது அடையப் 
போகிறாய் . பாப காரியங்களைச் செய்து உலகத்தின் 
வெறுப்பைச் சம்பாதித்தவர்கள் அழிந்து போவது நிச் 
சயம் . ரிஷிகளைக் கொன்று தின்றீர்களே அந்த ரிஷி 
கள் விமானத்தில் அமர்ந்து வானத்திலிருந்து பார்த் 
துக் கொண்டிருக்கிறார்கள் . கொடிய அரக்கர்களை நிர் 
மூலமாக்கவே நான் தண்டகாரண்யத்துக்கு வந்திருக் 
கிறேன் . என் பாணங்கள் உன் குலத்தார் உடல்களில் 
புகுந்து உயிரைக் குடிக்கும் . செய் யுத்தம் . உன் தலை 
பனங்காய் போல் கீழே உருளப் போகிறது ! " 

“ அடே மனிதப் பூச்சியே ! " என்றான் கரன் . “ தசர 
தன் மகனே ! ஏன் அதிகமாகப் பேசுகிறாய் ? பாமர அரக் 
கர்களைக் கொன்று விட்டாய் என்று கர்வம் கொண்டு 
விட்டாயா ? வீரன் தன்னைத் தானே புகழ்ந்து பேசிக் 
கொள்ள மாட்டான் . நீ பேசுவது அற்பர்கள் பேச்சு . 
குலத்திலிருந்து நீக்கப்பட்ட க்ஷத்திரியர்கள் தான் இப் 
படி வீரம் பேசுவார்கள் . பொருளற்றபேச்சுப்பேசாதே ! 
யுத்தம் செய் . மரணம் அடுத்து நிற்கும் போதுதான் 
இத்தகைய தற்புகழ்ச்சிப் பேச்சு கிளம்பும் . உன்னு 
டைய அற்பகுணம் இதனின்று வெளியாயிற்று . காட் 
டுப் புல் பெரிதாக எரிவது போல் மிகப் பிரகாசமாகப் 
பேசுகிறாய் . அது பயனற்ற நெருப்பாகும் . இதோ 
கதையைப் பிடித்து நிற்கிறேன் . உன் உயிரைக் 
கொண்டு போகும் யமனாக நிற்கிறேன் . மாலை ஆகப் 
போகிறது . யுத்தம் நிறுத்த வேண்டிய தாகும் . ஆன 
படியால் உடனே உயிரை இழக்கத் தயாராக நில் . நீ 
கொன்ற இவ்வளவு பேர்களின் பழியைத் தீர்க்க நான் 
வந்தேன் ! " என்று சொல்லிக் கையில் பிடித்த கதா 
யுதத்தைச் சுழற்றி ராமனை நோக்கி எறிந்தான் . 


318 


சக்கரவர்த்தித் திருமகன் 


ராமனுடைய பாணங்களால் கதாயுதம் அந்த நிமி 
ஷத்தில் துண்டிக்கப்பட்டு வேகமற்றுத் தரையில் 
விழுந்தது . 
அரக்கனே ! உன் வீரப் 

பேச்சு முடிந்ததா ? 
இன்று நீ சாவாய் . இந்த வனம் இனி சுகமாக இருக் 
கும் . முனிவர்களை இம்சித்த உன் ரத்தத்தைப் பூமி 
குடிக்கப் போகிறது " என்றான் ராமன் . 

இவ்வாறு ராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் 
போதே கரன் அங்கிருந்த ஒரு பெரிய ஆச்சா மரத் 
தைப் பிடுங்கி உதட்டைக் கடித்துக் கொண்டு , “ நீ 
செத்தாய் " என்று சொல்லி ராமன் மேல் எறிந்தான் . 

இதையும் ராமன் தன் திவ்விய பாணங்களால் 
தடுத்து வெட்டித் தள்ளி , இனித் தாமதம் கூடாது , 
இவனைச் சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்று பல 
பாணங்களை அவன் மேல் எய்து , அவன் உடல் ரத்தப் 
பிரவாகத்தில் மிதக்கச் செய்தான் . 

பெருங் காயங்கள் அடைந்த வெறியுடன் கரன் 
ராமன் மேல் ஒரே பாய்ச்சலாகப் பாய்ந்தான் . வில் 
வளைத்து பாணம் விட இடமில்லாமல் நெருங்கவே 
ராமன் பின்னுக்குக் குதித்து ஒரு இந்திர பாணத்தை 
விடுத்துப் அரக்கனுடைய மார்பைப் பிளந்தான் . கரன் 
மாண்டான் . 


ஆர்த்தெழுந்தனர் . ஆடினர் பாடினர் 
தூர்த்த மைந்தனர் வானவர் தூய்மலர் 
தீர்த்த னும்பொலித் தான்கதி ரோன் திசை 
போர்த்த மென்பனி போக்கிய தென்னவே . 
தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள் . " பாபகர் 
மங்கள் நிகழ்த்திய அரக்கனைக் கொன்று ஒழித்தான் . 


கரனும் ஒழிந்தான் 


319 


தண்டகவனத்தில் இனிச் சுகமாக மக்கள் இருக்கலாம் 
மூன்று நாழிகைக்குள் கர தூஷணர்களையும் திரிசிர 
ஸையும் அவர்களுடைய சேனையையும் ராமசந்திரன் 
நிர்மூலம் செய்து விட்டான் . இவன் அல்லவோ 
வீரன் " என்று சொல்லிக் கொண்டு தேவர்கள் திரும் 
பினார்கள் . 

சீதையும் லக்ஷ்மணனும் மலையினின்று திரும்பி 
வந்தார்கள் . ரிக்ஷிகளுக்குக் கொடுத்த அபய உறுதி - 
யைச் சொல்லிய வண்ணம் காத்த தனி வீரன் ராமனைத் 
தம்பி தழுவிக் கொண்டு அடைந்த மகிழ்ச்சி சொல் 
லுக்கு அடங்காது . 

அரக்கர் உடல்களினின்று சிதறி விழுந்த ரத்த 
மும் பாதங்களில் பட்டு நின்ற யுத்தகளத்துத் தூசியும் 
தம்பியும் தேவியும் விட்ட கண்ணீர் கழுவி விட்டது என் 
கிறார் கம்ப நாட்டாழ்வார் . 

விண்ணில் நீங்கிய வெய்யவர் மேனியின் 
புண்ணின் நீரும் பொடிகளும் போயுக 
அண்ணல் வீரனைத் தம்பியும் அன்னமும் 
கண்ணின் நீரினில்ப் பாதம் கழுவினார் . 
ஒருவன் தனியாக எவ்வாறு இவ்வளவு காரியங் 
களைச் செய்து தீர்த்தான் ? ஒரு பசுமாடு தன் கன்றைக் 
காக்க மக்கள் கூட்டத்தின் மேல் பாய்ந்து அவர்கள் 
அத்தனை பேரும் விழுந்து ஓடிச் சிதறிப் போவதைப் 
பார்த்தால் உண்மை உணர்ச்சி பாய்ந்த ஓர் உயிருக் 
குள் எவ்வளவு வேகமும் சௌரியமும் பலமும் வந்து 
சேரும் என்பதை ஒருவாறு காணலாம் . தெய்வமே 
மனித உருவத்தில் வந்து அநாதைகளுக்கு அபயம் 
தந்து அந்தச் சத்தியத்தைக் காக்க முனைந்துவிட்டால் 


320 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அந்த மனிதன் எவ்வளவு செய்வான் என்பதைச் சிந் 
தனைச் சிற்ப சக்தியைக் கொண்டு காணலாம் . ராமனை 
அவதார புருஷனாகத்தான் கம்பரும் வால்மீகியும் எடுத் 
துக் கொண்டு வெவ்வேறு விதத்தில் நமக்கு நிகழ்ச்சி 
களைச் சித்திரிக்கிறார்கள் . சில இடங்களில் தெய்வப் 
பிரசாதம் பெற்ற வீரனாகவும் சில இடங்களில் தெய் 
வமாகவேயும் எடுத்துக் காட்டுகிறார்கள் . ஆனால் ராமன் 
தன்னைத் தெய்வமாக எப்போதும் எண்ண வில்லை . 
மனிதனாகவே க்ஷத்திரிய வீரனாகவே சத்தியத்துக்குக் 
கட்டுப்பட்டு , தரும முயற்சிகளில் ஈடுபட்ட மானிடனா 
கவே வேதாந்த ஞானம் பெற்ற தீரனாகவே எல்லை 
யற்ற சக்தியைப் பெறக் கூடிய ஆத்மாவாகவே தன்னை 
எண்ணி வந்தான் . 

அரக்கருடைய பெருஞ் சேனை ராமனைத் தாக்க , 
திடீர் என்று வந்து நின்று அதோ அவன் தான் 
என்று சூர்ப்பனகை அவர்களுக்குக் காட்டிய சமயம் 
ராமன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதைக் 
கம்பர் பாடுகிறார் . 

துமிலப் போர்வல் அரக்கர்க்குச் சுட்டினாள் 
அமலத் தொல்பெயர் ஆயிரத் ( து ) ஆழியான் 
நிமலப் பாத நினைவின் இருந்த அக் 
கமலக் கண்ணனைக் கையினில் காட்டினாள் . 
நாராயணனோ தானே ராமன் என்று அறிவான் . 
ஆனால் ராமன் தானே நாராயணன் என்றெண்ண 
வில்லை . நாராயணனைத் தியானித்து ஆன்ம பலமும் 
எல்லா பலமும் பெற்று வந்தான் . 


48. லங்கேசன் மதியிழந்தான் ! 


பஞ்சவடி யுத்தத்திலே அரக்கர் கூட்டத்தில் 
பிழைத்து ஓடியவர்களில் ஒருவனான அகம்பனன் 
இலங்கைக்குச் சென்று ராவணன் சந்நிதியில் நின்று , 
ஜன ஸ்தானத்தில் இருந்த நம்முடைய ஜனங்கள் 
அநேகமாக எல்லாரும் மாய்ந்து போனார்கள் . ஜன 
ஸ்தானம் அழிந்தது . நான் எப்படியோ தப்பி வந் 
தேன் " என்றான் . 

இதைக் கேட்டதும் ராவணனுக்குப் பெருங் 
கோபம் பற்றி எரிந்தது . " யாரடா என் அழகிய ஜன 
ஸ்தானத்தை அழித்தது ? யமனா ? அக்கினியா ? 
விஷ்ணுவா ? யமனையும் கொல்லுவேன் , அக்னியையும் 
சூரியனையும் சேர்ந்தாற்போல் எரித்து விடுவேன் , 
வாயுவையும் அசையாது மடக்கி நிறுத்துவேன் . நான் 
இருக்க யா : ஜனஸ்தானத்தை அழித்து என் ஆட் 
களைக் கொன்றது ? சொல் , உடனே " என்று அடங் 

கோபம் மேலிட்டு ராவணன் எழுந்தான் . 

ராக்ஷசேந்திரனுடைய கோபத்தைப் பார்த்து 
பயந்த அகம்பனன் , “ அபயம் தந்தால் சொல்கிறேன் , 
கேட்பாய் " என்றான் . 

பிறகு அகம்பனன் நடந்த நிகழ்ச்சிகளைச் சொன் 
னான் . “ தசரத மகாராஜாவின் குமாரன் ராமன் என் 
கிற வீரன் , சிம்மத்தை யொத்த யுவன் , பெரும் புகழ் 
பெற்ற ராஜகுமாரன் , மானிடர்களுக்குள் அவனுக்குச் 
சமானமான பல பராக்கிரமம் பெற்றவர் யாருமில்லை , 
அவன் பஞ்சவடியில் கரனையும் தூஷணனையும் யுத்தம் 
செய்து வதம் செய்துவிட்டான் " என்றான் . 


காத 


21 


322 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராக்ஷசாதிபதி விஷப் பாம்பைப் போல் சீறி ,, 
என்ன நீ சொல்லுவது ? இந்திரனும் தேவ கணங் 
களும் நீ சொன்ன இந்த ராமனுக்குச் சகாயமாக 
வந்து யுத்தம் செய்தார்களா ?" என்றான் . 

" மகாராஜாவே ! அப்படி யொன்றுமில்லை . ராமன் 
ஒருவனே நம்முடைய முழுச் சேனையையும் சேனைத் 
தலைவர்களையும் கரனையும் தூஷணனையும் கொன்றான் . 
அவன் செலுத்திய பாணங்கள் ஐந்து தலைப் பாம்பு 
கள் போல் அரக்கர்கள் ஓட ஓடத் துரத்திக்கொண்டு 
போய் எங்கிருந்தாலும் தொடர்ந்து போய் அவர்களைக் 
கொன்றன . " இவ்வாறு சொல்லி ராமனுடைய பாணங் 
களின் வேகத்தையும் அவனுடைய அபார சக்தியை 
யும் விவரித்துச் சொன்னான் . 

தசரதன் மகன் ராமன் , தம்பி லக்ஷ்மணனுடன் 
பஞ்சவடியில் இருந்து கொண்டு வேறு உதவி யின்றி 
இந்தக் காரியத்தைச் செய்தான் . அவர்களுக்குச் 
சகாயமாக எந்த தேவர்களும் வரவில்லை யென்று அகம் 
பனன் சொன்னவுடனே , சரி , இப்போதே நான் 
புறப்படுகிறேன் . இந்த இரண்டு மனிதப் பூச்சிகளை 
நசுக்கிவிட்டுத் திரும்புகிறேன் ! " என்று ராவணன் 
எழுந்தான் . 

வேண்டாம் , நில் ! என்று அகம்பனன் ராவ 
ண்னை நிறுத்தி ராமனுடைய பல பராக்கிரமத்தை 
நன்றாக விளக்கினான் . விளக்கிவிட்டு , “ நான் சொல்லு 
வதைக் கேள் . இந்த ராமனை யுத்தம் செய்து வெற்றி 
யடைய முடியாது . யாராலும் முடியாது . உன்னாலும் 
முடியாது . அபயம் தந்தபடியால் இப்படி உண்மை 
யைத் தைரியமாக அரசன் முன்னிலையில் சொல்லத் 
துணிந்தேன் . அவனைக் கொல்லுவதற்கு வழி ஒன்றே , 


லங்கேசன் மதியிழந்தான் ! 

323 
அவனுடைய மனைவி அவனுடன் இருக்கிறாள் . உல 
கத்தில் அவளுக்குச் சமானமான அழகி வேறு இல்லை . 
அவளை எப்படியாவது நீ தூக்கி வந்து விட்டாயானால் 
அவளை விட்டுப் பிரிந்து ராமன் உயிர் வைத்திருக்க 
மாட்டான் . இறந்து போவான் . அவள் மேல் அவ 
னுக்கு அபாரமான காதல் . அவளைக் காணாமல் பிரிந் 
தானானால் உயிரை நீப்பான் என்பது நிச்சயம் . 
இதைச் செய்ய வழி தேடுவாய் . யுத்தம் வேண்டாம் " 
என்றான் . 

சீதையின் அழகைப் பற்றிக் கேட்டதும் அரக்க 
னுக்கு ஆசை வளர்ந்து விட்டது . அகம்பனன் சொன் 
னதை மிகவும் ருசித்தான் . " நாளைக் காலையில் ரதம் 

புறப்பட்டுப் போகிறேன் . நீ சொல்லும் 
யோசனை மிகச் சரியானது " என்றான் . 


. 


* 


* 


அவ்வாறே ராவணன் கோவேறு கழுதைகள் 
பூட்டிய தன் ரதத்தில் ஏறி ஆகாய மார்க்கமாகச் சென் 
றான் . மேகங்களுக் கிடையில் அந்தத் தங்க மயமான 
தேரானது சந்திரனைப் போல் பிரகாசித்தது . நேராக 
மாரீசன் ஆசிரமத்துக்குச் சென்றான் . 

மாரீசன் ராக்ஷஸ அரசனுக்கு எல்லா உபசாரமும் 
முறைப்படி செய்துவிட்டு , “ என்ன விசேஷம் , இவ் 
வளவு அவசரமாக வந்தது ? " என்று விசாரித்தான் . 

“ பிரிய மாரீசனே , என்னை நீதான் காப்பாற்ற 
வேண்டும் . 

ஜனஸ்தானம் அழிந்துவிட்டது . நம் 
முடைய சேனை நிர்மூலமாய் விட்டது . இதுவெல்லாம் 
தசரதன் மகன் ராமன் என்பவனுடைய காரியம் : 
அற்புதமாகத்தான் இருக்கிறது ! பழி வாங்க அவ 
னுடைய மனைவியை நான் தூக்கிப் போக நிச்சயித் 


" என்ன 


2 


சுகமாக 


324 

சக்கரவர்த்தித் திருமகன் 
திருக்கிறேன் . அதற்கு உன் யோசனையும் உதவியும 
வேண்டும் " என்றான் ராவணன் . 
வேலையில் இறங்கினாய் , 

ராவணா ? 
எவனோ உன் பகைவன் உனக்குச் சர்வ நாசம் உண் 
டாக்கச் சிநேகிதனைப் போல் பாசாங்கு செய்து இந்த 
யோசனையை உனக்குச் 

சொல்லி யிருக்கிறான் . 
ஏமாந்து அழிந்து போகாதே ! சீதையை அபகரிக்கும் 
யோசனை உனக்கு யார் சொன்னது ? அரக்க சமூகத் 
தின் நாசத்தை விரும்பி யார் உனக்கு இந்தத் 
துராலோசனையைச் சொன்னது ? சும்மா இருக்கும் 
பாம்பின் வாயில் கையிட்டு விஷப் பல்லைப் பிடுங்கப் 
போய்ச் சாகும் யோசனை . திரும்பிப் போய் உன் 
மனைவிகளுடன் 

இரு . பைத்தியக்காரன் 
மாதிரி ராமன் மனைவியை விரும்பாதே ! அழிந்து 
போவாய் . ராமனுடைய கோபத்தைத் தூண்டிக் குல 
நாசம் சம்பாதித்துக் கொள்ளாதே என்றான் , அறி 
வாளியும் அனுபவப் பட்டவனுமான மாரீசன் . 

மாரீசன் சொன்னதைக் கேட்டு தசக்ரீவன் இலங் 
கைக்குத் திரும்பிப் போனான் . மாரீசன் சொன்ன 
புத்திமதி ராவணன் மூளையில் சரியாகவே புகுந்தது . 
அந்தச் சமயம் ராவணனுக்குத் தான் பெற்ற வரத்தில் 
தவறிப்போன விஷயம் தோன்றி யிருக்கும் . மானிட 
ஜாதியைப் பற்றித் தான் வரம் பெறவில்லை என்பதை 
யும் ராமனுடைய பாணங்களினால் ஜனஸ்தானத்துச் 
சேனையும் கரன் , திரிசிரன் , தூஷணன் முதலிய மிகப் 
பெரிய வீரர்கள் அனைவரும் தோல்வியடைந்து மாண்ட 
தையும் நினைத்து , ராவணன் மாரீசன் சொன்னதைச் 
சரியென்று ஒப்புக் கொண்டதாக நாம் எண்ண 
லாம் . 


லங்கேசன் மதியிழந்தான் ! 

325 : 
விதி இந்த முடிவோடு நிற்கவில்லை . ராவணன் 
தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான் . 
நெய் விட்டு வளர்த்த அக்கினியைப் போல் அவன் 
தேஜஸ் ஜொலித்துக் கொண்டிருந்தது . யாராலும் 
ஜெயிக்க முடியாத வீரன் . தேவாசுரர்களோடும் மற் 
றவர்களோடும் செய்த யுத்தங்களில் சக்ராயுதத்தாலும் 
யானைகளின் தந்தங்களினாலும் உண்டான காயங் 
களின் வடுக்கள் அவன் கம்பீரத் தோற்றத்தை இன் 
னும் அதிக கம்பீரமாகப் பிரகாசிக்கச் செய்தன . ராவ 
ணனுடைய பல பராக்கிரமத்துக்கு எல்லையில்லை , 
அதருமத்துக்கும் எல்லையில்லை. தேவர்களைத் துன்பப் 
படுத்துவதிலும் யாகங்களைக் கெடுப்பதிலும் பரஸ்திரீ 
களை பலவந்தம் செய்வதிலும் கோபாவேசமாக இன் 
னும் பலவித அக்கிரமங்கள் செய்வதிலும் அவனுக்குச் 
சமானமான துஷ்டன் யாருமே இல்லை . அவனைக் 
கண்டு தேவாசுர கணங்கள் அளவற்ற பயம் கொண் 
டிருந்தார்கள் . எல்லாப் பிராணிகளையும் 

பிராணிகளையும் வாட்டிக் 
கதறச் செய்யும் சுபாவம் கொண்டவன் . சகலவிதமான 
செல்வமும் போக்கியமும் அடைந்து அசகாய சூரனாக 
விளங்கி இலங்கையை மரண பயமின்றி ஆண்டு வந் 
தான் . பத்துத் தலைகளும் விசாலமான கண்களும் 
இவற்றுக்கு ஈடாக மற்ற அவயவங்களும் கொண்ட 
பயங்கர சொரூபத்துடன் எல்லா ராஜ லக்ஷணங்களும் 
அவனிடம் விளங்கின . திவ்விய ஆடையாபரணங்கள் 
அணிந்து மந்திரிகள் சூழ சிம்மாசனத்தில் உட்கார்ந் 
திருக்கும்போது திடீரென்று சபையில் அதிர்ச்சி யுண் 
டாக்கிக் கொண்டு அவனுடைய உடன் பிறந்தவளான 
சூர்ப்பனகை மூக்கரிந்த அவலக்ஷண சொரூபத்துடன் 
சபைக்குள் பிரவேசித்தாள் . 


326 

சக்கரவர்த்தித் திருமகன் 
4 மூடனே ! செல்வச் 

செல்வச் செருக்கிலும் கிராமிய 
போகத்திலும் மூழ்கிப் போயிருக்கிறாய் . வரப்போகும் 
கஷ்டத்தை முன்பே தெரிந்து கொள்ள வேண்டிய 
ஸ்தானத்திலிருந்து கொண்டு கெடுதி வந்த பிறகும் 
தெரிந்து கொள்ளாமலிருக்கிறாய் . அற்ப சுகங்களில் 
மனத்தைப் பறிகொடுத்த அரசனைக் குடிகள் மதிக்க 
மாட்டார்கள் . மரண பயமில்லாம லிருந்தால் மட்டும் 
போதுமா ? செய்யவேண்டிய காரியங்களைக் காலத்தில் 
கவனிக்காத அரசனுடைய ராஜ்யம் பாழாகப் போகும் . 
சாரர்களைச் சரியாக உபயோகித்து ராஜ்யத்தில் நடக் 
கும் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளாத அரசன் 
அழிந்து போவான் . உன்னுடைய ராஜ்யத்தில் என்ன 
நடந்தது , ஜனஸ்தானத்தில் உன்னுடைய பந்துக் 
களுக்கு என்ன ஆயிற்று , உன்னுடைய சேனைக்கு 
என்ன நேரிட்டது என்பதை நீ அறியாமல் சிம்மா 
சனத்தில் அழகாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் . 
உன்னுடைய பகைவர்கள் உன்னை அழிப்பதற்குச் சம 
யம் எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக் 
கிறார்கள் . இது உனக்குத் தெரியும் . ஆனபோதிலும் 
நீ உன் சாரர்களைக் கேட்டு என்ன நடந்தது என்று 
தெரிந்து கொள்ளாமல் கிடக்கிறாய் . உன் மந்திரிகள் 
அறிவற்ற பாமரர்களாக இருக்கிறார்கள் . ஜனஸ்தா 
ளத்தில் உன்னைச் சேர்ந்தவர்கள்- நம்முடைய எதிரி 
கள் நடுங்கும்படியாக உன் ஆக்ஞையின்படி இவ்வளவு 
காலம் அரசு புரிந்து வந்தவர்கள் - இப்போது மாண்டு 
கிடக்கிறார்கள் . இதை உணர்ந்தாயா ? ஜனஸ்தானத் 
துச் சேனை நிர்மூலமாயிற்று ; ராமன் என்ற ஒரு மனி 
தப் பூச்சி தரை மேல் நின்று தேரும் யானையுமில்லா 
மல் அவ்வளவு பேரையும் கொன்று விட்டான் . 


இனி 


லங்கேசன் மதியிழந்தான் 

327 
“உனக்கு இது அவமானமாகப் பட வில்லையே ! 
உன் தங்கைக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தாயா ? 
விசாரித்தாயா ? இதுவரையில் உனக்கும் உன் ஆட் 
களுக்கும் பயந்து நடுங்கி வாழ்ந்த ரிஷிகளுக்கு இந்த 
ராமன் அபயம் கொடுத்து விட்டான் . உன்னுடைய 
ஜனஸ்தானம் பாழாயிற்று . தண்ட காரண்யத்தில் 
உன்னைப் பற்றி யிருந்த பயம் முற்றிலும் தீர்ந்து 
போயிற்று. தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டிருப் 
பதோடு திருப்திப்பட்டுக் கிடக்கும் உனக்கு ஆபத்து 
நெருங்கி விட்டது . உன்னை உன் குடிமக்கள் இனி 
மதிக்க மாட்டார்கள் . ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படு 
வாய் என்பது நிச்சயம் . கட்டிக் கிழிந்து போன துணி 
யைப் போலத்தான் 

உன்னை மக்கள் 
மதிப்பார்கள் . 

“ சாரர்கள் வழியாக ராஜ்யத்தில் நடப்பதை 
அறிந்து கொண்டு வேண்டியதைச் செய்பவனே அர 
சன் . உன் ராஜ்யத்தில் உன் ஜனங்களுக்கு உண் 
டான கஷ்டத்தையாவது அவமானத்தையாவது நீ 
அறியவில்லை . நீ எப்படி அரசனாக மதிக்கப்படுவாய் ? 
உனக்குக் கோபமில்லை . கோபமில்லாத அரசன் என் 
னத்துக்கு உதவுவான் ? 

“ கரனையும் திரிசிரனையும் தூஷணனையும் கரனு 
டைய முழு சேனா பலத்தையும் கொன்று நிர்மூலமாக்கி 
விட்ட ராமனுக்கு சீதை என்ற ஒரு மனைவி இருக் 
கிறாள் . காட்டில் அவனோடு தனியாக இருக்கிறாள் .. 
அவள் அழகை என்னென்று சொல்லுவேன் ! தேவ 
கந்தர்வ யக்ஷ கின்னர மனுஷ்ய ஜாதிகளில் இந்த 
அழகை இதுவரையில் நான் கண்டதில்லை . உனக் 
கேற்ற பார்யை .. அவளைக் கண்டதும் அவள் உன்னு 


328 

சக்கரவர்த்தித் திருமகன் 
டைய பொருள் என்று நான் நிச்சயித்தேன் . ராக்ஷச 
குலத்தைச்சேர்ந்த நான் ஒரு எண்ணம் கொண்டதும் 
அதை உடனே நிறைவேற்றுவது தானே என் சுபாவம் . 
உனக்காக நான் அவளைத் தூக்கி எடுத்துவர முயற்சி 
செய்தேன் . பக்கத்தி லிருந்த அந்த ராமனுடைய தம்பி 
லக்ஷ்மணன் தடுத்து என்மேல் பாய்ந்து இப்படி என் 
அங்கங்களை அறுத்து அவமானப்படுத்தி விட்டான் 
உனக்காக நான் இந்நிலைமையை யடைந்தேன் . இப் 
பழியைத் தீர்த்து உன் குலத்தின் மானத்தைக் காப் 
பாற்ற உனக்கு ஆசை யிருந்தால் உடனே புறப்படு . 

“ என் பழி எப்படியாயினும் , உனக்குத் தகுந்த 
அழகியைச் சம்பாதித்துக்கொள் . சீதையைப் போன்ற 
அழகியை நீயன்றி வேறொருவன் அனுபவிக்கலாமா ? 
அவளை நீ அடைந்து ராமனை அவமானப் படுத்தினா 
யானால் அநியாயமாய் மாண்ட உன் வீரர்கள் திருப்தி 
யடைவார்கள் . அவர்கள் எனக்குச் செய்த அவமானத் 
துக்குப் பழி தீரும் . உன் சக்தி உனக்குத் தெரியாமல் 
கிடக்கிறது . சீதையை எளிதில் அடைந்து அனுபவிப் 
பாய் . உன் குலத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தைக் 
கவனிக்காமல் நீ இருக்கலாமா ? ராமனை எதிர்த்த 
கரனும் தூஷணனும் ஜனஸ்தானத்தில் மடிந்தார்கள் . 
அதையும் நினைவில் வைத்து யோசித்துச் செய்ய 
வேண்டியதைச் செய் . உன் சகோதரி அடைந்த அவ 
மானம் உன்னுடைய அவமானமாகும் . நம்முடைய 
குலத்தில் உனக்குள்ள கவுரவத்தைக் காப்பாற்றிக் 
கொள் " என்றாள் சூர்ப்பனகை . 


* 


உடன் பிறந்தவள் இவ்வாறு திடீர் என்று பிரவே 
சித்துத் தன் முன் நின்று இடித்துச் சொன்ன பேச்சுக் 


லங்கேசன் மதியிழந்தான் ! 


329 


களையும் சீதையைப்பற்றி ஆசை பொங்கும் பேச்சையும் 
கேட்டு , மந்திரிகளிடம் சபை முடிந்தது என்று 
சொல்லிவிட்டு , தனியாக யோசிக்கப் போனான் . 
மாரீசன் சொன்னது நினைவிலிருந்தபடியால் யோசிக்க 
லானான் . நன்மை தீமைகளை நன்றாக மனத்தில் 
சோதித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் . விமான 
சாலைக்குச் சென்று தேரோட்டிக்குச் சொன்னான் . 
“ உடனே ரதம் தயாராகலாம் . யாருக்கும் தெரிய 
வேண்டியதில்லை " என்றான் . 

பிசாசு முகங்கள் கொண்ட பருத்த கோவேறு 
கழுதைகள் பூட்டிய அவனுடைய சுவர்ண ரதம் தயா 
ராக நின்றது . அதில் ஏறி ஆகாய மார்க்கமாகக் 
கடலும் நாடும் நகரங்களும் வனங்களும் எல்லா 
வற்றையும் வெகு வேகமாகத் தாண்டிச் சென்றான் . 
இஷ்டப்பட்ட இடம் செல்லும் மாய ரதம் போகும் 
போது கீழே அவன் பார்த்த வசந்தகாலக் காட்சிக 
ளெல்லாம் அவனுடைய காமத்தை அதிகரித்தன . 
மாரீசனுடைய 

ஆசிரமத்தை அடைந்தான் . 
ஜடையும் மரவுரியும் தரித்து ஆசார நியமத்துடன் 
விரத வாழ்க்கை நடத்தி வந்த மாரீசனைக் கண்டான் . 

ராக்ஷசேந்திரனும் தனக்கு பந்துவுமான ராவண 
னைக் கண்டதும் முறைப்படி உபசாரம் செய்துவிட்டு , 
“ மறுபடி சொல்லாமல் இவ்வளவு தூரம் வந்த விசேஷ 
மென்ன ? " என்று கேட்டான் . 

பேச்சில் வல்லமை பெற்ற ராவணன் சொல்ல 
ஆரம்பித்தான் : 

“ நான் பெருந் துன்பத்தில் சிக்கித் துயரப்பட்டுக் 
கொண்டிருக்கிறேன் . என் துயரத்தை நீதான் நீக்க 
முடியும் . உன்னைச் சரண் புகுந்தேன் . என் ஆக்ஞை 


கொன்று 


330 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யின்படி என் உடன் பிறந்தவர்கள் ஜன ஸ்தானத்தி 
லிருந்து கொண்டு என் காரியத்தை நடத்தி வந்தது 
உனக்குத் தெரிந்த விஷயம் . அவர்களும் அவர்களுக் 
குச் சகாயமாக இருந்த வீரர்களும் இவ்வளவு காலம் 
ஜெயப்பிரதமாக அங்கே அரசு புரிந்து வந்தார்கள் . 
இப்போது ராமன் என்பவன் அத்தனை வீரர்களையும் 
முழு சேனையையும் 

அனாயாசமாகக் 
தொலைத்துவிட்டான் . தேராவது வேறு வாகனமாவது 
இல்லாமல் தரைமேல் நின்று அந்த மனிதன் நம்மவர் 
கள் அனைவரையும் பாணங்களைச் செலுத்திக் கொன்று 
விட்டான் . தண்டகாரண்யத்தில் இப்போது ராக்ஷசர் 
களைப் பற்றி பயமே யில்லாமல் ரிஷிகளுடைய கொண் 
டாட்டமாக இருக்கிறது . இந்த ராமனானவன் தகப்ப 
னால் காட்டுக்குத் துரத்தப்பட்ட வகையில்லாத நீசன் . 
மனைவியையும் கூட்டிக்கொண்டு காட்டில் நாடோடி 
வாழ்க்கை நடத்துகிறான் . இந்தத் துஷ்டன் தவ 
வேஷம் போட்டுக்கொண்டு இந்திரியானுபவத்தில் 
ஈடுபட்டிருப்பவன் , தரும மார்க்கத்தை விட்டவன் , 
அற்பன் , கொடுஞ் சுபாவம் கொண்டவன் , எந்தக் 
காரணமுமின்றி மிருக பலத்தின் அகங்காரத்தால் என் 
உடன் 

பிறந்தவளுடைய மூக்கையும் காதையும் 
அறுத்து நம் குலத்துக்குப் பெருத்த அவமானம் 
இழைத்திருக்கிறான் . கோரமான முறையில் துன்பமும் 
அவமானமுமடைந்த என் உடன் பிறந்தவள் இதைப் 
பற்றி முறையிடுகிறாள் . 

இதையெல்லாம் 
பார்த்துக்கொண்டு சும்மா இருந்தேனானால் நான் 
அரசன் ஆவேனா ? இந்தப் பழியைத் தீர்க்க இந்த 
ராமனுடைய மனைவியை தண்டகாரண்யத்திலிருந்து 
தூக்கிப் போவதாக நிச்சயித்துவிட்டேன் . இந்த 


நான் 


லங்கேசன் மதியிழந்தான் ! 

381 
ராமனைத் தண்டித்து அவமானப் படுத்துவது என்குலக் 
கடமை . இதற்கு உன் சகாயம் வேண்டும் . நீயும் என் 
சகோதரர்களும் இருக்க எனக்கு என்ன பயம் ? உன் 
உதவியைக் கோருகிறேன் . சௌர்யம் , பலம் , யுக்தி , 
மாயைகள் , இவற்றில் உன்னைப்போல் உலகத்தில் 
வேறு யார் ? உன்னிடம் நான் இதற்காகத்தான் வந்தி 
ருக்கிறேன் , நீ மறுக்கக் கூடாது . நான் சொல்லு 
வதைக் கேள் . நீ ஒரு பொன்மானாக வேண்டும் . சுவர் 
ணமும் வெள்ளிப் புள்ளிகளும் கண்ணைக் கவரும் விசித் 
திர வடிவமும் பொருந்திய மானாக உருவம் கொண்டு 
ராமனுடைய ஆசிரமத்தண்டை 

ஆசிரமத்தண்டை வனத்தில் சீதைக் 
கெதிரில் நீ சஞ்சாரம் செய்ய வேண்டும் . ஸ்திரீ சுபா 
வத்தின்படி அவள் நிச்சயமாக ராமனையும் லக்ஷ்மண 
னையும் இந்த மானைப் பிடித்துத் தரவேண்டும் என்று 
வற்புறுத்துவாள் . அவளை விட்டு அவர்கள் விலகி 
அவள் தனியாக இருக்கும் சமயத்தில் நான் சுலபமாக 
அவளைப் பிடித்துத் தூக்கிப் போய் விடுவேன் . 

" சீதை மகா சௌந்தரியம் கொண்ட அழகி . மனை 
வியை யிழந்த ராமன் மனம் உடைந்து பலவீன மடை 
வான் . அந்த நிலையில் அவனைத் தாக்கி , பழி வாங்கித் 
திருப்தி யடைவேன் . " 

இதைக் கேட்ட மாரீசன் முகம் சுண்டி வாய் 
உலர்ந்தது . ராவணனைக் கண் கொட்டாமல் பார்த்த 
வண்ணமாக நின்றான் . ராமனுடைய பராக்கிரமத்தை 
அறிந்த மாரீசன் ராவணனுடைய தீர்மானத்தைக் 
கேட்டு பயந்து போனான் . அனுபவம் பெற்ற அறி 
வாளியும் தவ மிருந்து ஓரளவு ஞானமும் ஈசுவர பக்தி 
யும் அடைந்த மாரீசன் பார்த்தான் . ராவணனுடைய 
உள்ளத்தை அறிந்து கொண்டான் . விதி இவனைக் 


332 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கயிறு போட்டு இழுத்துப் போகிறது . இதை இனித் 
தடுக்க முடியாது என்று கண்டு கொண்டான் . ராவ 
ணன் குலத்தின் கவுரவம் , அரசியல் நீதி , சூர்ப்பனகை 
யின் அவமானம் இவற்றை யெல்லாம் காரணம் காட் 
டிப் பேசினானே யொழிய சீதையை அபகரிக்கும் துன் 
மார்க்க எண்ணத்திலேதான் அவன் புத்தியை இழந்து 
விட்டான் . மாரீசன் அதை நன்றாகத் தெரிந்து 
கொண்டான் . 


* 


சூர்ப்பனகையின் கருத்தையும் நாம் கொஞ்சம் 
ஆராய வேண்டும் . 

வேண்டும் . காம வெறியினால் அவளுக்கு 
அனர்த்தம் ஏற்பட்டது . மூக்கு அறுத்ததும் துன்பப் 
படுத்தியதும் லக்ஷ்மணன் ஆயினும் , ஸ்திரீ சுபாவம் , 
அவன்மேல் அவ்வளவு கோபம் இல்லை . தன் எண் 
ணம் நிறைவேறாமல் போனதற்குக் காரணம் நடுவிலி 
ருந்த சீதைதான் , அவளுடைய அழகும் குணமுமே 
தன்னைக் கெடுத்தன என்று அவள் பேரில் சூர்ப்பன 
கைக்கு அதிக ரோஷம் உண்டாகி விட்டது . அவளை 
அவமானப் படுத்திப் பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் 
என்பதே சூர்ப்பனகையின் உள்ளத்தைப் பற்றிக் 
கொண்ட ஆசை . ராவணனை அந்தக் காரியத்தில் 
உபயோகிக்கவே அவள் சீதையின் உருவத்தை காமா 
துரனான ராவணன் முன் நிறுத்தி அவன் எண்ணத்தை 
அந்த வழியில் செலுத்தினாள் . மற்ற விஷயங்களைப் 
பற்றிப் பேசியதெல்லாம் சந்து அடைக்கவே . குலத் 
தின் கவுரவம் , பந்துக்கள் உயிர் இழந்தது முதலிய 
காரணங்களைச் சேஷ பூரணமாகச் சேர்த்துச் சொல்லி 
ராவணணுக்கு வழி காட்டினாள் . முக்கிய நோக்கம் 
காமத்தைத் தூண்டி ராவணனைச் சீதை யண்டை 


மாரீச மான் . 


333 


போகச் செய்வது . அவனும் இந்தச் சூழ்ச்சிக்குள் அகப் 
பட்டுப் போனான் . 


49. மாரீச மான் 
மாரீசன் ராவணனைப் பார்த்துச் சொன்னான் : 

“ ராக்ஷச மன்னனே ! நீ சொன்னதை யெல்லாம் 
கேட்டேன் . உன் பேச்சைக் கேட்டு எனக்கு எல்லை 
யற்ற துக்கம் உண்டாகிறது . யோசனை சொல்ல 
வேண்டிய அவசியம் ஏற்படும் போது கேட்பதற்கு 
இனிமையான வார்த்தைகளைப் பேசுவது சுலபம் ,. 
ஆனால் பிரியப்படாத ஹிதத்தைக் கண்டிப்பாகச் 
சொல்லுவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் ; சொன் 
னாலும் யாரும் கேட்பார் இல்லை . எப்படியாயினும் 
உனக்கு நன்மையைச் 

சொல்ல விரும்புகிறேன் . 
தித்திப்பாகப் பேசிவிட்டு உன்னைத் திருப்தி செய்து 
விட்டு , உன்னை அபாயத்தில் தள்ளிக் கெடுத்து விடு 
வது எனக்கு இஷ்டமில்லை . 

" ராமனைப் பற்றி உனக்குச் சொல்லி யிருக்கிற 
வர்கள் உண்மையைச் சொல்லவில்லை . அறியா தவர் 
களுடைய பேச்சைக் கேட்டு ஏமாந்து போகாதே ! 
ராமன் மகா வீரன் . உத்தம குணங்கள் வாய்ந்தவன் . 
அவனுடைய கோபத்தைச் சம்பாதித்துக் கொண்டு 
குலமும் லங்காபுரியும் அழிந்து போவதற்கு வழி 
தேடாதே . சீதை உன்னை நாசம் செய்வதற்காகவே 
அவதரித்தாளோ என்னவோ ! உன்னை அரசனாகக் 
கொண்ட அரக்கர் குலமும் லங்காபுரியும் சீக்கிரத்தில் 
ராமனால் நாசம் செய்யப்படும் . உலகத்திலுள்ள ராக்ஷச 
குலமே நிர்மூல மாவதற்கு வழி தேடுகிறாய் ! யார் 
உனக்கு இந்த எண்ணத்தைத் தூண்டியது ? பெரும் 


சென்றான் . 


334 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விபத்துக்கு உன்னையும் உன் ராஜ்யத்தையும் , உன் 
குலத்தாரையும் ஆளாக்கவே இந்தக் கெட்ட உப 
தேசம் யாரோ செய்திருக்கிறார்கள். 

" ராமனுடைய் தந்தை அவனிடம் குற்றம் கண்டு 
அவனைக் காட்டுக்குத் துரத்தவில்லை . அவனைப் பற்றி 
நீ சொன்ன தெல்லாம் தவறு . அரசன் தன் மனைவி 
கைகேயிக்குக் கொடுத்திருந்த வாக்கை நிறைவேற் 
றித் தருவதற்காக ராமன் தானாக வனம் சென்றான் . 
தந்தையின் சத்தியத்தைக் காப்பதற்காக ராஜ்யம் ,, 
போகம் எல்லாவற்றையும் தானாகவே விட்டுவிட்டு 
தண்டகாரண்யம் 

சிற்றின்பக்காரன் , 
மோசக்காரன் என்றெல்லாம் உனக்கு யார் சொன் 
னது ? சுத்தப் பொய் . ராமன் தருமமே உருவெடுத்த 
புருஷன் . அறவழியில் பராக்கிரமம் செலுத்துகிறவன் . 
தேவர்களுடைய உலகத்தில் இந்திரனைப் போல் இந்த 
உலகத்து மக்களில் ராமன் முதன்மையிடம் பெற்ற 
வீரன் . அவன் மனைவியை நீ ஆசைப்படலாமா ?? 
இது நடக்கும் காரியமா ? அவள் உன் வசப்படுவாளா ? 
சூரியனை ஏமாற்றிச் சூரியனுடைய ஒளியைத் திருட 
முடியுமா ? ஜனக புத்திரி சீதையின் தேஜஸை நீ 
தீண்ட முடியுமா ? எரிந்து போவாய் ! ராமனுடைய 
பாணங்களுக்கு இரையாகாதே. அவனை உனக்கு ஒரு 
யமனாகச் செய்து கொள்ளாதே ! அவனால் காக்கப்படும் 
இந்த நெருப்பைத் தீண்டப் போகாதே. உன் சர்வ 
நாசத்துக்கு வழிதேடிக் கொள்ளாதே . 
பூரணமாக யோசிக்காமல் 

ஒரு காரியத்தில் 
பிரவேசிக்கலாகாது . ராமனுடன் யுத்தம் செய்து நீ 
வெற்றி பெறமாட்டாய் . அரக்கர்களின் அரசனே ! 
நான் சொன்னதைப் புறக்கணிக்காதே . முன்னாள் 


மாரீச் மான் 


335 


நான் தேக பலங்கொண்ட செருக்கினால் ரிஷிகளைக் 
கொன்று தின்று அவர்களுடைய விரதங்களையும் வேள் 
விகளையும் அழித்து வந்தேன் அல்லவா ? அந்தக் காலத் 
தில் விசுவாமித்திர முனிவர் செய்த வேள்வியைக் 
கெடுக்கப் போனேன் . இந்த ராமன் அந்த நாளில் 
சிறுவனாக இருந்தவனை விசுவாமித்திர முனிவர் தசர 
தனைக் கேட்டுத் தன் வேள்வியைக் காக்க அழைத்து 
வந்திருந்தார் . அந்த முனிவருக்கு இவனுடைய 
சௌரியம் அப்போதே தெரிந்திருந்தது . நான் வேள் 
வித் தீயை அழிக்கச் சென்றேன் . இந்த பாலன் தன் 
வில்லை வளைத்துச் செலுத்திய பாணமானது என்னைச் 
சமுத்திரக்கரையில் கொண்டு போய்த் தள்ளி , வெகு 
நேரம் பிரக்ஞை இழந்து கிடந்தேன் . 

“ இவனுடைய கோபத்தைச் சம்பாதித்துக் கொள் 
ளாதே . செல்வமும் சிற்றின்பங்களும் அடைந்து சுக 
மாக இருக்கும் உன் அரக்கர் குலத்திற்கு நாசத்தைத் 
தருவித்துக் கொள்ளாதே . சீதையை அடையப் போய் 
அழகும் செல்வமும் நிறைந்திருக்கும் உன் நகரத்தை 
வீணாகப் பாழாக்கி மரணம் அடையாதே . நீ அடையப் 
போகும் நாசம் இப்போதே என் மனக் கண் முன் நிற் 
கிறது . எரியும் லங்கையைப் பார்க்கிறேன் . பெரும் 
பாவத்தில் இறங்கப் பார்க்கிறாய் , வேண்டாம் . உன்னு 
டைய கோபத்தைப் பொறுத்துக் கொள்ள முடியாதா 
யின் ராமனுடன் நேராக யுத்தம் செய் . அக்கிரம 
மோசத்தில் உன்னை இழக்காதே . உன் மனைவிகளுடன் 
சுகமாக இரு . நூற்றுக் கணக்காக வைத்திருக்கிறாயே , 
அது போதாதா ? உன் பந்து மித்திரர்கள் அனைவருக் 
கும் வினாசம் தருவித்துக் கொடுத்து நீயும் அழிந்து 
போவதற்கு வழி தேடாதே ! யமனை அழைக்காதே! " 


836 


சக்கரவர்த்தித் திருமகன் 


டைய 


இவ்வாறு ராவணனுடைய நன்மையைக் கருதி 
மாரீசன் வெகு நேரம் பேசினான் . அது ராவணனுக் 
குக் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. காமத்தால் தூண்டப் 
பட்டவனுக்கு நல்ல யோசனை சொல்லி என்ன பயன் ? 
நோயாளி மருந்தை வேண்டாம் என்பதுபோல் ஒரே 
பிடிவாதமாக ராவணன் , “ நீ சொல்லுவது சரி யல்ல , 
நான் ஒப்புக் கொள்ள மாட்டேன் " என்று மாரீசனு 

புத்திமதியைக் காதில் போட்டுக் கொள்ள 
வில்லை . 

" அரசன் ஒருவனிடத்தில் போய் இன்னது செய் 
யலாமா , வேண்டாமா என்று யோசனை கேட்டால் 
அதைப் பற்றி அவன் , லாபா லாபம் ஆராய்ந்து சொல் 
லலாம் . ஆனால் உன்னிடம் நான் யோசனை கேட்க 
வரவில்லை . இதைச் செய்யத் தீர்மானித்தேன் . இதற்கு 
நீ இந்த உதவி செய்ய வேண்டும் என்று அரசன் 
கேட்கும்போது அரசனிடம் நடந்துகொள்ள வேண் 
டிய மரியாதையை மறந்து , நீ செய்யப் போவது 
தவறு என்று சொல்லுகிறாய் . நான் இந்த விஷயத்தில் 
முற்றிலும் ஆலோசித்து முடிவுக்கு வந்து விட்டேன் . 
இந்த மானிடப் பதருடன் நான் யுத்தம் செய்யலாகாது . 
ஊரிலிருந்து துரத்தப்பட்டவன் , அதமன் . ஒரு ஸ்திரீ 
யின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு ராஜ்ய பதவியை 
இழந்த முட்டாள் , இவனோடு நான் சமான எதிரியாக 
நின்று போர் செய்வேனா? அது முடியாது . இத்தகைய 
ஆளுக்குச் சரியான தண்டனை அவன் மனைவியைத் 
தூக்கிப் போய் அவனை அவமானப்படுத்துவதே . இது 
நான் தீர்மானித்து விட்ட சங்கதி . அதைப்பற்றி 
உன்னைக் கேட்கவில்லை . நான் சொல்லுவதை நீ 
செய்ய வேண்டும் . நீ ஒரு விசித்திர மாய மான் வடி 


மாரீச மான் ... 


337 


வம் எடுத்துக்கொண்டு சீதையின் கண்ணைக் கவர்ந்து 
இழுக்க வேண்டும் . இதைத்தான் நான் கேட்கிறேன் . 
மானைப் பிடிக்க சீதை ராமனை அனுப்புவாள் . நீ 
ராமனைத் தூரமாக இழுத்துச் சென்று ஹா சீதா ! 

ஹா , லக்ஷ்மணா ! என்று ராமன் குரலில் கூப்பிட 
வேண்டியது . அதைக் கேட்டு ராமனுக்கு ஏதோ 
ஆயிற்று என்று சீதை லக்ஷ்மணனை ராமனுக்குச் 
சகாயமாக அனுப்பி விடுவாள் . நான் அந்தச் சமயத் 
தைப் பயன் படுத்திக் கொண்டு சீதையைத் தூக்கிக் 
கொண்டு லங்கைக்குப் போவேன் . இந்தக் காரியத் 
தில் நீ உதவி செய்துவிட்டுப் பிறகு உன் இஷ்டப்படி 
போகலாம் . இல்லை யென்றாயாகில் இங்கேயே என் 
னால் வதம் செய்யப்படுவாய் " என்றான் . 

. 
எவ்வளவு சொல்லியும் ராவணன் கேளாம லிருப்ப 
தைக் கண்டு , இவன் யமன் வீட்டுக்குப் போவதற்கு 
அவசரப்படுகிறான் . காமத்தால் தூண்டப்பட்டு மாள் 
வது இவன் விதியாக இருக்கிறது . இவனால் கொல் 
லப்பட்டு என் உயிர் போவதைவிட ராமனாலேயே 
கொல்லப்படுவது நலம் . பகைவனால் கொல்லப்பட் 
டால் தோஷமில்லை என்று தனக்குள் சொல்லிக் 
கொண்டு மாரீசன் ராவணன் சொன்னதைச் செய்ய 
ஒப்புக் கொண்டான் . 

“ ராவணா! நான் உனக்கு இதத்தைச் சொல்லிப் 
பார்த்தேன் . நீ கேட்கவில்லை . நீ சொன்னதுபோல் 
நான் செய்தால் என் உயிர் போவது நிச்சயம் . உன் 
உயிரும் அதற்குப் பின் சீக்கிரத்தில் போவதும் நிச் 
சயம் . லங்கை அழிவதும் நிச்சயம் . உன் குலம் நிர் 
மூலமாவதும் நிச்சயம் . உன்னுடைய க்ஷேமத்தை 
விரும்பாத எவனோ ஒரு சத்துரு உன்னை இந்தக் 


22 


338 

சக்கரவர்த்தித் திருமகன் 
காரியத்தில் பிரவேசிக்கத் தூண்டி விட்டிருக்கிறான் . 
உன் பேரில் யாருக்கோ பொறாமை . அவன் உனக்குத் 
துராலோசனை சொல்லி யிருக்கிறான் . நீ பிடிவாதம் 
செய்கிறாய் . உன்னால் மாள்வதைவிட பகையாளிக்கு 
என் உயிரைக் கொடுத்து விடுவதே மேல் . தண்ட 
காரண்யம் போகலாம் , எழு " என்றான் மாரீசன் . 

ராவணன் மகிழ்ச்சியடைந்து மாரீசனைத் தழுவிக் 
கொண்டு , “ பழைய மாரீசனைக் கண்டேன் " என்றான் . 


. 


* 


கள் . 


இருவரும் ரதம் ஏறி தண்டகாரண்யம் நோக்கிச் 
சென்றார்கள் . பல பட்டணங்களையும் காடுகளையும் 
மலைகளையும் ஆறுகளையும் அநேக ராஜ்யங்களையும் 
பார்த்துக் கொண்டே ஆகாய மார்க்கமாகச் சென்றார் 

சீக்கிரமாகவே தண்டகாரண்யத்தில் , ஒரு 
வாழைத்தோட்டத்தின் மத்தியில் ராமனுடைய ஆசிர 
மத்தைக் கண்டார்கள் . 
பூமியில் இறங்கி ராவணன் 

மாரீசனுடைய 
கையைப் பிடித்துக் கொண்டு , அதோ ராமனுடைய 
ஆசிரமம் 

இருக்குமிடம் காணப்படுகிறது . நாம் 
யோசித்தபடி எல்லாம் செய்வாயாக " என்றான் . 

மாரீசன் தன் சரீரத்தை மாற்றிக் 
கொண்டு மான் உருவம் தரித்துவிட்டான் . 

மானின் அழகே அழகு . அதன் உடலில் ஒவ் 
வொரு அங்கமும் 

அங்கமும் விசித்திர அழகு . ஆகாயத்தில் 
மழை நின்றபோது காணப்படும் வான வில்லின் பல 
வர்ணங்களோடும் கண்ணைக் கவரும் விதத்தில் அந்த 
மான் விளங்கிற்று . தங்கமும் வெள்ளியும் வைடூரியமும் 
பலவித மணி ரத்தினங்களும் புஷ்பங்களும் போல் 
அதன் உடலில் மாறி மாறிக் காணப்பட்டது . தங்கப் 


உடனே 


மாரீச மான் 


339 


பிரதிமையில் ரத்தின மணிகள் இழைத்து உயிருடன் 
ஓடினதுபோல் விளங்கிற்று . அதுவரையில் உலகத் 
தில் காணாத மானாக அந்த மாயமான் ஆசிரமத்துக்கு 
முன் இங்குமங்கும் நடந்தது , படுத்தது , எழுந்து 
துள்ளிக் குதித்தது . கொஞ்ச நேரம் புல் மேயும் , 
சில சமயம் தலையைத் தூக்கிச் செடிகளிலுள்ள இளந் 
தளிரைத் தின்னும் , சில சமயம் ஆசிரமத்தை நெருங் 
கிப் போய் மெள்ள நடக்கும் , பிறகு திடீர் என்று 
துள்ளித் தூர ஓடும் . மற்ற மான் கூட்டங்களோடு 
சில சமயம் சேர்ந்து நடக்கும் . சில சமயம் அவற்றை 
விட்டு விலகும் . மற்ற மான்கள் அதை மோந்து 
மோந்து பார்த்துச் சந்தேகப்பட்டு விலகும் . 

சீதை அச் சமயம் வனத்தில் புஷ்பம் பறித்துக் 
கொண்டிருந்தவள் , இந்த மானைப் பார்த்து , ஓ என்ன 
அழகு ! என்று கண் கொட்டாமல் பார்த்து நின்றாள் . 
அப்போது மானும் அவளைப் பார்த்து அவளுக்கு 
எதிரில் இங்குமங்கும் ஓடியதானது வனத்துக்கே புது 
அழகு தந்ததைப் போலிருந்தது . 


* 


. 


ஓடி 


வாருங்கள் , ஓடிவாருங்கள் ! " என்றாள் 
சீதை , தான் பார்த்துக் கொண்டிருந்த மானை ராமனும் 
லக்ஷ்மணனும் பார்க்கவேண்டு மென்று . 

சீக்கிரம் வாருங்கள் , வாருங்கள் " என்றாள் 
மறுபடியும் . 

அவர்களும் வந்து அந்த விசித்திர மானைப் 
பார்த்து வியந்தார்கள் . 

லக்ஷ்மணனுக்குச் சந்தேகம் உண்டாயிற்று . 
இது மானல்ல , மாரீசன் என்று உடனே அவனுக் 
குத் தோன்றிற்று . அதற்கு முன் மாரீசன் மானாக 


340 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உருவம் தரித்துக் கொண்டு காட்டில் வேட்டையாட 
வந்த பலரை ஏமாற்றிக் கொன்று தின்று கொண் 
டிருந்தது ராம லக்ஷ்மணர்களுக்குத் தெரியும் . 

லக்ஷ்மணன் “ இத்தகைய மிருகம் இயற்கையில் 
கிடையாது . இது ராக்ஷசனுடைய மோசம் என்றான் . 

இந்த மானைப் பிடித்து வாருங்கள் , இதை 
ஆசிரமத்தில் கட்டி வளர்க்கலாம் . நான் காட்டில் 
பார்த்த அத்தனை மிருகங்களிலும் இது மிக அழகாக 
இருக்கிறது . ஐயோ ! அதைப் பாருங்கள் . என்ன 
நிறம் , என்ன விளையாட்டு , இதற்குச் சமானம் ஏது 
மில்லை " என்று சீதை மானைப் பார்த்துத் தாங்க 
முடியாத ஆசை மேலிட்டு அதைப் பற்றியே பேசிக் 
கொண்டிருந்தாள் . “ இதை எப்படியாவது பிடித்துத் 
தாருங்கள் 

என்று மிக வேண்டினாள் . 
“ நாம் ஊருக்குத் திரும்பும் காலம் கிட்டி வந்து 
விட்டது . இதை அயோத்திக்குக் கொண்டு போவோம் . 
காட்டிலிருந்து ஏதாவது விசித்திரப் பொருள் நம் 
முடைய அந்தப்புரத்துக்குக் கொண்டு போகவேண்டு 
மல்லவா ? பரதன் இதை மிகவும் அனுபவிப்பான் . 
இதை நான் அவனுக்குத் தரவேண்டும் . எப்படி 
யாவது , நாதா , இதைப் பிடித்து வாருங்கள் " என்று 
ராமனை வருந்திக் கேட்டாள் . 

லக்ஷ்மணனுக்கு விஷயம் பிடிக்கவில்லை என்று 
கண்டு , ராமனை இன்னும் அதிகமாக வருந்திக் கேட்டுக் 
கொள்ள . 

ஆரம்பித்தாள் . ஒரு ஆசை மனத்தைப் 
பலமாகப் பற்றிக் கொண்டுவிட்டால் அதைத் தடுக்கும் 
நம்முடைய பந்து மித்திரர்கள் மேல் எவ்வளவு பிரிய 
மானவர்களானாலும் கோபம் உண்டாகி விடுகிறது . 
இதை பகவான் கீதையில் எவ்வளவு பரிஷ்காரமாகச் 


மாரீச மான் 


841 


சொல்லி யிருக்கிறார் , அது அன்று சீதையின் உள்ளத் 
தில் நிகழ்ந்துவிட்டது . 


* 


* 


வினோதமாக 


அதோ தங்கமாகவே இருக்கிறது , பார் ! அதோ 
வெள்ளி மயமாகவே இருக்கிறது , பார் ! இதைப் 
பிடிக்க முடியாமல் போனால் அம்பு எறிந்து , தோலை 
யாவது ஊருக்குக் கொண்டு போவோம் . இதைப் 
போன்ற விசித்திரமான தோல் நாம் பார்க்கப் போவ 
தில்லை . கீழே விரித்து உட்காருவதற்கு எவ்வளவு 

இருக்கும் ! போய்விடும் ! போய்ப் 
பிடித்து வாருங்கள் , அல்லது தோலையாவது எனக்குத் 
தரவேண்டும் " என்றாள் . 

“ ஐயோ , அதன் கொம்பைப் பாருங்கள் ! இப்படிக் 
கேட்கிறேனே என்று என் மேல் ஆயாசப் படவேண் 
டாம் ! எனக்கு இதன் பேரில் அவ்வளவு ஆசை . 
தருவீர்களா , இல்லையா ? " என்று விடாமல் ராமனைக் 
கேட்டுக் கொண்டாள் . “ நக்ஷத்திரங்கள் போல் பிரகா 
சிக்கிறது , பாருங்கள் ! என்றாள் . 

இவ்வாறு சீதை ஆசைப்படுவதைப் பார்த்து 
ராமன் நிச்சயம் செய்து கொண்டான் . லக்ஷ்மணன் 
சொன்னதில் உண்மை இருந்த போதிலும் ராக்ஷசனா 
யிருந்தாலென்ன , கொன்று விடுவது நலம்தானே .. 
இதில் பயம் என்ன ? பிடிக்க முடியாமல் போனால் 
அம்பு செலுத்தி மானை அடித்து , சீதைக்குத் தோலைத் 
தரலாம் . அவள் இவ்வளவு பிரியப்படும் பொருளை 
நான் அவளுக்குச் சம்பாதித்துத் தரவேண்டாமா ? 
என்று தீர்மானித்துக் கொண்டு , லக்ஷ்மணனுக்குச் 
சமாதானம் சொல்லி , * வில்லும் அம்பும் கொண்டு 
வா " என்றான் . 


342 

சக்கரவர்த்தித் திருமகன் 
லக்ஷ்மணனுக்குச் சம்மதமில்லை. ஆயினும் ராமன் 
வில்லும் கையுமாக மானைத் தொடர்ந்து சென்றான் . 

லக்ஷ்மணா, ஜாக்கிரதை ! சீதையைப் பார்த்துக் 
கொள் . மானைக் கொன்றுவிட்டுச் சீக்கிரம் கொண்டு 
வந்து விடுகிறேன் . கவலைப்படாதே. ராக்ஷசனா 
யிருந்தாலு மென்ன ? வாதாபியின் கதி இந்த ராக்ஷச 
னுக்கும் ஆகும் . மோசம் செய்ய வந்திருந்தால் 
அகஸ்தியரைப் போல் நானும் மோசக்கார ராக்ஷசனை 
அவன் மோசத்துக்கே அவனை இரையாக்கி விட்டு 
ஒழிப்பேன் . என்னை இந்த மான் என்ன செய்யும் ? 
மானா யிருந்தாலும் சரி , அரக்கனா யிருந்தாலும் சரி " 
என்று சொல்லிவிட்டுப் புறப்பட்டான் . 

" ஜாக்கிரதை ! சீதையைப் பார்த்துக் கொள் . 
எந்தச் சமயத்தில் எது நேருமோ என்று வெகு ஜாக் 
கிரதையாகப் பார்த்துக் கொள் . அலட்சியமாக இருக் 
காதே ! " என்று போகும்போது சொல்லிவிட்டுப் 
போனான் . 

தெய்வம் எல்லாவிதத்திலும் விபத்துக்கு ஏற்பாடு 
செய்துவிட்டது . சாதாரணமாக லக்ஷ்மணன் பரபரப் 
பாக இருப்பான் . இந்தச் சமயம் அவனுக்குச் சந் 
தேகம் உண்டாகி எச்சரிக்கை செய்தான் . அதற்கு 
எதிரிடையாக , எப்போதும் மிக ஜாக்கிரதையாக 
இருந்த ராமசந்திரன் இந்தச் சமயம் சீதையின் இஷ் 
டத்தை , சிறிய விஷயத்திலும் பூர்த்தி செய்ய வேண்டும் 
என்று லக்ஷ்மணன் சொன்னதைத் தட்டி மாய மானைத் 
தொடர்ந்து போய்விட்டான் . 


ராவணனுக்குப் போதிய அவகாசமும் சந்தர்ப்ப 
மும் தருவதற்காகக் கைக்குச் சிக்குவது போலவே 


மாரீச மான் 


343 


காட்டிக் கொண்டு மானானது ராமனை வெகு தூரம் , 
விதி மனிதனை இழுத்துப் போவது போல் , இழுத்துக் 
கொண்டு போய்விட்டது . 

மெல்ல மெல்லக் கால் எடுத்து வைக்கும் , ஓடாமல் 
அங்கே நின்று வெறித்துப் பார்க்கும் . திடீர் என்று 
பயந்தாற்போல் மேலே குதிக்கும் . காதை நீட்டும் . 
உடனே நாலு குளம்புகளையும் மார்போடு சேர்த்து 
மேலே துள்ளும் . ஒரே பாய்ச்சலாகக் காட்டிற்குள் 
காற்று வேகமாக ஓடி மறையும் . 

மிதித்தது மெல்ல மெல்ல வெறித்தது , வெருவிமீதில்க் 
குதித்தது , செவியை நீட்டிக் குரபதம் உரத்தில்க் கூட்டி 
தித்தெழும் , ஊதை உள்ளம் என்றிவை உருவச் 

செல்லும் 
கதிக்கொரு கதியும்வேறே காட்டிய ( து ) ஒத்த தன்றே . 

மறைந்த மாதிரி கொஞ்ச நேரம் இருந்து திடீர் 
என்று ஒரு உயர்ந்த இடத்தில் நின்று தன் அழகைத் 
தனியாகக் காட்டும் . மேகங்கள் ஆகாயத்தில் உலாவ 
அவற்றோடு கலந்து காட்சி தரும் . பிடித்துவிடலாம் 
போல் கிட்ட நிற்கும் -- கிட்டப் போனால் தூரமாகப் 
போய்விடும் . நின்றது போல் இருக்கும் , அப்படியே 
மறைந்துவிடும் . 

குன் றிடை இவரும் மேகக் குழுவிடைக் குதிக்கும் , கூடச் 
சென் றிடின் அகலும் , தாழில்த் தீண்டலாம் தகைமைத் 

தாகும் 
நின்றதே போல நீங்கும் நிதிவழி நேயம் நீட்டும் 
மன்றலங் கோதை மாதர் மனம் எனப்போயிற் றம்மா ! 

மாரீசனுக்கும் மரணம் கிட்டியது என்று பட்டு 
விட்டது . அதே கணத்தில் ராமனும் இனிப் போதும் 
தொடர்ந்தது என்று வில்லை வளைத்து அம்பைச் 


844 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செலுத்தினான் . மாரீசன் ஐயோ , சீதையே ! ஐயோ 
லக்ஷ்மணா! என்று ராமன் குரலில் உரக்கக் கத்தி 
விட்டு மாண்டான் . மாளும் சமயம் நிஜ வடிவம் வந்து 
விட்டது . மலை போன்ற சரீரத்துடன் மாரீசன் ரத்தம் 
பெருகப் பூமியில் விழுந்து புரண்டு இறந்தான் . 

லக்ஷ்மணன் சொன்னது மெய்யாயிற்று " என் 
றான் ராமன் . மோசத்தைக் கண்டான் . 

“ இந்தக் கூக்குரலைக் கேட்டு சீதை என்னெ 
னவோ எண்ணிப் பயப்படுவாளே ! " என்று யோசித் 


தான் . 


பிறகு ‘ ஆனால் பயம் என்ன ? லக்ஷ்மணன் பக்கத் 
திலிருக்கிறானல்லவா ? என்று 

என்று சமாதானப்படுத்திக் 
கொண்டான் . 

வெய்ய வன் தன் உருவொடு வீழ்தலும் 
செய்ய ( து ) அன்றெனச் செப்பிய தம்பியை 
ஐயன் வல்லன் ! என் ஆருயிர் வல்லன் ! நான் 
உய்ய வந்தவன் வல்லன் ! என்றுன்னினான் . 

எத்தகைய தம்பியை நான் பெற்றேன் ! வனத் 
தில் எனக்கு எத்தகைய துணைவனைப் பெற்றேன் !" 
என்று ராமன் தன் அன்புக்குரிய இளைய பெருமானை 
நினைத்து நினைத்து மனத்தில் பாராட்டுகிறான் .. 
அடுத்த கணம் தம்பிக்கு என்ன நேரிடுகிறது , அவன் 
காதில் எத்தகைய நாராச மொழிகளைக் கேட்க வேண்டி 
யதாகிறது என்பதை அறியான் ராமன் . விதியோவிதி ! 


50. கழுகின் வீரம் 
ஐயோ சீதா ! ஐயோ லக்ஷ்மணா ! " என்று மாரீ 
சன் கதறியதைக் கேட்ட சீதை , அது ராமன் கதறி 
யதே என்று எண்ணி விட்டாள் . பெருஞ்சுழற் காற் 


கழுகின் வீரம் 

345) 
றில் அகப்பட்ட வாழை மரத்தைப் போல் "நடுங்கிப் 
பதைபதைத்து , “லக்ஷ்மணா! அதோ அண்ணன் குரல் 
தெரிய வில்லையா ? ஓடு , ஓடு " என்றாள் . 

தாங்க முடியாத திகிலடைந்து லக்ஷ்மணனைப் 
பார்த்து , “ நாயகனுடைய துயரக் குரல் கேட்கிறதே ! 
ஐயோ , என் உயிர் நிற்காது , நான் மாய்வேன் ! 
போ ! போ ! நிற்காதே ! " என்று பொறுக்க முடியாத 
துயரத்திலும் பயத்திலும் தத்தளித்துக் கதறினாள் . 

“ காட்டில் ஏதோ அபாயத்தில் சிக்கி விட்டான் . 
பெரும் கூச்சல் போட்டானே , கேட்கவில்லையா ? 
இன்னும் இங்கே நிற்கிறாயே ! " என்று அழுதாள் . 

"ராக்ஷசர்களிடையில் உன் அண்ணன் அகப் 
பட்டுக் கொண்டு கதறுகிறான் . ஒரே பாய்ச்சலாக ஓடி 
அவனைக் காப்பாற்ற வேண்டாமா ? சும்மா நிற்கி 
றாயே ! " என்று கதறினாள் . 

அரக்கர்களுடைய மோசத்தை அறிந்த லக்ஷ் 
மணன் அண்ணன் இட்ட ஆணையை 

ணையை நினைவில் 
கொண்டு அசையாமல் நின்றான் . 

ஜானகிக்கு உண்டான கோபமே கோபம் ! வயிற் 
றில் இரண்டு கைகளாலும் அடித்துக் கொண்டு , 
“ சுமத்திரையின் மகனே ! சத்துருவாகி விட்டாயா ? 
இவ்வளவு நாளும் வேஷம் போட்டாயா ? ராமனுடைய 
மரணத்துக்கா இவ்வளவு நாள் காத்திருந்தாய் ? 

இறந்தால் அவனுக்குப் பின் என்னை 
அடைந்து விடலாம் என்று எண்ணி இத்தனை நாள் 
ஏமாற்றினாயா ? துஷ்டனே , ராமன் கதறிக் கூவு 
வதைக் கேட்டும் போகாமல் இங்கே நிற்கிறாயே ? 
அண்ணனிடம் நீ காட்டிக் கொண்ட பிரிய மெல்லாம் 
பெருஞ் சூழ்ச்சியா ? துன்மார்க்கனே ! " என்றாள் . 


அவன் 


846 

சக்கரவர்த்தித் திருமகன் 
லக்ஷ்மணன் காதுகளை மூடிக் கொண்டான் . 

துயரத்தால் துடிதுடித்துக் கொண்டு , உடலெல் 
லாம் கண்ணீரில் தோய்ந்து புத்தி முற்றிலும் இழந்து 
போய் இப்படிப் பேசிய சீதையைப் பார்த்து லக்ஷ் 
மணன் மெதுவாகச் சொன்னான் : 

" வைதேகி ! உன் புருஷன் தேவ அசுர மானுட 
ஜாதிகளில் எவன் எதிர்த்தாலும் அவனுடன் போர் 
செய்து கொன்று விட்டுத் திரும்பி வருவான் , இது 
நிச்சயம் . பயப்படாதே ! என் அம்மையே ! புத்தியை 
சுவாதீனப் படுத்திக்கொள் . பயப்படவேண்டாம் ! நம் 
ராமனை எந்த அரக்கனும் எந்த மிருகமும் எந்தப் பட் 
சியும் எந்தப் பேயும் எந்தக் கந்தர்வனும் எந்த தேவ 
னும் எந்த அசுரனும் தீண்டமுடியாது . நீ இப்படிப் 
பேசலாகாது , என் அருமைத் தாயே ! ராமனுடைய 
பலம் எனக்குத் தெரியும் . 

தெரியும் . மூன்று உலகத்தில் 
யார் வந்து அவனை எதிர்த்தாலும் ராமனுடைய 
வெற்றி நிச்சயம் . நீ துயரப்பட வேண்டாம் . கொஞ்ச 
நேரத்தில் உன் நாயகன் அந்த மானைக் கொன்று 
விட்டு எடுத்துக் கொண்டே வருவான் , நீயே பார்ப் 
பாய் ! இந்தக் குரல் அவனுடைய குரல் அல்ல . இது 
ராக்ஷசனுடைய மாயை . அதனால் நீ ஏமாந்து துயரப் 
பட வேண்டாம் . 

உன்னை அண்ணன் என்னிடம் 
ஒப்புவித்து விட்டுப் போயிருக்கிறான் .. உன்னைத் 
தனியாக விட்டு விட்டு என்னைப் போகச் சொல்ல 
வேண்டாம் . அண்ணன் ஆணையை நான் மீறலா 
காது . ஜனஸ்தான ராக்ஷசர்களை நாம் கொன்றதனால் 
பழி வாங்க இப்படி ராக்ஷசர்கள் பலவித மோசம் 
செய்து வருகிறார்கள் . அவர்கள் போடும் வேஷங் 
களையும் மாற்றுக் குரல்களையும் நம்பலாகாது . இது 


கழுகின் வீரம் 

347 
ராமன் போட்ட கூக்குரல் அல்ல ; நீ கொஞ்சமும் 
பயப்பட வேண்டாம் " என்றான் . 

இப்படி லக்ஷ்மணன் சொன்ன போதிலும் சீதை 
கண்கள் சிவந்து போய்ப் பெரும் கோப மடைந்து 
சொல்லத் தகாத வார்த்தைகளைச் சொன்னாள் : 

" அண்ணன் ஆணை என்று சமாதானம் சொல்லி , 
அண்ணன் கதறிக் கூவினாலும் போகாமல் அவனைச் 
சாக விடுகிறாயா ? ஆகா , உன்னை நம்பி என்ன மோசம் 
போனோம் ராமனும் நானும் ! நீசனே ! துஷ்டனே ! 
ராமனுக்குப் பகையாய் வந்த வஞ்சகனே ! ராமனுக்கு 
ஆபத்து வந்தது என்று மகிழ்ச்சி அடைகிறாயா ? 
ஏமாற்றப் பார்க்கிறாயா ? ராமனோடு நீ வனத்துக்கு, 
வந்த நோக்கத்தை இப்போது நான் கண்டு கொண் 
டேன் . அடே பாவி ! பரதனுடைய தூண்டுதலா 
இது ? எல்லாரும் என் நாயகனுடைய சத்துருக்கள் 
ஆகி விட்டீர்களா ? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன 
செய்ய யோசிக்கிறீர்கள் ? ராமனோடு வாழ்ந்த நான் 
உங்களைக் கண்ணெடுத்தும் பார்ப்பேனா ? ராமன் 
இறந்த பிறகு ஒரு நிமிஷம் உயிருடன் இருக்க மாட் 
டேன் , அறிவாய் ! " என்றாள் . 

மயிர்க் கூச்சமெடுக்கும்படியான இந்த வார்த் 
தைகளைக் கேட்டு லக்ஷ்மணன் இரண்டு கைகளையும் 
கூப்பி , “ தாயே ! என் தெய்வமே ! ஜனகருடைய புத்தி 
ரியே ! இத்தகைய மொழிகள் உன் வாயிலிருந்து வர 
லாமா ? பழுக்கக் காய்ச்சின இரும்பு போல் காதுகளில் 
புகுகின்றனவே ! நீ எண்ணுவது அநீதி , பொய் , 
பார்த்துக் கொண்டிருக்கும் தேவர்கள் சாக்ஷியாகச் 
சொல்லுகிறேன் . வன தேவதைகள் சாக்ஷியாகச் 
சொல்லுகிறேன் . என்னைச் சந்தேகப்பட்டுப் பேசி 


348 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னாயே ! 

ஆகா! இன்று பெண்களுடைய குணக்குறைவு 
உன்னிடமும் இருப்பதைக் கண்டேன் . எனக்குப் 
பாப எண்ணம் சூட்டினாயே , அடடா ! இது உன்னு 
டைய கெட்ட காலம் என்றே எண்ணுகிறேன் . பெரிய 
விவி நாசம் உன்னைத் தாக்கி விடுவது நிச்சயம் " 
என்றான் அப்பாவி லக்ஷ்மணன் , பயத்தால் நடுங்கி 
னான் . 

" இதோ , உலர்ந்த கட்டைகளிருக்கின்றன . தீ 
மூட்டி அதில் விழப் போகிறேன் . கோதாவரியில் 
விழுந்து உயிர் நீப்பேன் . அல்லது தூக்குப் போட்டுக் 
கொண்டு சாவேன் . மலையிலிருந்து கீழே குதித்தோ 
அல்லது விஷம் குடித்தோ சாவேன் ! என்ன நினைக் 
கிறாய் ? ராமன் கூக்குரலிட்ட இடம் போவாயா , இல் 
லையா ? " என்றாள் சீதை. 

இவ்வாறு சொல்லி சீதை வயிற்றில் அடித்துக் 
கொண்டு கதறி அழுதாள் . இதைக் கண்டு பொறுக்க 
முடியாமல் லக்ஷ்மணன் கை கூப்பி நமஸ்கரித்து ,, 
“சீதையே ! சரி , நீ சொல்லுகிறபடி 

அண்ணன் 
ஆணையை மீறி உன்னைத் தனியாக விட்டு விட்டுச் 
செல்கிறேன் . உனக்கு மங்களம் ! வன தேவதைகள் 
உன்னைக் 

காப்பார்களாக ! நீ சொல்லுகிறபடியே 
போகிறேன் . 

ஐயோ , கெட்ட நிமித்தங்கள் காண் 
கிறேனே ! பயமாகத் தானிருக்கிறது . நான் வந்து 
மறுபடி உன்னை ராமனுடன் பார்ப்பேனா! சந்தேக 
மாக இருக்கிறது . ஆயினும் இதோ போகிறேன் ! " 
என்று சொல்லி விட்டுச் சென்றான் . 

போகும்போது அடிக்கடி திரும்பித் திரும்பிப் 
பார்த்துக் கொண்டே கொஞ்சம் கூட மனமில்லாமல் 
சென்றான் . 


கழுகின் வீரம் 

349 
லக்ஷ்மணன் மனத்தைக் கோபமும் துயரமும் 
சேர்ந்து வாட்டின . சீதை சொன்ன கோரமான மொழி 
களை அவன் எப்படிச் சகிப்பான் ? அல்லது மறப்பான் . 
அனைத்தையும் விட்டு விட்டு அண்ணனுடன் வனத் 
துக்கு வந்த ராஜகுமாரன் மனத்தை அந்த மொழிகள் 
மிகவும் துன்புறுத்தின . 

ராமன் போன வழியிலேயே லக்ஷ்மணன் சென் 
றான் . அந்த சமயத்துக்காகக் காத்துக் கொண்டிருந்த 
ராவணன் சுத்தமான காவித் துணி அணிந்து , இருப் 
பிடமின்றி பிக்ஷை எடுத்துத் திரியும் சந்நியாசியாகத் 
தன்னை மாற்றிக் கொண்டு , மனத்தில் தீய எண்ணமும் 
வாயில் வேத மந்திரங்களும் சொல்லிக் கொண்டு 
ராமனுடைய ஆசிரமத்தண்டை சென்றான் . 

குடிசை வாயிலில் வைதேகி தனியாக நின்று 
கொண்டிருந்தாள் . ராமன் வருவானா என்று வனத் 
தைப் பார்த்தவண்ணமாக நின்றாள் . 

ராவணன் 
சீதையைப் பார்த்தான் . 
பார்த்ததுமே சூர்ப்பனகை 

சூர்ப்பனகை எழுப்பிய ஆசை 
அவன் உள்ளத்தில் ஊர்ஜிதப் பட்டு நன்றாக உருக் 
கொண்டு விட்டது . எப்படியாவது அவளை அடைய 
வேண்டுமென்று நீசன் தீர்மானித்து விட்டான் . 


காஷாயம் தரித்து , கமண்டலமும் திரிதண்டமு 
மாக வந்த பரிவ்ராஜ சந்நியாசி ஆசிரமத்தண்டை 
நின்ற படியால் ஆசார முறைப்படி சீதை அவனுக்கு 
உபசாரம் செய்தாள் . கடமைப்படி ஆசனம் அமைத்து , 
பழமும் கிழங்கும் அவன் முன் வைத்தாள் . அந்தக் 
காலத்தில் இது தவறக் கூடாத பண்பாடு . 


ராக்ஷ 


350 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அமைத்த ஆசனத்தில் சந்நியாசி உட்கார்ந்து 
சீதையைப் பார்த்தான் . அவன் ஆசை இன்னும் அதி 
கரித்து முற்றிப் போயிற்று . 

கேவலம் மிருகானுபவத்துக்கு மட்டும் 
சேந்திரன் ஆசைப் படவில்லை . பாவியாயிருந்தாலும் , 
பச்சை ஊன் தின்னும் அரக்கர் குலத்தவனாக இருந் 
தாலும் , அவனுடைய எண்ணம் சீதையின் காதலைப் 
பெற்று அவளை மனைவியாக்கிக் கொண்டு மேலான 
இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது . லங்கேச 
னுடைய ஆசை அவளுடைய சம்மதத்தைப் பெற 
வேண்டும் என்பது . வனவாசத்தில் கஷ்டப்பட்டுக் 
கொண்டிருக்கும் ஏழை ராமனை விட்டுவிட்டு சம்பத்தும் 
சக்தியும் வாய்ந்த தன்னிடம் சந்தோஷமாக சீதை 
வந்து விடுவாள் என்றும் அதுவே ராமனுக்குச் சரி 
யான அவமானமு மாகும் என்றும் ராவணன் எண்ணி 
னான் . தான் கண்ட மற்ற ஸ்திரீகளைப் போல் சீதை 
யும் இருப்பாள் என்று எதிர்பார்த்தான் . 


இலை முன் உட்கார்ந்த சந்நியாசி கூச்சமில்லா 
மல் சீதையின் அழகைப் புகழ்ந்து பேசினான் . 

“ நீ யார் ? மிருகங்களும் ராக்ஷசர்களும் நிறைந்த 
இந்த பயங்கரமான காட்டில் தனியாக இருக்கிறாய் ? " 
என்று கேட்டான் . 

ஆசார முறைப்படி செய்ய வேண்டிய உபசாரத் 
தைச் செய்துகொண்டும் கேட்ட கேள்விகளுக்குப் 
பதில் சொல்லிக்கொண்டும் வந்தாள் . ஆயினும் ராஜ 
குமாரர்கள் சீக்கிரம் வரமாட்டார்களா என்று வாயில் 
பக்கம் பார்த்த வண்ணமாகவே இருந்தாள் . 


என்று 


கழுகின் வீரம் 

351 
அரக்கன் மெள்ள மெள்ளத் தான் யார் என்ப 
தைச் சொல்ல ஆரம்பித்தான் . தன் குலத்தின் பெரு 
மையை எடுத்துச் சொன்னான் . தன் சக்தி , தன் ஐசு 
வரியம் இவற்றையெல்லாம் சொன்னான் . தன்னுடைய 
பிரதாபத்தைச் சொல்லி ராமனை இகழ்ந்து பேசினான் . 

“ எனக்கு மனைவி யாவாய் ; லங்கையில் சுகமாக 
இருக்கலாம் , போவோம் ! " என்று முடித்தான் . 

இப்படி எதிர்பாராத சங்கட நிலை யடைந்ததும் 
சீதையானவள் கற்பின் சக்தியால் அபார தைரிய 
மடைந்து அரக்கனை லட்சியம் செய்யாமல் , “ நீசனே ! 
துஷ்டனே ! உன் 

வி நாசம் நெருங்கிற்று ! நீ 
மடிவாய் , விலகிப் 

போ , உயிரைக் காப்பாற்றிக் 
கொண்டு ஆசிரமத்தை விட்டுப் போ ! " 
சீறினாள் . 

அரக்கனுக்குக் கடுங் கோபம் உண்டாகிவிட்டது . 
மாறு வேஷம் நீக்கிவிட்டுத் தன் நிஜ ரூபத்தைத் 
தரித்துக் கொண்டான் . அவள் தலைமயிரை ஒரு 
கையில் பற்றி மற்றொரு கையால் அவளைப் பிடித்துத் 
தூக்கிக் கொண்டு வனத்துக்குள் வேகமாகச் சென்று 
ஆயத்தமாக இருந்த தேரில் சீதையைத் தூக்கியவாறு 
ஏறி ஆகாயத்தில் கிளம்பிவிட்டான் . 

“ ஹா என் நாதனே ! ராமா ! எங்கே போய் 
விட்டாய் ? லக்ஷ்மணா! தலை சிறந்த பக்தனே ! பிடி 
வாதம் செய்து உன்னைத் துரத்தினேனே ! " என்று 
கதறி அழுதாள் . அரக்கன் அவளை அசையாமல் 
அழுத்திப் பிடித்துத் தேரை வேகமாகச் செலுத் 
தினான் . கீழே காட்டிலுள்ள செடிகளையும் மரங்களை 
யும் கூவிக் கூவி , “ ராமனிடம் சொல்லுங்கள் ” என்று 
சீதை கதறினாள் . 


352 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அப்போது ஒரு மரத்தின் மேல் அரைத் தூக்க 
மாக உட்கார்ந்திருந்த ஜடாயு வேகமாகச் சென்று 
கொண்டிருந்த ரதத்தைப் பார்த்தான் . சீதையின் 
குரலைக் கேட்டு , யார் என்று தெரிந்து கொண்டான் . 
சீதையும் ஜடாயுவைக் கண்டாள் . 

" நீ என்ன செய்வாய் , பறவையே ! லங்கேசன் 
என்னைத் தூக்கிச் செல்கிறான் . இந்தக் கொடிய 
அரக்கன் எல்லா ஆயுதங்களோடு மிருக்கிறான் . நீ 
எதிர்த்தால் உன்னைக் கொன்று விடுவான் . உன்னால் 
என்னை மீட்க முடியாது . விஷயத்தையாவது ராம 
னிடம் சொல் " என்று அழுதாள் . 


* 


ஜடாயு தேரில் ராவணனைப் 

பார்த்து , “ ஏ ! 
லங்கேசனே ! நான் ஜடாயு , கழுகு ராஜன் , நீண்ட 
நாள் உன்னைப் போல் நானும் அரசனாக வாழ்ந்தவன் . 
தம்பீ ! தகாத காரியத்தைச் செய்யாதே ! நில் ! அர 
சன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீ இத்தகைய 
காரியத்தைச் செய்யலாகாது . 
செய்யலாகாது . பெண்களைக் 

காப்ப 
தல்லவா அரசனுடைய கடமை ? அதிலும் ராஜ 
ஸ்திரீயை இவ்விதம் செய்யலாமா ? அழிந்து போவாய் . 
ஜாக்கிரதை ! உடனே அவளை விட்டு விட்டுத் திரும் 
பிப் போ ! அவளுடைய கோபப் பார்வையால் நீ சுட் 
டெரிந்து மாண்டு போவாய் ! அவள் யார் என்று 
எண்ணுகிறாய் ? விஷப் பாம்பை மடியில் கட்டிக் கொள் 
ளாதே ! காலனுடைய பாசம் உன் கழுத்தின் மேல் 
விழுந்து உன்னை இழுத்துப் போக ஆயத்தமாக இருப் 
பதை நீ அறிவாய் . துஷ்டனாக நடந்து கொள்ளாதே ! 
தாங்காத பாரத்தைச் சுமந்து போகப் பார்க்காதே ! 
விஷத்தைத் தின்று பிழைக்கப் பார்க்காதே . நான் 


கழுகின் வீரம் 


353 


கிழவன் . நீ யுவன் . கவசம் பூண்டு தேரும் வில்லு 
மாக இருக்கிறாய் . ஆயினும் என் கண் முன்னால் நீ 
வைதேகியை எடுத்துப் போகவிடமாட்டேன் . ராமன் 
இல்லாத சமயமா சீதையை எடுத்துப் போகிறாய் ? 
ராமன் பேரில் உனக்குக் கோபம் இருந்தால் நின்று 
ராமனுடன் போர் செய் . உனக்கு அந்த தைரியமில்லை 
என்பது எனக்குத் தெரியும் , கோழையே ! இதோ 
நான் இருக்கிறேன் . இறங்கி என்னுடனாவது போர் 
செய் . நான் உயிருடன் இங்கே இருக்க நீ ராமன் 
மனைவியைத் தூக்கிப் போக முடியாது . ரதத்திலா 
இருக்கிறாய் ? தப்பலாம் என்று எண்ணுகிறாயா ? 
பார் , உன் தலைகள் பனம்பழம் போல் கீழே உதிர்ந்து 
விழப் போகின்றன . ஓடாதே , நில் ! " என்றான் . 


* 


இந்தப் பேச்சைக் கேட்ட ராவணன் சினம் 
கொண்டு , பறவையான ஜடாயுவைத் தாக்கினான் . 

பெரும் காற்றுக்கும் மேகக் கூட்டத்துக்கும் நடக் 
கும் யுத்தத்தைப் போல் ஒரு அற்புத யுத்தம் அந்த 
வனத்தில் நடந்தது . சிறகு கொண்ட மலையைப் 
போல் ஜடாயு தாங்காத கோபத்துடன் யுத்தம் செய் 
தான் . கொல்லும் நாராசங்களை ராவணன் விடுத்தான் . 
அவற்றை யெல்லாம் கழுகரசன் தடுத்து ராவண 
னுடைய 

கீறிக் கிழித்தான் . அரக்கன் 
ரோஷம் கொண்டு சர்ப்பங்கள் போன்ற மிகவும் கூரிய 
சஸ் திரங்களைப் பறவையின் மேல் விடுத்தான் . 

கழுகரசன் மிகவும் துன்பப்பட்டான் . தேரில் 
இருந்த சீதையைப் பார்ப்பான் . கண்ணீர் பெருகிய 
அவள் கண்களையும் பார்ப்பான் . அந்தக் காட்சியைச் 
சகிக்காமல் ராவணனைப் பலமாகத் தாக்கினான் . 


உடலைக் 


தன் 


23 


354 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உடலில் உண்டாகிய பெரும் காயங்களையாவது அரக் 
கன் செலுத்திய அம்புகளையாவது கொஞ்சமும் கவனி 
யாமல் தாக்கினான் . தன் சிறகுகளினால் அரக்கன் 
தலையிலிருந்த ரத்தின கிரீடத்தையும் அவன் கை 

கையி 
லிருந்த வில்லையும் ஒடித்துத் தள்ளினான் . 

இந்த அவமானத்தைத் தாங்காமல் பெரும் 
கோபம் அடைந்த ராவணன் இன்னொரு வில்லெடுத் 
துச் சரமாரி பொழிந்தான் . பக்ஷிராஜன் தன் சிறகு 
களால் அந்த அம்புகளை உதறித் தள்ளி அரக் 
கன் பிடித்த இரண்டாவது வில்லையும் ஒடித்துத் 
தள்ளினான் . 

அதன்மேல் ஜடாயு தேரைத் தாக்கி , பிசாசு முகங் 
களைக் கொண்ட கோவேறு கழுதைகளையும் சாரதியை 
யும் கொன்று தேரைச் சுக்கு நூறாகப் பொடி செய்து 
விட்டான் . சீதையைப் பிடித்துக் கொண்டே ராவ 
ணன் பூமியில் விழுந்தான் . வாகனமிழந்து சாரதியை 
யும் இழந்து அரக்கன் பூமியில் விழுந்தபோது , 
பூதங்கள் எல்லாம் சரி சரி என்று பக்ஷிராஜனைப் 
பாராட்டின . 

வயோதிக நிலையும் , யுத்தத்தின் சிரமமும் காயங் 
களும் எல்லாம் சேர்ந்து ஜடாயுவைக் களைப்படையச் 
செய்தன . ஒரு நிமிஷம் தள்ளாமல் நின்றான் . அதைக் 
கண்டு ராவணன் இதுதான் சமயம் என்று சீதையைப் 
பிடித்திருந்த வண்ணமே தேரின்றி அப்படியே ஆகா 
யத்தில் கிளம்பிப் போகப் பார்த்தான் . உடனே பக்ஷி 
ராஜன் மறுபடியும் ராவணனைத் தாக்கி நிறுத்தி , “ அரக் 
கனே ! திருடனைப்போல் ஓடுகிறாயா ? நீசனே ! நீ 
நாசமாகப் போவது நிச்சயம் . நின்று யுத்தம் செய் ! 
யுத்தத்தில் உன் தம்பி கரன் அடைந்த கதியை நீயும் 


கழுகின் வீரம் 

355 
அடைவாய் . கோழையைப் போலும் திருடனைப் 
போலும் ஓடித் தப்பப் பார்க்காதே ! " என்று சொல்லி 
அவனுடைய முதுகின்மேல் திடீரென்று மேலிருந்து 
இறங்கி , கால் நகங்களாலும் கூரிய மூக்காலும் கொத்தி 
யும் கீறியும் ரணமாக்கி ராவணனை மிகவும் துன்புறுத் 
தினான் . 

இதைத் தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சீதையைப் 
பிடித்துக் கொண்டே தன் முதுகின் மேலிருந்த ஜடா 
யுவைத் தன் கைத் தலங்களால் அடித்து விரட்டப் 
பார்த்தான் . சீதையைப் பிடித்த கைகளைப் பக்ஷிராஜன் 
ஒன்றன் பின் ஒன்றாகக் கொத்திப் பிடுங்கி எறிந்தான் . 
பிடுங்கி எறிய எறிய ராவணனுக்குப் புதுக் கைகள் 
புற்றிலிருந்து பாம்பு வருகிற மாதிரி முளைத்து வந்தன . 
வலி தாங்காமல் கோபம் மேலிட்டு ராவணன் சீதை 
யைக் கீழே விட்டுவிட்டு ஜடாயுவைக் கைகளால் அடித் 
தும் கால்களால் உதைத்தும் பலமாகத் தாக்கினான் .. 

இந்த கோர யுத்தம் வெகு நேரம் நடந்தது . வீர 
னாகிய ஜடாயு மிகவும் கஷ்டப்பட்டான் . பிறகு ராவ 
ணன் தன் கத்தியை எடுத்துப் பக்ஷிராஜனுடைய 
சிறகுகளையும் கால்களையும் கருணையின்றி வெட்டினான் . 
பக்ஷி அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாமல் தரை 
யில் குற்றுயிராக வீழ்ந்தது . 

ஜானகி குதித்து ஓடித் தரையில் வீழ்த்தப்பட்ட 
பறவையை இறுகத் தழுவிக் கொண்டு “ என் அப் 
பனே ! எனக்காக உயிர் விட்டாயே ! என் நாதருக்கு 
மற்றொரு தகப்பனாக வந்தாயே , இறந்தாயே ! " என்று 
புலம்பினாள் . 

சௌரியத்தோடு யுத்தம் செய்துவிட்டு , 
காட்டுத் தீ எரிந்து அணைந்து விட்டது போல் தரை 


மகா 


356 


சக்கரவர்த்தித் திருமகன் 


யில் விழுந்த பறவையைப் பார்த்துவிட்டு ராவணன் 
திருப்தி யடைந்தான் . சீதையோ பறவையை அணைத் 
துக் கொண்டு , " இறந்த என் மாமனார் தசரத ராஜா 
உயிர் பெற்றது போல் யுத்தம் செய்தாயே " என்று 
புலம்பினாள் . 

பிறகு அரக்கன் அவளைத் தூக்கிப் போகச் சென் 
றான் . “ ஐயோ ! " என்று கதறிக் கொண்டு அவள் 
இங்குமங்கும் அனாதையாக ஓடினாள் . அங்கிருந்த 
மரங்களைப் பிடித்துக் கொண்டு , " நாதா ! எங்கிருக் 
கிறீர்கள் ? லக்ஷ்மணா, எங்கிருக்கிறாய் ? ஓடி வாருங்கள் ! " 
என்று புலம்பினாள் . ராக்ஷசன் அவளைப் பலாத்கார 
மாகத் தூக்கிப் பிடித்துக் கொண்டு ஆகாயத்தில் 
கிளம்பினான் . 

மேலே கருமேகத்தை அடுத்த மின்னலைப் போல் 
பிரகாசித்தாள் சீதை . அரக்கன் அவளைத் தூக்கிச் 
செல்லும்போது காட்டுத் தீ பற்றி எரிந்து கொண் 
டிருக்கிற ஒரு மலைபோல் காணப்பட்டான் . வைச்ரவ 
னுடைய தம்பியாகிய ராவணனின் தேகம் ஆகாயத்தில் 
வேகமாகச் செல்லும்போது சீதையின் பிரகாசத்தால் 
ஒரு தூமகேதுவைப் போல் இருந்தது 


* 


இப்படி ஜானகி அரக்கன் கையில் அகப்பட்டு 
அபகரிக்கப்பட்டாள் . அச்சமயம் சூரியன் தன் பிரகா 
சத்தை இழந்தான் . இருள் சூழ்ந்தது . சர்வ பூதங் 
களும் புலம்பின . 

“ தர்மம் அழிந்தது . சத்தியம் மறைந்தது . நீதி 
நெறி , கருணை எல்லாம் ஒழிந்தன " என்று பிரலா 
பித்தன . 


சிறை வாசம் 

357 
தரையிலிருந்து பார்த்த ஊமைப் பிராணிகளும் 
கண்களில் நீர் சொரிந்தன . 

ராவணன் ஆகாயத்தில் கருணையின்றிப் பிராட் 
டியைப் பிடித்துக் கொண்டு தன் வி நாசத்தை நோக்கி 
வேகமாகச் சென்றான் . சீதை சூடியிருந்த மலர்களின் 
இதழ்கள் சிந்திச் சிதறின . ராவணனுடைய சம்பத்து 
சிதறி விழும் என்று சொல்லிக் கொண்டு விழுவது 
போல் காணப்பட்டன . 


51. சிறை வாசம் 


கோபத்தாலும் 

துயரத்தாலும் வாட்டப்பட்ட 
சீதை சிவந்து போன தன் கண்களை நன்றாகத் திறந்து 
அரக்கன் முகத்தைத் தைரியமாகப் பார்த்துச் 
சொன்னாள் : 

நீசனே ! உன் பெயரையும் குலத்தையும் வீரப் 
பிரதாபங்களையும் என்னிடம் மிகக் கம்பீரமாகச் சொல் 
லிக் கொண்டு எவ்வளவு பெரிய சூரனாக நடந்து 
கொண்டாய் ? வெட்கமில்லையா உனக்கு ? பக்கத்தில் 
யாருமில்லாத சமயம் பார்த்து ஒரு ஸ்திரீயைத் தூக்கி 
ஓடும் சூரனே ! எத்தனை பெரிய வீரன் நீ , ராமன் 
இல்லாத சமயம் பார்த்து வெட்கமில்லாமல் திருட்டு 
வேலை செய்தாய் ! 

“ என்னைக் காப்பாற்றப் பார்த்த கிழப் பறவை 
யைக் கொன்ற சூரனே , ஆசிரமத்தில் என்னென்ன 
வீரமும் சாமர்த்தியமும் பேசினாய் ? யுத்தம் செய்யத் 
தைரிய மில்லாமல் திருட்டு வேலை செய்த உன் புகழை 
உலகம் என்றென்றும் புகழுமல்லவா ? நீசனே ! நீ 


358 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பெருமையாகச் சொன்ன உன் குலத்துக்கு அவமானம் 
இழைத்தாய் ! 

“ நீ என்ன சம்பாதிக்கப் போகிறாய் , என்னை 
இப்படி எடுத்துக் கொண்டு வேகமாக ஓடிப் போய் ? 
எத்தனை நாள் பிழைத்திருக்கப் போகிறாய் ? வெகு 
சீக்கிரம் என் 

நாதனுடைய வில்லிலிருந்து பாயும் 
சரங்கள் உன் உடலில் புகுந்து உன் உயிரைத் 
தூக்கப் போகின்றன . என் நாதன் பார்வையில் நீ 
சிக்கினால் போதும் , அப்போதே நீ மாண்டாய் ! 
தப்பிப் பிழைத்தாய் என்று எண்ணாதே ! நிச்சயமாய் 
மாள்வாய் . உன் அயோக்கியப் பிரயத்தன மெல்லாம் 
உனக்கு என்ன நன்மை தரப் போகிறது ? ஒரு நாளும் 
என்னை நீ அடைய மாட்டாய் . உயிர் நீப்பேனே 
யொழிய உனக்கு வசப்படேன் . என் நாதன் உன்னை 
விட மாட்டார் . அவர் கோபத்தைச் சம்பாதித்த நீ 
பிழைக்க மாட்டாய் . நிச்சயமாகக் கொல்லப் படுவாய் . 
வெகு சீக்கிரமாகவே நரகத்தில் வைதரணீ நதியைப் 
பார்க்கப் போகிறாய் . பழுக்கக் காய்ச்சிய இரும்புப் 
பிரதிமை உனக்காகக் காத்திருக்கிறது . அதைத் தழு 
விக் கொள்ளப் போகிறாய் . 

இரும்பு முள்ளுகள் 
கொண்ட மரமும் உனக்காகவே நரகத்தில் இருக் 
கிறது . ஒரு முகூர்த்தத்தில் ஜனஸ்தானத்தில் உன் 
னுடைய பதினாலாயிரம் அரக்கர்களைத் தேரின்றி ஒரு 
வராக நின்று அழித்த என் ராமன் உன்னை விடப் 
போகிறாரா ? உனக்காகக் காத்திருக்கும் யமனிடம் 
உன்னைச் சீக்கிரம் ஒப்புவிப்பார் . " 

இவ்வாறு சீதை பலவிதமாக இகழ்ந்தும் தாக்கி 
யும் எச்சரித்தும் சொன்னதை அரக்கன் 
போட்டுக் கொள்ளாமல் ஆகாய மார்க்கமாக லங்கை 


காதில் 


சிறை வாசம் 

359 
நோக்கி வில்லினின்றும் பாயும் அம்பைப் போலத் 
தேரின்றிப் பறந்தே விசையாகச் சென்றான் . 

பல மலைகளையும் ஆறுகளையும் தாண்டிச் செல்லும் 
போது வழியில் ஒரு மலைமேல் யாரோ நிற்பதைக் 
கண்டாள் சீதை . அப்பொழுது மேலுத்திரியத்தை 
எடுத்துத் தன் ஆபரணங்களை அதில் முடித்துக் கீழே 
போட்டாள் . ராமன் தன்னைத் தேடுவார் ; தன்னை 
எடுத்துப் போன வழி அவருக்குத் தெரிய வேண்டும் 
என்று இவ்வாறு செய்தாள் . அழுது கொண்டிருந்த 
அவளைக் கீழே மலை மேலிருந்த வானரங்களும் 
பார்த்தன . 

பம்பையைத் தாண்டிப் பிறகு கடலையும் ராவணன் 
கடந்து லங்காபுரி பிரவேசித்தான் . துயரத்தால் 
துடித்துக் கொண்டிருந்த சீதையுடன் தன் அந்தப் 
புரம் அடைந்தான் . ஒரு பெண்ணுருவம் கொண்டு 
தன் உயிரைக் குடிக்க வந்திருந்த அந்தகனை 
எடுத்துக் கொண்டு தன் அந்தப்புரம் புகுந்தான் . 
சீதையை அடைந்து விட்டேன் என்று மூர்க்கன் 
எண்ணினான் . 

உடனே பிசாசுகளைப் போன்ற சில கோர ராக்ஷசி 
களைக் கூப்பிட்டு , “ இவளை நீங்கள் வெகு ஜாக்கிரதை 
யாகக் காவலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் 
என்று ஆணையிட்டான் . 

“ என் உத்தரவு இன்றி ஆணாவது பெண்ணாவது 
எவரும் இவளிருக்குமிடம் அண்ட விடாதீர்கள் ! ” 
என்று கண்டிப்பாக உத்தரவு செய்தான் . 

“ இவள் என்ன இச்சித்தாலும் வஸ்திரமோ , 
பொன்னோ, மணியோ , எதுவாயினும் அவளுக்குக் 
கொடுத்து சந்தோஷப் படுத்த வேண்டும் . எனக்குச் 


360 : 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செய்யும் பணிவிடையும் மரியாதையும் இவளுக்கு 
நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் . 

“ யாராவது அவள் மனம் துன்புறும் பேச்சுப் 
பேசினால் கொன்று விடுவேன் . தெரிந்தோ தெரியா 
மலோ அவளுக்குக் கோபமோ கஷ்டமோ உண்டாகும் 
பேச்சு யாரும் பேசக் கூடாது . ஜாக்கிரதை ! " என்று 
எச்சரித்தான் . 

சீதையை அந்தப்புரத்தில் ஒரு இடத்தில் இறக்கி 
விட்டு , இனி என்ன செய்ய வேண்டியது என்று 
யோசிக்கலானான் . சாமர்த்தியமான 

சாரர்களை 
அழைத்து உத்தரவிட்டான் . “ நீங்கள் உடனே கரன் 
இருந்த ஜனஸ்தானம் போய் அங்கே பயப்படாமல் 
ராமன் என்ன செய்துவருகிறான் என்பதை நன்றாகக் 
கவனித்து வரவேண்டும் . அந்த ராமன் இருக்கும் 
வரையில் எனக்குத் தூக்கம் வராது ! அவன் எனக்குப் 
பெரிய சத்துரு. அவன் எப்படியாவது சாக வேண்டும் . 
நீங்கள் போய்த் தைரியமாக உங்கள் வேலையைச் 
செய்ய வேண்டியது " என்று உத்தர விட்டான் . 
கடலால் சூழப்பட்ட ஒரு 

கோட்டைக்குக் 
கொண்டுவரப்பட்டு , எவ்வளவு தூரத்தில் தான் சிறை 
கிடக்கிறாள் என்பதை சீதை உடனே அறியவில்லை . 
தன்னுடைய நாதனான வீரன் உடனே வந்து ராவ 
ணனைக் கொன்று மீட்பான் என்றே எதிர்பார்த்தாள் . 
ஆனபடியால் மிகவும் துன்பப்பட்டவளாயினும் , தன் 
னுடைய சித்தத்தைத் திடம் பண்ணிக்கொண்டு , தன் 
நாதனுடைய வீரத்தையும் சாமர்த்தியத்தையும் பூரண 
மாக நம்பித் தைரியமாக இருந்தாள் . அரக்கன் தன் 
னண்டை மிருகத்தனமாக நடந்து கொள்ளவில்லை 
யென்பதையும்கண்டு ஒருவாறு ஆறுதல் அடைந்தாள் . 


சிறை வாசம் 


361 


சாரர்களை ஜன ஸ்தானத்துக்கு அனுப்பிவிட்டு , 
ராவணன் சீதை இருந்த அந்தப்புரம் பிரவேசித்தான் . 
அவள் சோகத்தில் மூழ்கிக் கண்ணீர் நிறைந்த கண்க 
ளோடு இருப்பதைக் கண்டான் . ராக்ஷசிகள் தங்கள் 
காவல் வேலையைச் சரியாகச் செய்து வருவதையும் 
பார்த்தான் . சரி , தன் செல்வத்தையும் அந்தஸ்தை 
யும் அவள் பார்க்க வேண்டும் . பார்த்தபின் நிச்சய 
மாகத் தனக்கு உடன்படுவாள் என்று எண்ணி 
அதற்கு ஏற்பாடு செய்தான் . 

அவனுடைய பெரிய அரண்மனைக்குள் கொண்டு 
போகப்பட்டு , அங்குள்ள சிறப்பும் செல்வமும் காண் 
பிக்கப்பட்டாள் . ராவணனுடைய சம்பத்தும் ராஜ 
போகங்களுக்குரிய பொருள்களும் உலகத்தில் வேறு 
எந்த அரசனும் பெற்றதில்லை . சீதைக்கு எல்லா 
வற்றையும் காண்பித்தார்கள் . இதைக் கண்டு தன்னை 
மோகிப்பாள் என்று அரக்கன் எண்ணினான் . 

எங்கு பார்த்தாலும் பொன்னும் மணியும் பட்டும் ; 
எங்கு பார்த்தாலும் கண்ணைக் கவரும்படியான விசித் 
திர வேலையோடு அமைந்த மண்டபங்கள் , விமானங் 
கள் , மேடைகள் , ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் , 
செல்வந்தாலும் ராஜ்யா திகாரத்தாலும் உண்டாகக் 
கூடிய எல்லாவித சம்பத்தையும் லங்காபுரியில் ராக்ஷ 
சேச்வரனுடைய அரண்மனையில் கண்டாள் . ஆனால் 
சீதையின் மனம் வேறு எங்கேயோ இருந்தது . தன் 
னுடைய பெருஞ் செல்வத்தையெல்லாம் அவளுக்குக் 
காட்டி விட்டு அவளிடம் பேச ஆரம்பித்தான் . தன் 
சேனையின் பெரும் கணக்கை சீதையிடம் சொன்னான் . 
அவளோ முன்னமேயே ராவணனுடைய 

வீரி 
யத்தைப்பற்றித் தன் அபிப்பிராயத்தைச் சொல்லி 


“ இதை 


KA 


மகா 


362 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விட்டாளே ! ஆயினும் வெட்க மில்லாமல் தன் சேனா 
பலத்தைப் பற்றி எடுத்துச் சொன்னான் . 
யெல்லாம் நீ உன்னுடைய பொருளாகவும் உன் 
னுடைய ராஜ்யமாகவும் வைத்து அனுபவிக்கலாம் . 
என் பிராணனைவிடச் சிறந்தவளாக எனக்கு நீ 
ஆவாய் . என்னுடைய மனைவிகள் பல பேர் , ஆயி 
னும் அவர்கள் அனைவருக்கும் நீ எஜமானியாக , என் 
னுடைய அன்பு முழுவதும் பெற்று விளங்குவாய் . 
நான் சொல்வதைக் கேள் . வேறு யோசனை செய் 
யாதே .. என் இஷ்டத்தைப் பூர்த்தி செய்வாயாக .. 
நூறு யோஜனை தூரத்தில் , இந்த லங்காபுரியானது 
சமுத்திரத்தால் சூழ்ந்து , ஆயிரக்கணக்கான 
வீரர்களால் காக்கப்பட்டு வருகிறது . இங்கே யாரும் 
பிரவேசிக்க முடியாது . 
“ தேவாசுரர்களில் எனக்குச் 

சக்தி 
கொண்டவர்கள் யாருமேயில்லை . இது தேவாசுரர்கள் 
அறிந்த விஷயம் . ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்ட 
ஒரு அற்ப மானிடன் , வனத்தில் தவமிருக்க நிச்சயித் 
திருக்கும் ஒரு திக்கற்றவன் , அவனைக் கட்டிக் 
கொண்டு நீ என்ன சுகமடைவாய் ? உன் அழகுக்குத் 
தகுந்த சம்பத்துள்ள புருஷன் நான் . சுகம் அனுபவிக் 
கும் யௌவனப் பருவத்தை வீணாக்கிக் கொள்ளாதே . 
ராமனை நீ மறுபடியும் பார்க்கப் போவதில்லை , அதைப் 
பற்றிச் சந்தேகம் வேண்டாம் . 
இங்கே அண்ட முடியாது . என்னுடைய ராஜ்யம் முழு 
வதும் உன்னுடையதாக வைத்துக்கொண்டு 

என் 
னுடன் அனுபவிப்பாயாக . நானும் என க்குட்பட்டுக் 
கிடக்கும் தேவர்களும் உன் அடிமைகளாவோம் . என் 
முக்கிய பட்டமகிஷியாக அபிஷேம் செய்யப்படுவாய் . 


சமமான 


ஒரு நாளும் ராமன் 


சிறை வாசம் 


363 


உனக்கு ஒரு குறைவு மிருக்காது . 

இதுவரையில் 
பூர்வ கர்ம விசேஷத்தால் கஷ்டங்களை அனுபவித் 
தாய் . இனிமேல் உன் புண்ணிய கர்மங்களின் நற் 
பயனை என்னுடன் அனுபவிக்கப் போகிறாய் . - லங் 
கையை ஆளப்போகிறாய் . குபேரனை ஜெயித்த லங்கே 
சன் மனைவியாவாய் . புஷ்பக விமானத்தில் ஏறி நாம் 
இஷ்டப்படி சஞ்சரிப்போம் . உன் அழகிய முகத்தில் 
துக்கம் காணப்படக் கூடாது . சந்தோஷமாக இருப்பா 
யாக " என்றான் . 

ராவணன் இவ்வாறெல்லாம் பேசும்போது சீதை 
யின் கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகிற்று . 
புடவையின் தலைப்பால் முகத்தை மூடிக் கொண்டாள் . 
தன் பயத்தை அரக்கர்கள் காணாமலிருப்பதற்காக இவ் 
வாறு செய்தாள் . 

“ நீ சங்கோசப்படாதே ! என்னை ஒப்புக்கொள்வ 
தில் பாபம் இல்லை . கூச்சம் வேண்டாம் . தெய்வத் 
தால் ஏற்பட்ட நிலையை ஒப்புக் கொள்ளலாம் என் 
பது சாஸ்திரம் . அழகியே ! என் தலையை உன் பாதங் 
களில் வைத்துக் கேட்டுக் கொள்ளுகிறேன் . எனக்கு 
அருள்வாய் . நான் உனக்கு அடிமை . என் பதவியை 
யும் மறந்து நான் உன்னிடம் கெஞ்சிக் கேட்டுக் 
கொள்ளுகிறேன் . என்னுடைய வாழ் நாளில் யாரை 
யும் இப்படி நான் இறைஞ்சியது கிடையாது . ” 

இவ்வாறு ராவணன் சீதையை மிக வருந்திக் 
கேட்டுக் கொண்டான் . அவள் ஒப்புக் கொள்வாள் 
என்றும் , அவளை அடைந்து விடுவது நிச்சயம் என் 
றும் அரக்கன் எண்ணினான் . 

மனத்தில் நிச்சய புத்தியிருந்தால் எந்தச் சங்கட 
நிலையிலும் தைரியம் உண்டாகும் . சோகத்தால் வாட் 


1 


364 

சக்கரவர்த்தித் திருமகன் 
டப்பட்ட சீதை அரக்கனைக் கண்டு பயமேயில்லாமல் 
பேசலானாள் . ஒரு துரும்பைக் கிள்ளித் தனக்கும் 
ராவணனுக்கும் மத்தியில் வைத்துப் பேசினாள் . 

பஞ்சவடியில் சந்நியாசி வேஷம் பூண்டு தான் 
வைத்த காய் கிழங்குகளுக்கு முன் உட்கார்ந்து ராவ 
ணன் தன் குலத்தையும் வீரத்தையும் பேசினான் 
அல்லவா ? அதற்கு ஒரு எதிரொலிபோல் இப்போது 
சிறையில் கிடந்த சீதை பேசினாள் : 

நான் யார் என்பதை அறிந்து கொள் . தசரத 
ராஜர் மூவுலகங்களிலும் புகழ் பெற்ற 

அரசர் . 
தருமத்துக்கு ஒரு அசையா அணையாகப் பல்லாண்டு 
அரசு புரிந்த மகாராஜர் . சத்தியம் காத்தவர் . அவ 
ருடைய , . 

குமாரர் ராமன் , என் புருஷர் . தேவனைப் 
போன்ற அந்த ராமன் என் நாதனாவார் . சிம்மத்தின் 
பலம் பெற்ற வீரர் . அவரும் அவர் தம்பி லக்ஷ்மண 
னும் உன்னுடைய உயிரை வாங்கக் காத்திருக்கிறார் 
கள் . கரனும் அவன் சேனையும் ஜனஸ்தானத்தில் 
என் நாதனால் நிர்மூலமாக்கப் பட்டார்கள் என்பதை 
அறிவாய் . கருடன் விஷப் பாம்பைத் தூக்கிக் 
கொண்டு போவது போல் அவ்வளவு சுலபமாக உன் 
னுடைய பெருஞ் சேனை ஜனஸ்தானத்தில் ராமனால் 
ஒரு முகூர்த்த நேரத்தில் அழிக்கப்பட்டது . அந்த 
ராமனை , தேவாசுரர்களால் கொல்லப்பட மாட்டாய் 
என்று வரம் பெற்ற நீ விரோதியாக்கிக் கொண்டா 
யல்லவா ? அவரால் நீ உன் மரணத்தை அடைவாய் 
என்பது நிச்சயம் ; தப்ப மாட்டாய் . நீ பெற்ற வரம் 
உன்னைக் காக்க மாட்டாது . வேள்வியில் யூத ஸ்தம் 
பத்தில் கட்டிய ஆட்டைப் போல் நிற்கிறாய் என்பதை 
அறிந்து கொள் . ராமனுடைய கோபப் பார்வை உன் 


தூக்கி 


சிறை வாசம் 

365 . 
மேல் படுவது தான் தாமதம் . கடலை உலரச் செய்தும் 
சந்திரனை ஆகாயத்திலிருந்து கீழே இறக்கியுமாவது 
என்னை என் நா தன் மீட்பார் , நிச்சயம் . நீ செய்த 
தீவினை உன்னையும் உன் லங்கையையும் அழித்துப் 
பாழாக்கப் போகிறது . 

“ என் வீர புருஷர் அரக்கர்களுக் கிடையில் 
தைரியமாகத் தண்டகா வனத்தில் தனியாக வசித் 
தார் . எதிர்த்து வந்த அரக்கர்களை வீரரைப்போல் 
யுத்தம் செய்து கொன்றார் . அவரில்லாத 

சமயம் 
பார்த்து நீ திருடனைப் போல் என்னைத் 
வந்தாய் . இந்தத் தீச் செயலின் பயனை அனுபவிப் 
பாய் , தப்பமாட்டாய் . நீயும் உன் குலமும் அழிந்து 
போகும் காலமானது அருகில் வந்துவிட்ட படியால் 
விதி உன்னை இந்தப் பாவத்தில் தூண்டித் தள்ளிற்று! 
அழிந்து போகும் காலத்திலேதான் இத்தகைய துர் 
புத்தி உண்டாகிறது . 

“ உன்னை விரும்பும்படி என்னைக் கேட்கிறாய் . 
இது ஆகாத காரியம் என்பதை நீ அறியவில்லையா ? 
அன்னப் பட்சி காக்கையிடம் அணுகுமா ? வேள்வி 
செய்யும் வேதிகையண்டை ஒழுக்கம் தவறிச் சண்டாள 
னான ஒருவன் கிட்டப் போக முடியுமா ? உயிரை 
யாவது உடலையாவது காப்பாற்றிக் கொள்ளவேண்டும் 
என்று எனக்குக் கொஞ்சமும் ஆசையில்லை. உலகத் 
தாரால் இகழப்பட்டு உயிர் வைத்துக் கொண்டிருக்க 
நான் விரும்பவில்லை . நான் பயப்பட்டு உயிரைக் காப் 
பாற்றிக்கொள்ள உன்வசமாவேன் என்று எண்ணாதே ! " 

இவ்வாறு சொல்லிவிட்டு மௌன மடைந்தாள் . 

“ அப்படியா ? " என்றான் ராவணன் . “ சரி , பன்னி 
ரண்டு மாதம் கெடுவு உனக்குத் தருகிறேன் . நீ 


366 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்னை மணந்தால் நல்லது ; இல்லையென்றால் அந்தத் 
தவணை முடிந்ததும் என் சமையற்காரர்கள் என் 
னுடைய காலை ஆகாரத்துக்கு உன் உடலைச் சமைப் 
பார்கள் . " இவ்வாறு சீதையை எச்சரித்து விட்டுக் 
காவற்கார ராக்ஷசிகளுக்குத் தனியாக உத்தர 
விட்டான் . 

" இவளுடைய பிடிவாதத்தையும் கர்வத்தையும் 
நீங்கள் எப்படியாவது அழிக்க வேண்டும் . அசோக 
வனத்தில் தனியாக வைத்து , பயத்தாலும் நயத்தாலும் 
சாமர்த்தியமாக இவளைத் திருத்துங்கள் . காட்டில் 
பிடித்த பெண் யானையை எப்படி வசப்படுத்து 
கிறோமோ அதுபோல் இவளைச் சீக்கிரம் நீங்கள் 
திருத்த வேண்டும் " என்று உத்தரவிட்டுக் கடுஞ் 
சினத்தோடு தன் அரமனைக்குச் சென்றான் . 

சீதையை அழைத்துக் கொண்டு 
சோக வனம் சென்றார்கள் . அது மிக ரம்யமான 
அந்தப்புர உத்தியான வனம் . பறவைகளும் புஷ்பங் 
களும் காயும் பழமும் நிறைந்த மரங்களும் உள்ள 
தோட்டம் . அங்கே சீதை கோரமான அரக்கிகளின் 
காவலில் சிறைப்பட்டுத் துயரக் கடலில் மூழ்கிக் கிடந் 
தாள் . ராமனும் லக்ஷ்மணனும் எப்படியாவது விஷயம் 
தெரிந்து கொள்வார்கள் , தன்னை மீட்பார்கள் , அரக் 
கர்களின் மிரட்டல்களுக்குப் பயப்படாமல் உயிர் வைத் 
துக் கொண்டிருக்கவேண்டும் , வீரனாகிய தன் நாதன் 
அரக்கனை அழித்துவிடுவான் , மறுபடியும் ராமனுடன் 
சேர்ந்து வாழும் நாள் சீக்கிரத்தில் வரும் என்று நம்பி , 
ராக்ஷசிகளின் மிரட்டலுக்குப் பயப்படாமலும் எவ்வளவு 
நயமாகப் பேசினாலும் அதனால் மோசம் போகாமலும் 
இருந்து வந்தாள் . 


ராக்ஷசிகள் 


, 


துக்க சாகரம் 


367 


சீதை அசோக வனத்தில் துன்பப்பட்டுக் கிடந் 
தது ஒரு நாளல்ல , இரண்டு நாளல்ல . பல மாதங்கள் 
இப்படி அனாதையாகத் துன்பப்பட்டாள் . 

மகாவீரன் ஹனுமான் கடல் தாண்டி வந்து 
தேவியின் துயரத்தைப் பார்த்து , அந்தத் துயரத் 
தீயையே கொண்டு லங்காபுரியை எரித்து விட்டு , 
“ ராமன் வருவான் , பயப்படாதே ! " என்று சீதைக்குச் 
சொல்லும் நாள் பின்னால் வரும் . 

நம் நாட்டில் துயரப்படும் பெண்கள் அனைவரும் 
சீதா தேவியின் அம்சம் . ஆண்களாகப் பிறந்தவர்கள் 
அனைவரும் ஹனுமானைப் போன்று பெண்ணைக் காக் 
கும் சுத்த வீரர்கள் ஆவார்களாக . 

இப்போது மறுபடி ராம லக்ஷ்மணர்களை நாம் 
விட்ட இடத்திற்குப் போவோம் . 


52. துக்க சாகரம் 
இஷ்டப்பட்ட வடிவம் எடுத்துக் கொள்ளும் சக்தி 
யைப் பெற்றிருந்த மாரீசன் , மானாக வந்து ஏமாற்றி 
சீதையின் ஆசையைக் கிளப்பி , அதன் காரணமாகத் 
தன்னை வெகுதூரம் இழுத்துக் கொண்டு போய் , 
அங்கே தன்னுடைய அம்புக்கு இரையாகி உயிர் விடும் 
போது தன் சுய உருவத்தை வெளிப்படுத்தி ஹா 
லக்ஷ்மணா ! நான் செத்தேன் என்று பொய்க் குரலில் 
அரக்கன் பலமாகக் கத்தினதையும் , - எல்லாவற்றையும் 
நினைத்து ராமன் கவலை கொண்டான் . 

“ ஓகோ ! இது பெரிய மோசம் ; இந்த மோசத் 
தால் லக்ஷ்மணன் ஏமாற்ற மடைந்து சீதையைத் தனி 
யாகக் காட்டில் விட்டு விட்டு என்னைத் தேடிக் 


368 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கொண்டு வந்து விட்டிருந்தால் பெரிய அபாயமா 
குமே ! சீதையை அபகரித்துக் கொண்டு போகவோ , 
கொன்று தின்றுவிடவோ அரக்கர்கள் இந்த மோசத் 
தைச் செய்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது . 
‘ ஹா செத்தேன் என்று என்னுடைய குரலைக் கேட்ட 
தாக எண்ணி உடனே சீதை பயந்து லக்ஷ்மணனை 
என்னிடம் அனுப்பி விடுவாள் . நரிகள் அவ லக்ஷ 
ணமாக ஊளை யிடுகின்றன . பறவைகளும் மிருகங் 
களும் துரதிருஷ்டக் குறிகளைக் காட்டுகின்றன. 
உள்ளத்தில் தைரியத்துக்குப் பதில் நடுக்கமாக இருக் 
கிறது . நான் காண்பதெல்லாம் அபசகுனங்களாகவே 
இருக்கின்றன . 

பெரிய ஆபத்தை 

அடைவேன் 
என்றே நினைக்கிறேன் . 

இவ்வாறு தனக்குள் கவலைப் பட்டுக் கொண்டு 
ராமன் மிக வேகமாக ஆசிரமத்தை நோக்கிச் சென் 
றான் . எதிரே லக்ஷ்மணன் வருவதைக் கண்டான் . 
அவனைக் கண்டதும் , 

ஐயோ ! நான் நினைத்தவாறே ஆயிற்று " என்று 
கத்தினான் . 

“ சீதையைக் காட்டில் தனியாக விட்டு விட்டு 
வந்து விட்டாயே , லக்ஷ்மணா! அவளை ராக்ஷசர்கள் 
கொன்று தின்று விடுவார்கள் என்பது நிச்சயம் . 
தவறான காரியம் செய்து விட்டாயே ! ஜானகி தப்ப 
மாட்டாள் ! " 

என்று 

ராமன் லக்ஷ்மணனுடைய 
கையைப் பிடித்துக்கொண்டு மிக 

வருத்தத்துடன் 
சொன்னான் . 

" ஆசிரமத்தில் அவளைக் காணாவிடில் லக்ஷ்மணா ! 
நான் இறப்பேன் , நிச்சயம் . நீதான் திரும்ப அயோத் 
திக்குப் போய் விஷயத்தைச் சொல்வாய் . 


ஐயோ ! 


துக்க சாகரம் 

369 
கௌசல்யை துக்கத்தை எப்படிப் பொறுப்பாள் ? 
கைகேயி விரும்பியதைப் பூர்த்தி செய்து விட்டாயே, 
லக்ஷ்மணா ? ராக்ஷசர்களுக்கு நம் பேரில் இருந்து 
வந்த பகையைப் பேதை சீதையின் மேல் காட்டி 
இதற்குள் அவளைக் கொன்று தின்று விட்டே யிருப் 
பார்கள் ! அவளைத் தனியாய் எப்படி நீ விட்டு விட்டு 
வந்தாய் ? மாரீசன் போட்ட சத்தத்தைக் கேட்டு 
ஏமாந்து போனீர்களே ! நான் இப்போது என்ன 
செய்வேன் ? சீதையை நான் காணப் போவதில்லை . 
அரக்கனுடைய சதி வெற்றி யடைந்து விட்டது . 
நான் சாவது நிச்சயம் . உன்னை நம்பி சீதையைப் 
பார்த்துக் கொள் என்று அவளை உன்னிடம் ஒப்பு 
வித்து வந்தேன் , நீ ஏன் அவளை விட்டு விட்டு வந்து 
விட்டாய் ? இப்படிச் செய்யலாமா ? ” என்று பசியாலும் 
தாகத்தாலும் துக்கத்தாலும் கோபத்தாலும் வாட்டப் 
பட்ட ராமன் பலவாறு கதறினான் . கோபம் மேலிட்ட 
அண்ணனைப் பார்த்து லக்ஷ்மணன் கண்களில் நீர் 
பெருகப் பேசலானான் : 

அண்ணா ! நான் என்னசெய்வேன் ? ‘ ஹா சீதா | 
ஹா லக்ஷ்மணா ! என்ற கூக்குரலைக் 

கேட்டதும் 
சீதைக்குப் பெரும் பயம் பிடித்துக் கொண்டு விட்டது ! 
அவள் துடிதுடித்து நடுங்கி , போ ! போ ! ஓடு ! ஓடு ! 
ஏன் நிற்கிறாய் ? என்று என்னை விடாமல் தொந்தரவு 
செய்து நான் என்ன சொல்லியும் கேட்காமல் என்னைத் 
துரத்தினாள் . சீதையே ! பயப்பட வேண்டாம் . 
ராமனை இந்த உலகத்தில் எந்த ராக்ஷசனும் , எந்தப் 
பகைவனும் எதிர்த்து வெற்றி பெற முடியாது . இது 
ராமன் குரல் அல்ல . இது மோசம் , மூன்று உலகத் 
திலும் ராமனைக் கொல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் 


24 


370 


சக்கரவர்த்தித் திருமகன் 


என்று 


யாரும் இல்லை . யுத்தத்தில் அவன் இம்மாதிரி தீன 
சுவரத்துடன் ஒரு நாளும் மானத்தை விட்டுக் கதற 
மாட்டான் , இதை ஒரு கணமும் நம்ப வேண்டாம் 
என்று நான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் , ஓ 
பகைவனே ! வேஷம் போட்டு எங்கள் கூட வந்து 
மோசம் செய்தாயே ! ராமன் இறந்ததும் என்னை அடை 
யலாம் என்றல்லவா காட்டுக்கு எங்களுடன் நீ 
வந்தாய் ! நீ ஒரு நாளும் என்னை அடைய மாட்டாய் , 
மோசக்காரனே ! மகா பாபி ! பரதனும் நீயும் செய்த 
தியா இது ? இவ்வாறு சொல்லி , பொறுக்கமுடியாத 
தோஷத்தை என்மேல் சாட்டி , நீ போனால் ஆயிற்று. 
இல்லா விட்டால் உயிரை இப்போதே விடுவேன் 

கதறினாள் . உன்மத்த மடைந்தவளாகித் 
தாங்க முடியாத பேச்சுக்களைப் பேசி என்னைத் துன் 
புறுத்தித் துரத்தியபடியால் வேறு வழியில்லாமல் வந் 
தேன் , அண்ணா ! " என்றான் . 

“ நீ சொல்லும் சமாதானத்தை நான் ஒப்புக் 
கொள்ள முடியாது " என்றான் ராமன் . “ அவள் என்ன 
சொன்ன போதிலும் அஞ்ஞானத்தால் உண்டான 
பேச்சு என்று நீ பொறுத்துக் கொண்டிருந்திருக்க 
வேண்டும் அல்லவா ? அவளைத் தனியாக விட்டு நீ 
எப்படி வரலாம் ? பெண்ணாய்ப் பிறந்தவள் பயத்தினால் 
ஏதேதோ சொல்லுவாள் . அதை நீ பொருட்படுத்தி 
யிருக்கக் கூடாது . 

நீ செய்தது பெருந் தவறு . 
சீதையை நான் மறுபடி காணப் போவதில்லை " 

சொல்லி லக்ஷ்மணன் மேல் கோபித்துக் 
கொண்டு துக்கத்தில் மூழ்கினான் . 

இருவரும் வெகு வேகமாக ஆசிரமத்தை நோக் 
கிச் சென்றார்கள் . 


என்று 


துக்க சாகரம் 


371 


போகும்போது பல அசுபக் குறிகள் தோன்றின . 
அவை ஒன்றன் பின் ஒன்றாதத் தோன்றிய போதெல் 
லாம் , ராமன் “ சீதையின் க்ஷேமம் சந்தேகம் , சந் 
தேகம் " என்று 

லக்ஷ்மணனுக்குச் சொல்லிக் 
கொண்டே சென்றான் . 

ஆசிரமத்தை யடைந்தும் , அது சீதையின்றிச் 
சூன்யமாகக் கிடப்பதைக் கண்டார்கள் . ராமனுடைய 
இதயம் உடைந்து போயிற்று . 

மான் தோலும் , தர்ப்பையும் , புல் - பாயும் யாவும் 
சிதறிக் கிடந்தன . குடிசை பாழாய்க் கிடப்பதைப் 
பார்த்து ராமன் விம்மி விம்மி அழுதான் . இங்குமங்கும் 
குடிசையைச் சேர்ந்த வனத்தில் ஓடி யோடித் தேடிப் 
பார்த்தான் . மரங்களிலெல்லாம் இலைகளும் புஷ்பங் 
களும் வாடியிருந்தன.சீதையை எங்கும் காணவில்லை . 
“ ஐயோ ! கொன்று 

தின்று விட்டார்களோ , 
எங்கே தூக்கிக் கொண்டு போனார்களோ ! எவ்வளவு 
பயந்து போயிருப்பாள் ! சகிக்க முடியவில்லையே ! ஒரு 
வேளை ஆற்றுக்குப் போயிருக்கிறாளோ , ஜலம்கொண்டு 
வரப் போயிருக்கிறாளோ , பார்ப்போம் ! " என்று பைத் 
தியம் பிடித்தவனைப் போல் கண்கள் சிவந்து இங்கு 
மங்கும் அலைந்தான் . ஒளிந்து கொண்டு வேடிக்கை 
செய்கிறாளோ என்று மரம் மரமாகத் தேடிப்பார்த்தான் . 

ராமனுடைய துயரம் வர வரக் கடல் போல் பொங் 
கிற்று . உன்மத்த நிலை அடைந்து விட்டான் . ஒவ் 
வொரு மரமாகச் சென்று அவற்றைக் கூவி யழைத் 
துப் பிரலாபிக்க ஆரம்பித்தான் . 

அசோக மரமே ! உனக்கு நன்றாகத் தெரியும் , 
சீதை எங்கே என்று சொல்லுவாய் . என் சோகத்தைத் 
தீர்க்க மாட்டாயா ? " 


372 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ ஓ , பனைமரமே ! அவள் எங்கே இருக்கிறாள் ? 
உனக்குக் கட்டாயம் தெரியும் . சொல்வாயே ! " 

இவ்வாறு செடி , கொடி , மரம் ஒவ்வொன்றையும் 
கேட்டுக் கொண்டே பைத்தியம் பிடித்தவனாக வன 
மெல்லாம் திரிந்தான் . 

வனத்தில் கண்ட மிருகங்களை யெல்லாம் இம் 
மாதிரியே கேட்டுக் கொண்டு அலைந்தான் . 

“ ஏ , புலியே ! அந்த யானையும் மானும் எனக்கு 
உண்மை சொல்லப் பயப்படுகின்றன . உனக்குத் 
தான் பயம் என்பது இல்லையே , நீயாவது சொல் , 
உனக்குக் கட்டாயம் தெரியும் . 

இப்படி யெல்லாம் சொல்லிச் சொல்லி அழுதான் . 

“ ஒளிந்து கொண்டிருக்கிறாய் . அதோ பார்த்து 
விட்டேன் . போதும் 

உன் விளையாட்டு . இனி 
நிறுத்து . என்னால் பொறுக்க முடிய வில்லை " என்று 
சொல்லி அழுதான் . 

இவ்வாறு பிதற்றிக் கொண்டும் , அழுது கொண் 
டும் சுற்றிலுமுள்ள காடெல்லாம் தேடிச் சென்றான் . 
எங்கும் காணாமல் துக்கம் மேலிட்டு , “ ஹா லக்ஷ்மணா , 
ஹா சீதே ! என்று கதறித் தரையில் விழுந்தான் . 

“ லக்ஷ்மணா! எங்குமில்லை சீதை ! அவளை அரக்கர் 
கள் பிடித்து அங்கம் அங்கமாகப் பிய்த்துத் தின்று 
விட்டார்கள் . நான் இனி என்ன செய்வேன் ? உயிர் 
தங்காது . தந்தை தசரத மகாராஜாவைப் போய்ச் சேரு 
வேன் . ஐயோ ! அங்கும் , மகனே , நான் இட்ட ஆணை 
யைத் தீர்க்காமல் ஏன் முன்னால் வந்து விட்டாய் ? 
என்று தந்தை கோபிப்பார் . நான் கெட்டேன் ! " 
என்று சேற்றில் அகப்பட்ட யானையைப் போல் 
வீரிட்டு அழுதான் . 


துக்க சாகரம் 


373 


இவ்வாறு ராமன் துயரப்பட்டு , நிலையிழந்து உன் 
மத்தனைப் போல் கஷ்டப் படுவதைக் கண்டு சகிக்க 
முடியாமல் லக்ஷ்மணன் சொன்னான் : 

“ அண்ணா, இப்படி அழுவது தகாது . இருவரும் 
சேர்ந்து காடு முழுவதும் தேடிப் பார்ப்போம் . உனக் 
குத் தெரியுமே , சீதை குகைகளிலும் வனங்களிலும் 
சஞ்சரிப்பதில் மிகப் பிரிய முடையவள் . 

ஆற்றில் 
குளிப்பதிலும் விளையாடுவதிலும் புஷ்பங்கள் பறிப் 
பதிலும் மிகவும் ஆசை கொண்டு எங்கேயோ விளை 
யாடிக் கொண்டிருக்கிறாள் . பார்ப்போம் , நம்மைச் 
சோதிக்கவே இப்படி அவள் விளையாட்டாகச் செய் 
கிறாள் . வா , இருவரும் தேடுவோம் . பிரலாபிக்காதே ! " 

இருவரும் காடு , மலை , ஆறு , தடாகம் ஒரு இடம் 
விடாமல் தேடினார்கள் . 


எங்கும் காணவில்லை , லக்ஷ்மணா! நான் என்ன 
செய்வேன் ? என்றான் ராமன் . 

“ புலம்பாதே. அண்ணா ! மகாவிஷ்ணு பலிச்சக்கர 
வர்த்தியை அடக்கி மூன்று உலகத்தையும் அடைந்தது 
போல் நீ சீதையை அடைவாய் . நிச்சயம் , தைரியம் 
இழக்காதே ! " என்றான் லக்ஷ்மணன் . 

இல்லை , தம்பி ! தேடிப் பார்த்தாயிற்று . சீதை 
எங்குமில்லை . அவளை இழந்தேன் . என் உயிர் இனி 
எனக்கு வேண்டியதில்லை " என்றான் ராமன் . 

ஒரு முகூர்த்த நேரம் நினைவிழந்து கிடந்தான் . 
பிறகு நினைவு வந்ததும் ஐயோ என்று துயரம் தாங் 
காமல் உரத்த குரலில் அழ ஆரம்பித்தான் . லஷ் 
மணன் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் கேட்க 
வில்லை . 


374 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ லக்ஷ்மணா! என்னால் 

இனி 

என்றைக்கும் 
அயோத்தி போக முடியாது . சீதையை அழைத்துக் 
கொண்டு வனம் சென்றவன் அவளைப் பாதுகாக்க 
வகையில்லாதவன் , அவளை அரக்கர்களுக்குத் தின்னும் 
படி கொடுத்து விட்டுத் தனியாகத் திரும்பி வந்தான் 
என்று உலக மெல்லாம் என்னை இகழும் . ஜனகருக்கு 
நான் என்ன சொல்லிச் சமாதானப் படுத்துவேன் ? 
நீ போய் நம் தாய்மார்களைக் கவனித்துக் கொள் . 
பரதனை ஆலிங்கனம் செய்து எனக்காக அவனுக்குச் 
சொல்லி விடு . நீயே அரசன் ; தேசத்தை நீயே 
அரசனாக இருந்து ஆள்வாய் . ராமன் உனக்கு 
ஆக்ஞை யிட்டு விட்டான் என்று சொல்லிவிடு " 


என்றான் . 


லக்ஷ்மணன் எவ்வளவு தேறுதல் செய்ய முயற் 
சித்தும் பயன்படவில்லை . 

சீதையை ராக்ஷசர்கள் 
தூக்கிச் சென்று உடலைப் பிய்த்துப் பிய்த்துத் தின்று 
விட்டார்கள் என்று தீர்மானித்துவிட்டான் . நரமாமிசம் 
தின்னும் அரக்கர்களிடம் அவள் படும் இம்சையைக் 
கற்பனை செய்து , அதை விரித்துச் சொல்லிச் சொல்லி 
அழுதுகொண்டே யிருந்தான் . 

“ நான் பெரும் பாபங்களைச் செய்தவனாக இருக்க 
வேண்டும் . இல்லாவிடில் எனக்கு இவ்வளவு கஷ்டங் 
கள் நேர்ந்திருக்குமா ? என்னுடன் வந்த சீதை அரக் 
கர்களுக்கு உணவாகப் போனதை நான் சகிக்க 
வேண்டியதாயிற்றே ! என்னைப் போன்ற பாபி உலகத் 
திலே வேறு ஒருவனுமில்லை " என்றான் . 

“ அண்ணா, இப்படி நீ மன நிலையை இழந்து 
விடலாமா ? தைரியத்தை இழந்தவர்கள் ஒரு முயற் 
சியையும் எடுக்க முடியாது . 

துக்கத்தை அடக்கி 


துக்க சாகரம் 

375 
யாண்டு மனத்தை ஸ்திரப்படுத்திக் கொள் . விதியை 
முயற்சியால் வெல்லவேண்டும் . அப்படி வெற்றி பெறு 
வதற்கு மனத்தினின்று அதைரியத்தை விலக்கித் 
தைரியம் உண்டாக்கிக் கொள்ளவேண்டும் . இவ்வாறு 
தான் உலகத்தில் தைரியசாலிகள் காரியசித்தி யடை 
கிறார்கள் . வனம் முழுதும் தேடிப் பார்ப்போம் . சோகத் 
தில் மூழ்கிப்போகாதே ! தைரியசாலிகளுடைய வழியைப் 
பின்பற்றுவோம் " என்று லக்ஷ்மணன் பலவாறு சொல் 
லிப் பார்த்தான் . ஆனால் ராமனுடைய அளவு கடந்த 
துயரத்தில் அது பயனில்லாமல் போயிற்று . 

ராமன் தன்னை ஒரு மனிதனாகத்தான் கருதினான் . 
தன்னை விஷ்ணுவாக அறியவில்லை என்பதற்கு இந்தக் 
கட்டம் சந்தேகமற்ற அத்தாட்சியாகும் . சில இடங் 
களில் நிகழ்ச்சிகளும் பேச்சுகளும் வேறு அபிப்பிராயத் 
துக்கு இடம் தந்தாலும் இந்தக் கட்டத்தில் வால்மீகி 
ராமனை மனிதனாகத்தான் வர்ணித்திருக்கிறார் . உயி 
ரைக் காட்டிலும் பிரியமான மனைவி 

மனைவி அரக்கர்கள் 
நிறைந்த வனத்தில் காணாமற் போனால் , மேம்பட்ட 
குணமுள்ள ஒரு புருஷன் எவ்விதம் நடந்து கொள்ளு 
வானோ அந்த விதத்திலேதான் ராமனுடைய மன 
நிலையும் நடத்தையும் இருக்கக் காண்கிறோம் . தம்பி 
ஆறுதல் கூறியும் பயன் ஏற்படாத நிலையில் ராமன் 
இருப்பதைக் காண்கிறோம் . 

ராமாவதாரத்தில் சாதாரண தருமம் விளக்கப் 
படுகிறது . தருமத்தோடு வளர்ந்த காதல் எவ்வா 
றிருக்க வேண்டும் என்பதைப் பார்க்கிறோம் . மனைவி 
யின் காதலுக்குப் புருஷனுடைய காதல் குறைவாக 
இருக்கலாகாது என்பதை இந்தக் கட்டத்தில் நன்றா 
கப் பார்க்கலாம் . 


376 


சக்கரவர்த்தித் திருமகன் 


இந்த நிகழ்ச்சிகளை ஆத்மீக முறையிலும் எடுத் 
துக் கொண்டு ஓரளவு பயன்படுத்திக் கொள்ளலாம் . 
ஒரு ஆன்மா வழி தப்பிப் போனால் பகவானுடைய 
திருவுள்ளம் எந்த அளவில் துன்பப்படுகிறது என் 
பதை , சீதா வியோகத்தில் சித்திரிக்கப்பட்டிருக்கிறது 
என்றும் வைத்துக் கொள்ளலாம் . 

பகவானுக்கு நஷ்டமேது , துன்பமேது . என்று 
கேட்கலாம் . சர்வம் பகவத் லீலை , எல்லாம் பகவா 
னுடைய திருவிளையாடல் என்று உணர்ந்து விட்டோ 
மானால் ஒரு விமரிசனமும் அதற்கு மேல் வேண்டிய 
தில்லை . பாவம் , புண்ணியம் , பக்தி இவை யெல்லாம் 
அந்த லீலையில் ஒரு பாகம் . ஆண்டவனுக்கு நாம் 
ஒவ்வொருவரும் காதல் மனைவியைப் போலாவோம் . 
நாம் எந்தக் காரணத்தினாலுமே வழி தப்பிப் போனால் 
ஆண்டவனுக்குக் காதல் மனைவியை இழந்த துக்கம் 
உண்டாகும் . அந்தத் துக்கம் அவன் விளையாட்டில் 


ஒரு பாகம் . 


53. மற்றொரு தகப்பன் 
இரு சகோதரர்களும் மலையிலும் வனத்திலும் 
ஆற்றங் கரையிலும் தேடித் தேடி சீதா! சீதா ! என்று 
கூக்குரலிட்டுப் பார்த்து ஒன்றும் பயன்படவில்லை . ஒரு 
துப்பும் கிடைக்க வில்லை . இன்னது செய்வது என்று 
ஒன்றும் தோன்றாமல் துக்கத்தின் வேகத்தால் கோதா 
வரியையும் தேவதைகளையும் பஞ்ச பூதங்களையும் ராமன் 
கூவிக் கூவிக் கதறினான் . ஆறுகளுக்கும் தேவதை 
களுக்கும் பஞ்ச பூதங்களுக்குமே ராக்ஷசேந்திரனிடம் 
உள்ள பயத்தால் எந்த மலையும் ஆறும் வாயுவுங்கூடப் 
பதில் தரவில்லை என்கிறார் கவி முனிவர் . 


மற்றொரு தகப்பன் 

377 
ஒரு மான் கூட்டம் மட்டும் சைகையால் தெற்கு 
முகம் நோக்கிப் போய்த் தேடுங்கள் என்று குறிப்பிட்ட 
தாக அறிந்து ராம லக்ஷ்மணர்கள் தெற்கு நோக்கிச் 
சென்றார்கள் . அங்கே வழியில் ஓரிடத்தில் புஷ்பங்கள் 
தரையில் சிதறிக் கிடந்திருப்பதைக் கண்டார்கள் . 

அதைக் கண்டதும் “ இதோ நான் கொடுத்த 
புஷ்பம் ! சீதையின் தலையிலிருந்து உதிர்ந்த புஷ் 
பமே " என்று ராமன் துப்பு அறிந்து உற்சாகமும் 
கூடவே துயரமும் அடைந்தான் . சீதைக்கு என்ன 
நேர்ந்து விட்டதோ என்கிற பயம் முன்னைவிட அதிக 
மாய் விட்டது . கதறிக் கதறி அழுதான் . 

புஷ்பங்கள் கிடந்த இடத்தைச் சுற்றிக் காட்டில் 
தேடிப் பார்த்தார்கள் . பூமியில் ராக்ஷசேந்திரனுடைய 
பெருங் காலடிச் சுவடுகளும் சீதையின் காலடி பதிந்த 
குறிப்புகளும் கண்டார்கள் . சீதையின் ஆபரணங்களி 
லிருந்து சிந்திக் கிடந்த தங்க மணிகளையும் கண்டார் 
கள் . அவற்றைப் பார்த்து ராமன் , “ பார்த்தாயா , 
அவளைப் பிடித்துத் தின்பதற்காக அரக்கன் துரத்தித் 
துரத்தி ஹிம்சித்திருக்கிறான் ! என்று சொல்லிப் பிரலா 
பிக்கலானான் . 


ஆபரணங் 


பிறகு உடைந்து கிடந்த தேரின் பல பாகங்களைக் 
கண்டார்கள் . ரத்தம் சிந்தியிருப்பதையும் கண்டார்கள் 
- ராக்ஷசேந்திரனுடைய தலைப்பாகையும் 
களும் தரையில் சிதறிக் கிடப்பதைப் பார்த்தார்கள் . 

இது என்ன ? என்று திகைத்து யோசிக்கலா 
னார்கள் . ஒடிந்த பெரிய வில்லையும் , கிழிந்து போய்க் 
- கிடந்த தேர்க் கொடிகளையும் கவசத்தையும் கண்டார் 
-கள் . பிறகு சாரதியும் ரதத்தை யிழுத்த பூதக் கழுதை 


378 

சக்கரவர்த்தித் திருமகன் 
களும் செத்துக் கிடப்பதைக் கண்டார்கள் . பெரிய 
தொரு யுத்தம் அந்த இடத்தில் நடந்திருப்பதாகப் பல 
சின்னங்களைப் பார்த்தார்கள் . 

சீதையின் உடலைத் தின்பதற்காக இரு அரக்கர் 
கள் தங்களுக்குள் பெருஞ் சண்டை யிட்டிருக்கிறார்கள் " 
என்றான் ராமன் . 

இப்படி நானாவிதமாக ஊகித்துக் கொண்டு , “ தரு 
மம் சீதையைக் காப்பாற்ற வில்லையே ! எந்த தெய்வ 
மும் அவள் துணைக்கு வந்து நிற்கவில்லையே ! இந்த 
உலகத்தை அழித்து விடுவதே சரி . நான் கற்ற அஸ் 
திரங்கள் பயன் படாமல் போகுமா , பார்க்கலாம் ! " என் 
றான் ராமன் . தன் மன நிலையை முற்றிலும் இழந்து 
இவ்வாறு பேசினான் . 

ராமனுடைய மனக் குழப்பத்தையும் ஆற்றாமையை 
யும் கண்டு தம்பி லக்ஷ்மணன் தைரியம் சொல்லிக் 
கொண்டே வந்தான் . “ பெருந் துயரம் ஏற்பட்டால் 
எல்லாருக்குமே மனம் கலங்கி சுவாதீனமற்றுப் போய் 
விடுகிறது . சகஜமாக உனக்குள்ள குணங்களை ஏன் 
விட்டு விட்டாய் ? உலகத்தை யெல்லாம் வெறுக்கவோ 
கோபிக்கவோ காரண மில்லை . ஒருவன் செய்த துஷ் . 
டச் செயலை வைத்து நாம் உலகத்தை யெல்லாம் பழிக் 
கலாமா ? முந்தி யெல்லாம் , அண்ணா, என்னை நீ சாந் 
தப் படுத்திச் சரியான மார்க்கத்தில் நிறுத்திக் காப் 
பாற்றி வந்திருக்கிறாயே ! உன் மனம் பெரும் துயரத் 
தால் கலங்கிப் போயிருக்கிறபடியால் , சிறியவனாகிய 
நான் உனக்குத் தைரியம் சொல்ல வேண்டியதா யிருக் 
கிறது . உன்னுடைய இயற்கை தைரியத்தை நான் 
தட்டி எழுப்புகிறேன் . உலகத்தை வெறுப்பது 
நியாயமல்ல . நம்முடைய பகைவன் யார் என்பதைக் 


மற்றொரு தகப்பன் 

379 
கண்டுபிடித்துப் பிறகு செய்ய 

வேண்டியதைச் 
செய்வோம் . 

இவ்வாறு லக்ஷ்மணன் ஆறுதலும் தைரியமும் 
தரக்கூடிய மொழிகளைப் பிரியமாகச் சொல்லிக் 
கொண்டே சென்றான் . கொஞ்ச தூரம் சென்றதும் 
தரையில் அசையாமல் குற்றுயிராய்க் கிடந்த ஜடாயு 
வைக் கண்டார்கள் . சிறகுகள் வெட்டப்பட்டு உயிர் 
போகும் நிலையில் தரையில் கிடந்த பறவையைத் தூரத் 
திலிருந்து பார்த்த ராமன் யார் என்று தெரிந்து 
கொள்ளவில்லை . அது ஒரு அரக்கன் , மாய வேஷம் 
போட்டுக் கொண்டு தங்களை ஏமாற்றுவதற்காகவே 
அப்படித் தரையில் கிடப்பதாக எண்ணினான் . மாரீசன் 
செய்த மோசம் ராமன் மனத்தை இவ்வாறு எண்ணச் 
செய்தது . மகா கோபாவேசமாக “ அதோ , அரக்கன் ! 
சீதையைத் தின்றுவிட்டுப் படுத்திருக்கிறான் ” என்று 
சொல்லி வில்லும் அம்புமாகப் பறவை யிருந்த இடம் 
பாய்ந்தான் . 

அப்போது ஜடாயு தீனமான சுவரத்தில் , " அப்பா , 
ராமனே ! என்னை நீ கொல்ல வேண்டாம் , என் உயிர் 
இன்னும் ஒரு கணம்தான் இருக்கும் . நீ இந்த வனத் 
தில் தேடித் தேடி அலைகிற உன் தேவியானவள் ராவ 
ணனால் தூக்கிப் போகப் பட்டாள் . அத்துடன் என் 
உயிரையும் தூக்கிச் சென்று விட்டான் . சீதா தேவி 
யைத் தன் மாய ரதத்தில் தூக்கிச் செல்வதைப் பார்த்து 
நான் தடுத்து அவனுடன் போர் செய்தேன் . அவன் 
வில்லையும் ரதத்தையும் உடைத்துப் பொடியாக்கி 
னேன் . 

அவனுடைய சாரதியையும் வதம் செய்தேன் . 
தரையில் கிடப்ப தெல்லாவற்றையும் பார் , அந்த யுத் 
தத்தின் சின்னங்கள் . முடிவில் ராக்ஷசன் நான் 


380 

சக்கரவர்த்தித் திருமகன் 
களைப்பா யிருந்த சமயம் பார்த்து என் சிறகுகளைக் 
கத்தியால் வெட்டி என்னை வீழ்த்திவிட்டான் . சீதை 
யைத் தூக்கிக் கொண்டு ஆகாய மார்க்கமாய்ச் சென்று 
விட்டான் . சிறகுகளை யிழந்து தரையில் கிடந்த என் 
னால் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை . 
உயிரை 

இவ்வளவு நேரம் வைத்துக் கொண்டு 
உனக்கு விஷயம் சொன்னேன் " என்றான் . 


* 


ஜடாயுவின் சொல்லைக் கேட்டதும் ராமன் கண் 
களினின்றும் ஆறுபோல் கண்ணீர் பெருகிற்று . 
வில்லை வீசி 

வீசி எறிந்துவிட்டு , பறவையைக் கட்டி 
அணைத்துக் கொண்டான் . ராஜகுமாரர்களுடைய துக் 
கம் எல்லை கடந்து போயிற்று . கோ வென்று அழுது 
கொண்டு பூமியில் புரண்டார்கள் . 

லக்ஷ்மணா ! என்னைப் போன்ற துர்ப்பாக்கிய 
சாலி எவனுமில்லை . நாட்டை இழந்து காட்டுக்கு 
வந்து இங்கே சீதையையும் இழந்தேன் . தசரதனுக் 
குப் பதில் நமக்குத் தந்தையாக இருந்த இந்த ஜடா 
யுவையும் நான் கொன்றேன் . எனக்காகத் தன் 
உயிரை விட்டான் . சீதையை இழந்த துக்கத்தைவிட 
இது அதிகத் துக்கமா யிருக்கிறது . நான் நெருப்பில் 
விழுந்தாலும் என்னுடைய துர்ப்பாக்கியம் அந்த 
நெருப்பையும் அணைத்து விடும் . கடலில் விழுந்தே 
னானால் கடலில் உள்ள நீரும் என்னுடைய துர்ப்பாக்கி 
யத்தால் வற்றிப் போகும் . நான் பெரும் பாவி . 
லக்ஷ்மணா! ஒரு நாள் உன்னையும் நான் இழந்து விடு 
வேனோ ? " என்று ராமன் அழுது புரண்டான் . 

ஜடாயுவைக் கட்டி யணைத்துக் கொண்டு “ என் 
அப்பனே , என் சீதையை நீ கண்டாயா ? " என்றான் . 


மற்றொரு தகப்பன் 

381 ) 
ஜடாயு பேச்சிழந்து தரையில் உணர்வற்று விழுந் 


தான் . 


மரணத் தறுவாயிலிருந்த கழுகரசன் சரியாகப் 
பேசச் சக்தியின்றி மறுபடியும் தீனஸ்வரத்தில் , “ பயப் 
படாதே . ராமா ! சீதையை நீ மீண்டும் அடைவாய் . 
அவளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது . இழந்த செல் 
வத்தை மறுபடியும் பெற்றுப் பெருமகிழ்ச்சியை அடை 
வாய் ! " என்று சொல்லிவிட்டு வாயில் ரத்தமும் மாமி 
சமும் கக்கி உயிர் நீத்தான் . 

மோகத்தாலும் மயக்கத்தாலும் தாம் செய்ய 
வேண்டியதைச் சமயத்தில் செய்யாமலும் செய்யக் 
கூடாததைச் செய்தும் சீதையை இழந்தார்கள் . 

அயோத்தியில் தந்தை இறந்தான் . அவனுக்கு 
உத்தரகிரியைகள் பரதனும் சத்ருக்னனும் செய்தார் 
கள் . ராமனும் லக்ஷ்மணனும் அந்த ஆறுதலைக்கூட 
அடைய சந்தர்ப்பம் இல்லாமல் வனத்திலிருந்தார்கள் . 

தாங்கள் அஜாக்கிரதையாக இருந்ததால் சீதைக்கு 
உண்டான அபாயத்தினின்று அவளைத் தப்புவிக்க, 
ஆயுதபாணியா யிருந்த அரக்கனோடு சிறகுகளும் 
காலும் மூக்கும் தவிர வேறு ஆயுதமின்றி ஜடாயு கடும் 
போர் செய்து தன் உயிரைத் தத்தம் செய்து விட்ட 
தைக் கண்டார்கள் . இந்த ஜடாயு தங்கள் தந்தைக்குச் 
சமானம் என்று பாவித்து அந்தப் பறவைக்கு உத்தர 
கிரியை தகப்பனாருக்குச் செய்வது போல் ராஜகுமாரர் 
கள் இருவரும் செய்து ஓரளவு ஆறுதல் அடைந்தார் 
கள் . இறந்த வீரனுக்கு வேறு என்ன அவர்கள் 
செய்ய முடியும் ? 

பாகவத பக்தர்கள் ஜடாயுவை மிகப் பெரிய பக்த 
சிரேஷ்டனாக 

வணங்குகிறார்கள் . அந்த ஏழைப் 


382 


சக்கரவர்த்தித் திருமகன் 


பறவை ராக்ஷசேந்திரனுடன் சண்டையிட்டுக் கஷ்டப் 
படும்போது பார்த்துக் கொண்டிருந்த சீதையின் உள் 
ளத்தில் , எவ்வாறு அன்பும் நன்றியும் துக்கமும் 
பொங்கியிருக்கும் என்பதை நம் கற்பனா சக்தியைக் 
கொண்டு உணரவேண்டும் . உணர்ந்தால் பிராட்டி 
யின் அருளால் தூய்மையும் பக்தியும் அடைவோம் . 
பக்தர்கள் ஜடாயுவை ஓர் ஆழ்வாராகக் கருதிப் பக்தி 
செய்வதில் என்ன வியப்பு ? பின்னால் , ராமன் இல் 

லங் 
கையில் யுத்தம் செய்து வெற்றி அடையப் போகிறான் . 
ஆனால் , அதை சீதை நேரில் காணுவதில்லை ; அசோக 
வனத்தில் சிறைபட்டுக் கிடக்கிறாள் . போர்க்கள 
நிகழ்ச்சியையும் புருஷனுடைய புகழையும் பிறர் சொல் 
-லித்தான் அறிந்து திருப்தி அடையப் போகிறாள் . 
ஆனால் ஜடாயுவின் பக்தியையும் வீரத்தையும் தண்ட 
காரண்யத்தில் பிராட்டி தன் கண்ணாலேயே பார்த் 
தாள் . வில்லும் வாளும் கொண்ட அரக்கனை ஆயுத 
மொன்றும் இல்லாமல் எதிர்த்து , அவன் கர்வத்தை 
அடக்கி , முடிவில் தன் உயிரைத் தத்தம் செய்த வீரன் 
ஜடாயு . இலங்கையில் நடந்த யுத்தத்தைக் காட்டிலும் 
ராவண - ஜடாயு யுத்தமே மேலானது என்றுகூடச் 
சொல்லலாம் . இதனாலே தான் பக்தர்கள் பரதனை 
ஆழ்வான் என்று துதிப்பதுபோல் , ஜடாயுவையும் ஆழ் 
வான் என்று பெயர் சூட்டிக் கொண்டாடுகிறார்கள் . 


“ லக்ஷ்மணா ! உலர்ந்த கட்டைகளைத் 

கட்டைகளைத் திரட்டி 
அடுக்குவாய் , நான் நெருப்புக் கடைகிறேன் . நமக் 
காக உயிர்விட்ட கழுகரசனுக்கு , தசரதனுக்குச் செய் 
யத் தப்பிப்போன கிரியைகளைச் செய்வோம் 
என்றான் . 


மற்றொரு தகப்பன் 

383 
“ வேள்வித் தீயில் ஆகுதிவிட்டு யாகம் செய்த 
சீலர்களுக்கு எந்தப் பதவி உரியதோ , தவம் செய்யும் 
வானப் பிரஸ்தர்களுக்கு எந்தக் கதி உரியதோ , பூமி 
தானம் செய்யும் புண்ணியவான்களுக்கு எந்தப் புண் 
ணிய லோகம் உரியதோ, யுத்தத்தில் பின் வாங்காத 
வீரனுக்கு எந்த உலகம் உரியதோ, அவை யெல்லாம் 
உனதாகுக , கழுகரசனே ! " என்று சொல்லி ராஜ 
குமாரர்கள் நீர்க் கடனும் செலுத்தினார்கள் . அதன் 
மேல் ராமன் மனத் தளர்ச்சி நீங்கித் தைரியம் 
அடைந்தான் . 


* 


பாரத மக்களுக்கு , கோடிக்கணக்கான ஆண் 
பெண் குழந்தைகளுக்கு , ராமாயணம் வெறும் கதை 
யல்ல . வாழ்க்கை நிகழ்ச்சிகளைவிட உண்மை . சூரிய 
னுடைய வெயிலினால் செடியும் கொடியும் எப்படி 
உண்மையில் வளர்கின்றனவோ , அப்படியே இந்த 
ராம சரித்திரத்தில் காணும் நிகழ்ச்சிகளை உட்கொண்டு 

தேசத்துக் கோடிக்கணக்கான மக்கள் 
வளர்ந்து பண்பட்டு வாழ்க்கை நடத்தும் சக்தியை 
அடைந்து வருகிறார்கள் . எந்த அபலையாவது அபா 
யத்திலோ கஷ்டத்திலோ வருந்துவதைப் பார்த்தோ 
மானால் ஜடாயுவை நினைத்து நாம் மனோபலம் 
அடைந்து செய்ய வேண்டியதைச் செய்வோமாக ! 


பாரத 


* 


அவதார புருஷனான ராமன் துக்கம் வந்தபோது 
மனம் தளர்ந்து , புலம்புவது , உலகத்தில் மற்றொரு 
குலத்தார் பூஜிக்கும் அவதார புருஷனான ஏசுநாத 
ரைப் பற்றி கிறிஸ்து புராணத்தில் சொல்லி யிருப்ப 
தோடு ஒப்பிட்டுக் கவனிக்கத் தக்கது . சிலுவையில் 


384 | 


சக்கரவர்த்தித் திருமகன் 


வாயில் 


தூக்கி ஆணிகள் அடித்து மாட்டப்பட்டு வெகு நேரம் 
அந்த நிலையில் தவித்து முடிவில் உயிர் போகும் தறு 

" ஏலோய் ! ஏலோய் ! லாமா சபக்தானி ! " 
[ இபராணி பாஷை , இதன் பொருள் : என் கடவுளே ; 
என் கடவுளே ! என்னை ஏன் கைவிட்டாய் ? " ) என்று 
ஏசு நாதர் உரத்த குரலில் புலம்பிக் கூவி உயிர் நீத்த 
தாக எழுதப்பட்டிருக்கிறது . அவதாரங்களில் இன்றி 
யமையாத ஒரு பொது இலக்கணத்தை நினைவில் 
வைத்துக் கொள்ள வேண்டும் . தான் தெய்வமே 
யானாலும் அவதார உடலினுடைய தருமத்தின்படி 
துக்கப்படுதலும் மற்றும் பலவும் நடக்கும் . 


54. இடது கண் துடித்தது ! 
எதிர்பாராத கஷ்டங்களும் விபத்துகளும் ஒன்றன் 
பின் ஒன்றாக வந்ததைக் கண்டு விதியின் போக்கை 
யாராலும் விலக்க முடியாது என்கிற உணர்ச்சி மனத் 
தைக் கவர்ந்து ராமலக்ஷ்மணர்கள் தங்களுக்குள்ள 
இயற்கை தைரியத்தை அவ்வப்போது இழந்தார்கள் . 
ஆனபோதிலும் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு 
சென்றார்கள் . 

காட்டில் போய்க் கொண்டிருந்த பொழுது எதிர் 
பாராதபடி ஒரு கோர உருவம் கொண்ட ராக்ஷசனு 
டைய கையில் இரு ராஜகுமாரர்களும் அகப்பட்டுக் 
கொண்டார்கள் . அந்த ராக்ஷசனுக்குத் தலையுமில்லை , 
கால்களுமில்லை . பெரிய வயிறும் , மிக நீண்ட இரண்டு 
கைகளுமே அவன் உருவம் . காட்டில் ஓர் இடத்தில் 
அசையாமலிருந்து கொண்டு இரண்டு கைகளையும் 
நீட்டி அவற்றுள் அகப்படும் புலி , கரடி முதலிய மிரு 


இடது கண் துடித்தது ! 

385 
கங்களை வயிற்றுக்குள் போட்டுக் கொண்டு தின்று 
விடுவான் . வயிற்றிலேயே அவனுக்கு ஒரு பெரிய 
வாய் . மார்பிலே ஒரு கண் , பார்த்தாலும் சகிக்க முடி 
யாத இந்தக் கோர உருவத்தோடு இருந்த அரக்கன் 
கையில் அகப்பட்ட இராஜகுமாரர்கள் கொஞ்ச நேரம் 
திகைத்தார்கள் . இன்னது செய்வது என்று தெரிய 
வில்லை . பிறகு ராமன் லக்ஷ்மணனுக்குச் சொன்னான் : 
நீ ஒரு கையை வெட்டித் தள்ளு , நான் ஒரு கையை 
வெட்டி விடுகிறேன் . 

அப்படியே செய்தார்கள் . அந்த அரக்கன் பெயர் , 
கபந்தன் . கைகள் வெட்டியவுடன் ஒன்றும் செய்ய 
முடியாமல் அரக்கன் பேச ஆரம்பித்தான் . " நான் 
செய்த துராக்கிரமத்தால் சாபம் பெற்று இந்த உருவத் 
தில் வாழ்ந்து வந்தேன் . நீங்கள் ராம லக்ஷ்மணர்கள் 
என்று எண்ணுகிறேன் . நீங்கள் வந்து என் கைகளை 
வெட்டி விட்டு என் உடலை தகனம் செய்தீர்களாகில் 
நான் என் சொந்த உருவம் பெறுவேன் . இதுவே 
எனக்கு இந்திரன் சொன்ன சாப விமோசனம் " 


என்றான் . 


ராஜகுமாரர்கள் கபந்தனை எரித்தார்கள் . எரிந்த 
தும் அவன் திவ்ய மங்கள ரூபத்துடன் நெருப்பிலி 
ருந்து வெளி வந்து சுவர்க்கம் செல்ல விமானம் ஏறி 
னான் . " நீங்கள் சீதையை அடைவீர்கள் . மிகவும் ரம் 
யமான பம்பா தீரத்துக்குச் சென்று அங்கே ரிச்யமூக 
மலையில் வசித்து வரும் சுக்கிரீவன் என்ற வானர 
ராஜாவின் உதவியைப் பெறவேண்டும் . அவன் 
தன் அண்ணனாகிய வாலியால் ராஜ்யத்திலிருந்து 
துரத்தப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் . 
அவனுடைய நட்பை நீங்கள் சம்பாதித்தாலொழிய 


25 


386 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உங்கள் காரியம் நிறைவேறாது " என்று சொல்லி 
மறைந்தான் . 


* 


பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் பம்பையை நோக் 
கிச் சென்றார்கள் . அந்த அழகிய பிரதேசத்தில் மதங்க 
ரிஷியின் சிஷ்யையான சபரி என்கிற விருத்த சந்நியா 
சியம்மையைக் கண்டு அவளுடைய உபசாரத்தைப் 
பெற்றார்கள் . சபரி யம்மை மகாஞானி. ராமன் ஈசுவ 
ராவதாரம் என்பதை அறிந்தவள் . அவன் வருவான் , 
அவனைக் கண்டு அவன் பாதத்தில் வணங்கி பரமபத 
மடையவேண்டும் என்றே காத்திருந்தாள் . ராமனுக் 
காகத் தான் தேடி வைத்திருந்த மிகுந்த ருசியான 
பழங்களை அவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தந்து உப 
சரித்தாள் . 

பிறகு சபரி அவ்விடத்திய மகிமைகளை யெல்லாம் 
ராமனுக்குக் காட்டியும் சொல்லியும் தீயெழுப்பி அதில் 
பிரவேசித்து உடலை நீத்து மேலுலகம் சென்றாள் . 

சபரியைக் கண்டு பம்பாசரஸில் ஸ்நானம் செய்த 
பின் ராம லக்ஷ்மணர்கள் தைரிய மடைந்தார்கள் . பிறகு 
செய்ய வேண்டியதை யோசித்தார்கள் . " லக்ஷ்மணா! 
என் உள்ளத்தில் வெற்றியடைவோம் 

என்கிற 
உணர்ச்சி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது . சுக்கிரீவ 
னைப் பார்க்கும் வழி தேடுவாய் " என்றான் ராமன் . 

பம்பை நோக்கிச் சென்றார்கள் . பம்பையாறும் 
தடாகமும் வனமும் வசந்த பருவத்துக்குரிய அழகோடு 
சோபித்தன . மிருகங்களும் , பறவைகளும் , மரங்களும் , 
கொடிகளும் தம்முடைய இயற்கை சௌந்தரியத்தைக் 
காட்டி ராமனுடைய துக்கத்தை முன்னைவிட அதிக 
மாக வளரச் செய்தன . எதைப் பார்த்தாலும் சீதை 


இடது கண் துடித்தது ! 

387 . 
இதை எவ்வளவு அனுபவித்திருப்பாள் என்கிற எண் 
ணமே அவன் உள்ளத்தை வாட்டிற்று . அவதார சங் 
கற்பத்தின்படி அனுபவிக்க வேண்டிய மானுட துய 
ரத்தை எவ்வளவு அடக்கியாளப் பார்த்தாலும் முடிய 
வில்லை . எப்போதுமே தைரியமும் ஸ்தைர்யமும் 
கொண்ட ராமனுடைய மனம் தளர்ந்து போய் கஷ்டப் 
படுவதைப் பார்த்து லக்ஷ்மணன் ஆறுதல் மொழிகள் 
சொல்லி வந்தான் . “ தேவர்களின் தாயாகிய அதிதி 
யின் கர்ப்பத்தில் மூடி வைத்தாலும் சீதையைக் கண்டு 
பிடிப்போம் . ராவணன் தப்பிப் போக மாட்டான் . நிச் 
சயம் , அவனை வதைத்து சீதையை மீட்போம் . இந்த 
மனத் தளர்ச்சி உனக்குத் தகாது . கவலையும் அதை 
ரியமும் உன்னை அண்டலாமா ? அவற்றைத் தூர 
விலக்கு . ஒரு பொருள் இருந்தால் அதை மறுபடி 
பெறுவதற்கு மனிதன் இடைவிடாத முயற்சியுடன் 
வேலை செய்ய வேண்டும் . நம்முடைய அன்பே நமக்கு 
விரோதியாகப் போகிறது . அன்பின் காரணம் மனம் 
சோகத்தில் சிக்கி யலைந்து தளர்ச்சி அடைந்து முயற்சி 
யைத் தடுக்கிறது . உனக்கு நான் சொல்ல வேண்டுமா ? 
உற்சாகமே மனிதனுக்கு முக்கிய சாதனம் . சோகமும் 
அதை உண்டாக்கும் அன்பையும் மறந்து உற்சா 
கத்தை மேற்கொண்டு முயற்சி செய்வோமாக . தைரியம் 
செய்துகொண்டு சோகத்தைத் தள்ளுவாய் , அண்ணா! " 

இவ்வாறெல்லாம் தம்பி அண்ணனுக்கு உப 
தேசம் செய்தான் . ஆதிசேஷன் மகா விஷ்ணுவுக்குக் 
காப்பு . அந்த ஆதிசேஷனைப் போல் இளைய பெரு 
மான் சக்கரவர்த்தித் திருமகனை உற்சாகப் படுத்தி 
மனத் தாழ்ச்சியை விலக்கினான் என்பது பெரியோர் 
களுடைய வியாக்கியானம் . 


388 


சக்கரவர்த்தித் திருமகன் 


ராமன் ரிச்யமூக வனம் வந்து இங்கு மங்கும் வில் 
பிடித்துத் திரிவதைப் பார்த்து சுக்ரீவனுக்கும் அவன் 
கூட்டத்துக்கும் பெரும் பயம் பிடித்துக் கொண்டது . 
வாலியால் துரத்தி யடிக்கப்பட்ட சுக்ரீவன் , வாலி வர 
முடியாத இடம் என்று கண்டு அந்த மலைப் பிரதேசத் 
தில் வாசம் செய்து கொண்டிருந்தான் . இங்கும் வாலி 
மாறு வேஷம் போட்டுக் கொண்டு தன்னைக் கொல்ல 
வந்து விட்டானோ என்று சுக்ரீவன் பயந்தான் . அல் 
லது வாலியினுடைய நண்பர்கள் க்ஷத்திரிய வீரர்கள் 
யாரோ அவன் சார்பில் வந்து தன்னைக் கொல்லப் 
பார்க்கிறார்கள் என்றும் பயந்தான் . வனத்திலுள்ள 
மற்ற வானரர்களும் கிலி பிடித்து இங்குமங்கும் 


ஓடினர் . 


ஹனுமான் சுக்ரீவனுடைய முக்கிய மந்திரி . 

. 
அவன் சுக்ரீவனுக்குத் தைரியம் கூறினான் . “ இது 
வாலியல்ல . இவர்கள் வாலியின் நண்பர்களாகவும் 
காணப்படவில்லை . பயப்பட வேண்டிய காரணமில்லை . 
நான் போய்ப் பேசித் தெரிந்து கொண்டு வருகிறேன் " 
என்று சொன்ன தன் பேரில் சுக்ரீவன் மிக மகிழ்ச்சி 
யடைந்து “ அப்படியே செய் ! ஜாக்கிரதையாகப் போய் 
விஷயத்தைத் தெரிந்து கொண்டு வா . மிக சாமர்த்தி 

உண்மையை உணர வேண்டும் . எனக்கு 
ரொம்ப சந்தேகமாகத்தான் இருக்கிறது . அவர்கள் 
இங்கு மங்கும் தேடுவதைப் பார்த்தால் என்னைக் 
கண்டு பிடித்துக் கொல்லவே வந்திருப்பதாகத் தோன் 
றுகிறது " என்றான் . 

ஹனுமான் ராம லக்ஷ்மணர்களிருந்தவிடம் ஒரு 
பிராமண வடிவமெடுத்துச் சென்றான் . போய் நின்ற 

ஹனுமானுடைய உள்ளத்தில் ஒரு புது 


யமாக 


துமே 


இடது கண் துடித்தது ! 

389 
உணர்ச்சி உண்டான தாகத் தெரிகிறது . உள்ளதை 
உள்ளது போல் சொல்லிப் பேசலானான் . நிகழ்ச்சியை 
எழுதும்போது தான் யார் என்பதைக் காட்டாமல் 
விஷயம் கண்டு கொள்ளவே போன தாக முனிவர் 
ஆரம்பிக்கிறார் . ஆனால் போகப் போக ஒன்றும் மறைக் 
காமல் தன்னைப் 
பற்றியும் வானர ராஜனைப் பற்றியும் 
விவரமாகப் பேசுகிறான் . ராம லக்ஷ்மணர்களுடைய 
தோற்றத்தைக் கண்டதும் நாதனைக் கண்ட பக்தனைப் 
போல் பரவசப்பட்டு அனுபவித்துப் புகழ்கிறான் . தான் 
ஒரு வானரம் , தன்னுடைய அரசன் சொல்லிய வண் 
ணம் வேஷம் போட்டுக் கொண்டு வந்ததாகவே 
சொல்லி விடுகிறான் . 

" மனத்தைக் கவரும் ரூபம் தரித்த ராஜ ரிஷிகளே ! 
தேவர்களைப் போல் விளங்குகிறீர்கள் . விரதம் பூண் 
டவர்களாகக் காணப்படுகிறீர்கள் . தவம் செய்ய வந் 
தீர்கள் என்றே எண்ணுகிறேன் . இந்தக் கஷ்டமான 
வனத்துக்கு ஏன் வந்தீர்கள் ? நீங்கள் யார் என்று 
சொல்ல வேண்டும் . இந்த நதியும் வனமும் உங்கள் 
வரவால் முன்னை விட அழகாக விளங்குகின்றன . 
உங்களுடைய முக காந்தியும் உங்கள் சரீர சௌந்தரி 
யமும் ஆச்சரியமாக விளங்குகின்றன . உங்களுடைய 
அபூர்வ லக்ஷணங்களைக் கண்டு இந்த வனத்திலுள்ள 
ஜீவன்கள் பயப்படுகின்றன . உங்கள் பராக்கிரமம் 
சொல்லாமலே விளங்குகிறது . நீங்கள் யார் , எந்த 
தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் ? நீங்கள் பெரிய 
ராஜ்யத்தை ஆட்சி புரியவே பிறந்தவர்கள் என்பது 
வியக்தம் . ஆயினும் தாபஸ வேஷம் தரித்திருக்கிறீர் 
கள் . ஜடையும் மரவுரியும் தரித்து வில்லும் அம்புமாக 
வந்திருக்கிறீர்கள் . 


கேட்டு 


390 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் பேசாம 
லிருக்கிறீர்கள் ? இங்கே சுக்ரீவன் என்கிற வானர 
ராஜன் தன் அண்ணன் வாலியால் நாட்டிலிருந்து 
துரத்தப்பட்டு இங்குமங்கும் அலைந்தும் , மறைந்தும் 
காலம் கழித்து வருகிறான் . அவனுடைய மந்திரி நான் . 
என் பெயர் ஹனுமான் . நான் வாயுவின் புத்திரன் . 
அரசன் உத்தரவிட்டபடி பிராமண சந்நியாசி உருவம் 
தரித்து உங்களிடம் வந்திருக்கிறேன் . " 

இவ்வாறு ஹனுமான் மிக வணக்கமாகச் சொன்ன 
மொழிகளைக் 

ராமன் லக்ஷ்மணனுக்குச் 
சொன்னான் : 

“ தம்பி , இந்த ஹனுமான் பேசியதைக் கேட்டு 
இவனிடம் எனக்கு முழு நம்பிக்கை உண்டாகி யிருக் 
கிறது . அவன் பேச்சின் அழகைப் பார்த்தாயா ? எவ் 
வளவு சரியான இலக்கணமும் சுவரமுமாகப் பேசு 
கிறான் ! வேதங்கள் முழுதும் அத்தியயனம் செய்து , 
வியாகரணம் சம்பூரணமாகக் கற்றவனைப் போல் பேசு 
கிறான் . இவனைப் போல் அல்லவோ இருக்கவேண்டும் 
தூதன் . இத்தகைய தூதனைக் கொண்ட அரசனுக்கு 
ஒரு குறையுமில்லை . நாம் யாரைத் தேடி வந்தோமோ 
அவனே நம்மைத் தேடி வந்திருக்கிறான் . சுக்ரீவனைக் 
காண நாம் வந்தோம் . அவனே இந்தத் தூதனை 
அனுப்பி யிருக்கிறான் . இவனுக்கு நல்வரவு சொல்லி 
நம்முடைய அபிப்பிராயத்தைத் தெரிவிப்பாய் ! " 
என்றான் . 


* 


* 


ராம லக்ஷ்மணர்களும் ஹனுமானும் பரஸ்பரம் 
தங்கள் வரலாற்றையும் கஷ்ட சுகங்களையும் பேசிக் 
கொண்டார்கள் . இந்த சம்பாஷணையின் 

பயனாக 


இடது கண் துடித்தது ! 

391 
லக்ஷ்மணனுக்கு ஹனுமானிடம் மிகுந்த பிரியம் உண் 
டாயிற்று . அதை ராமனிடமும் சொன்னான் . 

“ மகா ஐசுவரியம் படைத்த என் தமையன் , சக்கர 
வர்த்தியின் மூத்த மகன் , ராஜ்யத்தை விட்டு விட்டு 
வனவாசம் செய்கிறான் . உன் அரசனான சுக்ரீவனி 
டம் தன் காரியம் நிறைவேறுவதற்காக உதவியை 
நாடி வந்திருக்கிறான் . சாபத்தால் ராக்ஷச வடிவம் 
பெற்ற தைத்யன் ஒருவன் நமக்கு சுக்ரீவன் என்கிற 
வானர ராஜனுடைய சகாயத்தைப் பெற்றீர்களானால் 
அரக்கன் வஞ்சித்து எடுத்துப் போன ராஜகுமாரியை 
மறுபடி அடைவீர்கள் என்று சொன்னான் . அவன் 
சொற்படி இங்கே வந்திருக்கிறோம் . உன்னுடைய 
அரசனுடைய நட்பைத் தேடி வந்திருக்கிறோம் என் 
றான் லக்ஷ்மணன் . 

வாயு குமாரனான ஹனுமானும் “ சுக்ரீவன் வாலி 
யால் பீடிக்கப்பட்டு , ராஜ்யத்தையும் மனைவியையும் 
இழந்தான் . இரண்டையும் மறுபடியும் அடைவான் 
என்பது இப்போது உறுதியாயிற்று . உங்கள் நட்பை 
என் அரசன் அடைந்து அவனும் பயனடைவான் . 
உங்களுடைய காரியமும் அவன் உதவியினால் நிறை 
வேறும் ” என்றான் . 

பிறகு மிகுந்த சந்தோஷத்தோடு மூவரும் வானர 
ராஜனான 

சுக்ரீவன் இருப்பிடம் சென்றார்கள் . 
போகும் மார்க்கம் வானரர்கள் தான் தாண்டக்கூடு 
மாகையால் , ஹனுமான் சுய ரூபமான வானர உருவ 
மெடுத்து இரு ராஜகுமாரர்களையும் தன் தோளின் 
மீது ஏற்றிக் கொண்டு சென்றான் . 

நல்லவர்களுடைய உள்ளங்கள் வெகு சீக்கிரம் 
சுலபமாக ஒன்று கூடும் . வெகு காலம் ஒரே இடத்தில் 


392 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கூடி வாழ வேண்டியதில்லை . அநேக சந்தர்ப்பங்களில் 
ஒருவரோடு ஒருவர் கலந்து பழக வேண்டியதில்லை. 
இருவர் உள்ளங்களிலும் தானாக உதிக்கும் உணர்ச் 
சியே நட்பைத் திடீர் என்று உண்டாக்கும் . 

புணர்ச்சி பழகுதல் வேண்டா - உணர்ச்சிதான் 

நட்பாம் கிழமை தரும் . 
என்பது திருக்குறள் . 

தவிர இந்த நட்பு பகவானுடைய சங்கற்பம் . 
ஹனுமானுடைய பக்தியையும் சேவையையும் ராமசந் 
திரன் அடைய வேண்டும் என்று நிச்சயிக்கப் பட்டி 
ருந்த படியால் ஒருவரை 

ஒருவர் கண்டவுடனே 
பூரண நம்பிக்கை தோன்றி விட்டது . தன் தோளின் 
மேல் இரு ராஜ குமாரர்களையும் தூக்கிச் செல்வது 
உள்ளத்தில் உண்டாகி விட்ட இணைப்பிலிருந்து 
தோன்றின மெய்ப்பாடு . நண்பர்களும் காதலர்களும் 
கட்டி யணைத்துக் கொள்வதுபோல் தாசனும் பக்தனு 
மான ஹனுமான் தன் சுவாமியைத் தோளின் மேல் 
மகிழ்ச்சி பரவசமாகத் தூக்கிச் சென்றான் . 

ரிச்ய மூகத்திலிருந்து மலயமலை ஏறிப் போய்ச் 
சேர்ந்ததும் ஹனுமான் சுக்ரீவனிடம் போய் ராம 
லக்ஷ்மணர்கள் வந்து அரசனைப் பார்க்கக் காத்திருப்ப 
தாகத் தெரிவித்து , 

இந்த ராமன் சிறந்த அறிவும் மற்ற எல்லா 
நற்குணங்களும் பெற்ற ராஜகுமாரன் . இக்ஷ்வாகு 
குலத்தைச் சேர்ந்த புகழ் பெற்ற மகாராஜா தசரத 
னுடைய மூத்த குமாரன் . தகப்பன் சொல்லை சத்திய 
மாக்குவதற்காகத் தம்பியுடனும் மனைவியுடனும் 
அயோத்தியை விட்டு வனம் சென்றான் . தசரத மகா 
ராஜன் தன் இளைய மனைவியால் தூண்டப்பட்டு 


இடது கண் துடித்தது ! 

393 
ராமனை அரண்ய வாசம் செய்யச் சொன்னான் . அப் 
படி ராமன் தம்பி லக்ஷ்மணனுடன் காட்டிலிருந்த 
போது ராஜகுமாரர்கள் பக்கத்தில் இல்லாத சமயம் 
பார்த்து ராமன் மனைவியை ராவணன் தூக்கிப் போய் 
விட்டான் . அவளைத் தேடிக் கண்டு பிடித்துத் தர 
ராமன் உம் உதவியை நாடி வந்திருக்கிறான் . இந்த 
ராஜகுமாரர்கள் உம்முடைய நட்பை அடையும் தகுதி 
வாய்ந்தவர்கள் . இவர்கள் சிநேகத்தை அடைந்தால் 
நீரும் பெரும் பயனடைவீர் என்றான் . 

சுக்ரீவன் அழகிய மானுட உருவம் தரித்து ராஜ 
குமாரர்களைக் கண்டு பேசினான் . ராமனை நோக்கிக் 
கையை நீட்டி ராஜகுமாரனே ! வானரனான என் 
சிநேகத்தை நீ விரும்புவாயாகில் இதோ என் கை , 
அங்கீகரிப்பாயாக ! உன் குணங்களையும் மகிமையை 
யும் வாயு புத்திரனால் அறிந்தேன் ! " என்றான் . 

ராமனும் நீட்டிய கையை அங்கீகரித்து சுக்ரீவனை 
ஆலிங்கனம் செய்துகொண்டான் . 

உடனே ஹனுமான் குச்சிகளைக் கொண்டு வந்து 
தீ மூட்டினான் . அக்கினியைப் பூஜித்து பிரதக்ஷிணம் 
செய்து ராமனும் சுக்ரீவனும் நட்பு பிரதிக்ஞை செய் 
தார்கள் . “ இருவர்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் 
இருவரும் சம பங்கு கொள்வோம் . நம்முடைய நட்பு 
என்றும் இருப்பதாக " என்று பிரமாணம் செய் 
தார்கள் . 
இரண்டு பெரும் மரக்கிளைகளை 

ஆசனமாகக் 
கொண்டு ராமனும் சுக்ரீவனும் ஒரு இடத்திலும் 
ஹனுமானும் லக்ஷ்மணனும் மற்றொரு இடத்திலும் 
சந்தோஷமாய்ப் பேசிக் கொண்டு உட்கார்ந்தார்கள் . 
சுக்ரீவன் தன் கஷ்டங்களைச் சொல்லிக் கொண்டான் . 


394 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ வாலியின் பயத்தால் வனத்தில் இங்குமங்கும் 
திரிந்து கொண்டும் இந்த மலையில் மறைந்திருந்தும் 
காலம் கழித்து வருகிறேன் . நீ வாலியைக் கொன்று 
என் துக்கத்தைத் தீர்த்து ராஜ்யமும் மனைவியும் நான் 
மறுபடி பெற்று அனுபவிக்கும்படி செய்வாயோ ? ” 
என்றான் . 

“ நிச்சயமாக இதோ இந்த அம்புக்கு வாலி இரை 
யாவான் , சந்தேகமில்லை " என்றான் ராமன் . 

. 
இப்படி சுக்ரீவனும் ராமனும் பேசிக்கொண்டிருந்த 
காலத்தில் அசோக வனத்தில் சீதையின் இடது கண் 
கள் துடித்தன . அரக்கர்களின் அரசன் 

ராவண 
னுடைய இடது கண்களும் துடித்தன . 


55. ஆபரணங்களைக் கண்டான் 
சீதையை இழந்ததனால் ராமன் படும் துக்கத்தைப் 
பார்த்து சுக்ரீவன் அவனுக்குப் பலவிதமாகத் தைரியம் 
சொன்னான் . 
“ லக்ஷ்மணன் சொன்ன திலிருந்து 

எல்லாம் . 
அறிந்தேன் . நீ சிந்திக்க வேண்டாம் , எப்படியாவது 
சீதை இருக்குமிடத்தைக் கண்டு பிடிப்போம் . அவளை 
எங்கே மூடி வைத்திருந்தாலும் கண்டு பிடித்துத் தரு 
வோம் . நீ சந்தேகப் படவேண்டாம் . வெகு நாள் 
காத்திருக்க வேண்டியதுமில்லை . சீக்கிரமே இந்தக் 
காரியத்தை முடித்துத் தருவோம் . 

ஆகாய மார்க்கமாய் ஒரு ஸ்திரீயை அரக்கன் 
தூக்கிப் போனதை நானும் என்கூட இருந்தவர்களும் 
பார்த்தோம் . அவள் துடிதுடித்து அழுது கொண்டும் 
* ராமா 1 லக்ஷ்மணா என்று கூக்குரலிட்டுக் கொண்டும் 


ஆபரணங்களைக் கண்டான் 


395 


போனதைக் கண்டோம் . எங்களை அவளும் கண் 
டாள் . கண்டு தன் உத்தரீயத்தை எடுத்துத் தன் 
மேலிருந்த ஆபரணங்களைக் கழற்றி அதில் முடித்துக் 
கீழே போட்டாள் . அதை எடுத்து வைத்திருக்கிறோம் . 
நீ இது உன் மனைவி சீதையின் ஆபரணங்களா 
என்று பார்க்கலாம் " என்றான் . 

இதைக் கேட்டதும் ராமன் தாங்க முடியாத பர 
பரப்புடன் “ கொண்டு வா , கொண்டு வா " என்றான் . 

குகையில் வைத்திருந்த அந்தத் துணி மூட்டை 
யைக் கொண்டு வந்தார்கள் . வஸ்திரத்தைப் பார்த்த 
வுடனே ராமனுடைய துக்கம் பொங்கி , பொறுக்க முடி 
யாமல் போய் விட்டது . சிறு முடிப்பாகக் கட்டியிருந்த 
சீதையின் உத்தரீயத்தைப் பார்த்ததும் அரக்கன் 
கையில் சிக்கித் தவித்த சீதையின் சங்கட நிலை ராமன் 
கண் முன் நின்றது . 

“ லக்ஷ்மணா ! இந்த மூட்டையை அவிழ்த்துப் 
பார் , என்னால் பார்க்க முடியவில்லை " என்று கண்களை 
மூடிக் கொண்டான் . 

லக்ஷ்மணன் துணி முடிப்பை அவிழ்த்து , “ இவை 
சீதையின் நூபுரங்களே . சந்தேகமில்லை " என்றான் . 

கால்களுக்கு இட்ட ஆபரணங்களை முதலில் 
எடுத்து லக்ஷ்மணன் அடையாளம் கண்டதைப் பற்றி 
பக்தர்கள் ரொம்ப ரசித்து அதை எடுத்துக் கொண்டு 
உபந்நியாசம் செய்வது வழக்கம் . 

பிறகு எல்லா ஆபரணங்களையும் எடுத்து ராமன் 
நன்றாக அடையாளம் கண்டு கண்ணிலே ஒற்றிக் 
கொண்டான் . “ புல்லில் விழுந்தபடியால் அப்படியே 
எல்லாம் கெடாம லிருக்கிறது பார் , லக்ஷ்மணா 
என்றான் ராமன் . 


396 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பிறகு துக்கத்துக்கு மேல் அடங்காத கோபம் 
மூண்டவனாக ராமன் “ சீதையைத் தூக்கிப் போன 
இந்த அரக்கனுக்காக யமன் வீட்டு வாயில் திறந்து 
கிடக்கிறது . அவனையும் அவன் குலம் முழுதையும் 
இப்போதே அழிப்பேன் , நிச்சயம் " என்றான் . 


* 


* 


இப்படி ராமனுக்குத் தன் மனைவியை யிழந்த 
துக்கமும் அரக்கன் மேல் 

உண்டான 

கோபமும் 
வளர்ந்து பொங்கி வந்ததை சுக்ரீவன் பார்த்துக் 
கொஞ்சம் கவலைப் பட்டான் . 

பரஸ்பர சிநேகத்தைப் பற்றியும் சகாயத்தைப் 
பற்றியும் பிரதிக்ஞை அக்கினி சாக்ஷியாக எடுக்கப் 
பட்டிருந்த போதிலும் எந்தக் காரியம் முன் நடை 
பெற வேண்டும் , எது பின்னால் நடைபெற வேண்டும் 
என்கிற பிரச்னை சுக்ரீவன் மனத்தில் 

சுக்ரீவன் மனத்தில் தொந்தரவு 
கொடுத்துக் கொண்டிருந்தது . ராமனுடைய கோபா 
வேசத்தையும் துக்கத்தையும் சுக்ரீவன் நன்றாக 
உணர்ந்தான் . அவனோடு வாதம் செய்வதில் பய 
னில்லை . 

அப்படிச் செய்தால் ராமன் 
தன்னைப் பற்றிச் சந்தேகங்கூட உண்டாகலாம் , புதி 
தாக ஏற்பட்ட நட்பு சேதப்படும் என்று எண்ணினான் . 
உடனே சீதையைத் தேடுவதிலும் ராவணனைத் தாக் 
கும் வேலையிலும் புகுந்து விட்டால் வாலி என்ன செய் 
வானோ ? அண்ணன் வாலி வானர ராஜ்ய பதவியி 
லிருக்கும் போது சுக்ரீவனுடைய பலம் எந்த மட்டுக் 
குச் செல்லும் ? ராமனுடைய காரியம் வெற்றியடைவது 
கூடச் சந்தேகமாகப் போகும் என்றெல்லாம் யோசித் 
தான் . ஆனபடியால் முதல் வேலையாக வானர ராஜ் 
யத்தை மறுபடி தான் அடைந்துவிட வேண்டும் . இரு 


மனத்தில் 


ஆபரணங்களைக் கண்டான் 


397 


வருடைய காரிய சித்திக்கும் இது அவசியம் என்ற 
முடிவுக்கு வந்தான் . நீதி சாஸ்திரமும் ராமனுடைய 
மன நிலையையும் உணர்ந்து சமத்காரமாக நடந்து 
கொள்ளத் தீர்மானித்தான் . 

“ இந்த மகா பாபி அரக்கனுடைய பலபராக்கிர 
மமும் இருப்பிடமும் நான் நன்றாக அறியேன் . அவன் 
சீதையை எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறான் 
என்பது தெரியாது . ஆயினும் நான் உனக்குச் 
சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுக்கிறேன் . 
சீதையை எங்கே வைத்திருந்தாலும் கண்டு பிடித்து , 
அவன் இருக்குமிடமும் கண்டு , அரக்கனை வதம் செய் 
யும் மார்க்கத்தையும் தேடி முடிக்கப் போகிறேன் . 
உனக்குச் சந்தேகம் வேண்டாம் . துக்கப்படாதே . 
தைரியம் இன்றியமையாத மன நிலை . அரக்கனைக் 
கண்டு பிடித்து - அவனையும் அவன் குலத்தையும் 
வேரோடு அறுத்து அழிப்போம் . உன் வீரம் வீண் 
போகாது . அரக்கனை ஹதம் செய்து , உன் பௌரு 
ஷத்தை நாட்டிப் புகழடைவாய். மனச் சோர்வு 
வேண்டாம் 

“ என்னைப் பார் . நானும் உன்னைப் போல் மனை 
வியை இழந்தும் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டும் 
அவமானப் பட்டு வருகிறேன் . ஆயினும் துக்கத்தின் 
வேகத்தை அடக்கிக் கொண்டு தைரியத்தைக் காத்து 
வருகிறேன் . நான் ஒரு வானரன் , என்னால் தைரிய 
மாக இருக்க முடியுமானால் உனக்கு இது ஒரு 
கஷ்டமா ? கண்ணீர் விடாதே . பொங்கும் துக்கத் 
தைத் தடுத்துக் கொள் . உன்னைப் போன்ற ஜிதேந் 
திரியர்கள் பயம் , துக்கம் இவற்றால் உள்ளம் தளர்ந்து 
போகாமல் மனத்தைக் காப்பாற்றிக் கொள்ள முடியும் . 


மை 


398 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இல்லாவிட்டால் சோகத்தில் சிக்கிக் கொண்டு சமுத் 
திரத்தின் நடுவில் பெருங்காற்றால் அலைக்கடிக்கப்பட்ட 
ஓடத்தைப்போல் கவிழ்ந்து போவோம் . 

சோகத் 
துக்கு இரையாகப் போனோமானால் ஒரு காரியமும் 
சாதிக்க முடியாது . ஆன்படியால் , நண்பனே , 
துக்கத்தை அடக்கி யாள்வாய் . உன்னை நான் வருந் 
திக் கேட்டுக் கொள்ளுகிறேன் . துக்கம் நம்மை 
இழுத்துக்கொண்டே போய்த் தோல்விப் பள் 
ளத்தில் தள்ளி விடும் . உள்ளத்தில் தைரியத்தை 
நிலை நிறுத்திக் கொள் . நான் உனக்கு உபதேசம் 
செய்யும் தன்மை பெற்றவனல்ல . நண்பன் என்கிற 
உரிமையில் எனக்கு எது உசிதம் என்று தோன்று 
கிறதோ அதைச் சொல்லுகிறேன் . உனக்குத் 
தெரிந்த விஷயத்தையே ஞாபகப் படுத்துகிறேன் . 
அவ்வளவே. " 

இப்படிச் சுக்ரீவன் மிகப் பிரியமாகச் சொன்ன 
தெல்லாம் ராமன் உள்ளத்தில் பதிந்தது . கண்ணீர் 
நிறைந்து பெருகிய கண்களைத் துடைத்துக் கொண்டு 
சுக்ரீவனை ஆலிங்கனம் செய்து கொண்டான் . சீதை 
யின் மேல் வஸ்திரத்தையும் ஆபரணங்களையும் கண்ட 
தினால் உண்டான 

மனக் 

கலக்கத்தை நிறுத்திக் 
கொண்டு 

தனக்குரிய மனோதிடத்தைத் திரும்ப 
அடைந்தான் . 

“ உன்னுடைய சிறந்த நட்பை அடைந்தேன் , 
சுக்ரீவனே ! உன் யோசனைப்படி நடப்பேன் . சீதை 
யைத் தேடும் காரியத்தைப் பற்றி நன்றாக யோசிப் 
பாய் . உன் காரியத்தை என் காரியமாகவே நான் 
எண்ணி எல்லாம் செய்வேன் . இது உறுதி யென்று 
நம்புவாய் . இது வரையில் நான் எப்போதும் பொய் 


சுக்ரீவன் கதை 


399 


சொன்ன தில்லை . இனியும் சொல்லப் போவதில்லை . 
நம்முடைய நட்பு என்றைக்கும் 

பொய்யாகாது . 
சத்தியம் செய்கிறேன் . உன் கஷ்டத்தைத் தீர்க்கும் 
வழியைக் கூசாமல் சொல் ; நான் செய்து முடிப்பேன் " 
என்றான் ராமன் . 

ராமனுடைய சொற்களைக் கேட்ட சுக்ரீவனும் 
அவனுடைய மந்திரிகளும் எல்லைகடந்த மகிழ்ச்சி 
யடைந்தார்கள் . தங்களுடைய கஷ்டங்கள் முடிந்து , 
சுக்ரீவன் மீண்டும் வானர ராஜ்யம் பெறுவது நிச்சயம் 
என்று தீர்மானித்துக் கொண்டார்கள் . 

56. சுக்ரீவன் கதை 
சுக்ரீவன் தன் சகோதரன் வாலிக்கும் தனக்கும் 
உண்டான விரோதத்தின் கதையை ராமனிடம் விவர 
மாகச் சொன்னான் . 

“ என் அண்ணன் வாலி வானர ராஜ்ய பட்டாபி 
ஷேகம் பெற்று , கிஷ்கிந்தையில் அரசு புரிந்து வந் 
தான் . மகா பராக்கிரமசாலி . அவனிடம் அன்பும் 
பக்தியும் குறைவின்றிச் செலுத்திக்கொண்டு நான் 
யுவராஜனாக இருந்து வந்தேன் . வாலிக்கும் மாயாவி 
என்கிற அசுரனுக்கும் பழைய விரோதம் . ஒரு நாள் 
ராத்திரி அந்த அசுரன் கிஷ்கிந்தைக்கு வந்து வாலி 
யைப் போருக்கு அழைத்தான் . 

“ அவன் இரவில் போட்ட கர்ஜனையைக் கேட்டுக் 
கோபங் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த வாலி 
எழுந்து அவனை உடனே எதிர்க்க வெளியேறினான் . 
நானும் அவனுக்கு உதவியாகக் கூடவே சென்றேன் . 
நிலா வெளிச்சத்தில் நாங்களிருவரும் வருவதைப் 
பார்த்து மாயாவியானவன் 

ஓடி ஒரு கைக்குள் 


பல 


400 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நுழைந்தான் . வாலியும் அவனைத் துரத்திக் கொண்டு 
குகைக்குள் புகுந்தான் . நானும் உள்ளே புகப் 
போனேன் . வாலி என்னை வேண்டாம் என்று தடுத்து 
விட்டான் . தான் ஒருவனாகவே அந்தத் துஷ்டனைக் 
கொல்ல வேண்டும் என்று சொல்லி , என்னை அந்தக் 
குகையின் வாயிலில் வெளியே நிற்கச் சொன்னான் . 
சொல்லிவிட்டு அவன் உள்ளே புகுந்து சென்றான் . 

“ உள்ளே சென்றவன் , நாட்களாகியும் 
திரும்பி வர வில்லை. அண்ணனுக்கு 

என்ன 
நேர்ந்ததோ என்று நான் கவலைப்பட்டுக் கொண் 
டிருந்த சமயத்தில் குகைக்குள் அசுரர்களுடைய 
பெருங் கூக்குரல் கேட்டது . அதன் கூடக் குகையி 
லிருந்து ரத்த வெள்ளம் பெருகி வந்தது . இதைக் 
கண்டதும் வாலியை மாயாவியும் பல அசுரர்களும் 
சூழ்ந்து கொன்று விட்டார்கள் என்று தீர்மானித்துக் 
கொண்டேன் . அசுரர்கள் வந்து என்னையும் தாக்கு 
வார்கள் என்று எண்ணி ஒரு பெரும் பாறாங்கல்லைக் 
குகை வாயிலில் வைத்து மூடி விட்டேன் . 

“ கிஷ்கிந்தைக்கு வருத்தத்தோடு திரும்பினேன் . 
வாலி இறந்தான் என்று யாருக்கும் சொல்லாமலே 
ராஜ காரியங்களைப் பார்த்து வந்தேன் . பிறகு வான 
ரப் பிரஜைகள் நிர்ப்பந்தித்தார்கள் . அரசனில்லாமல் 
போனால் ராஜ்யம் பாழாகப் போகும் , வெகு நாளாகி 
யும் வாலி திரும்பவில்லை ; நீயே பட்டாபிஷேகம் 
செய்து கொண்டு அரசு புரிவாய் என்று வற்புறுத்தி 
னார்கள் . நானும் அதற்கு இணங்கினேன் . 

“ சில காலம் கழித்து மாயாவியையும் அவனுடைய 
துணையாட்களாகவிருந்த அசுரர்களையும் கொன்று 
ஒழித்துவிட்டு வாலி திரும்பினான் . குகை அடைபட் 


சுக்கிரீவன் கதை 

401 
டிருப்பதைப் பார்த்து , “ சுக்ரீவா ! சுக்ரீவா ! " என்று 
உள்ளே யிருந்து கத்திப் பார்த்தான் . நான் அவ்விட 
மில்லை யானபடியால் எனக்கு இது ஒன்றும் தெரி 
யாது . அவன் என்மேல் மகா கோபங் கொண்டு கற் 
பாறையை உதைத்துத் தள்ளிவிட்டுக் கிஷ்கிந்தைக் 
குள் பிரவேசித்தான் . 

“ நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு 
அரசு புரிவதைப் பார்த்ததும் அடங்கா சினம் மேலிட்டு 
என்னைப் பலவாறாகத் திட்டினான் . நான் நடந்ததை 
நடந்தது போலச் சொன்னேன் . அரக்கன் உன்னைக் 
கொன்றுவிட்டான் என்று எண்ணி இவ்விதம் செய் 
தேன் . பிரஜைகளுடைய நிர்ப்பந்தத்துக்காக அபி 
ஷேகம் பெற்றேன் . இந்த ராஜ்யம் உன்னுடையது , 
திரும்பப் பெற்றுக்கொள் . உன் அடிமையாக நான் 
முன்போல் இருப்பேன் என்று சொல்லி அவன் 
காலில் விழுந்தேன் . அவனோ நான் சொன்னதை 
லட்சியமே செய்யவில்லை . நான் துராசைப் பட்டுக் 
குகை வாயிலை அடைத்து விட்டு அக்கிரமமாகப் பட் 
டாபிஷேகம் செய்து கொண்டேன் என்றே அவன் 
நினைத்து , என்னை நகரத்திலிருந்து வெளியே துரத்தி 
விட்டான் . திரும்பி இந்தப் பக்கம் வந்தால் உன்னைக் 
கொல்வேன் என்று சொல்லி என்னைத் துரத்தி விட் 
டான் . அப்போது நான் உடுத்தியிருந்த வஸ்திரத் 
துடன் வெளியே ஓடினேன் . அதுமுதல் காடும் மலையு 
மாக மறைந்து திரிந்து உயிரைக் காப்பாற்றிக் 
கொண்டு வருகிறேன் . எல்லாம் இழந்து இந்த 
நிலையிலிருக்கிறேன் . இந்த நான்கு வானரர்களே 
எனக்குத் துணையாக இருந்து வருகிறார்கள் . கோபத் 
தால் உண்மையை யறியமாட்டாமல் என் அண்ணன் 


26 


402 


சக்கரவர்த்தித் திருமகன் 


இம்மாதிரி அக்கிரமம் செய்து வருகிறான் . மகா பராக் 
கிரமசாலியான அந்த வாலியை ஹதம் செய்து என் 
னைக் காப்பாற்றுவாய் ” என்றான் சுக்ரீவன் . 

சுக்ரீவனுடைய பரிதாப நிலையை ராமன் கண்டு 
கருணை மேலிட்டு , “உனக்கு நான் தந்த சபதம் 
உறுதி . பயப்படாதே . என் அம்பு வாலியின் உட 
லைத் துளைக்கும் . உனக்குப் பகையாகிவிட்ட சகோ 
தரனைக் கொன்று உன் கவலையை நீக்குவேன் ” என்று 
மறுபடியும் பிரதிக்ஞை செய்தான் . 


* 


இந்த வாலி- சுக்ரீவ நிகழ்ச்சியானது புராணங் 
களில் செய்யப்படும் உபதேசத்துக்கு நல்ல உதாரணம் . 
வாலியின் 

நடவடிக்கையிலும் பெருங் குற்ற 
மில்லை , சுக்ரீவனுடைய காரியங்களிலும் பெருங் குற் 
றம் சொல்வதற்கில்லை . கோபத்தால் புத்தி மழுங்கிப் 
போகும் . கோபத்துக்கு வசப்பட்டு விட்டால் உண்மை 
யைக் காணும் சக்தியை இழந்து விடுகிறோம் . அத 
னின்று பிறகு நாசம் அடைவோம் என்பது சாஸ்திரம் . 
இதற்கு வாலியின் கோபாவேசமும் முடிவும் உதார 
ணம் தருகின்றன . சுக்ரீவன் தான் செய்த காரியங் 
களை வணக்கமாகவும் உண்மையாகவும் சொல்லிப் 
பார்த்தான் . ஆனாலும் அது வாலியின் புத்தியில் ஏற 
வில்லை . காரணம் , வாலியின் அடங்காக் கோபம் . 

சுக்ரீவனும் அவசரப்பட்டுத் தன் தமையன் மாண் 
டான் என்று தீர்மானித்து விட்டான் . அசுரர்கள் 
வந்து தன்னையும் கொன்று விடுவார்கள் என்று 
பயந்து குகை வாயிலை அடைத்துப்போட்டு ஊர் 
திரும்பிவிட்டான் . ராஜ்யாதிகாரம் பெற வேண்டும் 
என்று முதலில் ஆசைப்படவில்லை . ஆயினும் பிரஜை 


வகு 


சுக்ரீவன் சந்தேகம் 

403 
கள் நிர்ப்பந்தித்ததால் பிறகு உடன்பட்டு விட்டான் . 
ஆசை வலையில் சிக்கினான் . தீர ஆலோசியாமல் , 
நடந்து கொண்டான் . அதனால் கஷ்டத்தில் அகப் 
பட்டுக் கொண்டான் . தீர ஆலோசிக்காமல் செய்யும் 
காரியங்கள் அனர்த்தத்தில் முடியும் என்பது சுக்ரீவ 
னுடைய கதையினின்று அடைய வேண்டிய உப 
தேசம் . 

பிறர் சொத்தை ஆசைப்படலாகாது . ஆசையை 
அடக்கி யாள்வது மிகக் கடினம் . இதில் முழு வெற்றி 
யடைவதற்கு 

ஜாக்கிரதையாக 

இருக்க 
வேண்டும் . பரதனையும் பட்டம் கட்டிக்கொள் என்று 
மந்திரிகளும் பிரஜைகளும் அயோத்தியில் வற்புறுத்தி 
னார்கள் . ஆயினும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை . இது 
பரதனுடைய சிறப்பு . சுக்ரீவனோ ஒப்புக்கொண்டு விட் 
டான் . அதனால் துன்பம் அடைந்தான் . பரதன் வேண் 
டாம் என்று மறுத்துப் பெருங் கீர்த்தி அடைந்தான் . 

இராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் 
சாதாரண வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய தருமம் 
விளக்கப்படுகிறது . விளக்கம் சில இடங்களில் நேர் 
முகமான விளக்கமாக இருக்கும் . சில இடங்களில் 
நேராக எடுத்துக் காட்டாமல் குறிப்பாகக் கிடக்கும் . 
பக்தியோடு சிந்தனை செய்தால் விளங்கும் . 

57 . சுக்ரீவன் சந்தேகம் 
மனைவியையும் ராஜ்ய பதவியையும் மறுபடியும் 
அடைய வேண்டும் என்கிற ஆசை சுக்ரீவனை விட்டுப் 
போகவில்லை . ஆனால் அதற்கு அவன் ஒரு வழியும் 
காணவில்லை . வாலியின் பராக்கிரமம் தாண்டக்கூடாத 
ஒரு மலையாக நின்றது . 


யுமா ? 


404 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராமனுடைய சகாயத்தைக் கொண்டு காரியம் 
சாதிக்கலாம் என்று மந்திரி ஹனுமான் தைரியம் 
சொல்லிவந்த போதிலும் சுக்ரீவன் மனத்தில் சந்தே 
கம் இருந்துகொண்டே யிருந்தது . இந்த ராமனுடைய 
பராக்கிரமத்தைக் கொண்டு வாலியை வெல்ல முடி 

இது ஆகாத காரியமாகத் தோன்றுகிறது 
என்று ஐயப்பட்டுக் கொண்டே யிருந்தான் . வாலியி 
னுடைய தேகம் இரும்பைப் போன்றது . அவனை 
எப்படி ராமன் கொல்லப் போகிறான் என்பது சுக்ரீவ 
னுடைய சந்தேகம் . 

ஆயினும் இதைவிட்டால் வேறு வழி ஒன்றுமே 
இல்லை . நிராசையாகப் போவதற்கும் மனம் இணங்க 
வில்லை . ராமனுடைய பலத்தைப் பரீக்ஷை செய்ய 
வேண்டும் என்று தீர்மானித்தான் . 

நண்பனுடைய பலத்தை எவ்வாறு சந்தேகித்துப் 
பரீக்ஷை செய்வது ? நான் செய்து முடிக்கிறேன் 
என்று ராமன் பிரதிக்ஞை செய்து விட்ட பிறகும் 
எப்படி அவனுடைய பராக்கிரமத்தைச் சோதித்துப் 
பார்க்கும் சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் 

கொள்வது 
என்றெல்லாம் சுக்ரீவன் யோசித்தான் . சுக்ரீவன் 
மிக்க சமத்காரம் பெற்றவன் . மெள்ளப் பேச 
லானான் : 

“ ராமசந்திர பிரபுவே ! நீ சொன்ன சொல் இது 
வரையில் உன் உள்ளத்தில் இருந்து வந்த துக்கத் 
தைப் போக்கிவிட்டது . உன்னுடைய பராக்கிரமத்தை 
அறிவேன் . உன்னால் விடப்படும் சரம் மூன்று 
லோகங்களையும் அழிக்கும் . அப்படியிருக்க வாலியின் 
தேகக்கட்டு அதைத் தாங்குமா ? 

ஆயினும் இந்த 
வாலியின் பராக்கிரமத்தைப் பற்றி உனக்குத் தெரி 


சுக்ரீவன் சந்தேகம் 

405 
விக்க வேண்டியது என் கடமை . வாலியானவன் 
அதிகாலையில் எழுந்து ஒரே முகூர்த்தத்தில் நான்கு 
சமுத்திரங்களுக்கும் போய்ச் சந்தியாவந்தனம் செய்து 
முடிப்பான் . மலைப் பாறைகளைப் பந்துபோல் மேலே 
எறிந்து விளையாடுவான் . காட்டிலுள்ள பெரிய பெரிய 
மரங்களைப் புல்லைப் பிடுங்குவது போல வேரோடு 
விளையாட்டாகப் பிடுங்கித் தள்ளுவான் . 

“ ஒரு காலத்தில் எருமை வடிவம் பெற்ற துந்துபி 
என்கிற அசுரன் , தான் பெற்ற வரத்தினால் ஆயிரம் 
யானையின் பலம் அடைந்து , அந்த பலத்தை இன்ன 
விதத்தில் உபயோகிப்பது என்று தெரியாமல் சமுத் 
திர ராஜனைச் சண்டைக்கு இழுத்தான் . சமுத்திர 
ராஜன் , உனக்குச் சமானமான எதிரியோடு அல் 
லவோ நீ யுத்தம் செய்ய வேண்டும் ? வடக்கே ஹிம 
வான் இருக்கிறான் . 

அவனண்டை போய் யுத்தம் 
கேள் . நான் உனக்குச் சமான எதிரியல்ல என்றான் . 
இது நியாயமே என்று துந்துபி ஒப்புக்கொண்டு மிக 
வேகமாக வடக்கே சென்றான் . போய் ஹிமவானை 
" வா ! என்னோடு யுத்தம் செய் . நீ மகா பலவான் என்று 
எண்ணிக் கொண்டிருக்கிறாயாம் . உன் பலத்தைப் 
பரீட்சை செய்ய வந்திருக்கிறேன் ! என்று இமய 
மலையிலுள்ள பாறைகளைக் கொம்பால் இடித்துத் 
தள்ளி அட்டகாசம் செய்து கர்ஜித்தான் . ஹிமவான் 
தனக்குண்டான கோபத்தை அடக்கிக்கொண்டு 
அப்பா , நீ என்மேல் ஏன் பாய்கிறாய் ? எனக்கு யுத்தப் 
பயிற்சியே கிடையாது . நான் சாதுக்களாகிய முனிவர் 
களுக்கு இருக்க இடம் தந்து அவர்களோடு காலம் 
கழித்து வருகிறேன் என்றான் . அப்படியானால் , எனக் 
குச் சமானமான ஒரு பலவானைச் சொல்லு . அவனோடு 


406 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இன்றே நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று 
மஹிஷாசுரன் மூர்க்கமாகச் சொன்னான் . 

“ இதைக்கேட்ட ஹிமவான் , தெற்கே உனக்குச் 
சமமானவன் ஒரு பலவான் இருக்கிறான் . வாலி என்ற 
வானர ராஜன் . இந்திரனைப் போன்ற பராக்கிரமசாலி . 
அவன் தான் நீ யுத்தத்துக்கு அழைக்கத் தக்க சமான 
வீரன் . உனக்கு இஷ்டமிருப்பின் உடனே அவனி 
டம் போய் யுத்தம் கேள் என்றான் . 

“ இதைக் கேட்டதும் துந்துபி வாலியின் நகரத்துக் 
குச் சென்றான் . கிஷ்கிந்தை வாயிலில் பெரிய அட்ட 
காசம் செய்தான் . மரங்களைத் தள்ளிக் கோட்டை 
வாயிலைத் தன் கொம்புகளால் இடித்துப் பெருங் கர் 
ஜனை செய்து வாலியை ‘ வா , வெளியே ! உனக்கு பலம் 
இருப்பது உண்மையானால் என்னுடன் போர் செய் 
என்றான் . 

“ அந்தப்புரத்தில் சுகமாகப் படுத்திருந்த வாலி 
இந்தச் சப்தத்தைக் கேட்டான் . உடனே எழுந்து 
வந்தான் . அவனுடன் ஸ்திரீகளும் அச்சமயம் சென் 
றார்கள் . வெளியே வந்து , துந்துபி , ஏன் இம்மாதிரி 
என் நகரத்து வாயிலில் கோஷமிடுகிறாய் ? உயிரோடு 
இருக்க உனக்கு ஆசை இருந்தால் இவ்விடத்தை 
விட்டுச் செல் என்றான் . 

“ இப்படி வாலி தன்னை அலட்சியமாகப் பேசிய 
தைக் கேட்ட துந்துபி மிகக் கோபங் கொண்டு உன் 
னுடைய மனைவிகளுக்கு எதிரில் ஜம்பமாகப் பேசாதே 
போருக்கு வந்திருக்கிறேன் . உனக்கு வீரியமிருக்கு 
மாயின் என்னுடன் யுத்தம் செய் . வீண் பேச்சு 
வேண்டாம் . இப்போது நீ படுக்கையிலிருந்து மயக்க 
மாக வந்திருக்கிறாய் . காலை வரையில் நான் த் 


கா 


சுக்ரீவன் சந்தேகம் 

407 
திருக்கச் சம்மதிக்கிறேன் . கள்ளைக் குடித்து பலம் 
இழந்தவனைத் தாக்குவது பாவமாகும் . இந்த ராத்திரி 
நீ எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டு எல்லாரிட 
மும் விடைபெற்றுக் கொண்டு சரியான நிலையில் வா . 
உன்னை வதம் செய்வேன் என்றான் . 

“ துந்துபியின் வார்த்தைகளைக் கேட்ட வாலி 
சிரித்து விட்டுச் சொன்னான் : பெண்களே ! நீங்கள் 
போங்கள் . அசுரனே ! நான் மயக்கத்தில் இல்லை . 
யுத்தத்துக்கு முன் அருந்தும் உற்சாக பானம் தான் 
குடித்து வந்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள் . 
போர் செய்ய விரும்புகிறாயானால் இப்போதே போர் 
செய்யலாம் என்று சொல்லி மகிஷாசுரனுடைய வாலைப் 
பிடித்துக் கர கர வென்று அவனைச் சுழற்றி வீசி 
எறிந்தான் . ரத்தம் கக்கிக் கொண்டு அசுரன் கீழே 
விழுந்தான் . 

" பிறகு சமாளித்துக் கொண்டு அசுரன் எழுந்தான் . 
இருவருக்கும் பெரும் போர் நடந்தது . இந்திர 
னுடைய புத்திரனான வாலி மகிஷாசுரனை இடித்து 
இடித்துக் கொன்றான் . செத்து விழுந்த அசுரனை 
வாலி எடுத்துத் தூக்கி எறிந்தான் . அது ஒரு 
யோஜனை தூரம் போய் விழுந்தது . 

“ எறியப்பட்ட அசுரனுடைய தேகத்தி லிருந்து 
ரத்தத் துளிகள் காற்றால் வீசப் பட்டு மதங்க முனிவர் 
ஆசிரமத்தின் மேல் விழுந்தன . முனிவர் யார் இதைச் 
செய்தது என்று கோபங் கொண்டு பார்த்தார் . நடந் 
ததை உடனே அறிந்து கொண்டார் . 

" கர்வம் கொண்டு இம்மாதிரி ஒரு சவத்தை விட் 
டெறிந்து ஆசிரமத்தின் பேரில் அசுத்தமான ரத்தத் 
துளிகள் விழச் செய்தானே என்று வாலியை முனிவர் 


408 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சபித்து விட்டார் . இந்த ஆசிரமத்துப் பூமியில் அவன் 
பிரவேசித்தானானால் உயிர் நீப்பான் என்று சாப 
மிட்டார் . 

இதனால் தான் ராமனே , நானும் என் 
மந்திரிகளும் இவ்விடம் வந்து 
இவ்விடம் வந்து க்ஷேமமாக 

க்ஷேமமாக இருக் 
கிறோம் . வாலி இவ்விடம் வருவதற்கில்லை . மற்ற 
எந்த இடம் சென்றாலும் அவனுடைய தொந்தரவு 
உண்டாகும் . 

“ ரிஷியின் சாபத்தால் இந்த எல்லைக்குள் பிரவே 
சிப்பதற்குப் பயப்படுகிறான் . இந்த ஆச்சா மரங்களைப் 
பார் . வாலி இந்த மரங்களில் ஒன்றைத் தன் கையால் 
பிடுங்கி ஒரு அசைப்பு அசைத்தால் மரத்தில் உள்ள 
அவ்வளவு இலைகளும் உதிர்ந்துபோகும் . அவனுடைய 
பராக்கிரமம் இவ்வாறு இருக்க அவனுடைய விரோ 
தத்தைச் சம்பாதித்த நான் எப்படித் தைரியமாக 
இருக்க முடியும் ? " என்றான் சுக்ரீவன் . 

லக்ஷ்மணன் சுக்ரீவனுடைய பயத்தையும் அவன் 
இம்மாதிரி வாலியின் பலத்தைக் குறித்துப் பேசி வந்த 
தன் நோக்கத்தையும் நன்றாக உணர்ந்துகொண்டான் . 

சுக்ரீவனே ! உன் சந்தேகம் தீர ராமனுடைய 
பலத்தையும் நீ பார்க்கலாம் ” என்றான் . 

" சந்தேகம் எனக்கில்லை . சாம்பல் பூத்த நெருப் 
பைப் போன்ற ராமனுடைய பலத்தை நான் அறிந்த 
வனே யாவேன் . ராமனை நான் சரணமடைந்தேன் . 
ஆனாலும் வாலியின் பல பராக்கிரமத்தைப் பிரத்தி 
யட்சமாகப் பார்த்த நான் அவனை நினைக்கும்போதெல் 
லாம் நடுங்குகிறேன் . அவ்வளவே " என்றான் சுக்ரீவன் . 

இப்படிச் சுக்ரீவனுடைய பக்தியையும் , சரண 
மடைந்துவிட்ட நிலையையும் , வாலியை நினைத்துப் 
பயப்படுவதையும் பார்த்த ராமன் , அவனுடைய சந் 


சுக்ரீவன் சந்தேகம் 

409 
தேகத்தை நிவர்த்தி செய்வதே சரி என்று எண்ணித் 
தன் கால் கட்டை விரலால் துந்துபியின் பிரேதம் ஒரு 
மலைபோல் கிடந்ததை நெம்பி விளையாட்டாகத் தூக்கி 
எறிந்தான் . பிரே தம் பத்து யோஜனை தூரம் போய் 
விழுந்தது . 

பிறகு அதுவும் போதாதென்று ராமன் தன் வில் 
லைக் காது வரை இழுத்து வளைத்து ஒரு சரத்தை விட் 
டான் . சுக்ரீவன் காட்டிய ஆச்சா மரத்தையும் அதன் 
பின் நின்ற ஆறு ஆச்சா மரங்களையும் சேர்த்துத் 
துளைத்துவிட்டது . ஏழு மரங்களையும் துளைத்து அந் 
தத் தங்கக் கட்டுச் சரம் பூமியில் புகுந்தது . பிறகு 
திரும்பி ராமசந்திரனுடைய 

வந்து 


தூணியில் 


சேர்ந்தது . 


இதையெல்லாம் கண்ட சுக்ரீவன் பரவசமாய்ப் 
போனான் . வாலியின் வஜ்ஜிர தேகம் ராமனுடைய 
சரத்தால் பிளக்கப்படும் என்று நிச்சயமடைந்தான் . 
வானர ராஜன் அப்படியே சாஷ்டாங்கமாகத் தரை 
யில் வீழ்ந்து ராமனை நமஸ்கரித்து , 

“ உன் பராக்கிரமத்தைக் கண்ணாரக் கண்டேன் . 
தேவகணங்கள் அவ்வளவு பேரும் இந்திரனைத் 
தலைமை கொண்டு வந்து நின்று உன்னை எதிர்த்தா 
லும் உன் வெற்றி நிச்சயம் . இனி வாலியைப்பற்றி 
என்ன பேச்சு ? உன்னுடைய நட்பை அடைந்த என் 
துயரம் இன்றே தீர்ந்துவிட்டது . உடனே வாலியை 
அழித்துவிட்டு என்னைக் காப்பாற்றுவாய் . இன்றே 
கிஷ்கிந்தை செல்வோம் " என்றான் . 

லக்ஷ்மணனும் சம்மதித்தான் . “ அப்படியே ஆகட் 
டும் !" என்றான் ராமன் . கிஷ்கிந்தைக்குச் சென்றார் 
-கள் . சுக்ரீவன் முந்திச் சென்றான் . ராமன் பின்னால் 


410 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சென்று அடர்ந்த காட்டில் ஒரு மரத்துக்குப் பின் 
நின்றான் . 


* 


சுக்ரீவன் ஒரு பெருங் கர்ஜனை செய்தான் . 
அதைக் கேட்ட வாலி பெருங் கோபத்துடன் மலைக் 
கோட்டையிலிருந்து உதய சூரியனைப்போல் தேஜ 
ஸுடன் வெளியே வந்தான் . இருவரும் கச்சை இழுத் 
துக் கட்டிக்கொண்டு கை கலந்தார்கள் . உக்கிரமான 
முஷ்டி யுத்தம் நடந்தது . 

இப்படிக் கோர யுத்தம் நடந்துகொண்டிருக் 
கையில் வில்லைப் பிடித்து மறைந்து நின்ற ராமன் 
திகைத்தான் . இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து 
யுத்தம் செய்ய ஆரம்பித்ததும் யார் சுக்ரீவன் , யார் 
வாலி என்று ராமனால் உணர முடியவில்லை. இருவரும் 
ஒரே வடிவம் , ஒரே விதமான ஆபரணங்கள் பூண்டு 
ஒரே விதமான பராக்கிரமத்துடன் மல்யுத்தம் நடத்திக் 
கொண்டிருந்தார்கள் . ஆனபடியால் யார் வாலி என்று 
தெரிந்துகொள்ள முடியாமல் போயிற்று . கொல்லும் 
சரத்தைப் பிரயோகிக்க இடமில்லாமல் போயிற்று . 

இதற்கிடையில் சுக்ரீவன் மிக அடிபட்டு , ராமன் 
ஒன்றும் செய்யவில்லையே என்று ஏமாற்றமடைந்து , 
தன் உயிர் போகும் என்று பயந்து ரிஷ்யமுக வனத் 
துக்கு ஒரே ஓட்டமாக ஓடினான் . 

இன்று பிழைத்தாய் , போ " என்று வாலி தம்பி 
சுக்ரீவனை நோக்கிச் சொல்லி விட்டுத் தன் கோட் 
டைக்குள் சென்றான் . 

ராமலக்ஷ்மணர்கள் அடிபட்டும் துக்கப்பட்டும் 
நின்ற சுக்ரீவனிடம் வந்து சேர்ந்தார்கள் . வானர 
ராஜன் ராமனை நேரில் பார்க்காமல் தரையைப் பார்த் 


சுக்ரீவன் சந்தேகம் 


411 


துப் பேசினான் . சொன்ன சொல்லைத் . தவறினான் 
என்பது சுக்ரீவனுடைய கோபம் . 

வாலியைக் கொல்ல நான் பிரியப்படவில்லை 
என்று முந்தியே என்னிடம் சொல்லி விட்டிருந்தா 
யானால் நன்றாக இருந்திருக்கும் அல்லவா ? என்னை 
ஏன் வாலியைப் போருக்கு அழைக்கச் சொன்னாய் ? " 
என்றான் சுக்ரீவன் . 

" சுக்ரீவனே ! கோபிக்க வேண்டாம் . நான் சொல் 
லுவதைச் சாவதானமாகக் கேட்க வேண்டும் " என் 
றான் ராமன் . “ நான் பாணம் விடாததற்குக் காரணம் 
சொல்லுகிறேன் . நீயும் வாலியும் அலங்காரம் , வேஷம் , 
உயரம் , பருமன் , நடை எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி 
இருந்தீர்கள் . போர் ஆரம்பித்து விட்ட பிறகு உங் 
களில் யார் வாலி , யார் சுக்ரீவன் என்று தெரிந்து 
கொள்ள முடியாத நிலையில் நான் திகைத்து நின் 
றேன் . நான் பாணத்தை விட்டு வாலிக்குப் பதில் 
உன்னைக் கொன்று விட்டேனானால் என்னவாகும் ? 
சகோதரர்களாகிய நீங்கள் போட்ட கர்ஜனைகள் , முகத் 
தின் காந்தி , யுத்தம் செய்த முறை எல்லாவற்றிலும் 
ஒருவனைப் போலவே மற்றொருவனுமாகக் கொஞ்சங் 
கூட வித்தியாசமின்றி இருந்தீர்கள் . இந்த நிலையில் 
நான் ஏதும் செய்ய முடியாமல் நிற்க வேண்டியதா 
யிற்று . வாலி என்று எண்ணி உன்னைக் கொன்று 
விட்டேனானால் அப்புறம் என் கதி என்ன ? பிழைப் 
பிக்க வந்து கொன்று விட்ட மூடனும் பாவியும் ஆவே 
னல்லவா ? கோபிக்காதே சுக்ரீவா ! மறுபடியும் 
வாலியை அறைகூவி யழைப்பாய் . வாலியை நிச்சய 
மாகக் கொல்வேன் . லக்ஷ்மணா, அதோ அந்த அழகிய 
பூப் பூத்த கொடியைக் கொண்டு வா . சுக்ரீவன் கழுத் 


412 


சக்கரவர்த்தித் திருமகன் 
தில் அதை மாலையாய் அமைத்துக் கட்டுவாய் . யுத்தத் 
தில் யார் வாலி , யார் நம்முடைய நண்பன் என்று அத 
னால் நான் நன்றாகக் காண்பேன் . நாம் எண்ணிய 
காரியத்தை நிறைவேற்றுவோம் . இன்றே வாலி பூமி 
யில் விழுந்து புரள்வதைப் பார்ப்பாய் , சுக்ரீவனே ! " 
என்றான் . 

சுக்ரீவன் சமாதானமடைந்து மறுபடியும் உற்சா 
கம் அடைந்தான் . லக்ஷ்மணன் பூங்கொடியைச் சுக்ரீ 
வன் கழுத்தில் மாலையாக அமைத்துக் கோத்தான் . 
மாலையை அணிந்த சுக்ரீவன் முன்னைவிட அழகாகத் 
தோன்றினான் . உடனே கிஷ்கிந்தை வாயிலுக்கு மறு 
படியும் போனான் . கூடவே ராமலக்ஷ்மணரும் பின் 
னால் சென்றார்கள் . 


58. வாலி வதம் 


மாலை நெருங்கி வந்த வேளை . மறுபடியும் சுக்ரீ 
வன் பெருங் கர்ஜனை செய்து வாலியை யுத்தத்துக்கு 
அறைகூவி அழைத்தான் . 

சந்தோஷமாகப் படுத்திருந்த வாலி திடுக்கிட் 
டான் . இதென்னவென்று அவனுக்கு விளங்கவில்லை . 
பயம் என்று சொல்லுவதற்கில்லை . ஆயினும் கொஞ் 
சம் நிறம் மாறினான் . பிறகு ரோஷம் கொண்டான் . 

தோல்வியடைந்து அடிபட்டுப் பயந்தோடின 
தம்பி மறுபடியும் இம்மாதிரி வந்து கர்ஜிக்கிறானே 
என்று பொறுக்க முடியாத கோபத்தோடு எழுந்து 
உடனே அவனை ஹதம் செய்துவிடத் தீர்மானித்துப் 
புறப்பட்டான் . தரையை அவன் காலால் மிதித்தது 
பூமியைப் பிளப்பதுபோல் இருந்தது . 


வாலி வதம் 


413 


மகா 


வேண்டாம் ! இன்று வேண்டாம் ! நாளைப் 
பார்த்துக் கொள்ளலாம் " என்றாள் தாரை , அவனைப் 
பிரியமாகத் தடுத்து . 

வாலியின் பட்டமகிஷி புத்திசாலியான 
தாரை புருஷனை ஆலிங்கனம் செய்து கொண்டு , 
“ வேண்டாம் , யுத்தத்துக்கு அவசரமில்லை . நாளைக் 
காலையில் சென்று சத்துருவை அழித்துவிடலாம் . நன் 
றாக யோசிக்காமல் இப்போது வெளியேறித் தம்பி 
யுடன் யுத்தம் செய்வது சரியென்று எனக்குத் தோன்ற 
வில்லை. ஏதோ எனக்குப் பயமாக இருக்கிறது . அடி 
பட்டு , அவமானப்பட்டு உயிர் தப்பினால் போதும் 
என்று ஓடி ஒளிந்து கொண்ட தம்பி என்ன தைரியம் 
கொண்டு இன்றே மறுபடியும் வந்து இவ்வளவு அட்ட 
காசம் செய்கிறான் ? இதைப்பற்றித் தீர ஆலோசிக்க 
வேண்டும் . பிரிய நாதா ! இப்போது போக வேண் 
டாம் . ஏதோ மோசமும் அபாயமும் நான் இதில் 
காண்கிறேன் . என் பேச்சைப் புறக்கணிக்க வேண் 
டாம் , அவனுடைய பேச்சையும் கர்ஜனையையும் கவ 
னித்தால் ஏதோ பெரும் சகாயம் சேர்த்துக்கொண்டு 
நிற்கிறான் என்பது நிச்சயமாகிறது . இல்லாவிடில் 
இவ்வளவு கர்வம் , பிடிவாதம் ஏன் ? பலமான சகாயத் 
தைச் சம்பாதித்திருக்கிறான் என்பது உறுதி . அந்தச் 
சகாயத்தின் பலத்தை நன்றாய்ப் பரீட்சை செய்து 
தைரியமடைந்தே வந்திருக்கிறான் உங்கள் தம்பி . 
இதில் சந்தேகமில்லை . நம்முடைய பிரிய குமாரன் 
அங்கதனுடைய நலனைக் கருதுவீர்களாக . நான் 
சொல்லும் பேச்சைத் தட்டாதீர்கள் . ஏதோ பிதற்று 
கிறேன் என்று எண்ண வேண்டாம் . சாரர்களால் 
அங்கதன் அறிந்து என்னிடம் சொன்னதைச் 


414 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சொல்லுகிறேன் . அயோத்தியிலிருந்து மகா வீரனான 
ஒரு ராஜகுமாரன் நம் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறா 
னாம் . அவனை எல்லாரும் உத்தம தர்மவானாகவும் வீர 
னாகவும் மதிக்கிறார்களாம் . அவனுடைய சிநேகத்தை 
உங்கள் தம்பி அடைந்து விட்டானாம் . இதனால் அவ 
னுடைய பலமும் தைரியமும் வளர்ந்து போயின . 
உங்கள் தம்பியும் நல்லவன் , வீரன் , அவனை ஏன் 
விரோதிக்க வேண்டும் ? அவனைவிட நமக்கு யார் 
நெருங்கிய பந்து ? அவன் உங்களுக்கும் பக்தியோடு 
பணி செய்து பராக்கிரமமான துணையாவான் . சுக்ரீ 
வனை நாம் மறுபடி அழைத்து விரோதத்தை மறந்து 
விட்டு ஒன்றாகப் போவதே நலம் . அருமை நாதனே , 
என் பேச்சைப் புறக்கணிக்க வேண்டாம் " என்றாள் . 

வாலிக்கு இந்தப் பேச்சுப் பிடிக்கவேயில்லை . கடல் 
பொங்குவதுபோல் எழுந்த கோபத்தில் அவன் தன் 
மனைவியின் பேச்சில் நியாயம் காணவில்லை . 
பாசத்தால் இழுக்கப்பட்டுச் செல்பவன் எப்படிக் காண் 
பான் ? தாரை என்கிற பெயருக்குத் தகுந்த முக லக்ஷ 
ணம் கொண்ட மனைவி சொன்ன புத்திமதி , வாலிக்குச் 
சம்மதப்படவில்லை . 

“ என்ன சொல்லுகிறாய் ! சத்துருவான தம்பி 
செய்யும் கர்ஜனையை நான் எப்படிப் பொறுப்பேன் ? 
ஏன் பொறுப்பேன் , அழகியே ! எதிரி யுத்தத்துக்கு 
அழைக்கும் போது வீரன் போகாமலிருக்க முடியுமா ? 
அதைவிட உயிரை விடுவதே மேலாகும் . இந்த 
அற்பன் போடும் கர்ஜனை காதில் கேட்டுக் கொண்டு 
சும்மா இருக்க என்னால் சாத்தியமில்லை . நீ ராமனைப் 
பற்றிக் கவலைப்பட வேண்டாம் . அவன் தர்மத்தை 
அறிந்தவன் , பாபத்துக்குப் பயந்தவன் . 


கால 


அவன் 


வாலி வதம் 

415 
அநியாய காரியத்தில் இறங்கமாட்டான் . நீ என்னைத் 
தடுக்காதே, திரும்பிப் போ ! சுக்ரீவனை நான் கொல்ல 
மாட்டேன் . அவன் கர்வத்தை அடக்கிவிடுவேன் , 
அவ்வளவே . அந்தத் துராத்மாவின் அட்டகாசத்தைப் 
பார்த்துச் சகிக்க முடியவில்லை . உனக்கு என் 
மேலிருக்கும் பிரியத்தால் சொல்ல வேண்டியதைச் 
சொன்னாய் . தம்பியின் கொழுப்பை அடக்கி ஓட்டி 
விட்டு வெற்றியுடன் திரும்பி வருவேன் . பயப்பட 
வேண்டாம் . மங்கல மொழி சொல்லி என்னை அனுப்பு , 
தடுக்க வேண்டாம் " என்றான் . 

கவி வால்மீகி வாலியை எவ்வளவு உயர்த்தி 
வைத்துச் சித்திரித்திருக்கிறார் ! 

தாரையும் கண்களில் நீர் ததும்பிய வண்ணம் 
வாலியை வலம் செய்து மங்களம் சொல்லிவிட்டு 
நல்லதாக முடியவேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 
கவலையுடன் அந்தப்புரம் திரும்பிப் போனாள் . தாரை 
யையும் அவளுடைய தோழிகளையும் அனுப்பிவிட்டு 
வாலி புற்றிலிருந்து பாம்பு சீறிக்கொண்டு வெளி 
வருவதுபோல் சுக்ரீவனைத் தேடிச் சென்றான் . 

மகா ரோஷத்துடன் போன வாலி தம்பி தைரிய 
மாக தேஜஸ் வீசிக்கொண்டு நிற்பதைப் பார்த்தான் , 
பார்த்ததும் கச்சையை இழுத்துக் கட்டிப் பாய்ந்தான் . 
சுக்ரீவனும் வாலியை நோக்கி வேகமாய் வந்தான் . 

“ உயிரில் ஆசை வைத்திருப்பாயாயின் ஓடிப் 
போ . இந்த முஷ்டிக்கு உன் உயிரை தத்தம் செய் 
யாதே " என்று கர்ஜித்தான் வாலி . 

சுக்ரீவனும் கோபமாக மறுமொழி சொன்னான் . 
பிறகு யுத்தம் முற்றிற்று . இருவரும் அடிமேல் அடி 
அடித்து ரத்தப் பிரவாகம் ஓடிற்று . மிகவும் அடிபட்ட 


416 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சுக்ரீவன் ஒரு ஆச்சா மரத்தைப் பிடுங்கி அதனால் 
வாலியைப் பலமாக அடித்தான் . வாலி அந்த அடியின் 
வேகத்தால் கொஞ்சம் அசைந்து கோபம் கொண்டு 
அவனும் மரங்களை வேரோடு பிடுங்கி சுக்ரீவனை 
அடித்தான் . இருவரும் சம வீரர்கள் . வெகு நேரம் 
கோரமான யுத்தம் நடந்தது . வரவர வாலியின் பலம் 
அதிகரித்தது . சுக்ரீவனுடைய பலம் குறைய ஆரம் 


பித்தது . 


காய 


இதைப் பார்த்துக் கொண்டிருந்த ராமன் , இனி 
சுக்ரீவன் தாங்கமாட்டான் , உயிர் நீப்பான் என்று 
கண்டு வில்லை வளைத்துக் கொல்லும் பாணத்தை விட் 
டான் . அது நேராகச் சென்று வாலியின் வைரமான 
மார்பை ஆச்சா மரத்தைத் துளைத்தபடியே துளைத்து 
விட்டது . வாலியின் வாழ்க்கை முடிந்தது . விழா 
முடிந்ததும் அதற்காக அலங்கரிக்கப்பட்ட துவஜஸ் 
தம்பம் தரையில் கிடப்பது போல் ரத்தம் பெருகக் 
கீழே வாலியின் உடல் கிடந்தது . 

இப்படி ராமனுடைய பாணத்தால் மரண 
மடைந்து மகா சூரனான வாலி கோடரியால் வெட்டி 
வீழ்த்தப்பட்ட பெரிய காட்டு விருக்ஷத்தைப் போல் 
கையும் காலும் விரிந்து கீழே கிடந்தான் . 

கீழே கிடந்தாலும் வாலியின் அழகும் காந்தியும் 
குறையவில்லை . ஆபரணங்கள் பூண்டிருந்த அவன் 
தேகம் சூரியன் அஸ்தமிக்கும்போது சிவந்து பிரகா 
சிக்கும் மேகக் கூட்டத்தைப் போல் பிரகாசித்தது . 
இந்திரனால் கொடுக்கப்பட்ட தெய்வீக மாலை அவன் 
மார்பில் பிரகாசித்துக் கொண்டு அவன் உ 
உயிரையும் 
அவன் திருவையும் தாங்கி மிகப் பொலியச் செய்தது . 
அந்த மாலையின் ஜோதியும் வீரனுடைய மார்பில் 


வாலி வதம் 


417 


குத்தி நின்ற கொல்லும் ராம பாணமும் , ரத்தம் பெரு 
கும் காயமும் எல்லாம் சேர்ந்து அந்த மகா வீர 
னுடைய தேகத்தை மும்மடங்கு பொலிவுடன் விளங் 
கச் செய்தன . வீழ்ந்து கிடந்த இந்த மகா 

வீர 
னுடைய கம்பீரத் தோற்றத்தை வால்மீகி மிக அழகாக 
வர்ணிக்கிறார் . உயிர் நீங்குவதற்கு முன் இறக்கும் 
தறுவாயில் சூரர்களுடைய காந்தி மிகப் பொங்கி 
வளர்ந்து எப்போதும்விட அதிகமாக ஜொலிப்பது 
இயற்கை . 

எதிர்பாராத வகையில் வீழ்த்தப்பட்ட வாலி , 
நான்கு பக்கமும் தன் பார்வையைச் செலுத்திப் பார்த் 
தான் . எங்கிருந்து தன் உயிரைக் கொண்டேக இந்தப் 
பாணம் வந்தது என்று சுற்றிலும் பார்த்தான் . அச் 
சமயம் ராம லக்ஷ்மணர்கள் அவன் பக்கத்தில் வந்தார் 
கள் . வில்லேந்தி வந்த அவர்களைப் பார்த்ததும் வாலி 
யின் கண்களில் சூரர்கள் கண்களில் வடியும் கண்ணீர் 
வடிந்தது . மெதுவான குரலில் தருமத்துக்கு இசைந் 
ததும் மேம்பட்ட பண்பாடு நிறைந்ததுமான மொழி 
களைச் சொல்லி ராமனுடைய குற்றத்தை எடுத்துக் 
காட்டிக் கண்டித்துப் பேசினான் . 

உயிர் தேகத்தை விட்டுப் போகும் தறுவாயான 
படியால் பேச்சு தடைப்பட்டது . ஆயினும் தாழ்ந்த 
சுவரத்தில் கஷ்டப்பட்டுப் பேசினான் . 
" ராமனே ! தசரத 

சக்கரவர்த்தியின் புத்திர 
னாவாய் . உத்தம குலத்தில் பிறந்த நீ , பெரும் புகழும் 
அடைந்த நீ , ஏன் இப்படிச் செய்தாய் ? உன் நற் 
குணங்களும் ஒழுக்கமும் உலகம் அறிந்த விஷயம் . 
இப்படி யிருக்க நான் வேறொருவனிடம் யுத்தம் 
செய்துகொண்டு அதில் மனம் முற்றிலும் செலுத்தி 


27 


418 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வந்த சமயத்தில் என் கண்களுக்குத் தென்படாமல் 
மறைந்து நின்று என் மேல் பாணம்விட்டு என்னைக் 
கொன்றாய் . உன்னைப் பற்றி ஜனங்கள் சொல்லும் 
புகழ்மொழிகளுக்கு இது முற்றிலும் விரோதமா யிருக் 
கிறதே ! எல்லாப் பிராணிகளிடமும் கருணை கொண் 
டவன் , தோஷ எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் 
புலன்களையும் உள்ளத்தையும் 

அடக்கியாள்பவன் , 
அற வழியில் நிற்பவன் , பொறுமை , சாந்தி , தருமம் , 
சத்திய பராக்கிரமம் முதலிய உத்தம குணங்களை எல் 
லாம் பெற்றவன் என்று கீர்த்தி பெற்றாயே , இப் 
போது அவையெல்லாம் என்னவாயிற்று ? என்னைக் 
கொன்று நீ என்ன லாபம் பெறுவாய் ? யோசிக்காமல் 
இந்த அதரும காரியம் செய்தாய் . என் மனைவி உன் 
னைப் பற்றி என்னை எச்சரித்தாள் , அவள் பேச்சைத் 
தட்டிவிட்டு வந்தேன் . நீ வேஷதாரி யென்றும் துன் 
* மார்க்கன் என்றும் , புல்லால் மூடப்பட்ட பாழுங் 
கிணறு போன்ற பாவி என்றும் தெரியாமல் , மனைவி 
யின் பேச்சைக் கேளாமல் , நான் என் தம்பியுடன் 
யுத்தத்துக்கு வந்தேன் . உனக்கு என்ன தீமை நான் 
செய்தேன் ? உன்னுடன் யுத்தம் செய்யவா நான் வந் 
தேன் ? அதருமத்தில் இறங்கி என்னை மறைந்து 
நின்று கொன்றாய் . நல்ல அரச குலத்தில் பிறந்து 
பெரும் பாவத்தைச் செய்தாய் . நிரபராதியைக் கொன் 
றாய் . நீ அரச பதவிக்குத் தகுந்தவனல்ல . மோசக் 
காரனான உன்னை பூதேவி மணக்க விரும்பமாட்டாள் . 
நீ எப்படி தசரதனுக்கு மகனாகப் பிறந்தாய் ? தருமத்தை 
விட்டு நீங்கின நீசனால் கொல்லப்பட்டேன் . என் கண் 
ணுக்கு முன் நின்று நீ யுத்தம் செய்திருந்தாயேல் 
இன்றே நீ செத்திருப்பாய் . என்னை நீ வேண்டிக் 


வாலி வதம் 


419 


கொண்டிருந்தால் ஒரே நாளில் சீதையை உன்னிடம் 
அழைத்து வந்து விட்டிருப்பேனே ! சுக்ரீவனுக்காக 
என்னைக் கொன்றாயே . ராவணனைக் கொன்று பிரே 
தத்தைக் கழுத்தில் , கயிறு போட்டுக் கட்டி உன்னிடம் 
இழுத்துக்கொண்டு வந்து விட்டிருப்பேனே ! மைதி 
லியை எவ்விடம் மறைத்து வைத்திருந்தாலும் கண்டு 
பிடித்து உன்னிடம் ஒப்புவித்திருப்பேனே ! பிறந்தவர் 
கள் இறப்பது விதி . ஆயினும் நீ முறை தவறி என் 
னைக்கொன்றாய் . உன் குற்றம் பெருங் குற்றம் . 

இவ்வாறு தேவேந்திர குமாரனான வாலி மரணா 
வஸ்தையில் ராமனைக் கண்டித்தான் . 

வாலியின் இந்தக் குற்றச் சாட்டுக்கு ராமன் 
என்ன பதில் சொல்ல முடியும் ? ஏதோ சொன்னதாக 
வும் அதைக் கேட்டு வாலி சமாதானப்பட்டதாகவும் 
வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது . அதில் 
சாரம் இல்லை என்று விட்டு விட்டேன் . பெரி 
யோர்கள் மன்னிப்பார்கள் . ராமாவதாரத்தில் ஆண்ட 
வனும் தேவியும் சகிக்க வேண்டிய துக்கங்களில் 
இந்தத் தவறும் பழியும் ஒன்று . 

சுக்ரீவனால் அடிபட்டு உடம்பெல்லாம் ரண காயங் 
கள் . அதன் மேல் ராம பாணத்தினால் உண்டான 
மரணாவஸ்தை. இவற்றையெல்லாம் பொறுத்துக் 
கொண்டு கடைசியாக வாலி ராமனுக்கு ஒரு வார்த்தை 
சொன்னான் : 

“ ஏதாயினும் சரி , நான் இனி அதைப்பற்றி 
தோஷம் சொல்லவில்லை : எனக்கு மிகப் பிரியமான 
குமாரன் அங்கதன் மிகவும் துக்கப்படுவான் . சுக்ரீவ 
னும் நீயும் அவனைச் சரியாகப் பார்த்துக் கொள்ள 
வேண்டும் . அவனை உன் வசம் ஒப்புவித்தேன் . 


420 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அவனைக் காப்பாற்றுவது உன் கடமையாகப் பாவிக்க 
வேண்டும் . ஜலம் வற்றிப் போன குளத்திலுள்ள தாம 
ரைக் கொடிபோல் துக்கப்படுவான் . நான் சுக்ரீவ 
னுக்குச் செய்த கொடுமை தாரையின் தூண்டுதலால் 
என்று அவன் எண்ணாமலிருக்க வேண்டும் . அங்கதனை 
அவன் கவுரவமாகவும் அன்புடனும் நடத்த வேண் 
டும் . இதை நீ செய்தால் போதும் . நான் வேறொன் 
றும் விரும்பவில்லை . வீரர்களுக்குரிய உலகம் எனக் 
குக் காத்திருக்கிறது என்று சொல்லி விட்டு , நினைவு 
இழந்தான் . 


* 


ஒன்று நிச்சயம் . வாலியை ராமன் எதிர்த்து 
ஜெயித்திருக்க முடியாது . ராவணனைத் தேவர்கள் 
எதிர்க்க முடியா திருந்தது போலவே இதுவும் வரத்தி 
னால் ஏற்பட்ட நிலைமை . மறைந்து நின்றே தான் 
ராமன் வாலியைக் கொல்ல முடியும் . ஆயினும் ஏன் 
வாலியைக் கொல்ல வேண்டும் என்கிற கேள்வி நிற் 
கிறது . 

கபந்தனுடைய சாப விமோசன காலத்தில் அவன் 
" நீ சுக்ரீவனுடைய நட்பை சம்பாதித்து சீதையை 
அடைவாய் ” என்று சொன்னபடி ராமன் சுக்ரீவனைத் 
தேடிச் சென்றான் . அவனை அடைந்து அக்கினி சாட்சி 
யாக நட்புப் பிரதிக்ஞையும் செய்து விட்டான் . 

மன்னிக்கத் தகாத அபராதம் ஏதும் சுக்ரீவன் 
வாலிக்குச் செய்யவில்லை . அப்படி யிருக்க, வாலி தான் 
பெற்றிருந்த பலத்தைக் கொண்டு தம்பியைப் படாத 
பாடு படுத்திக் கொடுமை செய்து வந்தான் . இதைச் 
சொல்லி முறையிட்ட சுக்ரீவனுக்கு “ உன் பகைவனை 
ஒழித்து மனைவியையும் ராஜ்யத்தையும் நீ மறுபடி 


தாரையின் துயரம் 

421 
அடையச் செய்வேன் , இது சத்தியம் " என்று சுக்ரீவ 
னுக்கு உறுதியான பிரதிக்ஞை செய்து விட்டான் . 
இதன்மேல் வேறு வழியில்லை . வாலியை மறைந்து 
நின்று கொல்வது அவசியமாக ஏற்பட்டுவிட்டது . 
காதல் மனைவியைத் திருப்தி செய்ய மாய மானைத் 
தேடிப் போன தின் பயனாக ஒன்றன்பின் ஒன்றாகச் 
சிக்கலும் துக்கமும் தரும சங்கடங்களும் ராமனைத் 
தொடர்ந்து வந்தன . இவ்வளவே என் சிற்றறிவுக் 
குக் காணப்படுவது . 

59. தாரையின் துயரம் 
வில்லேந்திய ஒருவனால் வாலி கொன்று வீழ்த்தப் 
பட்டான் என்கிற சமாசாரம் 

சமாசாரம் கிஷ்கிந்தையிலுள்ள 
வானரர்களுக்குத் தெரிந்ததும் அவர்கள் இங்குமங்கும் 
பயந்து ஓடினதைப் பார்த்தாள் தாரை . 

" யுத்தம் என்றால் எப்போதும் அரசன் வாலிக்கும் 
முன்ன தாக இதுவரையில் புறப்பட்டுப் போய் வந்தீர் 
களே ! ஏன் இப்போது இப்படிப் பயந்து ஓடுகிறீர்கள் ? 
உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. சுக்ரீவனை 
அரசனாக்குவதற்காக வாலியைக் கொன்றான் ராமன் . 
அவ்வளவே . நீங்கள் அனாவசியமாகப் பயந்து ஓடாதீர் 
கள் ! உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை ” என்று அரசிக் 
குரிய முறையில் தன் துக்கத்தைத் தள்ளிவிட்டு வான 
ரர்களுக்குத் தைரியம் ஊட்டினாள் . 


* 


பிறகு தன் புருஷன் இறந்து கிடக்கும் இடத்துக் 
குப் போகப் புறப்பட்டாள் . வானரர்கள் தடுத்தார்கள் . 

" அங்கதனுக்குப் பட்டாபிஷேகம் செய்வோம் . 
கோட்டையைப் பத்திரப்படுத்துவோம் . நம்முடைய 


422 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பகைவன் சுக்ரீவனும் அவனுடைய துணைவர்களும் 
வராமல் ஊரைக் காப்போம் ! என்று தாரையைப் 
போகவிடாமல் தடுக்கப் பார்த்தார்கள் . 

அவளோ , என் வீர புருஷன் இறந்த பிறகு 
எனக்கு ஒன்றும் வேண்டி யிருக்கவில்லை! " என்று 
சொல்லி நிர்ப்பயமாக ராம லக்ஷ்மணர்கள் இருந்த 
இடத்துக்கு நேராகச் சென்றாள் . 


தரையில் விழுந்து கிடந்த தன் புருஷனைக் கண்ட 
தும் துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கதறி 
அழுதாள் . 

" ஹா என் வீரனே ! எத்தனை சூரர்களை நீ வீழ்த்தி 
னாய் , இப்போது மாண்டு கிடக்கிறாயே ! என்னை விட் 
டுப் போய் விட்டாயே ! ” என்று குத்துப்பட்டுக் கிடந்த 
வாலியை ஆலிங்கனம் செய்து கொண்டு அழுதாள் . 

வாலியின் குமாரன் அங்கதனும் அங்கே வந்து 
சேர்ந்தான் . இந்தக் காட்சியைக் கண்டபின் சுக்ரீவன் 
தன் பொருட்டு இவ்வளவு துயரம் ஏற்பட்டதே என்று 
துக்கப்பட ஆரம்பித்தான் 

வேஷமல்ல . இவ்வாறே உலகத்தில் 
துவேஷமும் பழி தீர்க்கும் காரியங்களும் ஆசைகளும் 
முடிவில் ஒரு நற்பயனும் சந்தோஷமுமின்றித் துக்கத் 
தில் முடிகின்றன. நேரில் கண்டு அனுபவித்த பின் 
னரே துவேஷத்தின் அற்பத்தனம் விளக்கமாகிறது . 
அறிவு அடைகிறோம் . அதுவரையில் மோகத்தில் 
மூழ்கி உண்மையைக் காண்பதில்லை . 


E 


அன்புக்குரிய அங்கதனை அநாதையாக விட்டு 
விட்டு என்னையும் திக்கின்றி விட்டுவிட்டுத் திரும்பி 


தாரையின் துயரம் 

423 
வராத பிரயாணத்தில் போய் விட்டாயே ! என் வீரனே ! 
என்று தாரை அழுது புரண்டு , அங்கேயே உயிர் நீப் 
பேன் என்றாள் . 

ஹநுமான் ஆறுதல் சொல்லிப் பார்த்தான் . 
“ இறந்தவர்கள் தங்களுக்குரிய மேல் உலகங்களை 
அடைவார்கள் . வாலியைப்பற்றித் துக்கப்பட வேண் 
டாம் . அங்கதனுக்குப் பட்டாபிஷேகம் ஆகும் . அதைக் 
கண்டு மகிழ்வோம் . இப்போது வாலிக்குச் செய்ய 
வேண்டிய உத்தரகிரியைகளை நடத்துவதில் புத்தி 
செலுத்துவோம் . அங்கதனைச் சரியாகப் பாதுகாப்பது 
நம்முடைய கடமையாகும் " என்றெல்லாம் சொல்லிப் 
பார்த்தான் . 

“ எனக்கு ஒன்றும் வேண்டி யிருக்கவில்லை . உத் 
தரகிரியை செய்வதும் அங்கதனை ரக்ஷிப்பதும் எல்லாம் 
சுக்ரீவன் பார்த்துக் கொள்வான் . என்னால் என்ன 
செய்ய முடியும் ? ஆயிரம் அங்கதர்கள் இருந்தாலும் 
அது என் புருஷனுக்குச் சமானம் ஆகுமா ? என் வீர 
னுடன் நானும் யமாலயம் செல்வேன் . அதுதான் 
எனக்குச் சந்தோஷம் " என்றாள் தாரை . 

நினைவிழந்து மரணத் தறுவாயிலிருந்த வாலி , 
அச்சமயம் கண்ணைத் திறந்து சுக்ரீவனைப் பார்த்து 
மெதுவாகச் சில வார்த்தைகள் பேசினான் : 

“ தம்பீ ! நாம் இருவரும் ஒன்றாக இருந்து சந் 
தோஷமாக ராஜ்யத்தை ஆண்டு அனுபவித்திருக்க 
லாம் . அதற்குக் கொடுத்து வைத்திருக்கவில்லை . 
என்னுடைய தவறே அதிகம் . அதைப்பற்றி இப் 
போது பேசிப் பயனில்லை . நீ இனி இந்த ராஜ்யத்தை 
ஆள்வாயாக . எனக்கும் தாரைக்கும் உயிரைவிடப் 
பிரியமான குமாரன் அங்கதனை உன்னிடம் ஒப்புவித் 


424 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தேன் . அவன் உன்னைப் போன்ற வீரன் . எனக்குப் 
பதிலாக நீயே அவனுக்குத் தந்தையாக இருந்து 
அவனை அன்புடன் பார்த்து வா . இதுதான் உன்னை 
நான் கேட்டுக் கொள்வது . 

“ என் மனைவி தாரை மிகுந்த அறிவாளி . சூக்ஷ்ம 
மான விஷயங்களை அறியும் சக்தி பெற்றவள் . இவ் 
விதம் நடக்கும் என்று அவள் ஒன்றைக் கூறினா 
ளானால் அது அப்படியே நிகழும் , சந்தேகமில்லை . 
அவள் யோசனையை எந்த விஷயத்திலும் தட்டாதே . 

" இதோ இந்திரன் எனக்குத் தந்த மாலையை 
என் கையிலிருந்து பெற்றுக்கொண்டு அதன் சக்தியை 
நீ பெற்று விளங்குவாயாக . என் வாழ்க்கை முடிந்தது . 
உன் மேல் இப்போது எனக்குக் கோபம் தணிந்து 
விட்டது . உனக்கு மங்களம் ஆகுக ! " என்று தம்பி 
சுக்ரீவனை மிகப் பெருந்தன்மையோடு ஆசீர்வதித் 


தான் . 


அங்கதா , அரசனாகிய சுக்ரீவனிடத்தில் சரியாக 
நடந்து கொள் . பொறுமையுடன் நடந்து கொள் . 
அன்போடு நடந்து கொள் " என்று குமாரனுக்குச் 
சொல்ல வேண்டியதையும் சொன்னான் . 

காட்டு விருக்ஷம் வெட்டப்பட்டுக் கீழே விழுந்தால் 
அதைத் தழுவி ஏறிய இளங்கொடியும் அதை ஒட்டிக் 
கிடப்பது போல் வாலியைக் கட்டித் தழுவிக் கொண்டு 
கிடந்தாள் மலர் பூத்த கொடியைப் போன்ற தாரை . 
நீலன் வாலியின் மார்பில் 

குத்தி நின்ற 
பாணத்தை மெள்ள எடுத்து அகற்றினான் . உடனே 
காயத்திலிருந்து மலையருவி போல் ரத்தம் பொங்கி 
எங்கும் பரவிற்று . வாலியின் உயிர் உடலை விட்டுப் 
பிரிந்தது . “ ஐயோ ! " என்று தாரை அழுதாள் . 


தாரையின் துயரம் 

425 
" அங்கதா ! உன் தகப்பனைக் கடைசித் தடவை 
யாக வணங்குவாய் ” என்றாள் . 

உங்களுடைய பிரிய மகன் வணங்கி நிற்கிறானே ! 
அவனுக்கு ஒன்றும் சொல்லமாட்டீர்களா ? நான் 
விதவையானேன் . மகனும் திக்கற்றுப் போனான் ! " 
என்று இதயம் உடைந்த தாரை பிரலாபித்தாள் . 


* 


இதை யெல்லாம் கண்டு சுக்ரீவனுடைய உள்ளம் 
பதைத்தது . தன் குற்றத்தை இப்போது நன்றாக 
அறிந்தான் . எனக்குள் மறைந்து நின்று உள்ளே 
வேலை செய்து வந்த ஆசை என் புத்தியைக் கெடுத்து 
விட்டபடியால் அல்லவோ நன்றாக ஆலோசியாமல் 
வாலி புகுந்த குகையின் வாயிலை மூடிவிட்டு அண்ண 
னுடைய சம்பத்தை அபகரித்துக் கொண்டு ஆனந்த 
மாக அனுபவித்தேன் ! என்று தனக்குள் சிந்திக்க 
லானான் . 

நம்மையும் அறியாமல் உள்ளே இருந்து வரும் 
ஆசை விவேகத்தைக் கெடுத்து விடுகிறது . தவறான 
முடிவுகளுக்கு வந்து விடுகிறோம் . பாவங்களில் சிக்கிக் 
கொள்கிறோம் . சுக்ரீவன் இப்போது கண்டான் . தன் 
விவேகத்தைக் கெடுத்தது உள்ளே மறைந்து நின்று 
வேலை செய்த தன்னுடைய ஆசை என்பதைக் கண் 
டான் . 

காமம் என்கிற பொதுப் பெயர் வடமொழியில் 
எல்லா வகை ஆசைகளையும் குறிக்கும் . காமமே மனித 
னுக்கு உட்பகை . அந்த சத்துருவை ஜயிக்கவேண்டும் . 
இதுவேகீதையில் மூன்றாவது அத்தியாயம் கடைசி ஏழு 
சுலோகங்களில் செய்யப்படும் உபதேசம் . ஜஹி சத்ரும் 
காமரூபம் துராஸதம் என்று முடிக்கிறான் கண்ணபிரான் . 


426 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சுக்ரீவனைக் கெடுத்தது ஆசை . வாலியின் விவே 
கத்தைக் கெடுத்தது கோபம் . சுக்ரீவன் குகையின் 
வாயிலை மூடிவிட்டதைக் கண்டதும் ராஜ்யத்தை அப 
கரிப்பதற்காகவே சுக்ரீவன் தன் கூட வந்து இப்படிச் 
செய்தான் என்று வாலி எண்ணிவிட்டான் . அரக்க 
னுக்குத் தன்னைப் பலிகொடுத்து விட்டு , தன்னுடைய 
பதவியை அபகரித்துக் கொள்ளப் பார்த்தானே என்று 
மனத்தில் சுக்ரீவனைப் பற்றி முடிவு செய்துகொண்டு 
பொங்கிய கடுங் கோபத்துக்கு இரையானான் . உடன் 
பிறந்த தம்பியை அவமானப்படுத்தி , ஊரைவிட்டுத் 
துரத்திவிட்டு சினத்தை 

வளர்த்துக் கொண்டே 
போனான் . கோபம் - மன்யு 

கோபத்தின் 
மூலத்திற்கு வடமொழியில் பெயர்- இது வாலியை 
ஏமாற்றி அவனைப் பாவத்தில் தள்ளிற்று . 

காமம் - மன்யு இவை இரண்டும் எல்லாக் 
குற்றங்களுக்கும் காரணம் . இவற்றை உள்ளம் என் 
கிற கோட்டைக்குள் விடாமல் மனத்தைக் காப்பாற்றி 
னாலே தான் தப்புவோம் . 


என்று 


சுக்ரீவன் பிரலாபிக்கலானான் : " நான் எவ்வளவு 
பெரிய குற்றம் செய்தாலும் என்னைக் கொல்லாமல் 
‘ ஓடிஉப்போ உயிர் தப்பிப் பிழை ! என்று சொல்லி 
அண்ணன் என்னைத் துரத்தினான் , அவ்வளவே ! 
நானோ அவனைக் கொல்லச் சதி செய்து அவனைக் 
கொன்றும் விட்டேனே ! என்னைப் போன்ற பாதகன் 
உலகத்தில் இல்லை சாகும் தறுவாயில் ராஜ்யத்தை 
நீ எடுத்துக் கொள் என்று என்னிடம் சொல்லித் தன் 
னுடைய ராஜ்யத்தையும் இந்திரன் தந்த சக்தி 
மாலையையும் தன் கையால் எனக்குத் தந்தானே ! 


தாரையின் துயரம் 

427 
இவனல்லவோ மகான் ! நீசனாகிய நான் உயிர் வைத் 
துக் கொண்டு பிழைப்பதில் என்ன பயன் ? உலகத் 
துக்கு ஒரு சூரனாக இருந்த என் அண்ணனைக் கொன் 
றேனே ! என்று தன் பெருங் குற்றத்தை உணர்ந்து 
அழுதான் . 


வருஷத்துக்கு ஒருமுறையாவது காமோ கார்ஷீத் 
மன்யுரகார்ஷீத் - சந்தியைப் பிரித்தால் - காம : அகார் 
ஷீத் , மன்யு : அகார்ஷீத் - அதாவது ஆசை என்னை 
ஏமாற்றி பாபம் செய்யச் செய்தது ; கோபம் என்னை 
ஏமாற்றிப் பாபம் செய்யச் செய்தது என்று வருந்தி 
அடக்கத்துடன் பல தடவை சொல்லி உள்ளத்தைச் 
சுத்தப்படுத்திக் கொள்வது வைதிகர்களின் ஜப 
முறை . இதை யாவருமே அனுசரித்தல் வேண்டும் . 
ஜபம் செய்து உள்ளத்தை ஆண்டவனுக்கு அர்ப் 
பணம் செய்துவிடவேண்டும் . காமோகார்ஷீத் மன்யுரகார் 
ஷீத் நாராயணாய நம : 


புருஷனைக் 


பிரலாபித்துக் கொண்டிருந்த 

தாரையினிடம் 
ராமன் மெள்ளச் சென்றான் . பயந்தே சென்றான் . 

தாரையானவள் தன் முகத்தில் கோபக் குறிகள் 
ஏதும் காட்டாமல் , “ வீரனே , எந்தப் பாணத்தால் என் 

கொன்றாயோ அதே பாணத்தைக் 
கொண்டு என்னையும் கொன்று என் பர்த்தாவை நான் 
சேரும்படி செய்வாயாக . என்னைவிட்டு அவர் சுவர்க் 
கத்திலும் சந்தோஷப்பட மாட்டார் . பெண்ணைக் 
கொன்ற பாபம் உனக்கு உண்டாகும் என்று பயப் 
படாதே ! புருஷனையும் மனைவியையும் ஒன்று சேர்த்த 
புண்ணியமே உனதாகும் . என் புருஷனை அதர்ம 


428 


சக்கரவர்த்தித் திருமகன் 


முறையில் கொன்றதற்கு இதுவே உனக்குப் பிராயச் 
சித்தமாகும் . வாலி இறந்த பிறகு நான் பிழைத் 
திருக்க முடியாது ! " என்று மகா வீரனுடைய பட்ட 
மகிஷிக்கு உரித்தான மொழிகளைப் பேசிப் புலம்பினாள் . 


இவ்விடத்தில் தாரை ராமனுடைய அவதார உண் 
மையை அறிந்து ராமனை மகா விஷ்ணுவாகவே கண் 
டாள் என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப் 
படுகிறது . 

லக்ஷ்மணன் தாயாகிய சுமித்திரையைப் பற்றி 
வழங்கி வருவது போலவே , வாலியின் மனைவி தாரை 
யும் மகா அறிவாளி, ஞானி என்பது பரம்பரையாக 
வந்த அபிப்பிராயம் . ஆன படியால் அவள் தன் புரு 
ஷனை அதர்ம முறையில் கொன்றவன் மேல் கோப 
மும் வெறுப்பும் முதலில் கொண்டிருந்தாலும் நேரில் 
தரிசனம் அடைந்ததும் ராமனுடைய உண்மைச் 
சொரூபத்தைக் கண்டாள் என்று சொல்லப்படுகிறது . 

வெறுங் கதையாகப் படித்தால் இது ரஸமாகத் 
தோன்றாது . பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 
இது அசம்பாவிதமாகத் தோன்றாது . துளசிதாஸ 
ருடைய ராமாயணத்தில் இந்தச் சந்தர்ப்பத்தில் பரம 
சிவன் பார்வதிக்குச் சொல்வதாகப் பாடுகிறார் : 

“ உமையே , பார்த்தாயா ? சுவாமியாகிய ராமன் 
எல்லோரையும் எப்படிப் பொம்மையாட்டம் ஆடச் 
செய்கிறான் என்று . 

பக்திக் கண்களால் பார்த்தால்தான் பழைய 
புராணங்களின் சாரம் நன்றாகக் காண முடியும் . 

சாதாரணமாக விமரிசனம் செய்தாலும் தாரை 
மிக சாமர்த்தியசாலி , ராஜ நீதியில் தேர்ச்சி பெற்ற 


தாரையின் துயரம் 

429 
வள் . முன்னால் நடக்கப் போவதை ஊகித்து அறியும் 
சக்தி அவளுக்கிருந்ததை வாலியே சொல்லி யிருக் 
கிறான் . நடந்தது நடந்துவிட்டது ; சுக்ரீவன் தன் 
னுடைய சாமர்த்தியத்தாலும் , தெய்வச் செயலாலும் 
ராமனுடைய துணையைச் சம்பாதித்து விட்டான் : வாலி 
இறந்துவிட்டான் ; இனி அங்கதனுடைய க்ஷேமத் 
தைத் தானே பார்த்துக்கொள்ள வேண்டும் ? அங்க 
தன் சுக்ரீவனோடு விரோதம் செய்து கொண்டு 
சண்டை பிடிக்க முடியுமா ? சுக்ரீவனுக்கு வில்லேந்திய 
ராம லக்ஷ்மணர்கள் சகாயமாக ஏற்பட்டு விட்டார்கள் : 
ஆனபடியால் நீதி சாஸ்திரப்படி இந்தச் சமயத்தில் 
சாமோபாயமே மேல் என்பதை தாரை கண்டாள் . 
ஆனபடியால் ராமனிடம் தன் கோபத்தை மறைத்துப் 
பொறுமையுடன் நடந்து கொண்டாள் . 

அங்கத 
னுடைய வாழ்க்கை பாழாகப் போகாமற்படி காக்கும் 
வழியைத் தேடினாள் . 

வாலிக்கு உத்தரகிரியை விமரிசையாக நடத்தப் 
பட்டு முடிந்தது . மங்கள ஸ்நானம் செய்வித்து , சுக்ரீ 
வனுக்கும் அங்கதனுக்கும் முறையே ராஜ்யாபிஷேக 
மும் யுவராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்யப்பட்டன . 


* 


** 


மழைக்காலம் ஆரம்பித்தது . சுக்ரீவன் முதலிய 
வர்கள் கிஷ்கிந்தாபுரத்தில் சுகமாகக் காலங் கழித்தார் 
கள் . ராம லக்ஷ்மணர்கள் பக்கத்திலிருந்த ஒரு 

மலைக் 
குகையில் காலங் கழித்தார்கள் . மழையால் வெள்ளப் 
பெருக்கெடுத்து , காட்டுப் பாதைகள் எல்லாம் 
நீரோட்டமாக ஓடி , போக்குவரத்துத் தடைபட்டுக் 
கிடந்தது . சீதையைத் தேடும் காரியம் அதனால் தடை 
பட்டது . சீதையின் நிலையை எண்ணி எண்ணி ராமன் 


430 


சக்கரவர்த்தித் திருமகன் 


மிகவும் துக்கப்பட்டான் . மாரி காலம் 

முடிவாகும் 
வரையில் பொறுமையோடு இருக்கவேண்டும் என்று 
லக்ஷ்மணன் ராமனுக்குச் சொல்லிச் சமாதானப்படுத்தி 
வந்தான் . ராமனும் அப்படியே பொறுத்திருந்தான் . 

எத்தனை பெரிய துக்கம் நேர்ந்தாலும் காலக்கிர 
மத்தில் உள்ளத்தில் நாம் பெற்றிருக்கும் மறதி என்ற 
சக்தியினால் , துக்கம் வர வர் மறைந்து போய் , வாழ்க் 
கையில் கவனம் செலுத்தி அமைதி அடைகிறோம் . 
ஈசுவரன் அமைத்திருக்கும் இந்த மறதி என்னும் சக்தி 
நமக்கு மிகப் பெருஞ் செல்வமாகும் . அது இல்லையேல் 
இந்த உலகம் துயரத்துக்கு மேல் துயரமாகக் குவிந்து 
நரகமேயாகிவிடும் . இந்த நியதியின்படி சுக்ரீவனும் 
அவன் பந்துக்களும் தாரையும் உள்பட எல்லாரும் 
வாலியை இழந்த துக்கத்தை மறந்து சீரும் சிறப்பும் 
நிறைந்த கிஷ்கிந்தையில் சந்தோஷமாக இருந் 
தார்கள் . 

ஹநுமான் மட்டும் கவலைப்பட்டான் . அவன் 
ராமனுடைய காரியத்தை மறக்கவில்லை . பிரதிக்ஞை 
செய்து கொடுத்ததைப் பற்றி அரசனிடம் மெதுவாகப் 
பேசுவதற்குத் தகுந்த சமயம் பார்த்துக்கொண்டிருந் 
தான் . 

மழைக் காலம் முடிந்தது . ஆகாயம் மேகமும் 
மின்னலும் இல்லாமல் வெண்மையாகி விட்டது . 
பறவைகளும் பறந்து விளையாட ஆரம்பித்து விட்டன . 
மகா புத்திசாலியும் தர்மத்தினின்று என்றும் பிறழாத 
உள்ளத்தைப் பெற்றவனுமான 

ஹநுமான் தன் 
அரசனிடம் சென்றான் . 

ராஜ காரியங்களை யெல்லாம் மந்திரிகளிடத்தில் 
ஒப்புவித்து விட்டு , அந்தப்புர போகத்தில் மூழ்கிக் 


கோபம் தணிந்தது 


431 


கிடந்த சுக்ரீவனிடம் சென்று வினயமாகப் பேச 
லானான் . எத்தனை அறிவாளிகளும் நல்லவர்களுமானா 
லும் சுக போகத்தில் மூழ்கி விட்டால் கடமைகளை 
மறந்து விடுவது இயற்கை என்பது ஹநுமானுக்குத் 
தெரிந்த விஷயம் . 

60. கோபம் தணிந்தது 
முன்னோர்கள் அனுபவித்த ராஜ்யத்தை 
அடைந்து விட்டீர் . புகழும் பெற்று விட்டீர் . உம் 
முடைய 

அதிகாரம் ஸ்திரமாகி விட்டது . ஆனால் 
மித்திரர்களுக்குச் செய்ய வேண்டியதைச் செய்து 
அவர்களுடைய சிநேகத்தைப் பலப்படுத்திக் கொள்ள 
வேண்டியது எஞ்சி நிற்கிறது . அதைச் செய்தால் 
அல்லவோ உம்முடைய புகழ் இன்னும் பெருகும் . 
ராஜ்யமும் பலப்படும் . தன் காரியங்களையும் சுகங்களை 
யும் புறக்கணித்துங்கூடத் தன்னுடைய நண்பர்களின் 
காரியத்தை வாக்களித்தபடி செய்ய வேண்டும் . அப் 
படிச் செய்து தீர்த்தால் அரசனுடைய பலமும் கீர்த்தி 
யும் விருத்தியடையும் . பிரதிக்ஞை செய்து கொடுத்த 
வாக்குறுதிப்படி , சொன்ன காலத்துக்கு முன்னாலேயே 
அதைச் செய்து தருவது விசேஷம் . காலதாமதம் 
கூடாது . செய்ய வேண்டியதைக் கால தாமதம் செய்து 
விட்டு , பின்னால் செய்தாலுங்கூட அது பயன் தராது . 
மித்திரர்களுக்குச் செய்ய வேண்டியதை அவர்கள் 
அதைப்பற்றி ஞாபகப்படுத்துவதற்கு முன்பே செய்வது 
புத்திசாலித்தனம் . தாமதப்பட்டுச் செய்வதில் குணக் 
குறைவு . இது உமக்குத் தெரிந்த விஷயமே . ராமன் 
நமக்குச் செய்த உதவியை நாம் நினைவில் வைத்து 
அவனுக்காக நாம் செய்ய வேண்டியதை அவன் நமக்கு 


432 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நினைவூட்டுவதற்கு முன்ன தாகவே நாம் ஆரம்பிக்க 
வேண்டும் . மாரி காலம் முடிந்து விட்டது . இனி 
தாமதிக்கக் காரணமில்லை . சீதையைத் தேடவேண்டிய 
பெருங் காரியத்தை இனி ஒத்தி வைப்பது தகாது . 
ராமன் அதைப்பற்றி மிகப் பொறுமையாகவே இருந்து 
வருகிறான் . ஆனாலும் இனிக் கொஞ்சமேனும் தாமதிக்க 
லாகாது . ராமன் உம்முடைய சத்துருவைக் கொன்றதை 
யோசித்துப் பார்க்க வேண்டும் . அதிலுள்ள பெரிய 
அபாயத்தையும் பழியையும் கருதாமல் எவ்வளவு துரித 
மாகச் சொன்னபடியே செய்து விட்டான் . நாமும் 
அவ்வாறே வாக்குறுதியைச் சீக்கிரமாக நிறைவேற்ற 
வேண்டும் . கால தாமதம் செய்வது கூடாது . " 


블 


இவ்வாறு மிக வினயமாக நீதி முறையை எடுத் 
துக் காட்டி மாருதி சுக்ரீவனுக்கு யோசனை சொன் 
னான் . சுக்ரீவனும் அது சரி என்று ஒப்புக்கொண்டு, 
சரியான காலத்தில் யோசனைகள் சொன்னதற்காக 
ஹநுமானுக்கு நன்றி செலுத்தி வானர சேனையைத் 
திரட்டச் சொல்லி நீலனுக்கு உத்தர விட்டான் . 

“ பூமி முழுவதும் சுற்றித் தேடிப் பார்த்து சீதை 
யைக் கண்டு பிடிக்க வேண்டும் . திறமை வாய்ந்த 
வானரர்களை உடனே வந்து சேரக் கண்டிப்பாக 
உத்தரவிடுவாய் . வந்து சேராதவர்களுக்கு மறு 
விசாரணையின்றித் தண்டனை விதிக்கப்படும் " என்று 
சொல்லி விட்டு சுக்ரீவன் தன் அந்தப்புரத்துக்குள் 
சென்றான் . 


ராமனும் லக்ஷ்மணனும் தங்களுடைய குகையில் 
காலம் கழித்து வந்தார்கள் . எப்போது மாரி காலம் 


கோபம் தணிந்தது 

433 
முடிந்து வானர ராஜன் தன்னுடைய பணியைச் 
செய்வான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் 
கள் . 

மழை யெல்லாம் முடிந்து வனமும் வனத்தில் 
வசிக்கும் பிராணிகளும் மிகுந்த அழகுடன் பிரகாசித்து 
வருவதை ராமன் பார்த்து அரக்கன் கையில் அகப்பட் 
டுத் தவிக்கும் சீதையைப் பற்றி எண்ணி யெண்ணித் 
துயரத்தில் மூழ்கினான் . 

“ உலகமெல்லாம் சௌந்தரியமும் மகிழ்ச்சியுமாக 
இருக்கிறது . சீதை எங்கேயோ தவித்துக் கொண் 
டிருக்கிறாள் . நானோ இங்கே நன்றி மறந்த வானர 
ராஜனுடைய தயவை எதிர்பார்த்துக் கொண்டு சும்மா 
கிடக்கிறேன் . ஆஹா ! நான் சென்ற தண்டகாரண் 
யத்தை ஒரு உத்யான வனமாகக் கருதி என்னுடன் 
முள் மேலும் கல் மேலும் துள்ளிக் குதித்துச் சந்தோ 
ஷமாக நடந்து வந்தாளே . அவள் இந்தச் சமயத்தில் 
என்ன கஷ்டப்படுகிறாளோ ! இந்த வானர ராஜனோ 
மதுபானத்தில் மூழ்கி , பெண்களோடு கூடி கிராம்மிய 
சுகத்தில் ஈடுபட்டு எனக்குத் தந்த வாக்கை முற்றிலும் 
மறந்து விட்டான் . இந்த 

ராஜன் ஒரு 
கயவனாகத் தெரிகிறது . லக்ஷ்மணா ! நீ உடனே 
கிஷ்கிந்தைக்குப் போய் வானர ராஜனைக் கண்டு 
சொல் : உன் அண்ணனை அனுப்பிய யமாலயத்தின் 
வாயில் திறந்து உனக்காகவும் காத்திருக்கிறது . 
தெரிந்து கொள் . வாலி சென்ற வழி நீயும் போக 
விரும்புகிறாயா ? என்று நான் கேட்டதாக அவனுக் 
குப் பளிச்சென்று சொல்லிப் புத்தி புகட்டுவாய் . 

“ செய்த உபகாரத்தை மறந்தவன் அழிந்து 
போவான் . மித்திரனை ஏமாற்றப் பார்ப்பவன் கதி 


வானர 


28 


434 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அதோகதியாகும் . ராமனுடைய வில்லும் அம்பும் 
தயாராக இருக்கின்றன என்று அவனுக்குச் சொல் . 

மாரி மாதங்கள் நான்கும் முடிந்து விட்டன . 
நான்கு மாதங்களும் ராமனுக்கு நான்கு யுகங்களாகக் 
கழிந்தன . நீயும் உனக்கு அடங்கியவர்களுமோ 
சந்தோஷமாகப் போகங்களை அனுபவித்து வருகிறீர் 
கள் . ராமனுடைய கோபத்தை வளர்த்து வருகிறீர்கள் . 
நாசமடைவதற்கு வழி தேடுகிறீர்கள் என்று 
சொல்வாய் . 

இப்படி ராமன் தன் கோபத்தையும் ஆத்திரத்தை 
யும் சுக்ரீவனுக்குத் தெரியப்படுத்தச் சொல்லித் தம்பி 
லக்ஷ்மணனை அனுப்பினான் . 


* 


* 


லக்ஷ்மணன் புறப்பட்டான் . அண்ணனுடைய 
துயரத்தையும் நெருப்பைப் போன்ற கோபத்தையும் 
அப்படியே ஏற்று வாங்கிக் கொண்டு புறப்பட்டுப் 
போனான் . 

உடனே ராமன் யோசிக்கலானான் . லக்ஷ்மண 
னுடைய சுபாவமறிந்தவனானபடியால் இது அபாயத் 
தில் முடியும் என்று எண்ணித் தம்பியைக் கூப்பிட்டு 
மறுபடியும் ராமன் பேசலானான் . 

“ சுக்ரீவனிடம் என் கோபத்தைச் சொல்லும் 
போது கடுஞ் சொற்கள் உபயோகிக்க வேண்டாம் . 
என்னவாயினும் அவனை நாம் சிநேகிதனாகக் கொண்டு 
விட்டோம் . அவனுடைய தவற்றை மட்டும் எடுத்துக் 
காட்டு " என்று எச்சரித்து அனுப்பினான் . 

லக்ஷ்மணன் “ அப்படியே ! " என்று சொல்லிச் 
சென்றான் . ஆயினும் கோபத்தோடேதான் 
கிஷ்கிந்தை வாயிலை அணுகினான் . 


மகா 


கோபம் தணிந்தது 

435 
லக்ஷ்மணனுடைய கோபத் தோற்றத்தையும் 
கையிலிருந்த ஆயுதங்களையும் பார்த்து , வானரக் 
காவலாளிகள் ஏதோ விபரீதம் நடக்கும் போலிருக் 
கிறது , கோட்டையை ஜாக்கிரதையாகக் காக்க 
வேண்டும் என்று ஆயத்தமானார்கள். 

அவர்களுடைய இந்த நடவடிக்கையைப் பார்த்த 
லக்ஷ்மணனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது . 

சில வானரர்கள் ஒரே ஓட்டமாக ஓடி அந்தப்புரத்தி 
லிருந்த சுக்ரீவனுக்கு விஷயத்தைச் சொன்னார்கள் . 
“ லக்ஷ்மணன் பெருங் கோபமாய் வில்லும் பாணமுமாக 
வந்து கொண்டிருக்கிறான் . தடுத்தாலும் நிற்கவில்லை 
என்றார்கள் . 

வானர ராஜனோ கள்ளும் ஸ்திரீகளுமாக அந்தப் 
புரத்தில் மயக்கத்தில் கிடந்தான் . வானரர்கள் 
சொன்னது அவன் காதில் ஏறவில்லை. 

ராஜ சேவகர்களுடைய உத்தரவின் பேரில் குகை 
வாயிலைச் சேனையாட்கள் பலமாக நின்று யாரும் 
உள்ளே பிரவேசிக்காமல் காவல் காத்தார்கள் . இப்படி 
நிகழ்ச்சிகள் மேன்மேலும் இளைய பெருமாளுக்குக் 
கோபம் மூட்டும் முறையில் வளர்ந்து கொண்டு 
போயின . 


* 


* 


* 


தடையை மீறி லக்ஷ்மணன் உள்ளே பிரவேசித் 
தான் . முதலில் அங்கதனைக் கண்டான் . வாலியின் 
குமாரன் அங்கதனைக் கண்டதும் லக்ஷ்மணனுடைய 
கோபம் ஓரளவு தணிந்தது . 

“ குழந்தாய் ! போய் வானர ராஜனிடம் தெரியப் 
படுத்துவாய் ! ராமசந்திரனுடைய துயரத்தால் தம்பி 
லக்ஷ்மணன் மிக வருத்தத்துடன் அரமனை வாயிலில் 


436 


சக்கரவர்த்தித் திருமகன் 


அரசனைப் பார்க்கக் காத்திருக்கிறான் என்று சொல் 
வாய் ! " என்றான் . 

அங்கதன் அந்தப்புரம் போய் சுக்ரீவனிடம் 
விஷயத்தை மிக வினயமாய்த் தெரிவித்தான் . 

ஆனால் கிராம்மிய போகத்தில் மூழ்கியிருந்த 
சுக்ரீவனுக்கு இன்னும் மயக்கம் தெளியவில்லை . 
இதைக் கண்டு அங்கதன் மிகவும் வருத்தப்பட்டான் . 
அந்தரங்க மந்திரிகளுடன் என்ன செய்வது என்று 
ஆலோசித்தான் . 

ஹனுமான் உள்பட சில மந்திரிகள் உள்ளே 
சென்று சுக்ரீவனுக்கு விஷயங்களை நன்றாக எடுத்துக் 
காட்டி அவன் புத்தி தெளிவடையச் செய்தார்கள் . 

“ நான் ஒரு பிசகும் செய்யவில்லையே ? என் 
நண்பர்களாகிய ராம லக்ஷ்மணர்களுக்கு என்மேல் 
ஏன் கோபம் ? யாரோ விரோதிகள் கோள் சொல்லி 
அவர்களுடைய மனத்தைக் கெடுத்திருக்க வேண்டும் " 
என்றான் சுக்ரீவன் . 

ஹனுமான் “ அரசனே , நான் சொல்லக் கடமைப் 
பட்டவன் , சொல்லுகிறேன் . கோபித்துக் கொள்ளக் 
கூடாது . ராமனுக்கு நாம் செய்த பிரதிக்ஞையை நிறை 
வேற்றாமல் தாமதம் செய்து விட்டோம் . ராமசந்திர 
னுடைய துயரத்தை நாம் மறந்து விட்டோம் . இது 
நமக்கு அபாயமாக முடியும் . ஆனபடியால் செய்ய 
வேண்டியதைச் செய்வீர் . லக்ஷ்மணனிடம் மன்னிப்புக் 
கேட்டு இனித் தாமதப் படுத்தாமல் ராமனுக்குக் 
கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர் 
என்றான் . 

இதன்மேல் சுக்ரீவன் லக்ஷ்மணனை அழைத்து 
வரச் சொன்னான் . 


கோபம் தணிந்தது 


437 


லக்ஷ்மணன் சென்றான் . கிஷ்கிந்தையின் அழகை 
யும் உன்னத நாகரிக நிலையையும் பார்த்து வியந்தான் . 
அழகிய தெருக்களின் வழிச்சென்று சுக்ரீவனுடைய 
அந்தப்புரத்துக்கு வெளியே நின்றான் . உள்ளிலிருந்து 
மகிழ்ச்சி ஓசைகளும் ஆட்டமும் பாட்டும் கேட்டு , 
இவர்கள் தங்கள் கடமையை முற்றிலும் மறந்துவிட்டு 
இப்படிப் போகத்தில் மூழ்கியிருக்கிறார்களே என்று 
கோபம் இன்னும் அதிகமாயிற்று . ஆயினும் ஸ்திரீகள் 
நிறைந்து கிடக்கும் அந்த இடத்துக்குள் போகக் 
கூச்சப்பட்டுத் தூர ஒரு மூலையில் நின்று வில்லின் 
நாணை இழுத்து ஒலியெழுப்பினான் . 

அந்த ஒலி கிஷ்கிந்தா நகரத்தை நடுங்கச் 
செய்தது . நாண் ஓசையைக் கேட்டதும் சுக்ரீவன் 
பயந்து எழுந்து இளைய ராஜகுமாரன் உண்மையில் 
ஏதோ கோபமாக வந்திருக்கிறான் என்று அபாயத்தை 
உணர்ந்து கொண்டு தாரையைக் கேட்டுக்கொண் 
டான் . அவளை முன்னதாகச் சென்று லக்ஷ்மணனைச் 
சமாதானப் படுத்தும்படி கேட்டுக் கொண்டான் . 


உலக 


தாரை லக்ஷ்மணனிடம் சென்றாள் . அழகிலும் 

விஷயங்களைப் பற்றிய சாமர்த்தியத்திலும் 
பேச்சு நயத்திலும் அவளுக்குச் சமானம் யாருமில்லை . 
அவள் லக்ஷ்மணனுக்குச் சொன்னாள் : 

“ வெகு நாட்கள் தரித்திரத்தையும் பகைவன் 
தொந்தரவையும் பொறுத்துக் கஷ்டப்பட்ட சுக்ரீவன் 
நீங்கள் சம்பாதித்துக் கொடுத்த ராஜ்ய சுகங்களை 
அனுபவித்து வருகிறான் . போகத்தில் புத்தி மயங்கி 
விட்டான் . அவன் குற்றம் எனக்குத் தெரியாததல்ல . 
நீங்கள் அவன்மேல் கோபம் கொள்ளலாகாது . 


438 

சக்கரவர்த்தித் திருமகன் 
எல்லாம் தெரிந்த நீங்கள் பொறுமை யிழக்கலாகாது . 
மதுபானத்திலும் பிராக்ருத போக மயக்கத்திலும் 
மூழ்கிய சுக்ரீவனைப் பூரண அறிவைப் பெற்ற நீங்கள் 
மன்னிக்க வேண்டும் . அவன் உங்களுக்குச் செய்ய 
வேண்டியதை மறந்துவிட வில்லை . பல இடங்களி 
லுள்ள நம்முடைய வீரர்களை யெல்லாம் வந்துசேர 
உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் . அவர்கள் இன்றோ 
நாளையோ வந்து விடுவார்கள் . பிறகு சீதையைத் 
தேடும் வேலையும் ராவணனை எதிர்த்து வெற்றிபெறும் 
வேலையும் நடைபெறும் , சந்தேகப்பட வேண்டாம் . 
அரசனைப் பார்க்க உள்ளே வரலாம் " என்று அழைத் 
துச் சென்றாள் . 
லக்ஷ்மணன் கோபம் தணிந்து உள்ளே சென்றான் . 

கோபம் தணிந்த நிலையில் வந்த லக்ஷ்மணனைப் 
பார்த்து சுக்ரீவன் மிகச் சந்தோஷப்பட்டு ஆசனத்தி 
லிருந்து இறங்கி வணங்கினான் .. 

“ நான் எந்தக் குற்றம் செய்திருந்தாலும் 
மன்னிக்க வேண்டும் . ராகவனுடைய சிநேகத்தாலும் 
வீரத்தாலும் அல்லவா நான் ராஜ்ய பதவியை 
அடைந்தேன் . ராமன் செய்த உபகாரத்தை நான் 
மறப்பேனா ? ராமனுடைய பராக்கிரமத்தை நான் 
அறிந்தவன் அல்லவா ? என் துணையே இல்லாமல் 
பகைவர்களை நாசம் செய்யும் பலம் அவருக்கு உண்டு 
என்பது எனக்குத் தெரியும் . நான் என் சேனைகளுடன் 
அவரைப் 

பின்பற்றிச் செல்வேன் . அவ்வளவே . 
நிச்சயமாக ராவணன் அழிவான் . சீதையைத் தேடு 
வதற்கு ஏற்பாடுகள் உடனே செய்யப்படும் , நான் 
செய்த தாமதத்தை மன்னிப்பீர்களாக " என்று சுக்ரீவன் 
லக்ஷ்மணனிடம் சொன்னான் . 


கோபம் தணிந்தது 


439 


இதைக் கேட்ட லக்ஷ்மணன் மகிழ்ச்சி அடைந் 


தான் . 


“ உன்னைப் போன்ற தீரன் ராமனைத் தவிர வேறு 
யாருமில்லை . ரிச்யமூகம் வந்து ராமனைக் கண்டு 
அவன் துயரத்தைத் தணிக்கும் வார்த்தைகளைச் சொல் 
வாயாக " என்றான் . 


* 


( 6 உ 


ஒரே சிவிகையில் 

சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் 
ஏறிச் சென்றார்கள் . ஏற்கனவே செய்யப்பட்ட ஏற்பாடு 
களை யெல்லாம் ராமனுக்குச் சொல்லி அவனைத் 
திருப்திப் படுத்தினார்கள் . 
ராமன் சந்தோஷமாகப் பேசினான் : 
உன்னைப் 

போன்ற நண்பன் உலகத்தில் 
வேறொருவனில்லை . மேகங்கள் மழை பெய்வதைப் 
போலும் , சூரியன் இருட்டை நீக்குவதைப் போலும் 
சந்திரன் மக்கள் உள்ளத்தைக் குளிரச் செய்வதைப் 
போலும் யாருடைய ஏவுதலு மில்லாமல் உதவுவது 
உண்மை நண்பனுடைய சுபாவம் . 

உன் நட்பை 
நான் சம்பாதித்தது என் பாக்கியம் . இனி ராவணன் 
அவன் குலத்துடன் நிர்மூலமாவது நிச்சயம் . " 

இவ்வாறு ராமன் தன் நன்றியையும் மகிழ்ச்சியை 
யும் சுக்ரீவனிடம் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே , 
பெருங் கூட்டமாக வானர வீரர்கள் தத்தம் சேனை 
களுடன் சுக்ரீவன் அனுப்பி யிருந்த உத்தரவின்படி 
பல்வேறு காடுகள் மலைகள் சமுத்திரக் கரைகளி 
லிருந்து வந்து சேர்ந்து விட்டார்கள் . அவர்கள் 
கிளப்பிய தூசியால் ஆகாயம் மறைந்து இருள் மூடி 


விட்டது . 


440 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பல்வேறு வடிவமும் நிறமும் கொண்ட வானரர் 
களும் கரடிகளும் கோடிக்கணக்காகக் குழுமிவிட்டார் 
கள் . இந்த மாபெரும் சேனைக்குச் சொல்ல வேண்டி 
யதைத் தகுந்தபடி சொல்லி அவரவர்களுக்குத் தாற் 
காலிமாக இருக்குமிடம் சுக்ரீவன் நியமித்தான் . 

பிறகு யோசித்து சேனாதிபதிகளை எட்டுத் திக்கு 
களுக்கும் அவரவர்களுக்குச் சேர்ந்த வானரக் கூட்டங் 
களோடு சென்று சீதையைத் தேட உத்தரவிட்டான் . 


இவ்விடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக் காட்ட 
லாம் . கம்ப ராமாயணத்தில் தாரையின் குணத்துக்குக் 
களங்கமோ குறையோ ஏதுமில்லாமல் , வாலி இறந்த 
பின் அவளை விரதம் காத்த கற்பரசியாகச் சித்திரிக்கப் 
பட்டிருக்கிறது . வால்மீகி ராமாயணத்தில் அப்படி 
யில்லை . வாலி இறந்தபின் சுக்ரீவன் வசத்தில் ராஜ் 
யா திகாரத்துடன் தாரை உள்பட அந்தப்புரம் முழு 
வதும் சேர்ந்து விட்டதாக வைத்துக் கொண்டு விஷ 
யங்கள் சொல்லப்படுகின்றன . சுக்ரீவன் கிராம்மிய சுக 
பரவசனாகிப் போய் மதுபானத்திலும் மூழ்கி ராம காரி 
யத்தை மறந்து கிடந்தபோது தாரா தேவியையும் 
அதில் சேர்த்தே குறிக்கப்பட்டிருக்கிறது . 

பழைய ராஜ குல சம்பிரதாயத்திலும் வேறு குலங் 
களிலும் அண்ணன் இறந்த பின் புருஷனை யிழந்த 
அண்ணன் மனைவியைக் குலத்துக்கு எஜமானனான 
தம்பி தன் மனைவியாகச் சேர்த்துக் கொள்ளும் வழக்கம் 
இருந்து வந்தது . அது அந்தக் காலத்து ஆசாரம் . 
ஒரு காலத்து வழக்கத்தின் நன்மை தீமைகளை இன் 
னொரு யுகத்தில் ஆராய்ந்து உணர்வது கடினம் . 
அதற்கு விசாலநோக்கமும் கற்பனா சக்தியும்வேண்டும் . 


வாயை 


கோபம் தணிந்தது 

441 
இந்தக் காலத்துச் சூழ் நிலைகளைக் 

கொண்டு 
ஆராய்ந்தாலும் ஒன்று வெளிப்படை . புருஷனில்லாத 
ஸ்திரீ ஒரு எஜமானனிடம் நெருங்கிப் பழகும் அவ 
சியம் ஏற்பட்டால் , அந்த ஸ்திரீயைப் பற்றி மக்களின் 
அடக்குவது கஷ்டம் . விவாகம் 

செய்து 
கொண்டு விட்டால் இந்த அபாயமில்லை . 

தவிர . வால்மீகி முனிவருடைய சித்திரத்தை 
வைத்துக் கொண்டாலும் நாம் தாரை பேரில் குற்றம் 
சாட்ட முடியுமா ? அவள் மகா சாமர்த்தியசாலி; ராஜ 
நீதியும் உலகப் போக்கும் நன்றாய் அறிந்தவள் ; வரப் 
போகும் சுக துக்கங்களை முந்தியே தெரிந்து கொள் 
ளும் சக்தியைப் பெற்றவள் . வாலி இறந்தபின் 
அங்கதனைப் பற்றியே அவளுடைய பெருங் கவலை . 
இந்தக் காரணத்தாலேதான் அவள் சுக்ரீவனுக்கு 
அடங்கிப்போனாள் என்றுவைத்துக் கொள்ளவேண்டும் . 

நம்முடைய இக்காலத்து நடவடிக்கைகளைத்தான் 
பார்ப்போமே . மனைவியை யிழந்து அழுது புரண்டு 
அந்தரங்க சுத்தியுடன் துக்கப்பட்ட ஆண் மக்கள் எத் 
தனையோ பேர் மறுபடி விவாகம் செய்து கொள்வதைப் 
பார்க்கிறோமே ! முன் காதலித்த மனைவியின் நினைவை 
நன்றாகக் குறைவின்றிக் கவுரவித்தே இப்படிச் செய் 
கிறதையும் பார்க்கிறோம் . யோக்கியமாக இருப்பதை 
யும் பார்க்கிறோம் . அதில் யாதொரு தவறும் காண்ப 
தில்லை . ஆண் மக்களின் நடவடிக்கைக்கு ஒரு தருமம் 
ஸ்திரீகளுக்கு வேறு தருமமா ? தாரையை ஏன் குற்றம் 
சொல்லவேண்டும் ? கற்பு என்பது இரு பாலருக்கும் 
ஒன்றே . 

வாலி இறந்த பின் தாரை அந்தப்புரத்துக்கு 
எஜமானித் தாயாக விளங்கி சுக்ரீவனையும் அங்கதனை 


442 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யும் தன்னுடைய நுட்பமான புத்தியும் அறிவும் 
கொண்டு நன்றாகக் காப்பாற்றி வந்தாள் . இது 
வால்மீகி ராமாயணத்தில் காணும் தாரை . கம்பருடைய 
தாரையோ விரதம் காத்து வந்த களங்கமற்ற விதவை 
யாகவும் ராஜ மாதாவாகவும் விளங்குகிறாள் . இது 
நம்முடைய மனத்துக்கு மிகப் பிடித்தமான புனிதச் 
சித்திரமாக இருக்கிறது . ஆனால் மற்றொன்றும் 
உலகானுபவத்துக்குப் பொருந்தியதாகத்தான் இருக் 
கிறது . 

வால்மீகி ராமாயணத்திலும் பின்னால் ஒரு இடத் 
தில் கம்பருடைய சித்திரத்துக்கு ரொம்ப இடம் தரும் 
வழியில் சொல்லப்பட்டிருக்கிறது . ( சுந்தர காண்டம் 
13 : 28 ) லங்கையில் கூர்ந்து தேடித் தேடி சீதை 
யைக் காணவில்லை என்று துக்கத்தில் மூழ்கி இனி 
என்ன செய்யலாம் , கிஷ்கிந்தைக்குத் திரும்பிப் போய் 
முயற்சி எல்லாம் வீணாயிற்று என்று தெரியப்படுத் 
தினால் என்னவெல்லாம் நேரிடுமோ என்று ஹனு 
மான் ஆராய்கிறான் . அங்கே சொல்லப்படுகிறது 
வால்மீகி ராமாயணத்திலேயே : “ சீதையைக் காணாமல் 
திரும்பினேனானால் சுக்ரீவன் இறப்பான் . புருஷன் 
இறந்த பின் ருமை உயிர் வைத்திருக்க மாட்டாள் . 
வாலி கொல்லப்பட்ட காலத்திலிருந்து துக்கத்தில் 
மூழ்கித் துரும்பாக இளைத்துப் போய் உயிரைத் துறக் 
கவே விரும்பி வரும் வானர அரசி தாரையும் உயிரை 
நீப்பாள் . " இவ்வாறு வால்மீகி ராமாயணத்தில் சொல் 
லப்பட்டிருப்பது கம்பருடைய சித்திரத்துக்குச் சரியாக 
இருக்கிறது . இதை வைத்தே கம்பர் தம் ஒப்பற்ற 
கற்பனா சக்தியைச் செலுத்தி முழுச் சித்திரத்தையும் 
அதற்குத் தகுந்தவாறு உண்டாக்கிக் கொண்டு சில 


வானரர்கள் தேடிச் சென்றார்கள் 

443 
விஷயங்களை மாற்றிச் சரிப்படுத்திப் பாடியதாக 
எண்ணுகிறேன் . 


61. வானரர்கள் தேடிச் சென்றார்கள் 

இதோ பார் ! ராமனே , இந்தக் கோடிக்கணக் 
கான வானரர்களடங்கிய சேனை முழுதும் உன்னுடைய 
சேனை ; இந்த அபூர்வ பலம் கொண்ட வானரர்கள் 
அனைவரும் உன்னுடைய ஆட்கள் , உன் பணியைக் 
குறைவறச் செய்யும் ஆசையும் பலமும் பெற்றவர்கள் : 
நீ இடும் ஆணையைச் செய்து முடிப்பவர்கள் . இந்தப் 
பெருஞ் சேனையை உன் பொருளாகவே கருதி என்ன 
வேண்டுமோ அதைச் செய்ய உத்தர விடுவாய் " 
என்றான் சுக்ரீவன் . 

இதைக் கேட்ட ராமன் மகிழ்ச்சி பரவசனாகி 
சுக்ரீவனை அணைத்துக் கட்டிக் கொண்டான் . 

“ முதலில் கண்டறிய வேண்டியது சீதை உயிரோ 
டிருக்கிறாளா , எங்கே இருக்கிறாள் , ராவணன் எங்கே 
இருக்கிறான் என்பதை . பிறகு செய்ய வேண்டியதைச் 
செய்வோம் . இந்தச் சேனைக்கு உத்தரவு இடவேண்டி 
யவன் நீதான் . நானாவது லக்ஷ்மணனாவது அல்ல . 
அரசன் நீ . தவிர நீதான் எல்லாம் அறிந்து செய்ய 
வேண்டியதைச் செய்யத் தெரிந்தவன் . உன்னைப் 
போன்ற ஒரு நண்பன் தம்பி லக்ஷ்மணனோடு எனக் 
குக் கிடைத்த பாக்கியத்தை நான் என்னவென்று 
சொல்வேன் ! என்றான் . 

பிறகு சுக்ரீவன் தன் சேனாதிபதிகளுக்குக் கண்டிப் 
பான ஆணையிட்டான் : நான்கு திக்குகளுக்கும் தன் 
பெருஞ் சேனையையும் தலைவர்களையும் பிரித்து ஒரு 


444 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கிறேன் . 


டம் விடாமல் நன்றாகப் 

நன்றாகப் பார்த்து சீதையைத் 
தேடும்படி கடுமையான உத்தரவிட்டு அனுப்பினான் . 

வானரத் தலைவர்கள் அனைவரையும் பல திசை 
களுக்கு அனுப்பித் தேடச் சொன்ன பின் ஹனுமா 
னைத் தனியாகக் கூப்பிட்டு சுக்ரீவன் சொன்னான் : 

“ வாயு குமாரனே ! நீயே இந்தக் காரியத்தை 
முடித்துக் கொடுக்கக் கூடியவன் . உன் தந்தையின் 
வேகமும் தேஜஸும் நீ பெற்றிருக்கிறாய் . உனக்குச் 
சமமாக வேறு யாரும் உலகில் இல்லை . உன்னைத் 
தான் நான் இந்தப் பெருங் காரியத்தில் நம்பியிருக் 

பலம் , புத்தி , பராக்கிரமம் , உபாயம் , அறிவு 
அனைத்தும் உன்னிடமிருக்கிறது . உனதே இந்தப் 
பொறுப்பு ” என்றான் . 

ஹனுமானால் காரியம் சித்தியாகும் என்று ராம 
சந்திரனும் உணர்ந்தான் . எந்த இடையூறு நேர்ந் 
தாலும் இவன் அதற்குப் பரிகாரம் கண்டு செய்ய 
வேண்டியதைச் செய்து முடிப்பான் என்று உணர்ந் 
தான் . தன் சொந்த மோதிரத்தை ஹனுமானிடம் 
தந்து " இதை வைத்துக் கொள்வாய் . உன்னால் சீதை 
கண்டு பிடிக்கப்படுவாள் . அவளுக்கு இதைக் காட்டினா 
யானால் என் தூதன் என்று அவளுக்கு உறுதியாகும் . 
சீதையை நான் மறுபடி அடையும்படி செய்வாயாக ! " 
என்று அன்போடும் பூரண நம்பிக்கையுடனும் ராமன் 
ஹனுமானைக் கேட்டுக் கொண்டான் . சீதைக்காக 
வாடி , துயருற்ற ராமன் ஆஞ்சனேயனுக்கு மோதிரத் 
தைத் தந்த காட்சியை யாரே எழுதிக் காட்ட முடியும் ? 
பூரண நம்பிக்கையுடன் தந்தான் . வாயு புத்திரனும் 
மோதிரத்தைப் பக்தியுடன் வாங்கிக் கொண்டு ராமசந் 
திரனை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு சென்றான் . 


வானரர்கள் தேடிச் சென்றார்கள் 

445 
சுக்ரீவன் தன் வானரப் படைக்கு மிகக் கண்டிப் 
பான ஆணையிட்டான் . எப்படியாவது சீதையைக் 
கண்டு பிடிக்க வேண்டும் . எங்கே ஒளித்து வைக்கப் 
பட்டிருந்தாலும் உங்களால் கண்டு பிடிக்க முடியும் ; 
ஒரு மாதத்துக்குள் கட்டாயம் திரும்பி வந்து தன் 
னிடம் செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு 
அனுப்பினான் . அவர்களும் புற்றிலிருந்து 

ஈ சல் 
கிளம்புவதுபோல் கிளம்பி நான்கு திக்கிலும் சென்று 
விட்டார்கள் . 

சதபலி என்கிற வானர வீரன் தன் சேனையுடன் 
வடக்கே சென்றான் . வின தன் அவ்வாறே கிழக்கு 
நோக்கிச் சென்றான் . சுஷேணன் மேற்கே தேடப் 
போனான் . ஆஞ்சனேயன் , அங்கதன் , தாரன் தெற்கு 
நோக்கிச் சென்றார்கள் . 

எல்லாரும் மிக உற்சாகமாகச் சென்றார்கள் . 
எங்கிருந்தாலும் இந்தத் திருடன் ராவணனைக் . 
கொன்று சீதையை மீட்டுக் கொண்டு வருவோம் 
என்று ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு உற்சாக 
மாக கோஷம் செய்துகொண்டு சென்றார்கள் . 


இந்தப் பூமி முழுதும் நேரில் கண்டபடி ஒவ் 
வொரு திக்கிலிருக்கும் பிரதேசத்தையும் நீ உன் படை 
வீரர்களுக்கு விளக்கிச் சொன்னாயே ; இவ்வளவையும் 
நீ எப்படிக் கண்டாய் ? எப்போது கண்டாய் ? " என்று 
ராமன் வானரர் தலைவன் சுக்ரீவனைக் கேட்டான் . 

“ ஐயனே ! நான் வாலியால் திரும்பத் திரும்பத் 
துரத்தியடிக்கப் பட்டேனல்லவா ! நான் எங்கே சென் 
றாலும் அவன் என்னைத் துரத்திக் கொண்டு வருவான் . 
உலகம் முழுதும் நான் இப்படி அலைந்தேனல்லவா ? 


446 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அந்தக் காரணத்தால் எனக்கு இந்தப் பூ மண்டலத் 
தில் ஒவ்வொரு பாகமும் நேரில் காணச் சந்தர்ப்பம் 
ஏற்பட்டது . பிறகு 

பிறகு இந்த மாதங்க ரிஷி ஆசிரம 
பூமியைப் பற்றி அறிந்தேன் . இந்தப் பிரதேசத் 
திற்குள் வாலி நுழைந்தானானால் ரிஷியின் சாபத்தால் 
அவன் தலை வெடித்துப் போகும் . அந்தக் காரணத் 
தால் அவன் இந்த இடம் வரமாட்டான் , வந்தாலும் 
எனக்கு அபாயமில்லை யென்றறிந்ததும் இவ்விடம் 
மறைந்து பிழைத்தேன் " என்றான் . 


t 


வானரப் படைகளில் வடக்கும் கிழக்கும் மேற்கும் 
போனவர்கள் ஒரு மாதம் தேடிப் பார்த்துவிட்டு , 
சீதையைக் காணாமல் திரும்பி வந்து வானர ராஜ 
னிடம் விஷயத்தைச் சொல்லி வணங்கினார்கள் . 

காடுகள் , மலைகள் , ஆறுகள் , நகரங்கள் எல்லாம் 
ஜாக்கிரதையாகத் தேடிப் பார்த்து விட்டோம் . எங்கும் 
காணவில்லை . ஜானகியின் இருப்பிடத்தைக் கண்டு 
பிடித்துத் திரும்பி வர எங்களுக்குப் பாக்கியமில்லாமல் 
தெற்கே போயிருக்கும் ஹனுமானுக்கே அந்த 
அதிர்ஷ்டம் போலிருக்கிறது . அரக்கன் சீதையைத் 
தூக்கிப் போனதும் தென் திசை நோக்கியே அல் 
லவா ? ஹனுமான் இன்னும் திரும்பி வரவில்லை " 
என்றார்கள் . 

இதைக் கேட்டுக் கொண்டிருந்த ராமன் வானரர் 
கள் செய்து வந்த முயற்சிகளைப் பற்றித் திருப்தி 
யடைந்தான் . 


ஹனுமானும் அங்கதனும் தெற்கே தேடிக் 
கொண்டு சென்றார்கள் . விந்திய மலைக் குகைகளிலும் 


வானரர்கள் தேடிச் சென்றார்கள் 

447 
வனங்களிலும் புகுந்து எல்லா இடங்களையும் தேடிப் 
பார்த்தார்கள் . பிறகு ஒரு பெரும் பாலைவனத்தைக் 
கண்டார்கள் . அவ்விடம் ஒரு ரிஷி தவம் செய்து 
கொண்டிருந்தார் . அவருடைய சாபத்தால் 

அவ் 
விடம் ஒரு மரமும் செடியும் மிருகங்களும் பக்ஷிகளு 
மில்லாமல் சூன்யமாக இருந்தது . அங்கேயும் தேடிப் 
பார்த்துவிட்டுப் பிறகு வேறு பிரதேசம் சென்றார்கள் . 
அங்கே ஒரு பெரிய அசுரனைக் கண்டார்கள் . மகா 
கொடியவனான அந்த அசுரன் வானரர்கள் கூட்டமாக 
வருவதைக் கண்டு நல்ல போஜனம் கிடைத்தது 
என்று சந்தோஷமாக அவர்களைப் பிடிக்கத் தாவினான் . 

தங்களை எதிர்த்த அரக்கன் ராவணனாகத்தான் 
இருக்கவேண்டும் என்று எண்ணினார்கள் . அங்கதன் 
அவன் மேல் பாய்ந்து ஒரு அறை அறைந்தான் . அந்த 
அடியைத் தாங்கமாட்டாமல் அரக்கன் ரத்தம் கக்கிக் 
கொண்டு கீழே ஒரு மலைபோல் விழுந்தான் . வானரர் 
கள் ராவணன் செத்தான் என்று மகிழ்ச்சி அடைந்து , 
பிறகு காடு முழுதும் சீதையைத் தேடிப் பார்த்தார்கள் . 
சீதையாவது ஒரு அறிகுறியுமாவது காணவில்லை . 
பிறகு வேறு இடங்களைத் தேடிச் சென்றார்கள் . 

பல சமயங்களில் எவ்வளவு தேடியும் பயன் காண 
வில்லையே என்று உற்சாகம் இழந்து வருத்தப்பட்டு 
உட்காருவார்கள் . பிறகு அங்கதன் , கந்தமாதனன் 
முதலியோர் தைரியம் சொல்லி மறுபடியும் தேடிச் 
செல்வார்கள் . இப்படிப் பல நாட்கள் கழிந்துவிட்டன . 
சீதையைக் காணவில்லையே , சுக்ரீவனோ கடுமையான 
தண்டனை விதித்து விடுவானே , என்ன செய்வது 
என்று தெற்கு நோக்கிப் போன வானரர்கள் வெகு 
தூரம் தேடிக்கொண்டே சென்றார்கள் . 


448 


சக்கரவர்த்தித் திருமகன் 


பசியாலும் தாகத்தாலும் வாட்டப்பட்ட இந்த 
வானரப் படையினர் ஒரு பெரிய குகையைக் கண்டார் 
கள் . அந்தக் குகையிலிருந்து அநேக வகைப் பறவை 
கள் சந்தோஷமாக வெளி வந்து கொண்டிருந்தன . 
உடல் முழுவதும் தாமரைப் புஷ்பத்து மகரந்தப் பொடி 
பூசிய நீர்ப் பறவைகளைக் கண்டும் நல்ல வாசனையோடு 
காற்று வீசுவதையும் பார்த்து , இந்தக் குகைக்குள் 
தண்ணீர் இருக்கும் . உள்ளே புகுவோம் என்று 
தாகத்தால் மிக வருந்திய வானரர்கள் புகுந்தார்கள் . 

பேரிருள் மூடி யிருந்த அந்தக் குகைக்குள் வான 
ரர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு 
மெள்ள வெகு தூரம் சென்றார்கள் . வானரர்களில் 
சிலர் மிகக் களைத்துப் போய் , ஐயோ ! தாகம் , தாகம் 
என்று கூப்பிட்டுக் கொண்டே சென்றார்கள் . வெகு 
தூரம் இப்படி இருட்டிலேயே சென்ற பிறகு திடீர் 
என்று வெளிச்சம் தோன்றி மிக ரம்மியமான வனத் 
தைக் கண்டார்கள் . போகப் போக மிக அதிசயமான 
மாளிகைகளும் எல்லாவித செல்வமும் நிறைந்த நகரத் 
தைக் கண்டார்கள் . தங்க மயமாக அற்புத அழகோடு 
தெருக்களும் மாளிகைகளும் சொல்ல முடியாத செளந் 
தர்யம் கொண்டு பிரகாசித்தன . 

அங்கே ஓரிடத்தில் மரவுரி தரித்து மான் தோல் 
விரிப்பு மேல் உட்கார்ந்திருந்த ஒரு வயோதிக ஸ்திரீ 
தபஸ்வியைக் கண்டார்கள் . அவள் முகத்தின் திவ்விய 
தேஜஸைப் பார்த்து வானரர்கள் நடுங்கினார்கள் . 

ஹனுமான் தன்னைத் தைரியப் படுத்திக் கொண்டு 
தபஸ்வியை வணங்கிப் பேசலானான் : " தாயே , நமஸ் 
காரம் ! தாங்கள் யார் ? இந்த விசித்திரக் குகையைப் 
பற்றியும் தங்களைப் பற்றியும் சொல்லவேண்டும் ! 


வானரர்கள் தேடிச் சென்றார்கள் 

449 
நாங்கள் மிகப் பசியும் தாகமும் களைப்புமாக இந்த 
இருள் மூடிய குகைக்குள் புகுந்தோம் . தண்ணீர் 
கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு உள்ளே நுழைந் 
தோம் இங்கே தங்கமயமான விசித்திர மாடமாளிகை 
களும் மரங்களும் குளங்களும் பார்த்து எங்களுக்குப் 
பயம் உண்டாகிறது . விஷயத்தைச் சொல்லி எங்கள் 
பயத்தைப் போக்க வேண்டுகிறேன் ” என்றான் . 

வானரர்களே , நீங்கள் இந்த இருள் மூடிய 
குகை வாயிலை எப்படிக் கண்டு எவ்வாறு உள்ளே 
பிரவேசித்தீர்கள் ? இங்கே உங்களுக்கு வேண்டிய 
தண்ணீரும் ஆகாரமும் இருக்கின்றன . பசியும் களைப் 
பும் தீர்த்துக் கொள்ளுங்கள் . இந்த அழகிய மாளிகை 
தானவர்களுடைய 

விசுவகர்மாவான மயன் நிர்மா 
அவன் சுக்ராச்சார்யரிடம் 

நிர்மாண 
வேலையை நன்றாகக் கற்றவன் . அவன் இங்கே வெகு 
கால மிருந்தான் . பிறகு அவன் மேல் இந்திரன் பகை 
கொண்டு அவனை வதம் செய்து விட்டான் . அதன் 
பின் இந்தப் பொன் மயமான மாளிகையை இந்திரன் 
ஹேமை என்கிற என் தோழி அப்சரஸுக்குக் கொடுத் 
தான் . இந்த மாளிகைகள் உத்யான 

வனங்கள் 
முதலியவற்றுக்கு அவளே உரியவள் . அவள் இப் 
போது தேவலோகம் சென்றிருக்கிறாள் . உங்கள் காரி 
யம் என்ன ? ஏன் இந்த மாதிரிக் காடுகளில் திரிந்து 
களைப்படைந்தீர்கள் ? பசியும் தாகமும் களைப்பும் தீர்த் 
துக் கொண்டு விவரமாகச் சொல்லுங்கள் " என்று 
அவர்களுக்கு ஆகாரமும் பானமும் வேண்டிய அளவு 
அமைத்துக் கொடுத்தாள் . 

எல்லாரும் நீர் அருந்தி , நன்றாகப் புசித்து , 
மகிழ்ச்சி யடைந்தார்கள் . பிறகு ஹனுமான் வணக் 


ணித்தது . 


29 


450 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கத்துடன் தபஸ்வியம்மைக்குக் காரியத்தை எடுத்துச் 
சொன்னான் . 
" தசரத குமாரன் ராமன் 

பூமண்டலத்துக்கு 
அதிபதியானவன் , அவன் தன் தம்பியுடனும் மனைவி 
யுடனும் ஒரு காரணமாக ராஜ்ய பதவியை விட்டு வன 
வாசம் செய்து கொண்டிருந்தான் . அப்போது அரக் 
கன் ஒருவன் ராமனுடைய மனைவி சீதையைத் தூக்கிக் 
கொண்டு 

போய் விட்டான் . அவளைத் தேடிக் 
கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் வந்தார்கள் . வானர 
ராஜன் சுக்ரீவன் அவர்களுக்கு நண்பனாகி விட்டான் . 
ராமனுக்காகச் சீதையைத் தேடும்படி எங்களை வானர 
ராஜன் ஆணையிட்டனுப்பினான் . அவன் இட்ட கால 
வரை இந்தக் குகையில் நாங்கள் வழி தெரியாமல் 
அலைந்து கொண்டிருந்த காலத்தில் தாண்டி விட்டது 
இப்போது எங்களுக்கு ஒன்றும் தோன்ற வில்லை . 
எங்களுடைய அரசன் சுக்ரீவன் மிகக் கண்டிப்புக் 
காரன் . அவன் இட்ட 

வேலையைக் குறித்த 
காலத்தில் செய்யவில்லை யென்கிற காரணத்தால் 
எங்களைக் கொன்று விடுவான் " என்று ஹனுமான் 
சொன்னான் . 

தபஸ்வி யம்மை இதைக் கேட்டு , “ நீங்கள் 
இப்போது வெளியில் போக முடியாதே ! இந்தக் 
குகையின் சக்தி உங்களுக்குத் தெரியவில்லை . இதில் 
பிரவேசித்த அன்னியர்கள் மறுபடி வெளியில் உயிரு 
டன் செல்லமுடியாது , மாண்டு போவார்கள் . உங்கள் 
காரியமோ பெருங்காரியம் . 

ஆனபடியால் கண் 
மூடிக் கொள்ளுங்கள் . நான் என்னுடைய 
தவ 

வலிமையால் உங்களை வெளியேற்றுகிறேன் " 
என்றாள் . 


களை 


சம்பாதி 


451 


அவர்கள் அவ்வாறே கண்களை மூடிக் கொண்டார் 
கள் . உடனே தபோ பலத்தினால் கடற் கரையில் 
போய்ச் சேர்ந்து விட்டார்கள் . 


62. சம்பாதி 


கிடையாது . 


கடற்கரையைச் சேர்ந்ததும் வானரர்கள் சுற்றிப் 
பார்த்தார்கள் . வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது 
என்பதைக் கண்டார்கள் . அங்கதன் பேசலானான் : 

“ ஐயோ ! காலவரை தாண்டிப் போயிற்று . சீதை 
யைக் காணாமல் , ஏதொரு துப்பும் அறிந்து கொள்ளா 
மல் கிஷ்கிந்தைக்குத் திரும்பினோமானால் , அரசன் 
எனக்கு மரண தண்டனை விதிப்பான் என்பது நிச்சயம் . 
என் 

மேல் சுக்ரீவனுக்கு அன்பு 
ராமனுடைய ஆணைக்குப் பயந்தேதான் எனக்கு யுவ 
ராஜ்யப் பட்டம் தர சுக்ரீவன் ஒப்புக் கொண்டானே 
யொழிய , என்மேல் சிற்றப்பனுக்கு அன்பு கிடையாது . 
அங்கே போய் உயிர் விடுவதைவிட இங்கேயே 
பிராயோபவேசம் செய்து இறப்போம் " என்றான் 
அங்கதன் . 

அங்கதன் சொன்னதே சரி என்றார்கள் பல 
வானரர்கள் . 

தாரன் , “ அது சரியல்ல . நாம் ஏன் உயிர் நீத்து 
மாள வேண்டும் ? தபஸ்வி சுயம்பிரபையினுடைய 
குகைக்குள் மறுபடியும் சென்று அங்கேயே சுகமாக 
உயிர் கழிப்போம் . அவ்விடம் நமக்கு வேண்டிய 
தெல்லாம் இருக்கிறது . அங்கே சுக்ரீவனாவது வேறு 
யாராவது பிரவேசிக்க முடியாது . நாம் சந்தோஷமாக 
ஆயுள் முழுதும் காலம் கழிக்கலாம் " என்றான் . 


452 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஹனுமானுக்கு இந்த யோசனை சரி யென்று 
தோன்ற வில்லை . 

“ இது வென்ன தகாத பேச்சுப் பேசுகிறாய் ? நம் 
முடைய குடும்பங்களைக் கிஷ்கிந்தையில் விட்டு விட்டுக் 
குகைக்குள் உண்டு குடித்துத் தூங்கி உயிருடன் வாழ் 
வதில் என்ன சந்தோஷம் ? சுக்ரீவனுக்கு அங்கதன் 
பேரில் துவேஷமில்லை . சுக்ரீவன் மிக நல்லவன் . 
நாம் அவனைக் கண்டு பயப்பட வேண்டிய தில்லை . 
உண்மையில் சுக்ரீவனுக்கு நம் பேரில் கோபம் உண் 
டாகி நம்மைத் தண்டிக்க எண்ணம் கொண்டானானால் 
இந்தக் குகையில் நாம் எப்படி க்ஷேமமாக இருக்க 
முடியும் ? லக்ஷ்மணனுடைய கோபத்தை அந்தக் 
குகை தாங்குமா ? அதைப் பொடிப் பொடியாக்கி 
நிர்மூலம் செய்து விடுவான் . ஆனபடியால் இந்த 
யோசனையில் நான் ஒன்றும் நன்மை காணவில்லை . 
நாம் திரும்பிப் போய் சுக்ரீவனிடம் 

போய் சுக்ரீவனிடம் உள்ளதைச் 
சொல்லி அவன் தயவைக் கேட்டு க்ஷேமம் அடைய 
லாம் ” என்றான் ஹனுமான் . 

“ ஹனுமான் சொல்லுவது சரியல்ல " என்றான் 
அங்கதன் . " சுக்ரீவனுக்கு என் பேரில் கொஞ்சமும் 
இரக்கம் கிடையாது . என்னை அவன் கொல்லுவது 
நிச்சயம் . அவன் மகா குரூர சுபாவம் கொண்டவன் . 
வாலியை எப்படிக் கொன்றான் , யோசித்துப் பாருங்கள் . 
நான் உயிருடன் இருப்பது அவனுக்குப் பிடிக்க 
வில்லை . எப்படியாவது ஏதோ காரணம் வைத்து 
என்னை ஒழிப்பதே அவன் எண்ணம் . அவனும் 
அவனுடைய மக்கள்மாரும் 
வானர ராஜ்யத்தை 
அடைந்து இடையூறின்றி வைத்துக் கொண்டு ஆளுவ 
தற்கு நான் ஒரு தடை என்றே அவன் எண்ணுவான் . 


சம்பாதி 


453 


செய்த பிரதிக்ஞையை மறப்பதே அவன் சுபாவம் . 
சீதையைத் தேடித் தருவேன் என்று ராமனுக்குச் 
சொல்லி விட்டு அந்த வாக்குறுதியை மறந்தவன் 
அல்லவா ? பிறகு லக்ஷ்மணனுடைய வில்லுக்குப் 
பயந்தல்லவா எங்களை அனுப்பினான் ? என் தாயோ 
தன் பர்த்தாவை இழந்து துக்கப்பட்டும் கஷ்டப்பட்டும் 
சுக்ரீவனைக் கண்டு பயந்து அவனுடைய வசத்தில் 
அடங்கிப் போயிருக்கிறாள் . என் மேல் தன் பிராணனை 
வைத்திருக்கிறாள் . நான் இறந்தேன் என்று அவள் 
அறிந்தால் உயிரை நீப்பாள் . எனக்காகத்தான் அவள் 
உயிரை வைத்திருக்கிறாள் . ஐயோ , நான் என்ன 
செய்வேன் ? 

மறுபடியும் " கிஷ்கிந்தை திரும்பினாலும் என் 
மரணம் நிச்சயம் . இங்கே உயிர் நீப்பதே மேல் . 
பிராயோபவேசம் செய்து உயிர் நீப்பதே நலம் " என்று 
தீர்மானமாகச் சொல்லித் தரையில் தருப்பைப் புல் 
முறைப்படி பரப்பி , தெய்வங்களையும் பெரியோர்களை 
யும் வணங்கி விட்டு , உயிர் நீக்கும் சங்கற்பம் செய்து , 
கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்தான் . 

யுவராஜனான அங்கதன் இவ்வாறு பிராயோ 
பவேச விரதம் பூண்டதும் மற்ற வானரர்கள் எல்லாம் 
“ ஓ ! " என்று கதறியழுது அவர்களும் அப்படியே 
உயிர் நீத்துவிட நிச்சயித்து 

சங்கற்பம் 
செய்து கிழக்கு நோக்கி உட்கார்ந்தார்கள் . 


உபவாச 


* 


இப்படி நம் கதியாயிற்றே என்று உட்கார்ந்த 
வானரர் கூட்டத்தைக் கழுகரசனான சம்பாதி , பக்கத் 
தில் ஒரு மலைமேலிருந்து பார்த்துக் கொண்டிருந் 
தான் . இறகுகள் இழந்து பறக்க முடியாமல் வெகு 


454 

சக்கரவர்த்தித் திருமகன் 
காலம் பட்டினியாகக் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த 
சம்பாதி , இத்தனை வானரர்கள் ஒரே இடத்தில் 
இறந்து போகப் போகின்றனர் . எனக்கு உணவு 
சுலபமாகக் கிடைத்து விட்டது என்று எண்ணிச் 
சந்தோஷமடைந்தான் . 

அதே சமயம் வானரர்கள் மரணத்தை எதிர்பார்த் 
துத் தங்கள் துக்கத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் 
கொண்டிருந்தார்கள் . " கைகேயியினால் அல்லவோ 
தசரதன் இறந்தான் . தசரதன் இறந்து விட்டதால் 
அல்லவோ ராமன் காட்டில் இருக்க வேண்டிய 
தாயிற்று . ராமன் காட்டில் 

இருந்ததாலன்றோ 
சீதையை ராவணன் தூக்கிப் போனது . வீரனான 
ஜடாயு சீதைக்காக உயிர் நீத்தான் . 

நீத்தான் . இன்னும் 
கொஞ்ச நேரம் ஜடாயுப் பறவைக்குச் சக்தி இருந்து 
யுத்தத்தை நடத்தி யிருந்தால் ராம லக்ஷ்மணர்கள் 
வந்து விட்டிருப்பார்கள் . சீதையை மீட்டிருப்பார்கள் . 
ஆனால் விதி இப்படி யெல்லாம் செய்து விட்டது . 
முடிவில் நாம் 

வேண்டியதாயிற்று . 
இப்படித் தங்களுடைய துக்கத்தை ஒருவரோ டொரு 
வர் பேசிக் கொண்டும் பிரலாபித்துக் கொண்டும் 
இருந்தார்கள் . 
இதைக் கேட்ட 

சம்பாதி , 

“ என்ன ! என் 
அருமைத் தம்பி ஜடாயு இறந்தானா ? " 

என்று 
விஷயத்தைச் சரியாகத் தெரிந்து கொள்ள ஆசைப் 
பட்டான் . 

சம்பாதி மிகக் கிழப் பறவை . 
அருணனும் அண்ணன் தம்பிகள் . 

அருணனுக்கு 
இரண்டு குமாரர்கள் . ஜடாயுவும் சம்பாதியும் . ஜடாயு 
வும் சம்பா தியும் சிறு வயதில் தாங்கள் பெற்ற 


மரணமடைய 


கருடனும் 


சம்பாதி 


455 


அபாரசக்தியை அனுபவித்துக் கொண்டு ஒரு நாள் 
ஆகாயத்தில் போட்டி போட்டுக் கொண்டு உயரக் 
கிளம்பினார்கள் . சூரியனை நெருங்க நெருங்க , வர வர 
வெப்பம் அதிகரித்து ஜடாயுவைக் கொளுத்தி விடும் 
போலிருந்தது . சம்பாதி தன் சிறகுகளை விரித்து 
ஜடாயுவை சூரியனுடைய நெருப்பின் வேகத்தி 
லிருந்து காப்பாற்றினான் . இதனால் ஜடாயு பிழைத் 
தான் . ஆனால் சம்பாதியின் சிறகு எரிந்து போயிற்று . 
சம்பாதி பறக்க முடியாமல் கீழே மலைமேல் விழுந் 
தான் . அதுமுதற் கொண்டு பறக்க முடியாமல் ஒரே 
இடத்தில் பசியினால் வாட்டப்பட்டான் . ஆயினும் 
உயிரிழக்காமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தான் . 

அன்புக்குரிய என் தம்பி ஜடாயுவைப் பற்றித் 
துக்க சமாசாரம் யார் இங்கே பேசுவது ? வானரர் 
களே ! ஜடாயு இறந்தானா ? 

சக்கரவர்த்தி தசர 
தனுடைய குமாரன் ராமன் ஏன் காட்டுக்குப் போனான் ? 
எப்படி மனைவியை இழந்தான் ? ஜடாயு ராவணனால் 
கொல்லப் பட்டானா ? எனக்கு விவரம் சொல்லுங்கள் " 
என்று வருந்திக் கூக்குரலிட்டது . 

வானரர்கள் பிராணனை நீப்பதற்கு உபவாசம் 
இருக்கவும் , அந்த வானரப் பிணங்களைக் கஷ்டமில்லா 
மல் உணவாக அடைவேன் என்று சிறகு இழந்த 
கிழக்கழுகு 

ஆசைப்படவும் ஆரம்பித்த இந்த 
நிகழ்ச்சியானது முடிவில் வேறுவிதமாக வடிவம் 
எடுத்தது . 

வானரர்கள் எழுந்து சம்பாதியை அணுகி மெது 
வாக அந்தக் கிழப் பறவையைக் கீழே நடத்தி 
வந்தார்கள் . பிறகு விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் 
சொல்லி அறிந்தார்கள் . 


456 . 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சம்பாதி தன் கதையைச் சொன்னான் . அங்கதன் 
கிஷ்கிந்தை வரலாற்றைப் 

வரலாற்றைப் பூரணமாகச் சொல்லி 
எப்படி ராமனுக்கு உதவலாம் என்று கேட்டான் . 
சம்பாதிக்குத் தன் கண்களின் தூர திருஷ்டிச் சக்தி 
குறைய வில்லை . இலங்கையில் சீதை சிறையிலிருப் 
பதை , தான் அங்கிருந்து பார்க்க முடியும் என்றும் , 
தான் காணும் காட்சியை யெல்லாம் விவரமாகச் 
சொன்னான் . 

லங்கையைப் பற்றியும் ராவணனுடைய ஐசுவரி 
யத்தைப் பற்றியும் ஜானகி ராக்ஷசிகளின் காவலிலிருப் 
பதைப் பற்றியும் எல்லாம் கண்டு சொன்னான் . 

வானரர்களுக்கு உற்சாகம் உண்டாகி " சீதை 
யைப் பற்றி அறிந்து விட்டோம் . இனி நமக்குப் 
பிராண பயமில்லை . ராம காரியம் வெற்றி பெறும் " 
என்று மகிழ்ச்சி பரவசமாகத் துள்ளிக் குதித்தார்கள் . 

சம்பாதிக்கு ஏற்பட்ட கஷ்டமும் நீங்கிற்று . “ ராம 
காரியத்தில் நீ உதவுவாய் . அப்படி உதவியபோது 
உன் சிறகுகள் மறுபடி முளைக்கும் " என்று தான் 
பெற்ற வரம் அப்போது உண்மையாயிற்று . பேச்சு 
நடக்கும்போதே இளஞ்சிறகுகள் உடலில் முளைக்க 
ஆரம்பித்து , சம்பாதி மிக அழகுடன் பிரகாசித்தான் . 

சிறகுகளை மறுபடி அடைந்த சம்பாதி , ஜடாயு 
வுக்குச் சமுத்திரத்தில் ஜலக்கிரியையும் செய்து 
திருப்தியடைந்தான் . 

63. வாயு புத்திரன் 
சீதை சிறையில் கிடந்த இடமும் அரக்கன் இருந்த 
தேசமும் சம்பாதி சொல்ல வானரர்கள் தெரிந்து 
கொண்டார்கள் . ஆயினும் சுக்ரீவனிடம் போய்ச் 


யென்று 


வாயுபுத்திரன் 

457 
சொல்லுவதற்கு இது போதாதல்லவா ? தாங்களே 
பார்த்தறியாமல் பிறர் 

சொன்னதை 

எடுத்துக் 
கொண்டு , தேடும் காரியத்தை நிறுத்தி விடுவது சரி 
யல்ல . நேரில் கண்டு சம்பாதி சொன்னதெல்லாம் 
-உண்மை 

காண வேண்டும் ; அதன்பின் 
தானே ராம காரியத்தைச் செய்து தீர்க்க முடியும் ? 
கடலைத் தாண்டினால் அல்லவோ நேரில் பார்க்க முடி 
யும் ? இதற்கென்ன செய்வது என்று தெரியாமல் 
அங்கதன் திகைத்தான் . 

கடலோரம் சென்று வானரர்கள் " இந்தக் கடலை 
நாம் எவ்வாறு தாண்டி லங்கைக்குள் பிரவேசித்துச் 
சீதையைக் கண்டு திரும்புவது ? " என்று மறுபடியும் 
கவலையிலும் பயத்திலும் மூழ்கினார்கள் . 

அங்கதன் சொன்னான்- " எந்தக் காரியம் எப் 
படிச் சாதிக்க வேண்டியதானாலும் தைரியத்தை 
இழக்கலாகாது . தைரியமே முயற்சிக்கு அடிக்கட்டு . 
அதைரியம் எந்தவித முயற்சிக்கும் சத்ருவாகும் . 

பிறகு தன் படையிலுள்ள வீரர்களை யெல்லாம் 
அவரவர்களுடைய தாவும் சக்தியைப் பற்றி உண்மை 
யைச் சொல்லும்படி வேண்டினான் . 

“ வானர வீரர்களே ! உங்களுடைய சாமர்த்தி 
யத்தைப் பற்றி சுக்ரீவன் சொல்லக் கேட்டிருக்கிறேன் . 
நீங்கள் ஒவ்வொருவரும் தேஜஸும் வீரியமும் நிறைந் 
தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை . இந்தக் காரி 
யத்தை நாம் முடித்தே தீரவேண்டும் . சீதையைக் 
காணாமல் நாம் ஒரு நாளும் கிஷ்கிந்தைக்குத் திரும்ப 
முடியாது . அரசனால் அவமானத்தோடு கொல்லப் 
படுவதைவிட இவ்விடமே நாமாக உயிர் நீப்பது நலம் . 
ஆனபடியால் , சொல்லுங்கள் ஒவ்வொருவராக , எவ் 


458 


சக்கரவர்த்தித் திருமகன் 


வளவு தூரம் தாண்டும் உறுதியும் நம்பிக்கையும் உங்க 
ளுக்கு இருக்கிறது ? " என்றான் . 


* 


என்று 


நான் 


கஜன் " நான் பத்து யோஜனை தாண்டுவேன் 
அடக்கத்துடன் 

சொன்னான் . கவாக்ஷன் 
நான் இருபது யோஜனை தாண்டுவேன் 

என்றான் . 
நான் முப்பது யோஜனை தாண்டுவேன் ” என் 
றான் மற்றொரு வானரத் தலைவன் . 

இவ்வாறே பலர் முன் வந்தார்கள் . ஒருவர் மேல் 
ஒருவர் உயர்ந்து கொண்டே போனார்கள் . கடைசி 
யாக எல்லாரையும் விட முதிய வீரனான ஜாம்புவான் 
பேசலானான் . 
விருத்தாப்பிய தசை 

அடைந்திருக் 
கிறேன் . ஒரு காலத்தில் கொஞ்சம் பலம் எனக்கு 
இருந்தது . இப்போது அசக்தனாக இருக்கிறேன் . 
ஆயினும் இது அரசன் கட்டளையிட்ட வேலை . ராம 
காரியமாகவும் இருக்கிறது . கிழ வயதிலும் ஏதாவது 
செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் . தொண்ணூறு 
யோஜனை தாண்டுவேன் . அதற்கு மேல் முடியாது . 
லங்கை போய்ச் சேர இது போதாது போலிருக் 
கிறதே ! என் வாலிபப் பருவத்தை நினைத்து இப் 
போது கிழவனாகி விட்டேனே என்று வருத்தமாக 
இருக்கிறது என்றான் . 
இதைக் கேட்ட யுவராஜன் 

நான் நூறு 
யோஜனையும் தாண்டி லங்கை போய்ச் சேருவேன் . 
சந்தேகமில்லை . ஆனால் அவ்விடத்திலிருந்து திரும்பி 
வர அவ்வளவு தூரம் மறுபடி தாண்டும் சக்தி எனக்கு 
இருக்காதோ சொல்ல 

முடியாது " 
என்றான் . 


இருக்குமோ 


வாயுபுத்திரன் 


459 


ஜாம்புவான் சொன்னான் : “ அரசகுமாரா ! அதைப் 
பற்றி நீ சந்தேகப்பட வேண்டியதில்லை . வாலிக்கு 
இருந்தது போலவே உனக்கும் அளவற்ற சக்தி 
உண்டு . ஆயினும் இந்தக் காரியத்தை அரசனாகிய நீ 
வகித்தல் சரியாகாது . 

மற்றவர்களைக் 

கொண்டு 
அரசன் வேலை வாங்க வேண்டும் . தானே நேரில் 
காரியங்களைச் செய்யப் போவது ராஜநீதி யாகாது . 
அபாயமாகும் . பிரஜைகளைக் காத்து ஆளவேண்டி 
யவன் பின்னால் நிற்க வேண்டும் . அபாய காரியங் 
களில் தானே நேரில் பிரவேசிக்கக் கூடாது . நான் 
சொல்லும் யோசனை என்னவென்றால் , அதோ தூரத் 
மௌனமாக 

உட்கார்ந்திருக்கிறானே வாயு 
குமாரன் , அவன் தான் இக் காரியத்தைச் செய்து 
முடிக்குந் திறமையும் சக்தியும் பெற்றவன் . " 

இவ்வாறு சொல்லிவிட்டு ஜாம்புவான் ஹனுமா 
னிடம் சென்று அவனை அழைத்து வந்தான் . 


தில் 


* 


* 


துயரத்தில் மூழ்கி நின்ற லக்ஷக்கணக்கான வான 
ரர்களுக் கெதிரில் ஜாம்புவான் ஹனுமானைப் பார்த் 
துச் சொன்னான் : 

“ வீரனே , எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த 
சிரேஷ்டனே , தனியாக ஏன் பேசாமல் உட்கார்ந் 
திருந்தாய் ? அரசனான சுக்ரீவனுக்குச் சமமல்லவோ 
நீ ? தேஜஸிலும் பலத்திலும் நீ நம் அனைவரையும் 
தோற்கடிப்பா யல்லவோ ? ராம லக்ஷ்மணர்களுக்குங் 
கூட நீ சமானமானவன் அல்லவோ ? பக்ஷி சிரேஷ்ட 
னான கருடன் கடலைத் தாண்டிப் பறப்பதை நான் 
பார்த்திருக்கிறேன் . வினதையின் குமாரன் கருட 
னுடைய சிறகுகளின் பெரும் பலம் உன் தோள்களுக் 


460 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கும் உண்டு . பராக்கிரமத்திலும் வேகத்திலும் கருட 
னுக்கு நீ குறைந்தவனல்ல . உன்னுடைய பலமும் 
புத்தியும் உனக்குத் தெரியவில்லை . உலகத்தில் உனக் 
குச் சமம் யாரும் இல்லை . உன் தாயார் அஞ்ஜனை 
தேவலோகத்து அப்ஸரஸ் ; ரிஷியின் சாபத்தால் 
வானரியாகப் பிறந்தாள் . அவள் மலைச் சாரலில் 
உல்லாசமாகத் திரிந்து கொண்டிருந்த போது ஒரு 
நாள் வாயுதேவன் அவள் அழகைக் கண்டு காம 
பரவசமாகிப் போய் அடக்கம் இழந்து அவளைத் தழுவி 
னான் . தருமத்துக்குப் பயந்த அவள் யார் பதிவிரதை 
யாகிய என்னை , அவமானப் படுத்துவது , துஷ்டனே 
என்று கோபம் கொண்டு கேட்க , வாயுதேவன் சொன் 
னான் ? கோபிக்க வேண்டாம் ! உன் தேகம் மாசுபட 
வில்லை . ஆசையால் தூண்டப்பட்டு நான் இந்தக் 
காரியம் செய்துவிட்டேன் . தூர நிற்கிறேன் . மனத் 
தாலேதான் நான் உன்னை ஆலிங்கனம் செய்தது . 
உன் உடல் என்னால் தீண்டப்படவில்லை . ஆயினும் 
என் மானஸ ஸ்பரிசத்தால் உனக்கு உண்டாகும் 
மகன் எனக்குச் சமமான வீர்யமும் பலமும் பெற்றவனா 
யிருப்பான் . நிகரற்ற பராக்கிரமமும் புத்தியும் கொண்ட 
வானரன் ஆவான் . இவ்வாறு வாயுபகவான் வினய 
சொல்லி அஞ்ஜனையைச் 

சமாதானப் 
படுத்தினான் . 

“ ஹனுமானே ! நீ சிறு குழந்தையாக இருக்கும் 
போதே. ஆகாயத்தில் கிளம்பிக் கிழக்கில் உதித்த 
சூரியனை ஒரு பழம் என்று எண்ணி அதைப் பிடிக்கச் 
சென்றாய் . நீ கிளம்பித் தடையின்றி பயமின்றிச் 
செல்வதைப் பார்த்து தேவராஜன் கவலை கொண்ட 
வனாய் , இது யார் சூரியனைப் பிடிக்கவே போகிறான் 


மாகச் 


உன் 


வாயுபுத்திரன் 

461 
என்று வஜ்ராயுதத்தை உன் பேரில் வீசினான் . இடி 
யால் அடிபட்டு நீ விழுந்தாய் . மலையின் மேல் விழுந்த 
படியால் உன் வலது கன்னம் உடைந்தது . 
தந்தை வாயுபகவான் உனக்கு நேரிட்டதைக் கண்டு 
பெருங் கோபம் கொண்டு தன் சலனத்தை நிறுத்தி 
விட்டான் . அதன் பயனாக ஜீவகோடிக ளனைத்தும் 
பிராண 

ஸ்தம்பம் அடைந்து வருத்தப் பட்டுத் 
தத்தளித்தன . தேவர்கள் வாயு பகவானைக் கோபம் 
தணிய வேண்டிக் கொண்டு 

இறைஞ்சினார்கள் . 
பிரம்மனும் இந்திரனும் அச்சமயம் உனக்கு வரம் 
தந்தார்கள் . உனக்கு எந்த ஆயுதத்தாலும் அழி 
வில்லை . நீ இஷ்டப் பட்டபோது உன் மரணம் வரும் , 
அதுவரையில் இல்லை என்று நீ அவர்களிடம் வரம் 
பெற்றுச் சிரஞ்சீவியானாய் . அஞ்ஜனை வயிற்றில் நீ 
வாயுபகவானுடைய மானஸ புத்திரனாகப் பிறந்தவன் . 
வாயுபகவானுக்குச் 

தேஜஸும் புத்தியும் 
பராக்கிரமமும் பலமும் பெற்றிருக்கிறாய் . இந்த 
பலத்தை நீ மற்ற துஷ்டர்களைப் போல் துர்வி நியோ 
கம் செய்யாமல் அடக்கமாக இருக்கிறாய் . ராம காரி 
யத்தை முடித்துத் தரக்கூடியவன் நீயே . சமுத்திரத் 
தைத் தாண்டுவது உனக்கு ஒரு கஷ்டமல்ல . பெருந் 
துயரக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த 
வானரப் படையை நீ காப்பாற்ற வேண்டும் . கடலைத் 
தாண்டும் சக்தியைப் பெற்றிருக்கும் நீ சும்மா இருக்க 
லாகாது . உன் வடிவம் பெருகுக . கருடனுக்கு நிகரா 
னவன் நீ . நானும் ஒரு காலத்தில் பலம் பெற்றிருந் 
தேன் . இந்த பூமண்டலத்தை இருபத்தோரு தடவை 
சுற்றி வந்திருக்கிறேன் . பாற்கடலைக் கடைந்த காலத் 
தில் தேவர்கள் சொன்னபடி நான் நான்கு திசைகளி 


சமமான 


482 

சக்கரவர்த்தித் திருமகன் 
லிருந்தும் ஓஷதிகளைக் கொண்டு வந்து கடலில் சேர்த் 
தேன் . ஆனால் இப்போது நான் விருத்தாப்பியம் 
அடைந்து விட்டேன் . நீதான் வானரர்களுக்கு இப் 
பொழுது கதி . ஆஞ்சனேயா , உன்னைச் சரணம் 
அடைந்தோம் . தெய்வீக சக்தியைப் பிதுரார்ஜிதமாகப் 
பெற்றிருக்கும் உத்தமனே , இனித் தாமதிக்க வேண் 
டாம் . உன்னுடைய உண்மை பலத்தை அறிந்து 
கொண்டு கிளம்புவாய் . திரிவிக்கிரமனைப்போல் ஒரே 
தாவுத் தாவி இந்தச் சமுத்திரத்தைத் தாண்டுவாய் . 
நம்முடைய துயரத்தைத் தீர்ப்பாய் !" 

இவ்வாறு விருத்தனான ஜாம்புவான் ஹனு 
மானைத் துதித்து , அவனுக்குள்ள பலத்தை அவனுக்கு 
எடுத்துக் காட்டித் தூங்கி நின்ற பராக்கிரமத்தை 
எழுப்பினான் . 

உடனே பருவ காலத்துச் சமுத்திரம் போல் 
ஹனுமானுடைய வடிவம் வளர ஆரம்பித்தது . வான 
ரர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே வாயு 
புத்திரன் வளர்ந்து வளர்ந்து தேகமும் தேஜஸும் 
விருத்தியாகி திருவிக்கிரமனைப் போல் நின்றான் . 
அவன் உடலினின்று வீசிய சுடரொளியைக் கண்டு 
அங்கதனும் மற்ற வானரர்களும் வியந்து ஆனந்த 
பரவசமானார்கள் . 

இனி , ராமாயணத்தில் ஹனுமானே கதா நாயகன் . 
விஷ்ணு பக்தர்கள் அவனைச் சிறிய திருவடி என்று 
பெயரிட்டு அன்போடு சொல்வார்கள் . 

சால்வார்கள் . பெரிய திரு 
வடி கருடன் . கருடன் எப்போதும் பெருமாளிடமே 
இருப்பதால் அவனுக்கு அந்தப் பெயர் . இளைய 
திருவடி பிராட்டியின் துக்கத்தைத் தீர்த்து , ராவண 
னுடைய நகரத்தைக் கொளுத்தி அழித்துத் தன் 


கடலைத் தாண்டினான் 

463 
நாதனிடம் சென்று கண்டேன் சீதையை என்று 
தெரிவித்த வரலாறு இனிச் சொல்லப்படும் . 

64. கடலைத் தாண்டினான் 
அடக்கத்தால் மறந்து கிடக்கும் தன் சக்தியை 
ஜாம்புவான் சொல்லத் தெரிந்துகொண்டு, ஹனுமான் 
ராம காரியத்தைச் செய்து முடிக்கச் சங்கற்பம் செய்து 
விட்டான் . உடனே ஆவேசமாகத் தன் திட நிச்ச 
யத்தையும் நம்பிக்கையையும் எடுத்துச் சொன்னான் . 

“ நீர் சொன்னபடியே ஆகுக . நான் குதித்துக் 
கிளம்பி 

ஆகாய மார்க்கமாகச் சென்று லங்கையில் 
இறங்கி ஜானகியைக் காண்பேன் . நீங்கள் சந்தேகப் 
பட வேண்டாம் . நான் திரும்பும் வரையில் இவ்விட 
மிருங்கள் . கடலைத் தாண்டுவதற்குப் பூமியை மிதித் 
துத் தாவ வேண்டும் . அந்த மிதியைத் தாங்குவதற்குத் 
தகுந்த இடம் இந்த மலை " என்று கூறி மகேந்திர 
மலையின்மீது ஏறினான் . 

அங்கே தன் முழு பலமும் செலுத்திக் கொஞ்ச 
நேரம் காலால் தரையை மிதித்து நடந்து உலாவி 
னான் . அதுவே அந்த மலையிலிருந்த சகல பிராணி 
களுக்கும் சங்கடமாகி விட்டது . மலையை விட்டு வெளி 
யேறி விட்டன . மலைமேலிருந்து ஹனுமான் கடலைப் 
பார்த்தான் . மனத்தை ஏகாக்கிரப்படுத்தி லங்கைக் 
குச் செலுத்தினான் . 

ராவணன் - எடுத்துப் போன சீதா தேவியைத் 
தேடிக் காண்பேன் . ஆகாய மார்க்கம் சென்று இந்தக் 
கடலைத் தாண்டுவேன் என்று மனத்தில் சங்கற்பம் 
செய்து சூரியனையும் , இந்திரனையும் , வாயுவையும் , 
பிரம்மாவையும் , பூத கணங்களையும் தியானித்து நமஸ் 


464 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கரித்தான் . பிறகு கிழக்கு முகமாக நின்று தன் அவுரஸ 
பிதாவாகிய வாயு பகவானை மறுபடி தியானித்து அஞ் 
சலி செய்து விட்டுத் தன் உடலை இன்னும் பெருக்கிக் 
கொண்டு தெற்கு முகம் நோக்கினான் . 

மலையைத் தன் கால்களால் மிதித்துக் கைகளால் 
அடித்தான் . அப்படி அடித்ததால் மலையிலிருந்த மரங் 
களினின்றெல்லாம் புஷ்பங்கள் உதிர்ந்து மலை யெல் 
லாம் மலர் மயமாகி விட்டது . அவன் மலைமேல் நடந்த 
தால் அந்த அழுத்தத்தைத் தாங்க மாட்டாமல் யானை 
யின் கன்னத்திலிருந்து மதம் பெருகுவதுபோல் 
மலையிலிருந்து நீர் ஊற்றெடுத்துப் பெருகிற்று . பல 
நிற தாதுக்கள் மலையினின்று கிளம்பித் தெறித்து 
விழுந்தன . குகைகளினின்று மிருகங்கள் கத்திக் 
கொண்டு வெளியே ஓடின . பாம்புகள் படமெடுத்துக் 
கொண்டு விஷம் கக்கிக் கொண்டு கற்களைக் கடித்தன . 
அதனின்று நெருப்புப் பொறிகள் பறந்தன . 

மயிர் சிலிர்த்து நின்று ஹனுமான் பெரும் 
கர்ஜனை செய்தான் . வாலைத் தூக்கித் தரையை 
யடித்து உடலின் பின் பாகத்தைச் சுருக்கி , மூச்சை 
யடக்கிக் கால்களை நன்றாக ஊன்றிக் காதுகளை மடக் 
கித் தன் பலத்தை விருத்தி செய்து கொண்டு வெற்றி 
கர்ஜனை செய்து கிளம்பி , கருடனைப்போல் ஆகாய 
மார்க்கமாக ராமபாணத்தின் வேகத்தோடு சென்றான் . 

அவன் தாவிச் சென்ற வேகத்தால் பல மரங்கள் 
வேரோடு பறிக்கப்பட்டு அவன் கூடவே சென்றன . 
பிரயாணம் போகும்போது பந்துக்கள் கொஞ்ச தூரம் 
கூடச் செல்வதுபோல் அந்த மரங்கள் புஷ்பங்களை 
உதிர்த்துக்கொண்டே ஆஞ்சனேயன் கூட ஆகாயத் 
தில் சென்றன . 


கடலைத் தாண்டினான் 

465 
முன்காலத்தில் இந்திரனால் துரத்தித் தாக்கப் 
பட்ட மலைகள் சிறகு வெட்டப்பட்டுக் கடலில் விழுந் 
ததுபோல் , வானர வீரனைத் தொடர்ந்து சென்ற 
மரங்கள் கடலில் ஒன்றன்பின் ஒன்றாக வீழ்ந்தன . பல 
நிறப் புஷ்பங்கள் சிதறி விழுந்த கடலானது ஆகாயம் 
நட்சத்திரங்களுடன் ஜொலிப்பது போல் பொலி 
வடைந்து பிரகாசித்தது . 

வான வீதியில் வேகமாகச் சென்ற ஹனுமா 
னுடைய கைகள் ஐந்து தலை நாகம் போல் விளங்கின . 
ஆகாயத்தை விழுங்கிக் கொண்டே போவது போல் 
சென்றான் . அவனது கண்கள் , மலையில் காடு பற்றி 
எரிவது போல் ஜொலித்தன ; சிவந்த மூக்கு , சந்தியா 
சூரியனைப் போல் பிரகாசித்தது . நீண்ட தூமகேது 
வைப் போல் ஆகாயத்தில் விளங்கிற்று , ஹனுமானு 
டைய பெரும் வடிவம் . 

செல்லும் வேகத்தால் காற்று கர்ஜித்தது . ஆஞ்ச 
னேயனுடைய நிழலானது ஒரு கப்பல் போல் ஜலத் 
தின்மேல் அவன் கூடச் சென்றது . ஆகாயத்தில் 
ஒரு பெரிய மலை சிறகுகள் கொண்டு பறப்பது போல் 
காணப்பட்டான் . மேகங்களிடையில் மறைந்தும் 
தோன்றியும் சந்திரனைப்போல் பிரகாசித்தான் . கந் 
தர்வர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள் . தேவ ரிஷி 
கள் ஆசீர்வதித்தார்கள் . வால்மீகி பகவான் சித்திரித் 
திருக்கிற இந்த சமுத்திரம் தாண்டும் காட்சியைத் 
தற்கால ரீதியில் சொல்ல வேண்டுமானால் , ஆகா 
யத்தில் கிளம்பி மேகக் கூட்டத்தைக் கீழாக்கி மேலே 
பறந்து மிக வேகமாகக் கர்ஜித்துக்கொண்டு செல்லும் 
ஆகாய விமானத்தைப்போல் பறந்து சென்றான் என் 
றும் சொல்லலாம் . 


30 


466 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சந்தர்ப்பத்துக் கேற்ற தைரியமும் , அறிவும் , 
ஆலோசனை சக்தியும் , சிந்தனை வேகமும் , நிகரற்ற 
சாமர்த்தியமும் , வினைத் திட்பமும் கொண்ட ஹனுமா 
னுக்கு வழியில் சில சோதனைகள் ஏற்பட்டன . 
அவற்றை யெல்லாம் மிகத் திறமையாகச் சமாளித்துச் 
சென்றான் . 

ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சமயம் 
கடலில் மூழ்கி நின்ற ஒரு பெரிய பர்வதம் திடீரென்று 
மேலே 

வானளாவிக் கிளம்பிற்று . இதுவென்ன 
நடுவே வழி யடைக்கிறது என்று அதைத் தன் மார் 
பால் தாக்கினான் . காற்றால் அடிக்கப்பட்ட மேகம் 
போல் அந்த மைனாக மலை அசைந்தது . 

" அப்பனே ! நான் மைனாக பர்வதம் . சமுத்திர 
ராஜன் சகரர்களுடைய குலத்தில் உதித்த ராமசந்திர 
னுக்கு உதவ வேண்டுமென்று என்னை ஏவினான் . சகர 
குலத்தாலல்லவோ சமுத்திரம் விருத்தி அடைந்தது ? 
அந்தத் தொடர்பைக் கவுரவித்து நீ என்மேல் கொஞ்ச 
நேரம் இறங்கி நின்று தங்கிப் போவாய் . இளைப் 
பாறிச் சென்றாயானால் ராம காரியத்தை நன்கு முடிப் 
பாய் . இந்திரன் மலைகளை யெல்லாம் வஜ்ஜிராயுதத் 
தால் அடித்துத் துன்புறுத்திய காலத்தில் நான் 
பறந்து சமுத்திரத்தில் மூழ்கி மறைந்து இன்னும் 
உயிருடன் இருக்கிறேன் . எனக்குச் சரணம் தந்த 
சமுத்திரம் உனக்கு உதவும்படி ஏவியதனால் நான் வந் 
தேன் . சமுத்திரத்துக்கும் சகரன் குலத்துக்கும் 
தொடர்பு உண்டல்லவா ? உன் தந்தை வாயுவால் 
அல்லவோ நான் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தி 
னின்று தப்பிப் பறந்து கடலில் ஒளிந்து கொள்ள 
முடிந்தது ? விருந்தினனாய்க் கொஞ்ச நேரம் இளைப் 


கடலைத் தாண்டினான் 

467 
பாறிச் சென்றாயானால் எனக்கும் சமுத்திர ராஜனுக் 
கும் சந்தோஷமாக இருக்கும் " என்று மைனாக மலை 
வருந்திற்று . 

ஹனுமான் , “ அப்பா! நான் நிற்க முடியாது . 
காலதாமதம் ஆகும் . ராமகாரியத்தில் நான் செய்திருக் 
கும் சங்கற்பம் இதற்கு இடம் தரவில்லை . நீ உபசரித் 
துச் சொன்ன மொழிகளே போதும் , நான் மகிழ்ச்சி 
யடைந்தேன் என்று வினயமாகச் சொல்லி மலையைக் 
கையால் பிரியமாகத் தடவிக் கொடுத்து விடைபெற்று 
அங்கே நிற்காமல் சென்றான் . 

பிறகு வழியில் ஒரு பெரிய ராக்ஷஸ வடிவம் " நீ 
என் வாய்க்குள் பிரவேசிப்பாய் . வெகு காலமாக 
ஆகாரமின்றி உனக்காகவே 

காத்திருக்கிறேன் 
என்று பெரும் குகையைப் போல் வாயைத் திறந்தது . 

" ராம காரியமாக நான் போய்க் கொண்டிருக்கி 
றேன் . தடுக்காதே ” என்றான் ஹனுமான் . 

“ முடியாது . என் வாய்க்குள் புகுந்தே தீருவாய் ” 
என்றது அந்த ராக்ஷஸ உருவம் . 

உடனே ஹனுமான் இன்னது செய்ய வேண்டு 
மென்று தீர்மானித்து வரவரத் தன் தேகத்தை வள 
ரச் செய்து கொண்டான் . சுரஸை என்கிற நாக 
மாதாவானவள் பூண்ட அந்த அரக்க வடிவமும் வாயை 
அதற்குத் தகுந்தபடி பெரிதாகச் செய்துகொண்டே 
போயிற்று . இப்படி மிகப் பெரிதாக வாய் திறந்ததும் 
திடீர் என்று ஹனுமான் தன் தேகத்தை அணு 
வளவாகச் சிறிதாக்கிக் கொண்டு அந்தப் பேய் 
வாய்க்குள் புகுந்து அவள் உடலினின்று வெளிப்பட்டு 
விட்டு மறுபடியும் தன் பெரிய உருவம் தரித்துக் 
கொண்டான் . 


468 

சக்கரவர்த்தித் திருமகன் 


“ உன் தீர்மானம் நிறைவேறிவிட்டது , தாயே ! 
உன் வாய்க்குள் நான் பிரவேசித்து ஆய் விட்டது . 
இனி உனக்கு ஆகவேண்டியது ஒன்றுமில்லை " என்று 
ஹனுமான் சிரித்துக்கொண்டு சொன்னான் . 

அதைக் கேட்ட அந்த நாகமாதாவும் , உன் காரி 
யம் வெற்றியுடன் முடியும் . தேவர்கள் உன்னைச் 
சோதிக்கவே இந்த வடிவத்தை எடுத்து 

இதைச் 
செய்யச் சொல்லி நானும் செய்தேன் . நீ போகும் ராம 
காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் " என்று ஆசீர் 
வதித்து அனுப்பினாள் . 

இந்தச் சோதனையுடன் ஹனுமானுடைய கஷ்டம் 
தீரவில்லை . ஆகாய மார்க்கமாக மிக வேகமாகச் சென்று 
கொண்டிருந்தபோது காரணம் ஏதும் தெரியாமல் தன் 
வேகம் தடைப்பட்டு எதிர் காற்றில் சிக்கிய கப்பல் 
போல் செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டான் . ஏதோ 
பெரும் சக்தி தன்னைப் பிடித்துக் கொண்டு இழுப்பதாக 
உணர்ந்தான் . 

நான்கு பக்கமும் மேலும் கீழும் பார்த்தான் . அப் 
போது காரணத்தைக் கண்டான் . கடலில் ஒரு பெரும் 
பூதத்தைக் கண்டான் . 

அது வானர வீரனுடைய 
நிழலைப் பிடித்து அதன் மூலம் அவனுடைய வேகத் 
தைத் தடுத்து அவனை இழுத்துக் கொண்டிருந்ததைக் 
கண்டான் . 

“ உனக்காகவே காத்திருக்கிறேன் . வா ! எனக்குப் 
பொறுக்க முடியாத பசி " என்று சொல்லி அந்த நிழல் - 
பிடி பூதம் தன் வாயைப் பெருங்குகை போல் திறந்தது . 

உடனே ஹனுமான் அந்த அரக்கியின் வாய்க் 
குள் புகுந்து உள்ளே தன் நகங்களால் அவளுடைய 
உயிர் நிலைகளைக் கிழித்துக் கொண்டு வெளி வந்து 


எங்கும் தேடினான் 

469 
விட்டான் . பூதம் உயிரிழந்து கடலில் மூழ்கிற்று . கிர 
கணம் தீர்ந்த சந்திரன் போல் மறுபடியும் ஹனுமான் 
ஆகாயத்தில் விளங்கிச் சென்றான் . 

இப்படிப் பல சோதனைகளைத் தாண்டித் தன் 
நுட்பமான அறிவு , தைரியம் , பலம் , திறமை இவற் 
றைக் கொண்டு வெற்றியுடன் கடலைத் தாண்டிப் 
பறந்து வாழையும் தென்னையும் நிறைந்து விளங்கிய 
லங்கைக் கரைக்கு அருகே வந்து விட்டான் . லங்கா 
தீவின் கடற்கரைச் சோலைகளையும் மலைகளையும் ஆறு 
கள் கடலில் சேரும் இடங்களையும் வனங்களையும் 
கண்டான் . 

ராவணனுடைய தேசத்தின் வளத்தையும் அமரா 
வதி நகரத்துக்குச் சமமான அழகையும் ஹனுமான் 
கண்டான் . 

“ போக வேண்டிய இடம் சேர்ந்து விட்டேன் . 
இனி அரக்கர்களுக்கு நான் யார் , எத்தகையவன் என் 
பது தெரியாதபடி சீதை இருக்கு மிடத்தைத் தேட 
வேண்டும் " என்று யோசித்துத் தன் விசுவ ரூபத்தைச் 
சுருக்கிக் கொண்டு , சாதாரண வடிவத்தோடு ஹனு 
மான் லங்கையில் ஒரு மலைமேல் இறங்கினான் . 

65. எங்கும் தேடினான் 
லங்கையில் ஹனுமான் இறங்கினான் . மிக உற் 
சாகமாகவும் மகிழ்ச்சி கொண்டவனுமாக இறங்கினான் . 
பிறகு நிதானமாக யோசிக்கலானான் . 

“ கடலைத் தாண்டி விட்டேன் . உண்மைதான் . 
ஆயினும் அதனால் வேலை முடிந்து போகவில்லை . திரி 
கூட மலைமேல் ராவணனுடைய பெரிய நகரம் ஆகா 
யத்தில் தொங்குவதுபோல் காணப்படுகிறது . ஆஹா! 


. 


470 

சக்கரவர்த்தித் திருமகன் 
எவ்வளவு அழகு ! எவ்வளவு செல்வம் ! எவ்வளவு ஆயு 
தக் காப்பு ! அமராவதி , போகவதி நகரங்களுக்குச் 
சமானமான நகரமும் கோட்டையுமாக இருக்கிறது . 
வனங்களின் வனப்பும் மாளிகைகளின் அழகும் மதிற் 
சுவர்கள் , காவல் யந்திரங்கள் , அகழிகள் இவற்றை 
யெல்லாம் பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது . 
இந்த ராவணனை எவ்வாறு எதிர்த்து ஜெயிப்போம் ? 
நான் தாண்டிய கடலை நம்முடைய சேனை எப்படித் 
தாண்டிவர முடியும் ? தாண்டி வந்தாலும் இந்தக் 
கோட்டையை எப்படித் தாக்கி வெற்றி யடைவோம் ? 
ஆயுதபாணிகளாக நிற்கும் அரக்கர்களால் காக்கப் 
படும் இந்த நகரத்தை சாமம் , பேதம் , தானம் , யுத்தம் 
எதனாலும் தகர்க்க முடியாது போலிருக்கிறது . ஆயி 
னும் சீதை உயிரோடிருக்கிறாளா , இல்லையா என்பதை 
முதலில் காண வேண்டும் . பிறகு மற்ற யோசனை 
யெல்லாம் ! ராவணனால் காக்கப்படும் இந்த நகரத் 
துக்குள் நான் எவ்வாறு எப்போது பிரவேசித்தல் 
நலம் ? ஓரிடம் விடாமல் தேடினால் 

விடாமல் தேடினால் அல்லவோ 
சீதையை மறைத்து வைத்திருக்கும் இடத்தைக் காண 
முடியும் ? யோசனை செய்யாமல் தவறான முறையில் 
நான் ஏதேனும் இப்போது செய்து விட்டேனானால் 
முதல் பிழை முற்றும் பிழையாகிப் போய் , ராம காரியம் 
என்னால் கெட்டுப் போனதாகும் . 

“ பகலில் பிரவேசித்தால் இந்த அரக்கர்கள் எளி 
தில் என்னைக் கண்டுகொள்வார்கள் . இரவிலேதான் 
நகரத்துக்குள் நான் புகவேண்டும் . எந்த உருவத்தை 
எடுத்து நான் பிரவேசிக்கலாம் ? அரக்கர்கள் என்னைக் 
கண்டு சந்தேகப்படாத மிகச் சிறிய அற்ப உருவம் 
எடுத்துச் செல்ல வேண்டும் . " 


எங்கும் தேடினான் 

471 
இவ்வாறு யோசித்து ஒரு பூனையளவான சிறு 
குரங்கு உருவம் எடுத்துக் கொண்டான் . நகரத்துக் 
குள்ளும் மாடமாளிகை 

உப 

வனம் முதலிய 
எல்லா இடங்களிலும் பிரவேசித்துத் தேடுவதற்கு 
அதுவே சவுகரியம் என்று தீர்மானித்தான் . தீர்மா 
னித்த உடனே வாயுபுத்திரன் தன் இயற்கை உருவத் 
தைச் சுருக்கிக் கொண்டு விட்டான் . பிரம்மாண்ட 
பெரிய வடிவமாகிக் கடலைத் தாண்டிய ஹனுமான் 
ஒரு சிறு குரங்கானதை யாராவது கண்டிருந்தால் மிக 
வியந்திருப்பார்கள் . 


* 


இப்படி ஆஞ்சனேயன் சிறு குரங்கு வடிவம் 
எடுத்த சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டான் . ஹனு 
மான் கோட்டை வாயில் நோக்கிச்சென்றான் . அச்சம 
யத்தில் சந்திரன் தோன்றி எங்கும் நிலா நிறைந்தது . 
தேடும் வேலைக்குச் சகாயமாகவே சந்திரன் தோன்றி 
யிருக்கிறான் என்று எண்ணி , ஹனுமான் உற்சாகத் 
தோடு சென்றான் . 

மதிலால் காக்கப்பட்ட ராவணனுடைய நகரத்தின் 
அழகும் செல்வமும் போகமும் தூரத்திலிருந்து பார்க் 
கும்போதே ஹனுமான் மிகவும் வியந்தான் . வீதிகள் , 
மாளிகைகள் , தோரண்ங்கள் , அலங்காரங்கள் , 
கொடிகள் , எல்லாம் பொன் வெள்ளி ரத்தின 

ஜொலித்தன . சமுத்திரக் காற்று சுக 
மாக , வீசிக் கொண்டிருந்தது . இந்திரனுடைய அம் 
ராவதியும் குபேரனுடைய அளகாபுரியும் போல் ராவண 
னுடைய நகரம் ஐசுவரியத்தின் உச்சியை அடைந் 
திருந்ததைக் கண்டான் . வியப்பு ஒரு பக்கம் , மற்றொரு 
பக்கம் இவ்வளவு பலமாகக் காக்கப்பட்டு ஐசுவரியம் 


மயமாக 


472 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நிறைந்த இந்தக் கோட்டையையும் நகரத்தையும் 
இதைப் பரிபாலித்து வரும் அரக்கனையும் எவ்வாறு 
வெல்வது என்கிற கவலை ராம தூதனுக்கு வளர்ந்தது . 

இப்படி வியந்தும் கவலை கொண்டும் பார்த்துக் 
கொண்டே சென்றபோது அந்த நகரத்து அதி 
தேவதை பயங்கர வடிவத்துடன் ஹனுமானுக்கு எதி 
ரில் நின்று , “ யார் நீ குரங்கு ? இங்கே எவ்வாறு வந் 
தாய் ? ஏன் வந்தாய் ? உண்மையைச் சொல் " என்று 
அதட்டிக் கேட்டாள் . 

“ நான் குரங்குதான் . இந்த அழகிய நகரத்தைப் 
பார்த்துப் போக வந்திருக்கிறேன் . எல்லாம் சுற்றிப் 
பார்த்து என் ஆசையைத் தீர்த்துக் கொண்டு திரும் 
பிப் போவேன் " என்றான் ஹனுமான் . 

லங்காதேவதை கோபங் கொண்டு “ குரங்கே ! " 
என்று ஹனுமானை ஒரு அறை அறைந்தாள் . 
ஹனுமானும் தன் இடது 

கையால் லங்கா 
தேவியை ஒரு குத்துக் குத்தினான் . கோர வடிவம் 
கொண்ட தேவதை அந்தக் குத்தைத் தாங்க முடியா 
மல் கீழே சுருண்டு விழுந்தாள் . 

விழுந்த லங்கா தேவதை எழுந்து “ ஒரு வானரத் 
தால் அடிபட்டு எந்த நாளில் நீ தோற்றுக் கீழே 
விழுவாயோ அன்று உன் நகரத்துக்கு முடிவு என்கிற 
வாக்கு உண்மையாகும் போலிருக்கிறது . ராவணனு 
டைய பிழைகள் முற்றிப் போயிற்று . இனி லங்கை 
அழிய வேண்டிய காலம் வந்து விட்டது . தேவர்கள் 
சொன்னது நிறைவேறப் போகிறது " என்று சொல்லி 
விட்டு ஒதுங்கி நின்றாள் . 

லங்கா தேவதை ராவணனுக்குக் கீழ்ப்படிந்த ஆள் 
அல்ல . அந்த நகரத்தின் விதியே இந்தச் சொரூபம் . 


எங்கும் தேடினான் 

473 
குரங்காகிய ஹனுமான் மதில் ஏறி உள்ளே குதித் 
துப் பிரவேசித்தான் . விரோதிகளுடைய கோட்டை 
களுக்குள் சாதாரண வாயில் வழியாகச் செல்லல் 
ஆகாது , வழியில்லாத வழியில் செல்லவேண்டும் என் 
பது பழைய யுத்த நீதி சாஸ்திரம் . அரக்கர்கள் அழிய 
வேண்டும் என்று சங்கற்பம் செய்து கொண்டு ஹனு 
மான் லங்கா நகரத்துக்குள் இடது காலை முன் வைத் 
துப் பிரவேசித்தான் . 


அழகிய புஷ்பங்கள் உதிர்ந்து மிகப் பொலி 
வடைந்திருந்த ராஜவீதியில் சென்றான் . மேகங் 
களுக்கு இடையில் மின்னல் வீசிப் பிரகாசிப்பது போல் 
பிரகாசித்துக் கொண்டிருந்தன மாட மாளிகைகளெல் 
லாம் . அவற்றின்மேல் ஏறிச் சென்றான் . மாளிகை 
களின் சௌந்தரியத்தை அனுபவித்துக் கொண்டே 


சென்றான் . 


பாடிய 


சொல்லுக்கு அடங்காத அழகுடன் அரக்கர்களின் 
மாளிகைகளும் அலங்காரங்களும் தெருக்களும் பிர 
காசித்தன . 

சங்கீத சாஸ் திரோக்தமாகப் 
பாட்டுக்கள் கேட்டன . அழகிய பெண்டுகளும் அவர் 
கள் கால்களின் ஆபரணங்களுடைய சப்தமும் 
நிறைந்த மாளிகைகளைக் கண்டான் . எங்கும் குதூகல 
ஆரவாரங்கள் . சில வீடுகளில் மந்திரங்கள் ஜபித்துக் 
கொண்டிருப்பதைக் கேட்டான் . சில வீடுகளில் அரக் 
கர்கள் வேதம் ஓதிக் கொண்டிருப்பதைக் கேட்டான் . 
சில வீடுகளில் ராவணனை ஸ்துதி செய்து கொண் 
டிருக்கும் சப்தத்தைக் கேட்டான் . யுத்த வீரர்களும் 
சாரர்களும் நிறைந்திருந்த வீதிகளைப் பார்த்தான் . 
வைதீக முறையில் விரதம் பூண்டிருந்த பலரையும் 


474 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இன்னும் அநேக காட்சிகளையும் கண்டான் . கோர 
மான வடிவங்களும் குரூர வடிவங்களும் கண்டான் . 
வில்லும் , கத்தியும் , பெருந்தடிகளும் , 

கல் வீசும் 
கவண்டை யுறிகளும் , சூலாயுதங்களும் , எறியும் வேல் 
களும் , இன்னும் பல யுத்தப் படைகள் வைத்துக் 
கொண்டு நிற்பவர்களைக் கண்டான் . வீரர்கள் எல்லா 
ரும் கவசங்கள் பூண்டிருந்தார்கள் . 

சிலர் மிக அழகாக இருந்தார்கள் . சிலர் மிக கோர 
மாக இருந்தார்கள் . சிலர் வெளுப்பு , சிலர் மிகக் 
கருப்பு , சிலர் சிவப்பு , சிலர் சாதாரண வடிவம் , சிலர் 
மிகக் குள்ளம் , சிலர் மிக உயரம் . இவ்வாறு நானாவித 
வடிவங் கொண்ட ஜனங்களைக் கண்டான் . 

மாளிகை மாளிகையாகப் பார்த்துக் கொண்டே 
ஹனுமான் சென்றான் . 

மகோன்னத 
கொண்ட பல ஸ்திரீகளைக் கண்டான் . நாயகர்களுடன் 
சந்தோஷமாக இருப்பவர்களைக் கண்டான் . உருக்கி 
விட்ட தங்கத்தைப் போன்ற நிறம் 

கொண்ட 
யௌவனப் பெண்மணிகள் பலரைக் கண்டான் . சிலர் 
உப்பரிகையில் உட்கார்ந்திருந்தார்கள் . சிலர் படுத்துத் 
தூங்கிக் கொண்டிருந்தார்கள் . சிலர் விளையாடிக் 
கொண்டும் பாடிக் கொண்டு மிருந்தார்கள் . இவ்வாறு 
கணக்கற்ற ஸ்திரீகளைக் கண்டான் . ஆனால் துக்கப் 
பட்டு இளைத்துப் போய் ராமனையே தியானம் செய்து 
கொண்டிருக்கும் சீதையைக் காணவில்லை . சௌந் 
தரிய வடிவங்களை யெல்லாம் கண்ட ஹனுமானுடைய 
உள்ளத்தில் துக்கமே நிறைந்து நின்றது . 

பல அரக்க வீரர்களுடைய மாளிகைகளில் ஒவ் 
வொன்றாகப் பிரவேசித்துப் பார்த்தான் . யுத்த யானை 
களும் ஜாதிக் குதிரைகளும் தேர்களும் ஆயுதசாலை 


அழகைக் 


எங்கும் தேடினான் 

475 
களும் எங்கும் நிறைந்திருந்தன . எங்கும் வீரர்கள் 
ஆயுதபாணிகளாய் நின்றார்கள் . ஸ்திரீகளும் விளை 
யாட்டுக்களும் பாட்டும் சங்கீதவாத்திய முழக்கமுமாக 
ஆனந்த மயமாயிருந்த மாளிகை வரிசைகளையும் 
தோட்டங்களையும் பார்த்து விட்டுப் பிறகு மலை போல் 
உயர்ந்து நின்ற ஒரு மிகப் பெரிய அரமனையைக் கண் 
டான் . அதன் முன் நின்ற யானை , குதிரை, காலாட் 
படைகளையும் அதைச் சுற்றியிருந்த மதிலையும் மாளி 
கையின் அபார அழகும் ஆபரண தோரணங்களும் 
பார்த்து இதுவே ராவணனுடைய அந்தப்புரம் என்று 
தெரிந்து கொண்டு செல்வ மயமான லங்கா நகரத் 
துக்கே ஒரு 

ஒரு சுடர்விட்டு ஜொலிக்கும் ஆபரணம் 
போலிருந்த அந்த அரமனைக்குள் பிரவேசித்தான் . 

பூவுலகத்தில் ஒரு சுவர்க்கம்போல் அந்த அரமனை 
விளங்கிற்று . ராவணனுடைய நிகரற்ற பராக்கிரமத் 
துக்கும் பலத்துக்கும் தகுந்த அரமனையாகவே இருந் 
தது . தோட்டமும் தோட்டத்தில் சந்தோஷமாக விளை 
யாடிக் கொண்டிருந்த பறவைகளும் அங்கங்கே மனத் 
தைக் 

கவரும் சித்திரங்களால் சித்திரிக்கப்பட்ட 
விஹார ஸ்தலங்களும் கண்டு ஹனுமான் ஆச்சரியத் 
தில் மூழ்கினான் . 

ஆகா! என்ன செல்வம் ! என்ன அற்புத சுகம் ! 
என்று வியந்தான் . உடனே வியப்பு கலைந்து , ஜானகி 
யைக் காணவில்லையே! வந்த காரியம் முடியவில்லையே ! 
அற்புதங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டுப் போவதில் 
என்ன பயன் ? என்று ராம காரியக் கவலையில் மூழ் 
கினான் . 

அந்த மாளிகைகளுக் கிடையில் ராவணனுடைய 
பிரத்தியேக அரமனைக்குள் சென்று அங்கே எல்லா 


476 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பாகங்களிலும் நுழைந்து பார்த்தான் . இது சுவர்க் 
கமோ ? இது தேவலோகமோ ? என்று ஆச்சரியமடை 
யும்படியான அலங்காரங்களும் தங்கமும் வெள்ளியும் 
தந்தமும் ரத்தினங்களும் முத்தும் மிக நுண்ணிய சிற்ப 
வேலை செய்த கம்பங்களும் சித்திர வேலைப் பண்டங் 
களும் கண்டான் . மத்தியில் புஷ்பக விமானத்தைப் 
பார்த்தான் . 

அது பிரம்மாவிடம் குபேரன் அடைந்த அற்புத 
விமானம் . குபேரனை ஜெயித்து ராவணன் அதை 
லங்கைக்குக் கொண்டு வந்து வைத்திருந்தான் . 
வசிஷ்டருடைய பசுவைப்போல் எதை வேண்டினாலும் 
தரும் அந்த அற்புத விமானத்தைப் பார்த்தான் . 

ராவணனுடைய அந்தப்புரத்தில் நுழைந்தான் . 
அது ஒரு போக சமுத்திரமாகவே இருந்தது . எண் 
ணற்ற அழகிய ஸ்திரீகள் தூங்கிக் கொண்டிருந்த 
அந்த விஸ்தாரமான இடம் பல நிறப் பூங்கொடிகள் 
நிறைந்த வனம்போல் பிரகாசித்தது . 
யத்தை அனுசரித்து ஹனுமான் படுத்திருந்த ஸ்திரீ 
களை யெல்லாம் பார்த்தான் . படுத்துத் தூங்கியிருந்த 
அவர்கள் ஒருவரைக் காட்டிலும் ஒருவர் சௌந்தரிய 
மாகவும் காம மயக்கத்தில் ஈடுபட்டவர்களாகவும் 
காணப்பட்டார்கள் . எல்லாருமே சந்தோஷமாகவும் 
சம்மதமாகவும் இருந்த காட்சியை மாருதி அங்கே 
பார்த்தான் . ராவணனுடைய காம ரூபச் சக்தியும் 
பௌருஷமும் அந்த திவ்விய சௌந்தரிய ஸ்திரீகளை 
முற்றிலும் வசப்படுத்தி யிருந்ததைக் கண்டான் . 

“ இந்த மாதர் கூட்டத்தில் சீதை இல்லை யென் 
பது நிச்சயம் . அவள் ஒரு நாளும் அரக்கனுக்கு வசப் 
பட்டிருக்க மாட்டாள் அல்லவோ ? அவளை இங்கே 


வந்த காரி 


எங்கும் தேடினான் 

477 
நான் தேடுகிறேனே . நான் எவ்வளவு பைத்தியக் 
காரன் ! சீதை இவர்களுக்குள் ஒருத்தியாக இருக்க 
முடியாது " என்று தீர்மானித்தான் . 

பிறகு பார்த்துக்கொண்டே சென்றான் . ஒரு அறை 
யில் அநேக சிறந்த சயனாசனங்களைக் கண்டான் . தந்த 
மும் தங்கமும் வைடூரியங்களும் இழைத்த பல அழகிய 
மஞ்சங்களுக்கிடையில் ஒரு மிகச் சிறந்த மஞ்சத்தைக் 
கண்டான் . அதன்மேல் மேருமலை படுத்துத் தூங்கு 
வதைப் போல் படுத்திருந்தான் ராவணன் . அந்த 
அரக்கனுடைய வடிவத்தின் கம்பீர அழகும் பொலிவும் 
ஹனுமானை ஒரு கணம் நடுங்கச் செய்தன . 

ஒதுங்கி நின்று பார்த்தான் . யானைத் துதிக்கை 
களைப் போன்ற கைகளும் , மார்பில் ஐராவத யானை 
யின் தந்தத்தால் குத்தப்பட்ட காயக்குறியும் உடம்பில் 
இந்திரனுடைய வஜ்ராயுதத்தாலும் விஷ்ணு சக்கரத் 
தாலும் உண்டான வடுக்களும் பார்க்கப் பார்க்க 
அரக்கனுடைய கம்பீர அழகு மாருதியின் மனத்தைக் 
கவர்ந்தது . 

அதன்மேல் அங்கே சுற்றிலும் படுத்துத் தூங் 
கும் பல ஸ்திரீகளைப் பார்த்தான் . கீதம் பாடிக் 
கொண்டே தூங்கிப்போன பல ஸ்திரீகள் அவரவர்க 
ளுடைய வாத்தியச் சாமான்களைக் கட்டிக் கொண்டு 
அப்படியே கிடந்தார்கள் . 

அப்பால் ஒரு திவ்விய மஞ்சத்தின்மேல் ஒரு. 
ஸ்திரீ படுத்திருந்ததைக் கண்டான் . அந்தப்புரத்துத் 
தலைவியாக விளங்கினாள் . அவளுடைய அவயவ அழ 
கும் முக லக்ஷணமும் கண்டு இவளே சீதை என்று 
ஹனுமான் ஒரு கணம் சந்தேகித்தான் . முகத்தில் 
உத்தம குணங்களைக் கண்டான் . கண்டு விட்டேன் 


478 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சீதையை என்று குதித்தான் . அடுத்த கணம் " சீ ! 
இது என்ன மடமை ! சீதை இப்படிச் சுகமாகத் தூங்கு 
வாளா ? இப்படி ஆபரணங்கள் பூண்டு அன்னிய 
புருஷனுடைய அறையில் படுப்பாளா ? இப்படி நான் 
எண்ணியது பெருங் குற்றம் " என்று தனக்குள் சொல் 
லித் துயரத்தில் மூழ்கினான் . 

பிறகு , " தனக்குச் சம்மதிக்காதபடியால் சீதையை 
இந்த அரக்கன் கொன்றுவிட்டே யிருப்பான் , நான் 
தேடித் தேடிச் செல்வதில் என்ன பயன் ? என்று 
எண்ணினான் . 


* 


ராவணனுடைய அந்தப்புரம் முழுதும் பார்த்து 
விட்டான் . படுக்கும் இடம் , சாப்பாட்டுச்சாலை , பான 
சாலை , சங்கீத சாலை , இன்னும் பல இடங்களும் நன்றா 
கத் தேடிப் பார்த்தாயிற்று . எங்கும் சீதையைக் காண 
வில்லை . 

“ சீதையைத் தேடிக் காண்பதற்காக நுழையக் 
கூடாத இடமெல்லாம் நுழைந்து பார்த்தேன் . ஸ்திரீ 
கள் படுத்திருக்குமிடம் புகுந்து தருமத்தைக் கூட 
ஓரளவு புறக்கணித்து விட்டேன் . காரியம் சித்தியாக 
வில்லை " யென்று துயரப்பட்டு பானசாலையை விட்டு 
வெளியே தோட்டத்துக்குள் சென்று அங்கே பற்பல 
கொடிகளால் பின்னப்பட்ட பந்தல்களிலும் கொட் 
டகைகளிலும் விஹார ஸ்தலங்களிலும் தேடினான் . 
எங்கும் காணவில்லை . 

" லங்கா நகரம் முழுவதும் பார்த்தாய் விட்டது . 
ராவணன் அரமனை முழுதும் தேடியாய்விட்டது . இனி 
என்ன இருக்கிறது ? சீதையைக் காணாமல் திரும்பு 
வதா ? இங்கேயே என் உயிரைத்தான் விடவேண்டும் . 


எங்கும் தேடினான் 

479 
அதுவே நான் செய்யக் கூடியது " என்று தீராத துக் 
கத்தில் மூழ்கினான் . 


மறுபடியும் “ சீ ! சீ ! இப்படி மனத்தாழ்ச்சி அடைய 
லாகாது . 

தீரனுக்கு இது தகுந்த லக்ஷணமல்ல ” 
என்று கிளம்பி மறுபடியும் ஒரு அங்குலம் மிச்சமின்றி 
எல்லா இடங்களையும் நன்றாகக் கவனித்துத் தேடிப் 
பார்த்தான் . மூடியிருந்த கதவுகளையும் ஜன்னல்களை 
யும் திறந்து பார்த்தான் . கோர ரூபமான ராக்ஷஸப் 
பெண்களையும் , மிக சவுந்தரியமான பல மானுடப் 
பெண்களையும் நாக கன்னிகைகளையும் , அரக்கன் அப 
கரித்து வந்த பல அழகிகளையும் கண்டான் . சீதை 
யைக் காணவில்லை . 

இன்னது செய்வது என்று தோன்றாமல் ஹனுமான் 
மனம் மிகத் தத்தளித்தது . 

<< காரியம் கைகூடவில்லை 
யென்று கிஷ்கிந்தைக்குத் திரும்பினால் , கேட்போருக்கு 
நான் என்ன சொல்லுவேன் ? சீதையைப் பற்றி இனி 
ஆசையில்லை யென்றால் ராமன் கதியென்ன வாகும் ? 
உயிரை விடுவான் . அதற்குப் பிறகு மற்றவர்கள் கதி 
யென்ன ? என் முயற்சி வீணாயிற்று என்று சுக்ரீவ 
னிடம் சொல்வதை விட இங்கேயே நான் காட்டிலும் 
சமுத்திரக் கரையிலும் வாழ்நாளைக் கழித்து விடுவது 
மேலாகும் . 

அதுதான் ஏன் ? தற்கொலை செய்து 
கொள்வதே நலம் . சீதை லங்கையில் இருக்கிறாள் 
என்று சம்பாதி சொன்ன சொல் பொய்யா ? அல்லது 
இவ்விடத்தில் இருந்தவள் துஷ்ட ராக்ஷசனால் கொல் 
லப்பட்டாளா ? அவளை அரக்கிகள் தின்று விட்டு 
மிருக்கலாம் . ஒன்றும் தோன்றவில்லையே . என்ன 
செய்வேன் ! " என்று இப்படி ஹனுமான் பலவாறாகச் 


480 


சக்கரவர்த்தித் திருமகன் 


சிந்தித்துச் சிந்தித்துக் கவலைக் கடலினின்று கரை 
யேற வழி தெரியாம லிருந்தான் . அச்சமயம் உயர்ந்த 
மதிலால் சூழப்பட்ட ஒரு விஹார வனத்தைக் கண் 
டான் . 

" ஆஹா ! இந்த இடம் நான் தேட வில்லை . 
இங்கே கட்டாயம் சீதையைக் காண்பேன் ! " என்று . 
வாயு புத்திரன் ராமன் , லக்ஷ்மணன் , சீதை , சுக்ரீவன் 
இவர்களைத் தியானித்தான் . ருத்ரன் , இந்திரன் , 
யமன் , வாயு , சந்திரன் , சூரியன் , மருத்கணங்கள் இவர் 
களை மனத்தால் வணங்கிப் பிரார்த்தனை செய்தான் . 

“ இது ஒரு தனி நந்தவனமாக இருக்கிறது . 
நன்றாகக் காக்கப்பட்டு வருகிறது . இவ்விடத்திலே 
சீதை வைக்கப் பட்டிருக்கிறாள் என்பது நிச்சயம் 
என்று ஹனுமானுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை 
தோன்றிற்று . 

மறுபடியும் தேவர்களை யெல்லாம் நமஸ்கரித்து 
விட்டு அந்த அசோக வனத்துச் சுவர்மேல் குதித்து 
ஏறி நின்றான் . மிக அழகிய ஒரு உத்தியான வனம் 
கண்டான் . 


66. அசோகவனத்தில் சீதை 
அந்த வனத்து மதில் சுவரின் மேல் நின்றதும் 
ஹனுமானுடைய உள்ளத்திலும் , சரீர அவயவங்கள் 
முற்றிலுமே ஒருவித ஆனந்த உணர்ச்சி ஊடுருவிப் 
பாய்ந்தது . சீதை இருக்கும் இடத்துக்கு வந்து 
சேர்ந்து விட்டபடியால் தன்னையும் அறியாமல் இந்த 
மகிழ்ச்சி உற்பவமாயிற்று . 

வசந்த காலத்துத் துவக்கத்தில் மலரும் புஷ்பங் 
கள் எல்லாம் பூத்து மரங்களும் கொடிகளும் மிக ரம்மிய 


அசோகவனத்தில் சீதை 

481 
மான காட்சி தந்தன . அடர்த்தியாக மரங்கள் இருந்த 
ஒரு இடத்தைப் பார்த்து அங்கே ஹனுமான் தாவிச் 
சென்றான் . அந்த அதிர்ச்சியினால் எழுப்பப் பட்ட 
குயில்களும் மயில்களும் மதுரமாகச் சப்தித்தன . மான் 
களும் வேறு மிருகங்களும் நடமாடிக்கொண் டிருந்தன . 
மரங்களினின்று மலர்கள் உதிர்ந்து ஹனுமானுடைய 
உடல் முழுதும் போர்த்து அவன் உருவம் புஷ்ப 
மயமாகக் காணப் பட்டது . நந்தவனத்தி லிருந்த 
பிராணிகள் மலர் மயமான ஹனுமானுடைய அழகிய 
சிறு குரங்கு உருவத்தைப் பார்த்து வசந்த தேவ 
தையே வனத்துக்கு அதிகாலையில் வந்து விட்டது 
என்று எண்ணின . 

அந்தத் தோட்டத்தின் ரமணீயம் யார் மனத்தை 
யும் கவரத் தக்கதாக இருந்தது . அழகிய வாவிகள் , 
தங்கம் , வெள்ளி , தந்தம் , முத்து , பவழம் இவற்றால் 
அலங்கரிக்கப்பட்ட தளங்கள் , படிகத் தள வரிசைகள் , 
செய் குன்றுகள் , ஆறுகள் , பூங் கொடிகள் , அருவிகள் , 
அவற்றில் விளையாடிக் கொண்டிருந்த அழகிய பறவை 
கள்- இந்தக் காட்சி ஹனுமானுடைய உள்ளத்தில் 
ஆனந்தம் உண்டாக்கிற்று . சில மரங்களைச் சுற்றி 
அழகிய தங்க மேடைகளும் வெள்ளி மேடைகளும் 
கட்டப் பட்டிருந்தன . மரங்களில் கட்டித் தொங்கிய 
சிறு மணிகள் காற்றால் அசைக்கப்பட்டு மெதுவாகத் 
தொனித்துக் கொண்டிருந்தன . தங்க மேடையால் 
அலங்கரிக்கப் பட்டு உயர்ந்து பரவி நின்ற ஒரு மரத் 
தின் மேல் ஏறி இலை மறைவில் ஹனுமான் உட் 
கார்ந்தான் . 

"உயிரோடிருப்பாளானால் சீதை நிச்சயம் இந்த 
அழகிய நந்தவனத்துக்கு வருவாள் . ராமனைத் தனி 


31 


482 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யாக இருந்து தியானிக்க இந்த ரமணீயமான இடத் 
தையே அவள் விரும்புவாள் . மரங்களும் கொடிகளும் 
நிறைந்த வனத்தில் நடமாடுவதில் ஜானகிக்கு மிகப் 
பிரியம் என்று சொன்னார்கள் அல்லவா ? காலைச் 
சந்தியா காலத்தில் தேவியை உபாசித்துப் பிரார்த் 
தனை செலுத்த இங்கே நிச்சயமாக வருவாள் . " 

இவ்வாறு யோசித்துக் கொண்டும் , சுற்றிப் 
பார்த்துக் கொண்டும் , இலைகளின் மறைவில் அந்த 
மரத்தின் மேல் ஹனுமான் உட்கார்ந்து கீழே பார்த் 
தான் . கண்ணைக் கூசும்படி பிரகாசித்துக் கொண் 
டிருந்த அழகான , நிர்மலமான அந்த மரத்தடி மேடை 
யின் பேரில் ஒரு மானுட ஸ்திரீ இருப்பதைக் 
கண்டான் . 

கசங்கிப் போய்த் தூசி தங்கிய ஒரு மஞ்சள் வஸ் 
திரம் உடுத்தி யிருந்த அந்த ஸ்திரீயின் முகத்தில் 
புகையால் மூடிய சுடரைப் போல் அழகும் துக்கமும் 
கலந்து நின்றதைக் கண்டான் . அடிக்கடி பெருமூச் 
செறிந்து உபவாசத்தால் நலிந்து முதல் நாள் 
பாலசந்திரனைப் போல் கண்டும் காணாமலுமாக 
இருந்தாள் . அவளைச் சுற்றிச் சில 
உட்கார்ந்திருந்தார்கள் . பெருந் துக்கத்தால் பீடிக்கப் 
பட்ட அந்தப் பெண்ணுருவத்தைக் கண்டதும் 
இவளே சீதை என்று ஹனுமான் நிச்சயித்தான் . 

தெய்விக காந்தி வீசிய முகத்தில் தீராத துயரத் 
தைக் கண்டான் . கொடிய அரக்கிகளால் சூழப்பட்டு , 
வேட்டையாடப் பட்டுத் தன் கூட்டத்திலிருந்து 
பிரிந்து போய் , பயந்து நாலா பக்கமும் விழித்துத் 
தவிக்கும் ஒரு மானைப் போல் 

காணப்பட்டாள் . 
கருத்து நீண்ட தலைமயிர் பின்னப்படாமல் தொங் 


அரக்கிகள் 


அசோகவனத்தில் சீதை 

483 
கிற்று . துக்கம் என்பதே அறியாத ஒருத்தி பெருந் 
துயரத்தில் சிக்கிப் போய் இன்னது செய்வது என்று 
தெரியாமல் அலைந்தவளாகக் காணப் 

பட்டாள் . 
துக்கத்தாலும் , உணவின்றியும் இளைத்துப் போய் 
அழுக்குப் படிந்த ஆடை உடுத்தி ராக்ஷஸிகளுக் கிடை 
யில் உட்கார்ந்திருக்கும் இந்த அழகி சீதையே என்று 
ஹனுமான் நிச்சயித்து விட்டான் . 

ஆபரணங்கள் அணிய வேண்டிய அழகிய தேக 
மாக இருந்தது . ஆனால் ஆபரணமின்றி யிருந்தது . 
மேகம் மூடிய சந்திரனைப் போலிருந்தது அவள் முகம் . 
பார்க்கப் பார்க்க அந்தத் தங்க மேடையின்மேல் ஆப 
ரணங்களின்றிக் கவலையும் பயமும் நிரம்பிய முகத் 
தோடு உட்கார்ந் திருந்த அந்த ஸ்திரீயின் தோற்றம் 
மெய்ப்பாடுகள் எல்லாம் கவனித்து அவளே சீதை 
என்பதாக உறுதி கொண்டான் . 

ராமனுக்காக பூமண்டலம் முழுதும் வானரர் 
களால் தேடப்பட்ட சீதையைக் கண்டு விட்ட மகிழ்ச்சி 
பெரிதாயினும் , கண்ட உருவத்தின் கடல் போன்ற 
துயரமானது அந்த மகிழ்ச்சியைக் கரைத்து இல்லாமற் 
செய்து விட்டது . 

பார்க்கப் பார்க்க ஹனுமானுடைய கண்களுக்கு 
அந்த ஸ்திரீயின் தெய்விகத் தோற்றத்தின் அழகும் 
தேஜஸும் வளர்ந்தன . ராமனுடைய பெருந் துக் 
கத்தின் காரணத்தை இப்போது கண்டேன் . இவளை 
இழந்த எவன் தான் துயரப்பட மாட்டான் ? ராமன் 
தன் உயிரை வைத்திருப்பதே அற்புதம் . எத்தகைய 
தேவி ! எத்தகைய புருஷன் ! என்று எண்ணி எண்ணி 
ஹனுமானுடைய உள்ளம் அந்தச் சமயம் சமுத்திரத் 
துக்கு வடக்கே யிருந்த ராமனிடம் சென்றது . 


484 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அப்போது நீல வானத்தில் நிர்மலமான நீர் 
நிறைந்த ஏரியில் அழகிய அன்னம் மெதுவாகச் செல் 
வதைப்போல் சந்திரன் வாயு புத்திரனுக்கு உதவி 
செய்வதற்காகவே வந்ததுபோல் , உயரக் கிளம்பிப் 
பிரகாசித்தான் . 

ஹனுமான் இலைகளிடையில் மறைந்து பார்த்துக் 
கொண்டும் , இன்னது செய்வது என்று யோசித்துக் 
கொண்டும் , கடல் மத்தியில் ஒரு பெருங் காற்றடித்து 
ஆடி அலையும் ஒரு பாரம் ஏற்றிய கப்பலைப் போல் 
கவலைக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த சீதை 
யின் முகத்தை நன்றாகப் பார்த்தான் . சுற்றிக் காவ 
லிருந்த ராக்ஷஸிகளின் வடிவங்களோ பார்த்துப் 
பொறுக்க முடியாத கோர அவலக்ஷண வடிவங்கள் . 
ஒருத்திக்கு ஒரே கண் ; ஒருத்திக்கு ஒரே காது . 

சில 
ருக்குக் காதுகளே கிடையாது . சிலருக்கு மூக்கு 
இல்லை . சிலருக்கு மூக்கு ஊர்த்துவம் நோக்கி நின் 
றது . சிலருக்குத் தலையில் மயிரே கிடையாது . சில 
ருக்கோ விபரீதமான ஜடை ; சிலருக்குக் கீழே தொங் 
கும் பெரிய வயிறு ; சிலருக்கு ஒட்டகம் போன்ற 
உதடுகள் . சிலர் கூனிகள் . சிலர் குள்ளமானவர்கள் ; 
சிலர் பனைமரம் போல் நீண்டு உயர்ந்து வளர்ந்த 
வர்கள் . சிலருக்குப் பன்றி முகம் , சிலருக்குப் புலி 
முகம் , சிலருக்கு எருமை முகம் , சிலருக்கு நரி முகம் , 
சிலருக்கு ஆட்டு முகம் . இப்படி இன்னும் பல பயங்கர 
அவலக்ஷண சொரூபங்களாக , சூலங்கள் முதலிய ஆயு 
தங்களோடு அரக்கிகள் இருக்க, அவர்களுக்கு இடையில் 
தன் சீலம் ஒன்றாலேயே ரக்ஷிக்கப்பட்டவளாக , தரை 
யில் ஆதரவற்றுப் படர்ந்துகிடக்கும் பூங்கொடி போல் 
ஜானகி வாடியமுகத்தோடு நடுங்கிக்கொண்டிருந்தாள் . 


4 


அசோகவனத்தில் சீதை 

485 
இப்படிக் காட்சி தந்த சீதா தேவியைப் பார்த்து , 
காணாமற் போனவளைக் கண்டு விட்டேன் என்று 
ஹனுமான் மகிழ்ச்சி யடைந்தான் . கூடவே , அவள் 
நிலையைப் பார்த்துத் துக்கப்பட்டான் . அவளுக்காக 
வெகு தூரத்தில் அலைந்து துயரப் பட்டுக்கொண் 
டிருக்கும் ராம லக்ஷ்மணர்களை நினைத்தான் ; அவர் 
களைத் தியானித்து நமஸ்கரித்தான் . 


* 


அச்சமயம் இன்னும் இருள் தீர்ந்து நன்றாக 
விடியவில்லை . வேத கோஷங்களாலும் இனிய சுப்பிர 
பாத கீதங்களாலும் ராவணன் படுக்கையிலிருந்து 
எழுப்பப் பட்டான் . எழுந்தவுடன் சீதையை நினைத் 
துக்கொண்டு அவளை வைத்திருந்த நந்தவனத்துக்குக் 
கிளம்பினான் . 

பரிவாரம் சூழ அந்தப்புரத்து நந்தவனத்துக்கு 
வந்தான் . வாசனை வீசும் தீபங்களும் , சாமரங்களும் , 
குடையும் பிடித்துச் சென்ற பெண்கள் கூட்டத்துக் 
கிடையில் தானும் ஆபரணங்கள் பூண்டு பரிசுத்தமான 
வெள்ளை உத்தரியம் ஒன்று தரித்துக் கண்ணைக் 
கவரும் இரண்டாவது மன்மதனைப் போல் ராவணன் 
வந்தான் . வாயிலண்டை வந்த பரிவாரத்தின் கோஷ 
மும் , கூட்டமாக வந்த பெண்களின் பாதநூபுர ஓசை 
யும் மாருதியின் காதில் விழுந்தன . 

கொஞ்ச நேரத்தில் ராக்ஷச மன்னன் வருவதைக் 
கண்டான் . உடனே ஹனுமான் அடர்ந்த இலைகளுக் 
குள்ளே முன்னை விட நன்றாக மறைந்து கொண்டான் . 
ராவணன் சீதை யிருக்குமிடம் வந்தான் . ராவண 
னுடைய பலமும் பராக்கிரமமும் வீரியமும் தேஜஸும் 
அற்புதக் காட்சியாக இருந்தன . அவன் வருவதைக் 


486 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்டவுடனே சீதையின் தேகம் சுருங்கிப் போய் 
விட்டது . பெருங் காற்றில் வாழைமரம் நடுங்குவது 
போல் நடுங்கினாள் . 


67. ராவணன் பிரார்த்தனையும் 

சீதையின் பதிலும் 
தருமம் , புருஷனுடைய நினைவு இவை இரண்டை 
யும் பற்றிக்கொண்டு துக்கப் பெருங் கடலில் மிதந்து 
கொண்டு உயிரை வைத்திருந்த சீதையைப் பார்த்து 
ராவணன் சொன்னான் . 

அழகியே ! என் கூச்சப்பட்டுத் தேகத்தை மறைத் 
துக் கொள்கிறாய் ! உன்மேல் எனக்கு உண்டாகி யிருக் 
கும் அன்பை நீ அறியாயோ ? உன் அன்பை நான் 
பிச்சை கேட்கிறேன் . நீ பயப்பட வேண்டியதில்லை . 
என்னிடத்தில் உனக்கு உள்ளுறப் பிரியம் உண்டாகும் 
வரையில் உன்னை நான் தொடமாட்டேன் . நீ பயப்பட 
வேண்டாம் . என் விருப்பத்துக்குச் சமமாக உனக்கும் 
என்பேரில் விருப்பம் உண்டாக வேண்டும் என்பது 
என்னுடைய ஆசை . உண்மையான அன்போடு நீ 
என்னை ஒப்புக் கொள்ள வேண்டும் . வீணாகத் துக்கத் 
துக்கு ஏன் உன் உடலை இரையாக்கி வருகிறாய் ? 
அழகியே , உனக்குச் சமமான சௌந்தரிய ஸ்திரீ உல 
* கத்தில் இல்லை . நீ இப்படி ஆபரண மின்றி , நல்ல 
வஸ் திரமின்றித் தரையில் படுப்பதும் தலை மயிரை 
வாரிப் பின்னாமல் விட்டு உபவாசம் இருப்பதும்வேண் 
டாம் . பெண் ரத்தினமே ! இப்படி உன் அழகையும் 
வயதையும் வீணாக்காதே . என்னிடம் வந்து சேர்ந்து 
விட்டாய் . இனி நீ கஷ்டப்படலாகாது . சகல போகங் 


சகல 


ராவணன் பிரார்த்தனையும் சீதையின் பதிலும் 487 
களையும் அனுபவிக்கலாம் . பூரண சந்திரனைப் போன்ற 
உன் முகத்தைப் பார்த்தால் என் கண்களை வேறு 
திக்கில் செலுத்த முடியவில்லை . உன் உடலில் எந்த 
அங்கத்தைப் பார்த்தாலும் என் திருஷ்டி அங்கேயே 
பற்றி நிற்கிறது . இந்த அழகைப் பெற்ற நீ இப்படித் 
துக்கப்படுவது தகாது . என்னைப் புருஷனாக அடைந்து , 

போகங்களையும் அடைந்து அனுபவித்து 
மகிழ்ச்சி அடைவாய் . பயப்படாதே ! யோசிக்காதே! 
நீயே பட்டமகிஷியாக இருப்பாய் . என் அந்தப்புரம் 
முழுவதும் உனக்கு அடங்கி நீ ஆள்வாய் . என் 
செல்வம் , ராஜ்யம் அனைத்தும் பெற்றுக் கொண்டு 
அனுபவிப்பாய் . இந்த லங்கையும் நானும் உன் 
சொத்தாவோம் . இந்தப் பூமண்டலம் முழுதும் உன 
தாகும் . என் பலம் , வீரம் , தைரியம் இவற்றை தேவா 
சுரர்கள் அறிவார்கள் . அவர்கள் என்னால் அடிபட்டுத் 
தோற்றுத் தலை வணங்கி நிற்கிறார்கள் . 

“ உன் அழகுக்குத் தகுந்த ஆபரணங்களும் வஸ் 
திரங்களும் கொண்டு உன்னை அந்தப்புர ஸ்திரீகள் 
அலங்கரிப்பார்கள் . அலங்கரிக்கப்பட்ட உன்னைப் 
பார்த்து நான் மகிழ்வேன் . உன் இஷ்டப்படி நீ தான 
தருமம் செய்யலாம் . அனைவர் பேரிலும் அதிகாரம் 
செலுத்துவாய் . என் பிரஜைகளும் பந்துக்களும் 
உன்னை அண்டி சந்தோஷமாக 

இருப்பார்கள் . 
காட்டில் அலைந்து திரியும் ராமனை ஏன் நினைத்துக் 
கொண்டிருக்கிறாய் ? ஊரை விட்டு , பதவியை விட்டு 
மரவுரி தரித்து அலையும் ஒருவனையா நீ விரும்புவது ? 
நம்புவது ? அவனால் என்ன செய்ய முடியும் ? ராஜ்ய 
லக்ஷ்மியும் ஜய லக்ஷ்மியும் அவனை விட்டு விலகினது 
உனக்குத் தெரியுமே . அவன் இப்போது பிழைத் 


486 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்டவுடனே சீதையின் தேகம் சுருங்கிப் போய் 
விட்டது . பெருங் காற்றில் வாழைமரம் நடுங்குவது 
போல் நடுங்கினாள் . 


67. ராவணன் பிரார்த்தனையும் 

சீதையின் பதிலும் 
தருமம் , புருஷனுடைய நினைவு இவை இரண்டை 
யும் பற்றிக்கொண்டு துக்கப் பெருங் கடலில் மிதந்து 
கொண்டு உயிரை வைத்திருந்த சீதையைப் பார்த்து 
ராவணன் சொன்னான் . 

அழகியே! ஏன் கூச்சப்பட்டுத் தேகத்தை மறைத் 
துக் கொள்கிறாய் ! உன்மேல் எனக்கு உண்டாகி யிருக் 
கும் அன்பை நீ அறியாயோ ? உன் அன்பை நான் 
பிச்சை கேட்கிறேன் . நீ பயப்பட வேண்டியதில்லை . 
என்னிடத்தில் உனக்கு உள்ளுறப் பிரியம் உண்டாகும் 
வரையில் உன்னை நான் தொடமாட்டேன் . நீ பயப்பட 
வேண்டாம் . என் விருப்பத்துக்குச் சமமாக உனக்கும் 
என்பேரில் விருப்பம் உண்டாக வேண்டும் என்பது 
என்னுடைய ஆசை . 

உண்மையான அன்போடு நீ 
என்னை ஒப்புக் கொள்ள வேண்டும் . வீணாகத் துக்கத் 
துக்கு ஏன் உன் உடலை இரையாக்கி வருகிறாய் ? 
அழகியே, உனக்குச் சமமான சௌந்தரிய ஸ்திரீ உல 
கத்தில் இல்லை . நீ இப்படி ஆபரண மின்றி , நல்ல 
வஸ் திரமின்றித் தரையில் படுப்பதும் தலை மயிரை 
வாரிப் பின்னாமல் விட்டு உபவாசம் இருப்பதும் வேண் 
டாம் . பெண் ரத்தினமே! இப்படி உன் அழகையும் 
வயதையும் வீணாக்காதே. என்னிடம் வந்து சேர்ந்து 
விட்டாய் . இனி நீ கஷ்டப்படலாகாது . சகல போகங் 


ராவணன் பிரார்த்தனையும் சீதையின் பதிலும் 489 
என்னைப் பற்றிய எண்ணத்தை 

உடனே 
விலக்குவாய் . என்னை நீ விரும்புவது தகாத காரியம் . 
உன் மனைவிகளை விரும்பி அவர்கள் பால் மனத்தைச் 
செலுத்து . நீ சொல்லுவதை என்னால் ஒரு நாளும் 
செய்ய முடியாது . நான் பிறந்த குலத்தையும் நான் 
புகுந்த குலத்தையும் தெரிந்து கொள்வாய் . இத்தகைய 
யோசனை என்னிடம் செல்லுமா ? தகாத எண்ணத்தை 
வைத்து வளர்த்துக் கொண்டு துயரப்படாதே . ” 
இப்படி அவனைப் 

அவனைப் பார்த்துச் சொல்லிவிட்டு , 
வேறு திசை முகத்தைத் திருப்பி மேலும் பேசலானாள் : 

வேறொருவன் மனைவியாகிய நான் உனக்கு 
மனைவியாக முடியாது . தருமத்தைப் புறக்கணிக்காதே . 
அயோக்கிய மார்க்கத்தில் செல்லாதே . நல்லவர்கள் 
போகும் வழியில் செல்வாய் . நான் சொல்வதைக் 
கேள் , உன் மனைவிகளை நீ எவ்வாறு காத்து வருகிறாய் , 
யோசித்துப் பார் . அப்படியே யல்லவா மற்றவர்களும் 
தங்கள் மனைவிகளைக் காக்கப் பார்ப்பார்கள் ? மற்றவர் 
களும் உன்னைப் போலவே என்பதை நினைவில் வை . 
பிறத்தியாருடைய ஸ்திரீகளை விரும்பாதே . உன் 
மனைவிகளுடன் சுகம் பெற்றுத் திருப்தி யடை . 
உனக்கு நன்மை யாகும் . உனக்கு உரிமையான 
ஸ்திரீகளுடன் திருப்தி யடையாமல் மற்றவர்கள் 
பேரில் மனத்தைச் செலுத்தினாயானால் அவமானமும் 
துக்கமும் அடைவாய் , நிச்சயம் . 

“ உனக்கு நல்ல புத்தி சொல்லுகிறவர்கள் யாரும் 
இல்லையா ? ஏன் இவ்வாறு கெட்டகாரியங்களில் புகுந்து 
நீயும் கெட்டுப் போகிறாய் , உன் ஜனங்களுக்கும் நாசம் 
தருவித்துக் கொடுக்கிறாய் ? அரசன் தன் மனத்தைக் 
கட்டுப் படுத்தி நிறுத்திக் கொள்ளாமற் போனால் 


490 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அவனுடைய நாடும் நகரமும் செல்வமும் எல்லாம் 
அழிந்துபோகும் . இந்த லங்கையும் அதனுடைய பெருஞ் 
செல்வமும் உன் ஒருவனுடைய குற்றத்தால் முற்றி 
லும் நாசமாகப் போகிறது , அறிவாய் . உன்னுடைய 
பொறுப்பைத் தெரிந்து கொண்டு உன் துஷ்ட எண் 
ணத்தை விட்டு விட்டு , உன்னுடைய நாட்டையும் 
ஜனங்களையும் ராஜதானியையும் காப்பாற்றுவாய் . 
இல்லையேல் நீ அழிவாய் . உன்னால் வருத்தப் பட்ட 
வர்கள் கொடியவன் போனானே என்று சந்தோஷ 
மடைவார்கள் . எனக்கு நீ சொல்லும் ஐசுவரியங்களும் 
போகங்களும் ஒன்றும் வேண்டியதில்லை. அவற்றை 
வைத்து எனக்கு நீ ஆசை காட்ட வேண்டாம் . பய 
னில்லை . ராகவனை மணந்த நான் அவனை விட்டு விலக 
மாட்டேன் . அவன் கையைப் பிடித்த நான் வேறு 
ஒருவன் கையைத் தீண்ட மாட்டேன் , முடியாது . 
சக்கரவர்த்தித் திருமகனுக்கு நான் உரியவள் . வேதம் 
படித்து விரதம் தீர்த்த பிரம்மச்சாரிக்கு வேதம் எப்படி 
உரிமையோ அவ்விதம் நான் ராமனுக்கு உரியவள் . 
என்னை வேறொருவன் கண் எடுத்துப் பார்த்தல் 
தகாது . 

உனக்கு நான் நல்லுபதேசம் சொல்லுகிறேன் , 
கேள் . ராமனிடம் மன்னிப்புக் கேட்டு அவன் கோபத்தி 
னின்று தப்பித்துக் கொள் . வீணாக உன் நாசத்தைத் 
தேடிக்கொள்ளாதே . ராமன் நிச்சயமாக மன்னிப்பான் . 
சரண மடைந்தவர்களைக் கைவிட மாட்டான் . அவனு 
டைய மன்னிப்பைச் சம்பாதித்துக் கொள் . அதற்கு 
வழிதேடு , உன்னுடைய நாசத்துக்கு வழி தேட வேண் 
டாம் . அதோ ராமனுடைய வில்லின் ஓசை கேட்கிறது 
அதனின்று தப்ப மாட்டாய் . யமன் பக்கத்தில் நிற் 


ராவணன் பிரார்த்தனையும் சீதையின் பதிலும் 491 ) 
கிறான் , உன்னைத் தூக்கிப் போக வந்து விட்டான் . 
தெரிந்து கொள் . ராம லக்ஷ்மணர்களுடைய பெயர் 
எழுதிய பாணங்கள் சீக்கிரமே வந்து இந்த லங்கையை 
எரித்து அழிக்கப் போகின்றன . ஜனஸ்தானத்தில் 
இருந்த ராக்ஷசர்களை அடையாளத்துக்கு ஒருவன் 
இல்லாமல் என் வீர ராமன் ஒழித்து விட்டதைக் கண்டு 
பயந்து நீ திருடனைப் போல் வந்து ராம லக்ஷ்மணர் 
கள் ஆசிரமத்தில் இல்லாத காலம் பார்த்துப் புகுந்து 
என்னைக் கொண்டு வந்தாயல்லவா ? நீ அவர்கள் 
எதிரில் ஒரு கணம் நிற்க முடியுமா ? புலி யிருக்கு மிடம் 
சிறு நாய் போக முடியுமா ? அந்த வாசனையைக் கண்டே 
அஞ்சித் தூர விலகும் . ஈரத் தரையிலிருந்து நீரைச் 
சூரியன் உறிஞ்சி விடுவதுபோல் உன் உயிரை ராமனும் 
லக்ஷ்மணனும் உறிஞ்சிவிடப் போகிறார் கள் . ஓடி 
மலையில் ஒளிந்து கொள்வாயா , அல்லது கடலில் 
மறைந்து கொண்டு தப்பித்துக் கொள்ளப் பார்ப் 
பாயா ? அதுவும் முடியாது . அழிய வேண்டிய முகூர்த் 
தத்தில் மரம் இடி விழுந்து அழிவது போல் நீ அவர் 
களால் கொல்லப்படுவாய் . தப்ப மாட்டாய் " இவ் 
வாறு சீதை கடினமான மொழிகளோடு முடித்தாள் . 

ராவணன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு 
சொன்னான் : சீதையே , தாபச வேஷம் பூண்ட ஒரு 
பொய்யனைக் கட்டிக் கொண்டு நீ என்னென்னவோ 
பேசுகிறாய் ! உன் பேரில் எனக்குள்ள பிரியத்தை நான் 
விட்டுவிட முடியவில்லை . உன் பேச்சுகளைக் கேட்டு 
எனக்கு வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டேன் . 
உன் பேரில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரியமே உன் 
னைக் காத்தது . இல்லையேல் நீ இப்போது மாண்டிருப் 
பாய் . நான் உனக்கிட்ட தவணையில் இன்னும் இரண்டு 


மாகவே 


நடக்கக் 


492 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மாத காலமே இருக்கிறது . . அதற்குள் நீ உன் மனத் 
தைத் திருத்திக் கொள் . என் மனைவியாகி என் 
படுக்கையறைக்கு வருவாய் . அதற்கு இஷ்டமில்லா 
விடில் என் சமையல் சாலைக்கு அனுப்பப்படுவாய் . 
அங்கே என் வேலைக்காரர்கள் உன் உடலை வெட்டித் 
திருத்திப் பலகாரமாகச் செய்வார்கள் . அறிவாய் ! " 
என்றான் . 

அரக்கர்கள் உணவில் மானிட மாமிசம் சேரும் 
என்பது பிரசித்தம் . ஆனபடியால் ராவணனுடைய 
இந்த மிரட்டல் வெறும் முரட்டு பாஷையல்ல , நிஜ 

கூடிய நிகழ்ச்சியைப் பற்றி 
எச்சரிக்கை . 

ஆயினும் சீதை மிகத் தைரியமாக அவனுக்குச் 
சொன்னாள் : 

“ ஐயோ ! யாரும் இல்லையா உனக்கு நல்ல உப 
தேசம் சொல்ல ? இந்தப் பாவத்திலிருந்து உன்னைத் 
தப்புவித்து நல்வழியில் உன்னைச் செலுத்தும் நண்பர் 
கள் யாரையுமே நீ பெறவில்லையா ? நீ ராமனுடைய 
தண்டனையிலிருந்து தப்பப் போவதில்லை . 

என்ன 
எண்ணி இந்தப் பாவத்தில் புகுந்து வருகிறாய் ? காட்டு 
யானையைப் போன்ற ராமனுடைய விரோதத்தை முய 
லைப் போன்ற நீ சம்பாதித்தாய் . அவன் பக்கத்தில் 
இல்லாத சமயம் பார்த்து என்னைத் திருடி வந்த அற் 
பனே , உனக்கு வெட்கம் இல்லையா ? உன்னுடைய 
வி நாசம் நிச்சயம் . விதியே உன்னை இவ்வாறு செய் 
யச் செய்திருக்கிறது . குபேரனுக்குத் தம்பியாகிய நீ , 
சூரன் என்று பெயர் பெற்றவனாகிய நீ , சதுரங்க சேனை 
யுடைய நீ , ஏன் இந்த நீச காரியத்தை நீச வழியில் 
செய்தாய் ? " 


ராவணன் பிரார்த்தனையும் சீதையின் பதிலும் 493 
இவ்வாறு சீதை சொன்னதைக் கேட்ட ராவணன் 
கண்களை உருட்டிப் பயங்கரப் பார்வையோடு சீதை 
யைப் பார்த்துப் பாம்பைப் போல் சீறினான் . 

ராவணனுடைய கோபம் வர வர அதிகரித்ததைப் 
பார்த்து அங்கிருந்த அவனுடைய இளைய மனைவி 
தான்யமாலி என்பவள் பக்கத்தில் வந்து அரக்கனைத் 
தழுவி , “ அரசனே ! உம்மை விரும்பாத இந்த அற்ப 
மானுட ஸ்திரீயைப் பற்றி ஏன் கஷ்டப்படுகிறீர் ? இவ 
ளுக்கு உம்மை அடையும் பாக்கியமில்லை . அவ்வளவே . 
இவளுக்கு என்ன அழகு இருக்கிறது ? இந்த அவ 
லக்ஷணப் பூச்சியைப் பார்த்து ஏன் மோகித்து அலை 
கிறீர் ? போகலாம் வாரும் , நாம் சந்தோஷமாக விளை 
யாடலாம் " என்று அவனை மிகப் பிரியமாக இழுத்துக் 
கொண்டு போய் விட்டாள் . அரக்கனும் சிரித்துக் 
கொண்டு அவளுடன் சென்றான் . 


காவல் அரக்கிகளுக்கு “ இவளை எப்படியாவது 
நீங்கள் வழிக்குக் கொண்டு வரவேண்டும் ! " என்று உத் 
தரவிட்டு , பூமி அதிரத் தன் பரிவாரத்துடன் ராவணன் 
அசோக வனத்தை விட்டுப் போய் விட்டான் . அவன் 
போனவுடன் ராக்ஷசிகள் சீதையைச் சுற்றிக் கொண் 
டார்கள் . ராவணன் முன் தைரியமாக இருந்த ஜானகி 
பயங்கர வடிவங்களான இந்த அரக்கிகள் தன்னைச் 
சுற்றி நின்று பேசுவதைக் கண்டு நடுங்கினாள் . 

“ உயர்ந்த குலத்தில் பிறந்து உலகம் புகழும் வீர 
னான ராவணன் உன்னை இவ்வளவு விரும்பும்போது 
நீ இல்லையென்றா சொல்லுவது , மூடப் பெண்ணே ? 
ராவணனை யார் என்று 

என்று எண்ணுகிறாய் ? பிரம்மாவி 
னுடைய வமிசத்தில் நேராகப் பிறந்தவன் என்று 


-494 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தெரிந்து கொள் . பிரம்மாவின் புத்திரனான புலஸ்த்ய 
பிரஜாபதியினுடைய சொந்தப் பேரன் ராவணேசு 
வரன் . அநேக யுத்தங்களில் சத்துருக்களை யெல்லாம் 
வென்று புகழ் பெற்ற வீரன் . இவனையா நீ புத்தியில் 
லாமல் அலட்சியம் செய்கிறாய் ? " என்றாள் ஒருத்தி . 

" கர்வப்பட்டுக் கெட்டுப் போகாதே ! விச்ரவஸ் 
ரிஷியின் குமாரன் ராவணன் . யாரோ என்று எண்ண 
வேண்டாம் . அவனை நீ விரும்பி சந்தோஷமா யிரு . 
இவ்வளவு அவன் வேண்டிக் கொள்ள நீ மாட்டேன் 
என்பதா ? " என்றாள் மற்றொருத்தி . 

“ தேவர்களை யெல்லாம் யுத்தம் செய்து துரத்தி 
யடித்து ஜயமடைந்த நம்முடைய ராக்ஷசேசுவரன் 
உன்னை வா என்கிறான் . அவனுக்கு நீ மனைவியாகத் 
தான் போகவேண்டும் . ஏழைப் பெண்ணே , இல்லா 
விட்டால் பிழைக்க மாட்டாய் ! " என்றாள் இன் 
னொருத்தி . 

“ தன் மற்ற மனைவிகளை யெல்லாம் உதாசீனம் 
செய்து உனக்கு அப்புறம் அவர்கள் என்று உன்னை 
ராவணன் விரும்புகிறான் . மிக உத்தம ஸ்திரீகளை 
யெல்லாம் விட்டு நீதான் அழகி என்று உன்னிடம் 
அரசன் வந்து பிரார்த்திக்கிறான் . நீயே பட்ட மகிஷி 
யாய் இரு என்று உனக்கு வாக்கு அளிக்கிறான் . நீ 
ஏன் மூர்க்கத்தனம் செய்கிறாய் ? " என்றாள் மற் 
றொருத்தி . 

" ராவணேசுவரனுக்குச் சமம் உலகத்தில் வேறொ 
ருவர் உண்டா ? இது உனக்குத் தெரியவில்லையே ! 
தானாக நல்ல பாக்கியம் வந்து உன்னை வேண்டுகிறது , 
நீ வேண்டாம் என்கிறாய் ! உன் மடத்தனத்தை என் 
னென்று சொல்லுவது ! " என்றாள் வேறொருத்தி . 


புத்திமதாம் வரீஷ்டம் 

495 
“ தேவர்களும் , சூரியனும் வாயுவுங்கூட பயப்படும் 
ராக்ஷசேந்திரன் வந்து உன்னை வரிக்கிறான் . அவனுக் 
குப் பிரிய 

பாரியையாக இருக்கும் அதிருஷ்டம் 
உனக்கு வந்திருக்கிறது . கர்வம் கொண்டு ஏமாந்து 
போகாதே ! வந்த பாக்கியத்தை வேண்டாம் என்று 
தள்ளாதே ! " என்றாள் ஒருத்தி . 

“ நாம் சொல்ல வேண்டியதைச் சொன்னோம் . 
இனி உன் இஷ்டம் . நீ ஒப்புக் கொள்ளாவிட்டால் நீ 
சாக வேண்டியதுதான் " என்றாள் இன்னொருத்தி . 


68. புத்திமதாம் வரிஷ்டம் 
தனியாகச் சிறை வைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ எவ் 
வளவு தைரியசாலியாக இருந்தாலும் , எவ்வளவு திட 
மான உறுதி கொண்டவளாக இருந்தாலும் பல நாள் 
சிறையில் வைக்கப்பட்டு வாடி வதங்கிப் போனால் , 
மனத்தாழ்ச்சி யடைந்து போவதில் ஏதொரு வியப்பு 
மில்லை . 

தன்னைக் காக்க வேண்டியவர்கள் வருவார்கள் , 
வருவார்கள் என்று பல மாதங்கள் எதிர்பார்த்தாள் . 
ராமனும் வரவில்லை , லக்ஷ்மணனும் வரவில்லை . மன 
முடைந்து நின்றவளுக்குத் தைரியம் சொல்லுவதற் 
காக எவரும் வரவில்லை . ஏங்கி ஏங்கி மிகக் கஷ்டத் 
துடன் உயிரை வைத்துக் கொண்டிருந்தாள் . 

ராக்ஷஸிகள் பேச ஆரம்பித்தார்கள் : 

" நாங்கள் சொல்வதைக் கேட்கமாட்டாயா ? உன் 
ஜாதி மனுஷ்ய ஜாதி . உனக்குப் புத்தி இல்லை . ஒரு 
அற்ப மனிதனையே கட்டிக்கொண்டு அழுகிறாய் . உனக் 
குத் தகுந்த அந்தப்புரம் ராவணேசுவரனுடைய அந் 


496 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தப்புரம் . எல்லா சுகங்களையும் அடையக் கூடிய இடம் . 
அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு உபயோகமற்ற 
புருஷனைப் பற்றியே தியானித்துக்கொண்டிருக்கிறாய் . 
ஊரிலிருந்து துரத்தப்பட்ட துரதிர்ஷ்டக்கார மனிதன் 
ஒருவனிடம் உனக்கு ஏன் இவ்வளவு பிரியம் ? அவனை 

ஒரு நாளும் அடையமாட்டாய் . ராவணன் சொல் 
வதைக் கேட்டுச் சுகத்தை அடை " என்றார்கள் .. 

இதைக் கேட்ட சீதை கண்ணீர் விட்டு அழுதாள் . 
" மகா பாபமான வார்த்தைகளைச் சொல்லுகிறீர்கள் . 
நான் ஒரு நாளும் நீங்கள் சொல்வதைச் செய்ய முடி 
யாது . ராமன் ஏழை என்றும் , ஊரிலிருந்து துரத்தப் 
பட்டவனென்றும் சொல்லுகிறீர்கள் . அது வெல்லாம் 
எனக்குத் தெரியும் . இந்தக் காரணங்களைக் கொண்டு 
புருஷனை மனைவி விட்டு விடுவது மானுட வழக்கமல்ல . 

. 
ராக்ஷசேசுவரன் ஒரு மானுடப் பெண்ணை விரும்ப 
லாகாது . மானுட ஸ்திரீ எப்படி ராக்ஷசனுக்கு மனைவி 
யாக முடியும் ? சூரியனைச் சூரியனுடைய பிரகாசம் 
தொடர்ந்து நிற்பதுபோல் நான் , நான் மணந்த ராம 
னைப் பற்றி நிற்கிறேன் . சசிதேவி இந்திரனைப் பற்றி 
நிற்பது போல் , வசிஷ்ட முனிவரை அருந்ததி பற்றி 
நிற்பதுபோல் நான் ராகவனைப் பற்றி நிற்கிறேன் " 
என்றாள் . 

இதைக்கேட்ட ராக்ஷசிகள் இனி இவளிடம் சாந்த 
மாகப் பேசிப் பயனில்லை என்று “ இவளைத் தின்று 
விடுவதே நலம் " என்றார்கள் . 
ஒருத்தி “ எனக்கு மசக்கை . 

இவள் மார்பைக் 
கிழித்து இவளுடைய இதயத்தை நாளத்துடன் இழுத் 
தெடுத்துத் தின்ன வேண்டும் என்றிருக்கிறது " 


என்றாள் . 


புத்திமதாம் வரிஷ்டம் 

497 
மற்றொருத்தி “ இவளைக் கழுத்தைப் பிசைந்து 
கொன்றுவிட்டு , துக்கத்தால் செத்துப்போனாள் என்று 
ராவணனுக்குச் சொல்லி விடுவோம் . வீணாக அரசன் 
இவளை விரும்பித் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறான் . 
செத்துப் போனாள் என்று தெரிந்தால் பிறகு நம் 
முடைய அரசன் சுகமாக இவளை நினைக்காமல் தூங்கு 
வான் " என்றாள் . 

“ இவளுடைய கல்லீரலும் பிலீகமும் மிக ருசியா 
யிருக்கும் என்றாள் மற்றொருத்தி . 

இன்னொருத்தி “ இவளைக் கொன்று எல்லாரும் 
உட்கார்ந்து சந்தோஷமாகப் பங்கிட்டுக் கொண்டு 
சாப்பிட்டுத் தீர்ப்போம் . வியஞ்சனங்களைக் கொண்டு 
வாருங்கள் . கள்ளைக் கொண்டுவாருங்கள் . இவளைத் 
தின்றுவிட்டுக் கள்ளும் குடித்துவிட்டு நிகும்பிலாதேவி 
கோயிலில் கூத்தாடுவோம் " என்றாள் . 


* 


* 


மாக 


இப்படி யெல்லாம் மிகக் குரூரப் பேச்சுக்களைக் 
கேட்டும் , பயங்கர சொரூபங்களைப் பார்த்தும் , சீதை 
“ ஓ! " என்று வாய்விட்டு அழுதாள் . எவ்வளவு தைரிய 

இருந்தாலும் இயற்கை வேகத்தை வழி 
யடைப்பது கஷ்டம் . ஆனபடியால் குழந்தைபோல் 
அழுதாள் . அழுத போதிலும் , சித்தம் கலங்காமல் 
ராமனைத் தியானித்துக் கொண்டே யிருந்தாள் . 

பதினாலாயிரம் ராக்ஷசர்களை ஜன ஸ்தானத்தில் 
நிர்மூலம் செய்த என் ராமன் ஏன் என்னை மீட்டுக் 
கொண்டு போக இன்னும் வரவில்லை ? தண்டகாரண் 
யத்தில் விராதனை வதம் செய்த வீரர்கள் ஏன் 
என்னைப் பற்றி இன்னும் சும்மா இருக்கிறார்கள் ? 
நான் இவ்விடம் இருப்பது அவர்களுக்கு இன்னும் 


32 


498 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தெரியவில்லை யென்றே எண்ணுகிறேன் . தெரிந் 
திருந்தால் சும்மா இருப்பார்களா ? 

“ கழுகரசன் ஜடாயுவும் அரக்கனால் கொல்லப் 
பட்டான் . அவன் உயிர் வைத்திருந்தால் விஷயத் 
தைச் சொல்லியிருப்பான் . ஆனால் என்னை அரக்கன் 
தூக்கிப் போவதைப் பார்த்துப் பொறுக்க முடியாமல் 
கோர யுத்தம் செய்து அவன் உயிர் நீத்துவிட்டான் . 
ராமனுக்கு நான் இருக்குமிடம் இன்னும் தெரிய 
வில்லை யென்றே எண்ணுகிறேன் . 

“ ஆனால் தெரியாமலா போகப் போகிறது ? 
இந்த லங்கையும் ராக்ஷசர்களும் அழியாமலா போகப் 
போகிறார்கள் ? கட்டாயம் இந்த நகரத்தில் ஒவ்வொரு 
வீட்டிலும் அரக்க குலத்துப் பெண்கள் விதவைகளாகி 
அழுது புரண்டு அலையப் போகிறார்கள் . இந்த நகர 
மும் ராவணனும் அரக்கர் குலமும் அழிந்து போவது 
நிச்சயம் . 

இவ்வாறு தனக்குள் யோசித்துக் கொண்டிருந் 
தாள் . யோசித்துத் தைரியம் அடைந்தாள் . மறுபடி 
யும் வேறு ஊகங்களை ஊகித்துத் 

துக்கத்தில் 
மூழ்கினாள் . 

“ என்னை இழந்த துக்கத்தினால் ஒரு வேளை 
ராமன் உயிரை விட்டு விட்டானோ ? அப்படியே நடந் 
திருக்கலாம் . இல்லாவிட்டால் இப்படி என்னை விட்டு 
விட்டு இவ்வளவு நாட்கள் சும்மா இருந்திருக்க 
முடியாதே ! ஆஹா ! அவனல்லவோ பாக்கியவான் . 
தேவர்களோடு சேர்ந்து விட்டான் . 
பாபம் செய்தவள் , இந்த நிலையிலிருக்கிறேன் . என் 
இதயம் கல்லாகவே இருக்கவேண்டும் . இவ்வளவு 
நேர்ந்தும் உயிருடன் இருக்கிறேனே ! " 


நானல்லவோ 


புத்திமதாம் வரிஷ்டம் 

499 
மறுபடி வேறு பயம் தோன்றிற்று : " ஒருவேளை 
தவம் செய்தே ஆயுளைக் கழிக்கத் தீர்மானித்துவிட்டு 
என்னைப் பற்றி எண்ணம் விட்டு விட்டார்களோ ? 
இல்லை , இல்லை ! அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார் 
கள் . வீரன் தன் கடமையை விட்டு விட்டு சந்நியாச 
வாழ்க்கையில் புகுவானா ? இதை நான் எண்ணியது 
அறியாமை . நான் இருக்குமிடம் அவர்களுக்குத் 
தெரியவில்லை யென்பதே காரணம் . 
ஒருவேளை என்மேல் ராமனுக்கு 

இருந்த 
அன்பு ஓய்ந்து போய்விட்டதோ ? உருவம் மறைந் 
தால் அன்பும் மறையும் என்கிறார்களே , ஒருவேளை 
அப்படி யிருக்குமோ ? மறைந்தது மறந்தும் போகும் 
என்கிறார்களல்லவா ? 

“ சீ , சீ , இந்த எண்ணம் பாபமாகும் . என் ராமன் 
என்னை மறப்பானா ? ஒரு நாளும் இல்லை . என்னை 
ராமன் மறந்து விடும்படியான குற்றம் நான் ஏதும் 
செய்ததில்லையே ! அதுவல்ல காரணம் . ஒருவேளை 
ராவணன் ஏதோ திருட்டும் மோசமும் செய்து வஞ் 
சித்து ராஜகுமாரர்களைக் கொன்று விட்டானோ ? " 

இவ்வாறு மாறிமாறிப் பல யோசனைகள் செய்து 
கொண்டு துயரக் கடலில் மூழ்கினாள் . உயிரை விடு 
வதே நலம் என்கிற முடிவுக்கு வந்தாள் . சிம்சுபா 
மரத்துக் கிளை ஒன்றில் தன் தலைமயிரைக் கொண்டு 
சுருக்குப் போட்டுக் கொண்டு துக்கத்திலிருந்து விடு 
தலை பெறலாம் என்று எண்ணினாள் . 


* 


அரக்கிகள் சீதையைத் தங்கள் எண்ணத்துக்குத் 
திருப்ப முடியவில்லையே என்று இன்னது செய்வது 
என்பது தெரியாமலிருந்தார்கள் . அவர்களில் சிலர் 


500 

சக்கரவர்த்தித் திருமகன் 
காரியம் முடியவில்லை என்று ராவணனுக்குச் செய்தி 
சொல்லப் போனார்கள் . சிலர் அங்கேயே நின்றார்கள் ; 
சீதையைப் பயமுறுத்திக் கொண்டிருந்தார்கள் . 

அவர்களிடையில் திரிஜடை யென்கிற ராக்ஷஸி 
வந்து அவர்களைக் கண்டித்து , மூர்க்கிகளே , என்ன 
உளறுகிறீர்கள் ! நான் கண்ட கனவைக் கேளுங்கள் . 
இந்த லங்கை அழிந்து போகும் காலம் நெருங்கிற்று " 
என்றாள் . 

பிறகு தான் கண்ட கோர சுவப்பனத்தை விவரித் 
துச் சொன்னாள் . 

சீதையை அழைத்துப் போக ராமன் சூரியனைப் 
போல் திவ்ய பிரகாசம் வீசிக்கொண்டு லங்கைக்கு 
வந்து விட்டதாகக் கனவு கண்டேன் . ராவணன் 
அழிந்து யமனுடைய 

வீட்டுக்குப் போனதைக் 
கண்டேன் . 

“ சீதையை எடுத்து யானையின் மேல் ஏற்றிக் 
கொண்டு ராமன் சென்று விட்டதைக் கண்டேன் . 
ராவணனும் ராக்ஷச சமூகம் முழுதும் அவலக்ஷண 
வஸ்திரங்கள் உடுத்திக்கொண்டு அவலக்ஷண நிலையில் 
யமனால் இழுத்துப் போகப்படுவதைக் கண்டேன் . " 

இப்படி திரிஜடை ராக்ஷஸிகளுக்குத் தான் கண்ட 
கெட்ட கனவைச் சொல்லி " இந்தப் புண்ணியவதியை 
இம்சிக்காதீர்கள் . அழிந்து போவோம் . இவளுடைய 
அருளைக் கேட்டுப் பெறுங்கள் " என்று போதித்தாள் . 

இப்படி திரிஜடை சொல்லிக் கொண்டிருந்த 
சமயத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ளுவதென்று 
நிச்சயித்த சீதைக்குப் பல நற்சகுனங்கள் திடீரென்று 
உண்டாயின . கண்களும் கை கால்களும் மங்களகர 
மாகத் துடித்தன . மனத்தில் எதிர்பாராத தைரியம் 


புத்திமதாம் வரிஷ்டம் 

501 
தானாக உண்டாயிற்று . உயிரை நீக்கும் யோசனை 
மறைந்து போயிற்று . 


வனத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை யெல்லாம் மேலே 
மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஹனுமான் 
இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தான் . 

லங்கைக்கு வந்து அங்கே சீதையைக் கண்ட பின் 
வேறு என்ன இருக்கிறது என்று வாசகர்கள் எண்ண 
லாம் . ஆனால் காரியம் அவ்வளவு எளிதாக இல்லை . 
ஹனுமான் யோசித்த விஷயங்களைக் கேளுங்கள் : 

“ மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தைச் 
செய்து விட்டேன் . கடலைத் தாண்டி சீதை யிருக்கு 
மிடம் கண்டாயிற்று . ராக்ஷசர்களுடைய நகரம் , அதன் 
காப்பு முதலிய எல்லா விஷயங்களையும் பார்த்து 
அறிந்து கொண்டேன் . பகைவனுக்குத் தெரியாமல் 
தூதனாகிய நான் செய்ய வேண்டியது செய்தாயிற்று . 
ஆனால் நிலைமை அபாயமாக இருக்கிறது . 

கண்ட 
விஷயங்களை ராமனிடமும் அரசனிடமும் சொல்ல 
நான் இப்போது திரும்பிப் போய் விட்டேனானால் 
இங்கே நடக்கும் சம்பவங்கள் என்ன ? ராமலக்ஷ்மணர் 
களும் வானரசேனையும் இவ்விடம் வருவதற்குள் சீதை 
துக்கத்தைப் பொறுக்க முடியாமல் உயிரை விடுவாள் . 
அப்போது எல்லாக் காரியமும் அழிந்ததாகவேயாகும் . 
சீதையைக் கண்டது மட்டிலும் போதாது . அவளுக்கு 
ஆறுதல் மொழிகள் சொல்லி , ராமனுடைய செய்தியை 
அவளுக்குச் சொல்லித் தைரியப்படுத்திவிட்டே செல்ல 
வேண்டும் . சீதையிடம் பேசாமல் திரும்பினால் ராம 
னுக்கு என்ன திருப்தியாகும் ? ஆனபடியால் எப்படி 
யாவது வழிதேடி சீதையுடன் பேசியே தீர வேண்டும் . 


502 


சக்கரவர்த்தித் திருமகன் 


ஒரு மோசம் . 


ஆஞ்சனேய ஸ்தோத்திர மாலையில் புத்திமதாம் 
வரிஷ்டம் என்று ஒரு பெயர் வரும் . அதாவது புத்தி 
மான்களில் சிறந்தவன் என்று . அது உண்மைதானே ! 

"சீதையுடன் எந்த பாஷையில் எந்த உருவத்தில் 
நின்று நான் பேசுவது நலம் ? இந்த அசோக வனத் 
தில் திடீர் என்று ஒரு குரங்கு வந்து ஏதேனும் பேச 
வந்தால் நிச்சயமாக சீதை , இது 
ராவணனுடைய வஞ்சக வேலை என்று எண்ணுவாள் . 
பயப்படுவாள் . கூக்குரலும் இடுவாள் . அவள் இப் 
போது இருக்கும் மன நிலையில் இவ்வாறுதான் 
நடக்கும் . காவலிருக்கும் ராக்ஷஸிகள் இப்போது தூங் 
கிப் போயிருப்பவர்களும் 

எழுந்துவிட்டு என்னைக் 
கண்டு கொள்வார்கள் . இவன் பகைவனுடைய தூதன் , 
மோச வேஷக்காரன் என்று எண்ணி ராக்ஷசர்களை 
அழைத்து வருவார்கள் . இவ்விடம் பெரிய யுத்தம் 
நடைபெறும் . நானும் சும்மா இருக்கமுடியாது . எதிர்ப் 
பேன் . அவர்களை வதம் செய்வேன் . உண்மை . ஆனால் 
சீதையை மீட்கும் காரியம் கெட்டுப் போகும் . என்னைப் 
பிடித்துச் சிறையில் வைப்பார்கள் . பிறகு ராமனுக்கு 
விஷயம் சொல்லக் கூடியவர்கள் யாருமே இல்லை.. 
அப்படி ஆகாது , நான் பிடிபடாமல் யுத்தம் வெற்றிகர 
மாகச் செய்வேன் என்றாலும் சங்கடமும் காயங்களும் 
பட்டு , பிறகு கடல் தாண்டும் சக்தி இழந்தாலும் இழப் 
பேன் . நான் வந்து சீதையைப் பார்த்தது பயனற்றுப் 
போகும் . அவசரப்பட்டு ஏதும் செய்யலாகாது . வந்த 
காரியம் கெட்டுப் போகும் . வழியில் பரபரப்பாக எந்தக் 
காரியமும் செய்யலாகாது . என்னை நம்பியல்லவா அரச 
னும் ராமனும் காத்திருக்கிறார்கள் ? என்னுடைய சிறிய 
தவறு பெரும் நஷ்டத்தில் முடியும் . எப்படியும் சீதை 


ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

503 
யுடன் பேசிவிட்டே திரும்ப வேண்டும் . அப்படிப் 
பேசுவதில் அவளுக்குப் பயம் 

உண்டாகாதபடி 
முதலில் அவள் உள்ளத்தில் நம்பிக்கையும் தைரியமும் 
உண்டாக்க வேண்டும் . என்னை ராவணன் என்றாவது , 
அவனுடைய ஆள் என்றாவது சந்தேகப்படாமல் 
இருப்பதற்கு என்ன செய்யலாம் ? 

சரி , ராமனுடைய குணங்களையும் சரித்திரத்தை 
யும் மதுரமான முறையில் அவள் மட்டும் கேட்கும்படி 
சொல்லுவேன் . அப்போது சீதையின் உள்ளத்தில் 
சந்தோஷமும் நம்பிக்கையும் உண்டாகும் . பயப்பட 
மாட்டாள் . பிறகு காரியம் நிறைவேறும் . 

இவ்வாறு யோசித்து மரத்தில் மறைந்திருந்தே 
மெதுவான குரலில் ராம , ராம என்று ஜபம் செய்ய 
ஆரம்பித்தான் . 


. 


69. ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

மரத்தில் மறைந்திருந்து ஹனுமான் மிருதுவான 
குரலில் சீதையின் காதில் விழும்படி ராமனைப் பற்றி 
மதுரமாகப் பேசலானான் . 


* 


" ராஜா தசரதன் கோசல தேசத்தை ஆண்டான் . 
அவனுடைய சேனை ரதங்களும் யானைகளும் குதிரை 
களும் அடங்கிய பெரும் சேனை . புண்ணிய சீலன் . 
மிகப் பெரும் காரியங்களைச் சாதித்தவன் . சத்தி 
யத்தை காத்தவன் . பெரும் புகழ் பெற்ற அரசர் 
களுக்குள் முதன்மைப் பதவி அடைந்தவன் . ரிஷிகளுக் 
குச் சமானமான குணமும் சீலமும் பெற்ற சக்கர 
வர்த்தி . தேவேந்திரனைப் போல் சாமர்த்தியம் அடைந் 


504 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தவன் . யாரையும் துன்பப்படுத்த மாட்டான் . யாரை 
யும் வெறுக்காதவன் , யாருக்கும் தீமை செய்யா 
தவன் . அவன் முயற்சிகள் எதுவும் வீணான தில்லை . 
ஆனபடியால் சத்திய பராக்கிரமன் என்கிற பெயரை 
அடைந்த அரசன் . இக்ஷ்வாகு குலத்து ஸ்ரீமான் . 
அரசர்களுக்குள் ஏறு , பூமண்டல அதிபதி . சுகம் 
தருபவன் , சுகமாக இருப்பவன் . அவனுடைய நான்கு 
குமாரர்களில் மூத்தவன் ராமசந்திரன் . பூரண சந்திர 
னைப் போன்ற 

முகத்தை யுடையவன் . மிகுந்த 
அறிவாளி . ராமன் சிரேஷ்டமான பண்பு அடைந்து 
தனுர் வேதம் 

வேதம் நன்றாகக் கற்று எல்லோராலும் 
விரும்பப்பட்டான் . ராஜ்யத்திலுள்ள மக்களிடம் 
மிகுந்த அன்பு கொண்டவன் . தருமத்தில் தளராத 
பற்றுடையவன் . வீரன் . பட்டத்துக்கு 

உரியவன் . 
ஆயினும் முதுமை யடைந்த தன் தகப்பனாரின் புகழும் 
பெயரும் சத்தியமும் மாசு அடையா திருப்பற்காகத் 
தன் மனைவி சீதையுடனும் , தம்பியுடனும் ராஜ்யத்தை 
வனம் 

அங்கேயே வசித்து 
வந்தான் . அரண்ய வாசம் செய்யும்போது அநேக 
கொடிய ராக்ஷசர்களை எதிர்த்து ரிஷிகளைக் காப்பாற்றி 
னான் . கரன் , தூஷணன் என்ற ராக்ஷசத் தலைவர்களை 
யும் அவர்களுடைய பெரும் சேனையையும் வதம் 
செய்து அழித்தான் . இதை யறிந்த ராவணன் பழி 
வாங்குவதற்காக மாய மான் வடிவத்தில் ஒரு ராக்ஷ 
சனை ஏவி ராமனை ஏமாற்றி ராஜகுமாரர்கள் பக்கத்தில் 
இல்லாத சமயம் பார்த்து சீதையைப் பலாத்காரமாகத் 
தூக்கி எடுத்துக் கொண்டு போய்விட்டான் . துயரம் 
அடைந்த ராமன் மனைவியைத் தேடிக்கொண்டு சென் 
றான் . சுக்ரீவன் என்ற வானரனை அடைந்து அவ 


விட்டு 


சென்று 


ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

505 
னுடன் நட்புச் செய்து கொண்டான் . வாலி என்கிற 
வானர ராஜனைக் கொன்று தம்பி சுக்ரீவனுக்கு வானர 
ராஜ்யம் சம்பாதித்துத் தந்தான் . அந்த சுக்ரீவன் 
தன்னுடைய வானர வீரர்களைப் பூ மண்டலம் முழுதும் 
சீதையைத் தேடும்படி அனுப்பினான் . விரும்பிய 
வடிவம் எடுக்கும் திறமை கொண்ட வானர வீரர்கள் 
எல்லாத் திசைகளிலும் , காணாமற் போன சீதையைத் 
தேடினார்கள் . அவர்களில் நான் ஒருவன் . சம்பாதி 
யினிடம் பெற்ற துப்பைக் கொண்டு நான் நூறு 
யோஜனைக் கடலைத் தாண்டி இவ்விடம் வந்தேன் . 
ராகவன் எனக்குத் தன் தேவியைப் பற்றிச் சொன்ன 
ரூபம் , நிறம் , லக்ஷணம் இவற்றுக்கெல்லாம் ஒத்த உரு 
வத்தை இப்போது நான் காண்கிறேன் . " 

இவ்வாறு மெதுவாகச் சொல்லி ஹனுமான் நிறுத் 
திக் கொண்டான் . 

இந்த மதுரமான சொற்கள் - யாராலோ எங் 
கிருந்தோ சொல்லப்பட்டதைக் கேட்டு ஜானகி வியப் 
படைந்தாள் . மகிழ்ந்தாள் . நான்கு பக்கமும் பார்த்தாள் . 
யார் இப்படி மிக இனிய குரலில் மிக இனிய விஷயங் 
களைப் பண்பட்டுத் தெளிந்த பாஷையில் பேசினது 
என்று நான்கு பக்கமும் மேலும் கீழும் பார்த்தாள் . 
பேச்சுக்கு ஒத்த மனித உருவம் எங்கும் காணவில்லை . 
மேலே மரத்தில் ஒரு அழகிய வானரத்தைத்தான் 
கண்டாள் . 

நிகரற்ற புத்திமானும் வானரராஜனுக்கு மந்திரியு 
மான வாயு புத்திரன் பால சூரிய தேஜஸ் கொண்ட 
சிறு 

வடிவமா யிருந்தவனைப் பார்த்தாள் , 

வாசகர்களே ! ஜானகியின் பார்வை ராம 
தூதன் பேரில் பட்டதும் அவனுடைய மகிழ்ச்சியை 


வானர் 


ஜானகி . 


506 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நீங்கள் கற்பனா சக்தியைக் கொண்டு உணர்வீர்களாக ! 
உணர்ந்தால் உங்கள் உள்ளம் நிர்மலமான கோயி 
லாகும் . உங்கள் எல்லாத் துக்கமும் தீரும் . உங்கள் 
உள்ளத்தில் இடம் கிடைக்குமோ என்று சமயம் பார்த் 
துக் கொண்டிருக்கும் நாராயணன் தன் பாற்கடலையும் 
விட்டு வந்து உங்கள் உள்ளத்தில் புகுவான் . நம் 
முடைய உள்ளங்களே அவனுக்குப் பாற்கடல் பள்ளி 
யாகும் . 
“ அங்கு அனந்தன் அணைக்கிடக்கும் அம்மான் , 

அடியேன் மனம் தன் அணைக்கிடக்கும் வந்து 
என்று முதலாழ்வார் பாடியபடி . 


ஹனுமானைப் பார்த்த ஜானகி , இதென்ன நான் 
கேட்ட சொற்களும் காணப்படும் உருவமும் எல்லாம் 
கனவாகத்தா னிருக்க வேண்டும் . எப்போதும் தியா 
னித்துக் 

கொண்டிருக்கும் எண்ணங்கள் கனவில் 
காணப்படுமல்லவா ? நான் தியானித்துத் தியானித்து 
வந்த என் பிராண நாதனுடைய கதையை யாரோ 
சொல்லுவதுபோல் காதில் படுகிறது . இது உண் 
மையாக இருக்காது . கனவே.--கனவில் குரங்கின் 
உருவம் பார்த்தால் பந்துக்களுக்குக் கெடுதி நேரும் 
என்கிறார்களே ! ராமனுக்கு மங்களம் ஆகுக ! லக்ஷ்மண 
னுக்கு மங்களம் ஆகுக ! மிதிலையில் எல்லோரும் 
க்ஷேமமாக இருக்க வேண்டும்.- இல்லை , இல்லை ! 
இது கனவல்ல ! இன்னும் அதே உருவம் ஸ்திர 
மாகத் தெரிகிறது . காணும் காட்சி திடமாகவும் இருக் 
கிறது . கனவல்ல . தவிர நான் எங்கே தூங்கி 
னேன் ? தூங்கினால் அல்லவோ கனவு காணு 

ணுவேன் . 


அக்னி 


இவன் 


ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

507 
கனவல்ல . உண்மையே . 

ஓ தேவர்காள் ! 
உண்மையில் இந்த வானரம் என் பிராண நாதனிட 
மிருந்து வந்த தூதனா ? அப்படியே ஆகுக . வாக்கி 
னுக்குத் தேவனான வாசஸ்பதியே , உன்னை வணங்கு 
கிறேன் . 

பகவானே , 

உன்னை வணங்கு 
கிறேன் . சுவயம்புவே , உன்னை வணங்குகிறேன் . 
தேவர்களே ! என்னைக் காப்பாற்றுவீர்களாக . 
ராம தூதனே ஆகுக என்று எல்லாத் தேவர்களுக்கும் 
பிரார்த்தனை செலுத்தினாள் . 

ஜானகியைக் கண்ட மகிழ்ச்சியால் ஹனுமான் 
திவ்விய மங்கள தேஜஸுடன் பொலிந்தான் . கீழே 
இறங்கி சீதை முன் கைகூப்பி வணங்கி நின்றான் . 

“ தாயே ! தாமரை யிதழ்களைப் போன்ற உம் 
முடைய கண்ணிதழ்களி னின்று தண்ணீர்த் துளிகள் 
வீழ்கின்றனவே ! யார் நீர் ? கண்ணீர் விட்டு மரக் கிளை 
மேல் சாய்ந்து துயரம் படர்ந்த முகத்தோடு நிற்கிறீர் , 
நீர் தேவகன்னியா ? நாக கன்னியா ? உம்முடைய 
தேக காந்தியைப் பார்த்து இப்படிக் கேட்கிறேன் . 
சந்திரனிட மிருந்து பிரிந்து வந்த ரோஹிணி 
தேவியா ? வசிஷ்ட பகவானோடு ஏதேனும் வித்தியா 
சப் பட்டு இறங்கி வந்த அருந்ததியா ? கவனித்துப் 
பார்த்தால் மானுட ஸ்திரீயாகவே காணப்படுகிறீர் ,. 
ராஜ குமாரியாகக் காணப்படுகிறீர் . தயவு செய்து 
நீங்கள் யார் என்று சொல்லுவீர் . மங்களம் ! மங்களம் ! 
ராவணனால் ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்கார 
மாகத் தூக்கிக் கொண்டு வரப்பட்ட சீதா தேவியா 
நீர் ? ராமசந்திரன் மனைவி சீதையைப் பார்க்கும் பாக் 
கியம் பெற்றேனா? என்று ஹனுமான் தன்னுடைய 
மதுர ஸ்வரத்தில் வணங்கிக் கேட்டான் . 


508 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சீதா பரவசமானாள் . அப்பனே ! நான் தான் 
சீதை . விதேஹ ராஜனுடைய புத்திரி . ராமசந்திர 
னுடைய பாரியை . பன்னிரண்டு வருஷம் சகல சுகங் 
களையும் அவனுடன் அயோத்தியில் அனுபவித்தேன் . 
பதின்மூன்றாம் வருஷம் சக்கரவர்த்தியானவர் அவரு 
டைய மூத்த குமாரனாகிய என் ராமனுக்குப் பட்டாபி 
ஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் . அப் 
போது மகாராஜாவினுடைய இளைய தேவி கைகேயி 
தன் மகனுக்குப் பட்டம் கொடுக்க வேண்டும் , ராமனைக் 
காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் , இல்லாவிடில் 
உணவு உண்ண மாட்டேன் , தண்ணீர் அருந்த மாட் 
டேன் , உயிரை விடுவேன் என்று ஹடம் செய்து வற் 
புறுத்தினாள் . முந்தி கைகேயிக்குக் கொடுத்திருந்த 
வாக்குப்படி அரசன் அவள் பிடிவாதம் பண்ணிக் 
கேட்டதற்கு ஒப்புக் கொள்ள வேண்டிய தாயிற்று . 
மகாராஜன் ராஜ்யத்தைப் பரதனுக்குக் கொடுத்து விடு 
என்று ராமனைக் கேட்டுக் கொண்டார் . ராமன் ஒரு 
க்ஷணமும் தாமதிக்கவில்லை . தகப்பனார் தந்த வார்த் 
தையைச் சத்தியமாக்குவதே என் பாக்கியம் , ராஜ்ய 
போகத்தை விடத் தந்தையைச் சத்திய சந்தனாக்கு 
வதே என் ஆசை , என் சந்தோஷம் என்று ராஜ்யத் 
தைப் பற்றிய எண்ணத்தை உடனே முற்றிலும் 
துறந்து விட்டு வனம் சென்றார் . புருஷன் வனம் 
சென்றால் நான் பிரிந்திருக்க முடியாது , நானும் 
கூடவே வனம் செல்வேன் என்று வற்புறுத்தினேன். 
முந்தியே தம்பி லக்ஷ்மணன் மரவுரி தரித்து அண்ண 
னுக்குத் துணையாக வனம் போக நிச்சயித்து விட் 
டிருந்தான் . மூவரும் வனம் சென்றோம் . தண்ட 
காரண்யத்தில் வசித்து வந்தோம் . ஒரு நாள் துராத் 


ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

509 
மாவான ராவணன் வந்து என்னைப் பலாத்காரமாகத் 
தூக்கி இவ்விடம் இந்த அசோக வனத்தில் சிறை 
வைத்திருக்கிறான் . பன்னிரண்டு மாத கால வரை 
வைத்திருக்கிறான் . இன்னும் இரண்டு மாதகாலம் 
மிகுதி யிருக்கிறது . அது முடிந்தவுடன் என் உயிரை 
நீப்பேன் ” என்றாள் , துக்கத்துக்கு மேல் துக்கமாக 
வந்து திக்கற்று நின்ற பிராட்டி . 


இவ்வாறு ஹனுமான் சொன்னதும் ஜானகி 
சொன்னதும் இரண்டு சிறிய அத்தியாயங்களில் வால் 
மீகி ராமாயணத்தில் பாடப் பட்டிருக்கிறது . பெரிய 
கதையை ஆஞ்சனேயனுடைய வாயாலும் ஜானகியின் 
வாய் மொழியாகவும் வால்மீகி முனிவர் தந்திருக்கிறார் . 
உலகத்தை அளந்த திரிவிக்ரமன் பலியினிடம் வாமன 
வடிவம் எடுத்துச் சென்றது போல் அழகிய சிறிய உரு 
வத்தில் தந்திருக்கிறார் . ஆஞ்சனேயனும் பிராட்டியுமே 
நமக்கு ராமாயணம் சொல்லுகிறார்கள் , நமக்கு வேறு 
என்ன பாக்கியம் வேண்டும் ? ஹனுமான் சொன்ன 
இந்த ராம கதையை , ஜானகி சொன்ன இந்த ராம 
கதையை பக்தியோடு படித்து வாமனன் மாகாபலிச் 
சக்கரவர்த்தியை வசப்படுத்தி அவன் அகங்காரத்தி 
னின்று அவனைக் காத்ததுபோல் நம்முடைய அகங்கார 
மமகாரங்களினின்று நாமும் காக்கப் படுவோமாக . 


“ பன்னிரண்டு மாதத் தவணையில் இரண்டு மாத 
காலம் மிஞ்சி யிருக்கிறது . 

அது முடிந்ததும் என் 
உயிரும் முடிவு அடையும் " என்று சீதை தன் கதை 
யைச் சொல்லி முடித்தாள் . 


510 


சக்கரவர்த்தித் திருமகன் 


துக்கத்தில் மூழ்கி இப்படிப் பேசிய சீதைக்கு 
ஹனுமான் ஆறுதல் தரும்படியான வார்த்தைகள் 
சொன்னான் : 

“ வைதேஹி ! உத்தமர்களுக்குள் உத்தமன் , வீரர் 
களுக்குள் வீரனான ராமன் , சக்கரவர்த்தித் திருமகன் 
உமக்கு க்ஷேமத்தைச் சொல்லி யனுப்பியிருக்கிறான் . 
அவன் அன்புக்குப் பாத்திரமான தம்பி , உம்முடைய 
நிலையை நினைத்து நினைத்து இடை விடாமல் துயரப் 
பட்டுக் கொண்டிருக்கும் லக்ஷ்மணனும் தன்னுடைய 
வணக்கத்தைச் சொல்லச் சொல்லி என்னை அனுப்பி 
யிருக்கிறான் " என்றான் . 

ராம லக்ஷ்மணர்களுடைய பெயர்களையும் அவர் 
-கள் சொல்லியனுப்பிய நற்செய்தியையும் கேட்ட 
சீதையினுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிற்று . 

“ ஆகா ! என்ன சந்தோஷம் அடைந்தேன் . 
உயிரை வைத்திருந்தால் என்றைக்காவது நன் 
மையை அடையலாம் , விட்டு விட்டால் அது இல்லை 
என்று பாமர ஜனங்கள் சொல்லுவதின் உண்மையை 
இப்போது உணர்ந்தேன் " என்றாள் சீதை . 

திடீர் என்று , முன்பின் அறியாத இருவருக்கும் 
அற்புதமான நம்பிக்கையும் பிரீதியும் உண்டாயிற்று. 
ஹனுமான் தன்னுடைய ஆனந்த பரவசத்தாலும் , 
அவளுடைய துக்கத்தை எப்படியாவது தீர்த்துத் 
தைரியம் உண்டாக்க வேண்டு மென்கிற கருத்தைக் 
கொண்டும் சீதைக்குப் பக்கமாக அணுகி நின்றான் . 

திடீர் என்று சீதை மறுபடியும் பயந்து போனாள் . 
ஹனுமானுடைய சொற்களைக் கேட்டு உண்டான 
நம்பிக்கையை இழந்து சந்தேகத்தால் மறுபடியும் 
பீடிக்கப்பட்டாள் . மரக் கிளை மேல் சாய்ந்திருந்தவள் 


ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

511 
அதை விட்டுவிட்டுக் கண்ணை மூடிக்கொண்டு விலகி 
உட்கார்ந்தாள் . ஹனுமான் இதைக் கண்டு மிக 
வினயமாகக் கை கூப்பிய வண்ணம் நின்றான் . 

“ நான் ஏமாந்தேன் . நீ ராவணனே ! முன் சந்நி 
யாசி வேஷம் பூண்டு வந்து வஞ்சித்தாய் . இப்போது 
மற்றொரு வேஷம் பூண்டு வந்து ஏதோ பேசுகிறாய் . 
இதுவெல்லாம் உனக்கு நன்மை யல்ல . இப்படி 
என்னை வருத்தாதே , ராவணா ! துக்கத்தில் மூழ்கி 
அன்ன ஆகாரமின்றி யிருக்கும் என்னை மாயங்கள் 
செய்து தொந்தரவு செய்யாதே ! உனக்கு இது நல்ல 
தல்ல . விலகிப் போ ! " என்றாள் ஜானகி . 

பிறகு மறுபடியும் யோசிக்கலானாள் . இல்லை , 
இல்லை . இவனைப் பார்த்தால் எனக்கு அடக்க முடி 
யாத பிரீ தியும் நம்பிக்கையும் உள்ளத்தில் உண்டா 
கின்றன . இவன் பகைவனாக இருக்க முடியாது . 
இவனை நான் சந்தேகித்தல் தகாது . இவ்வாறு 
யோசித்து , 

வானரமே ! உண்மையில் நீ ராமனிடமிருந்து 
வந்த தூதனா ? உனக்கு மங்களம் ஆகுக ! ராமனைப் 
பற்றிச் சொல்லுவாய் . நான் உள்ளம் குளிரக் கேட் 
கின்றேன் ! " என்றாள் . 

உடனே மீண்டும் சந்தேகத்தில் மூழ்கினாள் . 
பிரமை பிடித்து இப்படி நற்செய்தி வந்ததாக எண்ணு 
கிறேனா ? கனவா ? மகிழ்ச்சி தரும் இந்தக் கனவைக் 
காண்கிறேன் . இந்தக் கனவு தீர்ந்து போகுமா ? 
எனக்கு ஆசை காட்டித் துயரம் உண்டாக்குவதற்கே 
இப்படிக் கனவு வந்திருக்கிறதா ? சித்தப் பிரமையால் 
இப்படி யெல்லாம் காண்கிறேனா ? இல்லை , சரியாகத் 
தானே எல்லாம் எண்ணி யோசித்து உணர்ந்து பேசி 


512 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வருகிறேன் . பிரமை பிடித்த நிலையில் இல்லை . நல்ல 
நினைவில் தான் இருக்கிறேன் . ஆனால் நூறு யோஜ 
னைக் கடலைத் தாண்டி விட்டு இங்கே வந்தேன் என் 
கிறான் , இவன் . இது உண்மையா யிருக்க முடியாது . 
இவன் ராவணனே ! என்று மனத்தில் தீர்மானித்துக் 
கொண்டு ஹனுமானைக் கண்ணெடுத்தும் பார்க்காமல் 
மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் . 

ஹனுமான் சீதையின் பயத்தையும் சந்தேகத்தை 
யும் உணர்ந்தான் . அரக்கனால் வஞ்சிக்கப்பட்டவள் 
இப்படிப் பயப்படுவதும் சந்தேகப்படுவதும் இயற் 
கையே என்று கண்டான் . என்ன செய்வது என்று 
யோசித்து உடனே தீர்மானித்தான் . இவளுடைய 
உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உண்டாக்க 
வேண்டும் . ராமனுடைய நற்குணங்களை எடுத்து 
இவள் காதில் படும்படியாகத் துதிப்பேன் . அந்த 
இனிய மொழிகள் தாமாகவே இவளுடைய பயத்தை 
யும் சந்தேகத்தையும் போக்கும் என்று எண்ணிப் 
பேசலானான் . 

“ சூரியனுடைய தேஜஸ் பெற்ற ராமன் , 
குளிர்ந்த சந்திர தரிசன இன்பத்தை மக்களுக்குத் 
தன் தரிசனத்தால் கொடுக்கும் ராமன் , பூமியை 
ஆளும் அரசர்கள் அனைவரும் குபேரனைப் போல் 
மதிக்கும் ராமன் , மகாவிஷ்ணுவைப் போல் பராக் 
கிரமம் பெற்ற ராமன் , பிருகஸ்பதிக்குச் சமமான 
அறிவும் மன்மதனுக்கு ஒரு மன்மதனைப் போன்ற 
அழகு கொண்ட ராமன் ,, உண்மையும் மதுரமும் 
கலந்த பேச்சை எப்போதும் பேசும் ராமன் , நியாய 
மும் இடமும் பார்த்தே கோபம் கொள்ளும் நிகரற்ற 
வீரன் ராமன் அனுப்பிய தூதன் நான் . அரக்கனை 


ஜானகி ஆறுதல் அடைந்தாள் 

513 
மானாகக் காட்டி வஞ்சித்து உம்மைத் தனிமைப்படுத்தி 
விட்டு , அந்த சமயத்தில் பலாத்காரமாக உம்மை ராவ 
ணன் பிடித்து எடுத்து வந்துவிட்டான் . இந்த அக்கிர 
மத்தின் பயனை ராவணன் 

ராவணன் சீக்கிரம் அடைவான் . 
அதை உம் கண்ணால் பார்ப்பீர் . சீக்கிரத்தில் ராம 
லக்ஷ்மணர்களுடைய பாணங்கள் பாய்ந்து வந்து 
லங்கையை எரிக்கப் போகின்றன . அரக்கர்கள் கூட் 
டத்தையும் ராவணனையும் அழித்து நிர்மூலம் செய்வ 
தைக் காண்பீர் . ராமனால் அனுப்பப்பட்டு உம்மிடம் 
வந்திருக்கிறேன் . உம்முடைய க்ஷேமத்தைத் தெரிந்து 
கொண்டு போக வந்திருக்கிறேன் . உம்முடைய 
க்ஷேமத்தை ராமசந்திரனுக்காக நான் வணக்கமாக 
விசாரிக்கிறேன் . லக்ஷ்மணனுக்காக அவன் வணக் 
கத்தை உமக்குச் செலுத்துகிறேன் . வானர ராஜன் 
சுக்ரீவனுக்காக உமக்கு வணக்கம் செலுத்துகிறேன் . 
ராம லக்ஷ்மண சுக்ரீவர்கள் இடைவிடாமல் 

உம் 
முடைய நினைவாக இருக்கிறார்கள் . உயிருடன் நீர் 
இருப்பதைப் பார்த்தது என்னுடைய பாக்கியம் . இனித் 
தாமதமில்லை . சீக்கிரத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் 
சுக்ரீவனும் வானர சேனையும் லங்கையில் வந்து 
இறங்குவார்கள் . சுக்ரீவனுடைய அமைச்சன் நான் .. 
ஹநுமான் என்பது என் பெயர் . கடலைத் தாண்டிக் 
குதித்து லங்காபுரியில் இறங்கி யிருக்கிறேன் . துராத் 
மாவான ராவணனுடைய தலைமேல் என் காலை வைத் 
தேன் என்று எண்ணுவீராக . என் பராக்கிரமத்தால் 
கடலைத் தாண்டி உம்மைப் பார்க்க வந்த ராம தூதன் 
நான் . என்னைச் சந்தேகிக்க வேண்டாம் . தேவி , என் 
இவ்வார்த்தையை நம்புவீராக " என்று ஹனுமான் 
கண்களில் நீர் ததும்பச் சொன்னான் . 


33 


514 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இப்படி ஹனுமான் பேசிய இனிய மொழிகள் 
சீதையின் பயத்தைக் கரைத்து விட்டன . தைரியமும் 
நம்பிக்கையும் கொண்டாள் . 

" வானரனே ! நான் சந்தேகித்ததைக் கண்டு நீ 
வருத்தமடையக் கூடாது . வஞ்சக அரக்கர்களால் 
மோசம் செய்யப்பட்ட நான் இப்படிப் பயப்படுகிறேன் . 
ராமனிடமிருந்து வந்த நண்பனே , நீ எப்படி ராமனைச் 
சந்தித்தாய் ? ராஜகுமாரனான ராமன் வானரர்களை 
எப்படி நட்பு கொண்டான் ? இந்தச் சரித்திரத்தை 
விவரமாகச் சொல்லுவாய் " என்றாள் . 
மறுபடியும் ஹனுமான் 

அவளுடைய நம்பிக் 
கையை ஊர்ஜிதம் செய்ய ராம லக்ஷ்மணர்க 
களுடைய 
குண விசேஷங்களையும் சீலத்தையும் ரூப லக்ஷண 
சம்பத்தையும் வர்ணித்தான் . 

“ உலகத்தை யெல்லாம் தன் அன்பினால் ஆட் 
கொள்ளும் ராமன் என்னையும் என்னுடைய அரசன் 
முதலான 

வானரர்களையும் வசீகரித்ததில் என்ன 
வியப்பு ? " என்றான் . 

பிறகு விஸ்தாரமாக நடந்த நிகழ்ச்சிகளை யெல் 
லாம் அவளுக்கு எடுத்துச் சொன்னான் . வாலிக்கும் 
சுக்ரீவனுக்கும் இருந்த 

எவ்வாறு 
லக்ஷ்மணர்களை முதலில் சுக்ரீவன் சந்தித்தான் , அவர் 
கள் எப்படி நண்பர்களானார்கள் , வாலியை வதம் 
செய்து அவனுக்கு வானர ராஜ்யம் சம்பாதித்துத் 
தருவதாக ராமன் வாக்களித்தது , சீதை கீழே போட்ட 
ஆபரணங்களை வானரர்கள் எடுத்து வைத்திருந்தது , 
ராமனுக்கு அவற்றைக் காட்டியது , அவற்றைக் கண் 
டதும் அவனுடைய துக்கம் இரு மடங்கானது , சுக்ரீ 
வனுடைய பட்டாபிஷேகம் , மழைக் காலம் முடிந்ததும் 


பகை , 


ராம் 


ஜானகி ஆறு தல் அடைந்தாள் 

515 
வானரப் படை பூமண்டலம் முழுதும் தேடிப்போனது , 
தெற்கே சென்ற அங்கதன் முதலானோர் சீதையைக் 
காணாமல் பிராயோபவேசம் செய்யத் தீர்மானித்தது , 
சம்பாதியைக் கண்டு அவனிடம் உறுதியான துப்பு 
அடைந்தது . அதன் பின் தான் கடலைத் தாண்டி 
வந்தது , தான் ராவணனுடைய அந்தப்புரம் எல்லாம் 
தேடியது . இவை எல்லாவற்றையும் சொன்னான் . 
எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லிவிட்டு , தான் 
கொண்டு வந்திருந்த கணையாழியையும் அவளுக்குத் 
தந்தான் . 

சீதை மோதிரத்தை வாங்கிக் கண்களில் ஒற்றிக் 
கொண்டு ஆனந்த பரவசமானாள் . இது ஒரு ராவ 
ணன் மோசமோ அரக்கர் மாயமோ என்கிற பீதி 
முற்றிலும் ஒழிந்து , ஹனுமானிடம் பரிபூரண நம்பிக் 
கையும் அளவு கடந்த பிரியமும் அடைந்தாள் . 

அப்பனே ! நான் எப்படிப்பட்ட தவறு செய் 
தேன் ! உன்னையா சந்தேகித்தேன் ! " என்று தன்னை 
நொந்து கொண்டாள் . 

வாயு புத்திரனான ஹனுமான் தான் யார் என்ப 
தையும் தன் பிறப்பைப் பற்றியும் எடுத்துச் சொன் 
னான் . “ வாயு பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற 
நான் சொல்லிக் கொள்ளக் கூடாதாயினும் உம் 
முடைய துக்கத்தைத் தீர்ப்பது அவசியம் . அதற்காகச் 
சொன்னேன் . வானர வீரர்களும் படையும் வந்து 
அரக்கனையும் அவன் ராஜ்யத்தையும் வெகு சீக்கிரத் 
தில் நிர்மூலம் செய்துவிடப் போகிறார்கள் . 

நான் 
திரும்பிப் போய் விஷயத்தைச் சொல்ல வேண்டியது 
தான் தாமதம் " என்று சொல்லி , தேவியின் பிரிவால் 
ராமன் படும் துக்கத்தையும் அவன் விரத வாழ்க்கை 


516 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யைப் பற்றியும் ஜானகியின் மனம் உருகும்படி எடுத் 
துச் சொன்னான் . 

சீதை தன் துக்கத்தையும் மறந்து ராமனுடைய 
துயரத்தைப் பற்றி வருந்தலானாள் . 


70. பிராட்டியும் மாருதியும் 
அன்புக்குரிய வானர சிரேஷ்டனே ! நீ கொண்டு 
வந்த செய்தியைக் கேட்டு நான் மகிழ்வதா துக்கப்படு 
வதா என்பது தெரியவில்லை . உன் மொழி யெல்லாம் 
அமிருதம் கலந்த விஷம் போல் என் உள்ளத்தில் 
பாய்கிறது . அவர் என்னை மறந்து விடவில்லை , என் 
னைத் தேடுகிறார் என்பது ஆனந்தம் தருகிறது . 
துக்கப்படுகிறார் , என்னையே நினைத்து நினைத் 
துத் துயரப் படுகிறார் என்பது என்னுடைய துக் 
கத்தை அதிகப்படுத்துகிறது . 

இவ்வாறு ஜானகி உள்ளதை உள்ளது போல் 
சொல்லி ஆறுதல் அடைந்தாள் .. 

மனித வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் , சந்தோஷ 
மும் துயரமும் ஒன்றோடு ஒன்று கலந்து மக்களை 
இயக்குகின்றன . ராமன் 

மறக்கவில்லை . 
தன்னையே நினைத்து நினைத்து வாடித் துயரப்பட்டு 
வருகிறான் , தேடித் தேடி யலைந்து துக்கப்பட்டு வரு 
கிறார் என்கிற செய்தி சீதைக்கு மிக்க ஆறுதலும் சந் 
தோஷமும் தந்தது . ஆனால் கூடவே துயரமும் தந்தது . 

சீதை சொன்னாள் : “ மனித ஜன்மத்தில் சந்தோ 
ஷம் , விசனம் என்கிற இரட்டைக் கயிற்றால் உயிரா 
னது கட்டி இழுக்கப்படுகிறது . இதை யாரும் தப்ப 
முடியாது . ராமனும் லக்ஷ்மணனும் , நானும் இந்த 


தன்னை 


பிராட்டியும் மாருதியும் 

517 
இயற்கை விதிக்கு உட்பட்டிருக்கிறோம் . பெரும் சுழிக் 
காற்றில் அகப்பட்டுக் கடலில் தள்ளாடும் படகைப் 
போல் என் பிராண நாதன் துக்கப்படுகிறார் . அவர் எப் 
போது வருவார் ? அன்புக்குரிய வானர சிரேஷ்டனே , 
இந்த லங்கையையும் ராவணனையும் மற்ற அரக்கர் 
களையும் எப்போது வந்து வதம் செய்வார் ? இந்த ராக்ஷ 
சன் எனக்கு வைத்திருக்கும் காலவரைக்குள் இது 
நடக்க வேண்டுமே ? இதை என் நாதனிடம் சொல்லு 
வாய் . இரண்டு மாதங்கள் தான் மிஞ்சி நிற்கின்றன . 
ராவணனை நல்வழியில் செலுத்த அவன் தம்பி விபீஷ 
ணன் எவ்வளவோ முயன்றான் . சீதையைக் கொண்டு 
போய்த் திருப்பி ஒப்படைத்து விடு . லங்கையும் , 
ராக்ஷச குலமும் தப்பிப் பிழைக்கும் என்று விபீஷ 
ணன் எவ்வளவோ சொல்லிப் பார்த்தான் ; எல்லாம் 
பயனில்லாமல் போயிற்று . என் உள்ளத்தில் அந்த 
ராத்மா தைரியமாக இருக்கிறது . ராவணன் அழியுங் 
காலம் நெருங்கி வருகிறது . யமனை அவனே தேடு 
கிறான் . அவன் அழிவது நிச்சயம் . நாதன் வந்து என் 
னைச் சீக்கிரமே வெற்றியுடன் அடையப் போகிறார் . 
இதைப் பற்றி எனக்குச் சந்தேகமில்லை . பாவத்தை 
யறியாத என் உள்ளத்தில் காணும் நிகழ்ச்சி ஒரு 
நாளும் பொய்யாகாது . 

இவ்வாறு சீதை கண்களில் நீர் ததும்பப் பேசிக் 
கொண்டே போனாள் . சீதையின் துக்கத்தைப் பார்த்து 
ஹனுமானுக்குப் பொறுக்க முடியவில்லை . 

" ஜானகி , தாயே ! உடனே போய்ச் சொல்லி 
ராகவனை அழைத்து வருவேன் . பெருஞ் சேனையுடன் 
வந்து லங்கையில் இறங்குவான் . கவலைப்படாதீர் . 
உமக்கு இஷ்டமாயின் சொல்வீர் . இப்போதே என் 


கட் 


518 

சக்கரவர்த்தித் திருமகன் 
முதுகில் ஏறி உட்காருவீர் , நானே உம்மைத் தூக்கிக் 
கடலைத் தாண்டி ராமனிடம் போய்ச் சேர்த்துவிடு 
வேன் . இதைச் செய்வதற்குப் போதிய பலம் எனக்கு 
இருக்கிறது . சந்தேகமில்லை . அக்கினிதேவன் இந்திர 
னிடம் அவியைக் கொண்டு போய்ச் சேர்ப்பதைப் 
போல் ராமசந்திரனிடம் உம்மைக் கொண்டு போய்ச் 
சேர்ப்பேன் . புண்ணியவதியே ! உத்தர விடுவீர் . 
இன்றே ராகவனை நீர் பார்க்கலாம் . தம்பியுடன் 
உட்கார்ந்திருக்கும் ராமசந்திரனிடம் இன்றே நீர் 
போய்ச் சேருவீர் . சந்தேகம் வேண்டாம் . ராவண 
னோடு லங்கை முழுவதையும் தூக்கி ராமன் காலடியில் 
கொண்டுபோய்ச் சேர்ப்பேன் . இதுவும் என்னால் முடி 
யும் . என்னை யாரும் தடுக்க முடியாது . என் முதுகின் 
மேல் ஏறி 

உட்கார்ந்தீரானால் நீரே பார்ப்பீர் . 
ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனிடம் சேருவது 
போல ராமசந்திரனை சந்தோஷமாக நீர் அடைவீர் . 
இவ்விடம் எப்படி வந்தேனோ அப்படி இங்கிருந்து 
அவ்விடம் எடுத்துப் போய்ச் சேருவேன் , 
பார்ப்பீர் . 

இப்படி அன்பும் உற்சாகமும் பொங்கி வர , ஹனு 
மான் சொல்லிக் கொண்டே போனான் . சீதை ஆச்சரி 
யப்பட்டாள் . இந்தச் சிறிய வானரம் எப்படி என்னைத் 
தூக்கிக்கொண்டு கடலைத் தாண்ட முடியும் என்று சந் 
தேகித்தாள் . இதை உணர்ந்து கொண்ட ஹனுமான் 
தன் சக்தியைப் பிராட்டிக்குக் காண்பிப்பதற்காக 
மேடையிலிருந்து கீழே குதித்துத் தன் வடிவத்தைப் 
பெருக்கிக் கொண்டான் . 

பருவதாகாரமாக வளர்ந் 
சீதை அதைப் பார்த்துப் பெரு மகிழ்ச்சி 
யடைந்தாள் . 


நீரே 


தான் . 


சித 


பிராட்டியும் மாருதியும் 

519 
" வாயு புத்திரனே ! உன் சக்தியை நான் உணர்ந் 
தேன் . ஆயினும் நீ என்னை எடுத்துப்போவது உ 
மல்ல . வழியில் அரக்கர்கள் உன்னைத் தடுத்து யுத்தத் 
துக்கு இழுப்பார்கள் . உன்மேல் பாய்வார்கள் . ஆயு 
தங்களை வீசி எறிவார்கள் . நீ என்னைக் காக்க வேண் 
டியதாகும் . கவலைப்படுவாய் . யுத்தத்தில் உன் புத்தி 
யைச் செலுத்துவது கஷ்டமாகும் . எவ்வளவு பலவானா 
யினும் யுத்தத்தில் வெற்றி என்பது நிச்சயமான விஷ 
யம் அல்ல . உனக்கு அபாயம் நேர்ந்தால் என் கதி 
என்ன ? உன்மேல் அரக்கர்கள் பாய்ந்தும் ஆயுதங்கள் 
வீசியும் போர் நடந்து கொண்டிருக்கும்போது நான் 
தைரியமாய் உன் முதுகின் மேல் உட்கார்ந்து கொண் 
டிருக்க முடியுமா ? நழுவிக் கடலில் விழுவேன் .. 
இவற்றை யெல்லாம் யோசித்தால் என்னை எடுத்துக் 
கொண்டு நீ கடலைத் தாண்டுவது சரியல்ல , என்பது 
வியக்தம் . தவிர , ஹனுமானே ! நீ வந்து என்னை , அரக் 
கர்களுக்குத் தெரியாமல் எடுத்துப் போய் விட்டால் 
அது என் நாதனுடைய வீரத்துக்குக் குறைவாகுமே ! 
ராவணனை எதிர்த்துப் போர் செய்து என்னை மீட்டி 
னால் அல்லவோ க்ஷத்திரிய குலத்துக்குக் கவுரவமாக 
இருக்கும் . ராவணன் என்னைத் திருட்டுத்தனமாக 
எடுத்து வந்த மாதிரி அவரும் போர் செய்யாமல் என்னை 
அடைவது சரியாகுமா ? அப்பனே ! நீ திரும்பிப் பேராபய் 
ராமனையும் லக்ஷ்மணனையும் 

சேனையையும் 
அழைத்து வா ! நாதனுடைய பாணங்களால் லங்கை 
அழிந்து ராவணன் யமாலயம் அனுப்பப்படவேண்டும் . 
வெற்றி 

நமது என்பதில் சந்தேகமில்லை . என் 
நாதனுடைய பாணங்கள் பிரளயகாலச்சூரியனைப்போல் 
ராவண சமூகத்தை எரித்து நாசமாக்கும் " என்றாள் . 


வானர 


520 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நான் திரும்பிப் போய் ராமனிடம் என்ன 
சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர் ? உம்மைக் 
கண்டு பேசியதற்கு என்ன அடையாளம் சொல்லு 
வேன் ? ” என்று ஹனுமான் கேட்டான் . 

இதைக் கேட்டதும் சீதைக்குப் பழைய நினைவு 
கள் வந்து விட்டன . கண்களில் நீர் பெருகிற்று . 

தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த 
அந்தரங்க நிகழ்ச்சிகளை ஹனுமான் தன் நாதனிடம் 
சொன்னால் தன்னைக் கண்டதற்கு அடையாளமும் 
ஆகும் ; தன் ஆற்றாமை நிலையையும் காட்டும் என்று 
இயற்கை வேகத்துக்கு இசையச் சில விஷயங்களைச் 
சொன்னாள் . 

" என்னுடைய ராமன் , தண்டக வனத்தில் ஒரு 
வராக நின்று அசுரர்களை நிர்மூலம் செய்த வீரர் , இந்த 
லங்கையை ஏன் இன்னும் அழிக்காம லிருக்கிறார் ? 
அவரால் ஆகாதது ஒன்று உண்டா ? ஒரு நாள் நானும் 
ராமனும் சித்திர கூடத்தில் ஆற்றங்கரையி லிருந்த 
வனத்தில் விளையாட்டாக அலைந்து , ஓய்ந்து போய் 
ஒரு இடத்தில் உட்கார்ந்தோம் . என் மடியில் அவர் 
சாய்ந்து அப்படியே தூங்கினார் . அப்போது ஒரு 
காக்கை வந்து என்னை மார்பில் கொத்தித் தொந்தரவு 
பண்ணிற்று . நான் அதை ஓட்டினேன் .. திரும்பத் 
திரும்ப வந்து தொந்தரவு செய்தது . நான் ஒரு சிறு 
கல்லை எடுத்து அதன் மேல் வீசினேன் . அப்போதும் 
அது கேட்கவில்லை . ராமன் எழுந்து நான் கஷ்டப் 
பட்டுக் கண்களில் நீர் ததும்பியிருந்த நிலையைக் 
கண்டு முதலில் சிரித்தார் . பிறகு என் உடலில் 
காக்கையால் கொத்தப்பட்டுக் காயமாகி இருந்ததைக் 
கண்டு , இந்தக் காக்கையானது காக்கை அல்ல . அசு 


ப 


பிராட்டியும் மாருதியும் 

521 
ரன் என்பதைக் கண்டு அஸ்திரம் ஒன்று எறிந்தார் . 
அது அவனைத் துரத்தித் துரத்திச் சென்று அசுரன் 
தப்பிப் பிழைக்க முடியாமல் கடைசியாக வந்து என் 
நாதன் காலில் விழுந்து சரணடைந்து பிழைத்தான் . 
இதைச் சொல்லுவாய் . நான் இன்னும் பல நாள் 
காத்திருக்க முடியாது . சீக்கிரம் வந்து என் உயிரைக் 
காப்பாற்ற வேண்டும் என்று சொல் . 

இவ்வாறு சொல்லி விட்டு அழுதாள் . மறுபடியும் , 
“ இன்னொரு நாள் நாங்கள் இருவரும் தனியாக வனத் 
தில் நடந்து சென்று கொண்டிருந்தோம் . நடந்து 
நடந்து களைத்துப் போய் வியர்வை வழிந்து நெற்றியி 
-லிருந்த திலகம் கரைந்து போயிற்று . நாதன் 
வேடிக்கையாக ஒரு மலைப் பாறையிலிருந்த செந்தாது 
வைத் தேய்த்துத் தானே என் முகத்திலிட்டார் . இது 
அவருக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டுப் பார் ! 
என்றாள் 

இப்படிப் பழைய நிகழ்ச்சிகளைச் சொல்லச் சொல் 
லத் தன் தற்கால நிலையை நினைத்து மறுபடியும் 
துயரத்தில் மூழ்கினாள் . 

" ராமனுக்கு நான் ஏதேனும் சொல்ல வேண் 
டுமா , என்ன ? அவர் அறியாதது என்ன இருக்கிறது ? 
நான் சொல்லியா அவருடைய தருமத்தைத் தட்டி 
எழுப்ப வேண்டும் ? நாதனை நான் நமஸ்கரித்தேன் 
என்று மட்டும் சொல்லுவாய் , போதும் . அவர் பக்கத் 
தில் லக்ஷ்மணனும் இருக்கிறான் . அவனுக்குச் சமான 
மான ஒரு தம்பி உண்டா ? ராமனுக்குத் துணையாக 
இருக்கவே 

பிறந்தவன் . நிகரற்ற சாமர்த்தியம் 
பெற்றவன் . என் நாதன் அவன் முகத்தைப் பார்த் 
துத் தந்தையை இழந்த துயரத்தை மறந்தார் . ஒரு 


522 


சக்கரவர்த்தித் திருமகன் 


களங்கமுமற்ற பரிசுத்த இதயம் , பயம் என்பது தெரி 
யாத வீரன் . வனத்தில் தன் தாயை மறந்து விட்டு 
என்னைத் தாயாகப் பாவித்து வந்தவன் . என் துய 
ரத்தை அகற்ற வேண்டும் என்று அவனுக்குச் 
சொல்லுவாய் " என்றாள் . 

ஜானகியின் கண்களில் கண்ணீர் பெருகி , பேச் 
சுத் தடுமாறிற்று . ராமன் மானைத் தேடி வெகு தூரம் 
சென்று விட்ட சமயத்தில் இளைய பெருமானைத் தான் 
கோபித்து மிக அநியாயமாகக் குற்றம் சாட்டினாள் 
அல்லவா ? இது சீதையின் உள்ளத்தை வருத்திக் 
கொண்டிருக்க வேண்டும் . 


உயிரை நீக்க நிச்சயித்த சமயத்தில் வந்து தனக்கு 
ஆறுதல் தந்த ஹனுமானை விட்டுப் பிரியவும் மன 
மில்லை ; சீக்கிரம் அவன் க்ஷேமமாக ராமனிடம் சேர்ந்து 
செய்தி சொல்ல வேண்டும் என்றும் ஆசை . இரண் 
டும் சேர்ந்து சீதையை இவ்வாறு ஒவ்வொரு சமயம் 
ஒவ்வொருவிதமாகப் பேசச் செய்தது . 

முடிவில் , " அப்பனே , இதோ என் விவாக காலத் 
தில் என் தாய் கொடுத்து தசரத மகாராஜன் என் தலை 
யில் சூட்டிய சூடாமணி . இதை என் நாதனிடம் 
அடையாளமாகத் தருவாய் " என்று தன் ஆடைத் 
தலைப்பில் முடிந்திருந்த அந்த தெய்வீக ஆபரணத்தை 
அவிழ்த்தெடுத்து மாருதியினிடம் தந்தாள் . 

விவாக காலத்தில் தாயிடம் பெற்றதும் மாமன் 
தசரத மகாராஜன் கையால் சூட்டப் பட்டதுமான 
அந்த ஆபரணத்தைச் சீதை எவ்வளவு மதித்திருக்க 
வேண்டும் ! மிக வினயமாக மாருதி அதைப் பெற்றுக் 
கொண்டான் . 


பிராட்டியும் மாருதியும் 

523 
பெற்றுக் கொண்டதும் , " கண்டேன் சீதையை 
என்று அதை ராமனிடம் கொடுக்கப் போகும் பெருமை 
யையும் மகிழ்ச்சியையும் எண்ணி 

ஹனுமானுடைய 
உள்ளம் அப்போதே ராமனிருந்த இடத்துக்குப் 
பறந்து சென்று விட்டது ; உடல்தான் லங்கையில் 
நின்றது . 

" பிரியமுள்ள வானரமே ! என்னுடைய துக்கத் 
தைத் தீர்ப்பதற்கு வேண்டிய யோசனைகளை யெல்லாம் 
நீதான் ராமனுக்குச் சரியாகச் சொல்லி வெற்றி சம் 
பாதித்துத் தரவேண்டும் " என்றாள் . சொல்லியதும் 
ஹனுமான் புறப்படப்போனான் . மறுபடியும் சீதை , 

ஹனுமானே , ராஜகுமாரர்கள் இருவருக்கும் 
என் அன்பைச் 

சொல்லுவாய் . சுக்ரீவனுக்கும் 
வானரப் பெரியோர்களுக் கெல்லாம் என் அன்பைச் 
சொல்லுவாய் . துயரக் கடலை நான் தாண்டுவதற்காக 
ராமனுக்கு எல்லாச் சகாயமும் அவர்களைச் செய்யச் 
சொல்லுவாய் . நீதான் ராமனுக்கு உற்சாகம் தளரா 
மல் சொல்ல வேண்டிய யோசனைகளை யெல்லாம் 
சொல்ல வேண்டும் " என்றாள் . 


வற 


துக்கத்தை அகற்றிக் கொள்வீர் . நிச்சயம் ராம 
லக்ஷ்மணர்கள் வானரப் படையுடன் லங்கைத் தீவில் 
இறங்கி அரக்கர்களை அழித்து உம்மை வெற்றியுடன் 
திருப்பிக் கொண்டு போவார்கள் . ஒரு சந்தேகமும் 
படாமல் இருப்பீராக " என்றான் மாருதி . 

இங்கே எங்கேயாவது நீ ஒருநாள் இருந்து 
தங்கி இளைப்பாறித் திரும்புவது நல்லதல்லவா ? " 
என்றாள் . மறுபடியும் சீதை, “ உன்னைப் பார்த்துக் 
கொஞ்சம் ஆறுதல் அடைந்தேன் . என் துக்கத்தை 


524 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மறந்தேன் . மறுபடி நீ மறைந்ததும் நான் துக்கத் 
தில் மூழ்குவேன் . நீ இந்தப் பெருங் கடலைத் தாண்டி 
வந்தாய் . ராமனும் அவருடைய சேனையும் எப்படி 
இந்தக் கடலைத் தாண்டப் போகிறார்கள் ? இதைப் 
பற்றி உன் யோசனை என்னவோ ! " என்று மறுபடியும் 
சந்தேகப்பட ஆரம்பித்தாள் . 

“ தேவி ! நீர் ஒன்றும் ஐயப்பட வேண்டாம் . 
நான் ஒருவன் தான் கடலைத் தாண்டக் கூடியவன் 
என்று எண்ணினீரோ ? அங்கிருக்கும் வானரர்கள் 
எல்லாரும் என்னைவிடச் சாமர்த்தியசாலிகள் . சுக்ரீவன் 
மட்டுமல்ல , அவன் படையிலுள்ளவர்களில் பலர் 
பூமண்டலம் முழுதும் பறந்து சுற்றித் திரியக் கூடிய 
சக்தி கொண்டவர்கள் . இந்தக் கடல் ஒரு பெரிதல்ல . 
என்னைவிட பலசாலிகளும் சாமர்த்தியசாலிகளும் 
ஆகாய மார்க்கம் செல்லுபவர்களும் ஆயிரக்கணக்காக 
எங்களில் இருக்கிறார்கள் . ஒரு சந்தேகமும் பட 
வேண்டாம் . உண்மையில் எல்லாருமே என்னைத் 
தோற்கடிப்பார்கள் . 

எல்லாரையும் விட பலசாலி 
யையா தூதனாக அனுப்புவார்கள் ? குறைந்தவனாகத் 
தேடி முதலில் அனுப்பினார்கள் . அங்கே இருக்கும் 
வானரர்களில் பலர் என்னை மிஞ்சியவர்கள் . தேவி ! 
துக்கத்தை விட்டுச் சந்தோஷமாக இருப்பீராக . என் 
முதுகின் பேரில் இரு ராஜ சிம்மங்களையும் ஏற்றிக் 
கொண்டு வரப் போகிறேன் . வந்து இந்த நகரத்தைப் 
பாணங்களால் பாழாக்குவார்கள் . ராவணனைக் குலத் 
தோடு அழிப்பார்கள் . உமக்கு மங்களம் ! எதிர்பார்த்த 
வண்ணமாக இருப்பீராக ! துயரக் கடலைத் தாண்டி 
அக்கரை ஏறுவீர் . துக்க மெல்லாம் ஒரு கனவாகும் . 
வெகு நாட்களில்லை . 

இரு ராஜகுமாரர்களும் வில் 


சண்டைக்கு இழுக்கிறான் 

525 
பிடித்து லங்கை வாயிலில் நிற்பதைப் பார்ப்பீர் . இந்த 
அரக்கர் கூட்டம் அழிவதைப் பார்ப்பீர் . வானர சேனை 
வந்து குதித்துக் கூத்தாடி லங்கையைப் பாழாக்கு , 
வதைப் பார்ப்பீர் . செய்தி தெரிந்த பின் ஒரு கணமும் 
சும்மா இருக்க மாட்டார்கள் . நான் போய்ச் சொல் 
லுவது தான் தடை ; உடனே கிளம்பி வருவார்கள் . 
தைரியமாக இருப்பீராக . " இவ்வாறு சொல்லி தேவி 
யைத் தலைவணங்கி நமஸ்கரித்துப் புறப்பட்டான் . 

நான் உயிருடன் இருக்கிறேன் என்று ராம 
லக்ஷ்மணர்களுக்குச் சொல்லுவாயாக . காரியங்களைத் 
துரிதப்படுத்துவாயாக . மங்களம் ” என்றாள் சீதை . 

அஞ்ச நா தேவியின் வீரகுமாரன் , ஜானகியின் 
சோகத்தைத் தீர்த்த மகானுடைய அடி பணிவோமாக ! 


71. சண்டைக்கு இழுக்கிறான் 
சீதையிடம் விடைபெற்றுக் கொண்டு போன 
ஹனுமான் வடக்கே சென்று மதில் மேல் உட்கார்ந்து 
யோசித்தான் . 

சீதைக்குத் தைரியம் ஊட்டவும் , ராவணனுக் 
கும் அவன் அரக்கர் கூட்டத்துக்கும் சரியான பயம் 
உண்டாக்கி , அவளை எந்த விதத்திலும் துன்பப் படுத் 
தாமலிருக்க என்ன செய்யலாம் ? சும்மா நான் திரும்பி 
விட்டால் ராவணனுக்கு நான் வந்ததுகூடத் தெரி 
யாது . அவன்பாட்டுக்கு முன்போல் கர்வம் கொண் 
டவனாகவே இருப்பான் . நான் ராமனுக்குச் செய்தி 
யைச் சொல்லிச் சேனையுடன் லங்கைக்குத் திரும்பி 
வரும் வரையில் சீதை க்ஷேமமாக இருக்கவேண்டு 
மல்லவா ? சீதையை ராவணன் துன்புறுத்தாமலிருப்ப 


1526 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தற்காக அவன் உள்ளத்தில் போதிய பயத்தை 
உண்டாக்க வேண்டும் . அதைச் செய்துவிட்டுத்தான் 
நான் திரும்ப வேண்டும் . அரக்கர்களைச் சமாதான 
முறையில் நல்வழியில் நிற்கச் செய்ய முடியாது . 
இந்த மூர்க்கனிடம் அளவற்ற செல்வம் இருக்கிறது . 

. 
இவர்களுக்குள் பேதம் உண்டாக்குவதும் ஆகாத 
காரியம் . 

சாம தான பேதம் இவை பயனில்லை . மேல் 
நடக்கவேண்டிய காரியம் கெட்டுப் போகாத அளவில் 
இவர்கள் உள்ளத்தில் போதிய பயத்தை உண்டாக்கி 
விட்டு நான் போகவேண்டும் . அப்படிச் செய்தால் 
சீதையின் க்ஷேமம் காக்கப்படும் . இந்தக் காரியத்தை 
யும் முடித்து விட்டு , வேகமாகத் திரும்புவேன் என்று 
நிச்சயித்தான் . 

உடனே பெரிய வடிவம் கொண்டு அந்த அழகிய 
அந்தப்புரப் பூந்தோட்டத்தை நாசம் செய்ய ஆரம் 
பித்தான் . மரங்களைப் 

வென்று வீழ்த்தித் 
தள்ளி, கொடிப் பந்தல்களை நாசம் செய்து , வாவிகளை 
யும் செய்குன்றுகளையும் அலங்காரங்களையும் எல்லா 
வற்றையும் கெடுத்துப் பாழாக்கினான் . மிக அழகுடன் 
விளங்கிய அசோக வனம் தன் அழகை முற்றிலும் 
இழந்தது . அங்கிருந்த மான்களும் பறவைகளும் 
பயந்து கூவிக்கொண்டு வெளியேறி விட்டன . ராக்ஷசி 
கள் . தூங்கிக் 

கொண்டிருந்தவர்கள் எழுந்து 
இதென்ன வென்று காரணம் தெரியாமல் திகைத் 
தார்கள் . 

ஹனுமான் நந்தவனத்தை அழித்து விட்டு மதில் 
சுவரின் மேல் ஏறிஉட்கார்ந்தான் . ராக்ஷசிகள் வானரத் 
தைப் பார்த்தார்கள் . ஹனுமான் வர வரத் தன் உடலைப் 
பெருக்கிக் கொண்டு பயங்கரமாக வளர்ந்து அவர்கள் 


ULUL 


. 


சண்டைக்கு இழுக்கிறான் 

527 
இதயம் நடுங்கச் செய்தான் . ராவணனிடம் சொல்லச் 
சிலர் ஓடினார்கள் . சிலர் சீதையிடம் போய் , “ இந்தப் 
பெருங் குரங்கு எப்படி வந்தது ? இது உனக்குத் 
தெரிந்தே இருக்கவேண்டும் . உன்னிடம் இது ஏதா 
வது பேசிற்றா? உள்ளபடி சொல் , பயப்படாதே ! " 
என்றார்கள் . 

சீதை “ இந்த அரக்கர் உலகத்தில் எதுவெல்லாம் 
நடக்குமோ எனக்கு என்ன தெரியும் ? மாயம் கற்ற 
ராக்ஷசர்களைப் பற்றி நான் ஒன்றும் அறியேன் . இந்த 
வானரம் உங்களில் 

ஒருவனாகத்தான் 

இருக்க 
வேண்டும் . அவனைப்பற்றி உங்களுக்குத்தான் தெரிய 
லாம் " என்று சொல்லிச் சமாளித்துக் கொண்டாள் . 

ஐயோ , சீதை பொய் சொல்லிவிட்டாளே ! 
இதற்கு என்ன சமாதானம் ? என்று சில பண்டிதர் 
கள் சமீபத்தில் தர்க்கம் செய்து , கொண்டிருந்தது 
வாசகர்களுக்கு இந்தச்சந்தர்ப்பத்தில் ஞாபகம்வரலாம் . 

இந்த விவாதத்தைப் போன்ற ஒரு பயனற்ற 
விவாதத்தை நான் கண்டதில்லை . " ராம காரியம் 
உடனே அழிந்து போகவேண்டும் என்று ஆசைப் 
படுகிறீர்களா ? ராமாயணத்தை யெல்லாம் வேறு 
விதமாக நீங்கள் நடத்தப் போகிறீர்களா ? இந்தக் 
கேள்விகளை யெல்லாம் நிறுத்துங்கள் " என்று இந்தப் 
பண்டித சிகாமணிகளுக்குச் சொல்லுவேன் . 

“ சீதை செய்த மற்றக் காரியங்களைச் செய்யத் 
துணிந்து செய்தீர்களானால் , சிறைப்பட்டுக் கிடந்து , 
துக்கத்தில் கரைகாணாமல் ஏங்கி நின்றீர்களானால் 
இத்தகைய பொய் யை உங்களைக் கேட்கும் அரக்கர் 
களிடம் நீங்களும் சொல்லலாம் . அதனால் உங்கள் 
வாய்மை பங்கம் அடையாது " என்று சொல்லுவேன் . 


528 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யாம் மெய்யாக் கண்டவற்றுள் ல்லை எனைத்தொன்றும் 
வாய்மையின் நல்ல பிற . 
வாய்மை எனப்படுவது யாதுஎனின் , யாதொன்றும் 
தீமை இலாத சொலல் . 
பொய்ம்மையும் வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 

நன்மை பயக்கும் எனின் 
என்றார் பொய்யாமொழிப் புலவர் . 
அசோக வனத்திலிருந்து பயந்து ஓடிய ராக்ஷ 

சி 
கள் ராவணனிடம் நடந்ததைத் தெரிவித்தார்கள் . 

மன்னனே ! ஒரு பயங்கர வடிவங் கொண்ட 
குரங்கு அசோக வனத்தில் வந்து உங்கள் அரண் 
மனைப் பெண்களுடைய நந்தவனத்தை யெல்லாம் 
பாழாக்கிக் கொண்டிருக்கிறது . அந்தக் குரங்கைப் 
பார்த்தால் எங்களுக்குப் பயமாக இருக்கிறது . சீதை 
யிடம் அது ஏதோ ரகசியமாகப் பேசிற்று . ” 

இவ்வாறு ராக்ஷசிகள் சொன்னார்கள் . ஆனால் 
தாங்கள் தூங்கிப் போனதை ராக்ஷசேசுவரனிடம் 
சொல்லவில்லை . 

" நாங்கள் சீதையை எவ்வளவோ கேட்டுப் பார்த் 
தோம் . இது யார் ? இந்த வானரன் ஏன் இங்கே 
வந்தான் ? உன்னிடம் என்ன பேசினான் ? என்று 
பலவாறாகக் கேட்டோம் . அவள் ஒன்றும் சொல்ல 
மாட்டேன் என்கிறாள் . நீங்கள் இந்தக் குரங்கைப் 
பிடித்து ஒழித்து விடவேண்டும் . தகுந்த ஆட்களை 
அனுப்புவீர்களாக . 

பயங்கரமான குரங்கு . 
அதைப் பிடிக்கும் வல்லமை கொண்ட வீரர்களை 
உடனே அனுப்புவீர்களாக . இந்தக் குரங்கு அழகிய 
வனம் முழுவதையும் ஒரே பாழாகச் செய்துவிட்டது . 
ஆனால் இந்த சீதை யிருக்கும் சிம்சுபா விருட்சத்தை 


மகா 


ராம தூதன் 


529 


மட்டிலும் தொடவில்லை . வளர்ந்து படர்ந்திருக்கும் 
அந்த மரம் கொஞ்சமும் சேதப்படவில்லை . இதற்குக் 
காரணம் இருக்கவேண்டும் . மற்ற மரங்களையும் கொடி 
களையும் , குளங்கள் , பந்தல் எல்லாவற்றையும் பாழாக் 
கிய இந்த வானரம் சீதை இருக்கும் இடத்தை மட்டும் 
விடுவானேன் ? இதில் மோசம் இருக்கிறது . இது 
சாதாரணக் காட்டு மிருகமல்ல . உங்கள் பகைவர் 
களான தேவேந்திரனோ குபேரனோ அனுப்பிய வானர 
மாகத்தான் இருக்க வேண்டும் . அல்லது அந்த ராம 
னுடைய வேலையாக இருக்கவேண்டும் . சீதையோடு 
பேச இந்த வானரத்துக்கு எப்படித் தைரியம் வந்தது ? 
இவன் ராமனுடைய தூதனாகவே இருக்கவேண்டும் . 
உடனே வீரர்களை அனுப்பி இந்த பயங்கர வானரத் 
தைப் பிடிக்கச் சொல்வீர்களாக என்றார்கள் . 

தன் மனைவிகளுக்காக நிருமாணித்திருந்த மிக 
சௌந்தர்யமான பூந்தோட்டம் அழிந்துபோன செய்தி 
யைக் கேட்ட ராவணன் மிகுந்த கோபங் கொண்டான் . 
இரண்டு கண்களும் இரண்டு தீவட்டிகளைப் போல் 
சிவந்து அவற்றிலிருந்து சுடச்சுட எண்ணெய்த் துளி 
கள் கொட்டுவது போல் கண்ணீர் வடிந்தது . 

உடனே தனக்குப் பக்கத்தில் உத்தர வென்ன ? 
என்று எப்போதும் மிகக் கவனமாக இருந்து கொண்டு 
வந்த வீரர்களை அனுப்பினான் . கதாயுதங்களும் 
இரும்பு உலக்கைகளும் கத்திகளும் சூலங்களும் எடுத் 
துக் கொண்டு அவர்கள் போனார்கள் . 


72. ராம தூதன் 
நந்தவனத்துத் தோரண வாயில் மேல் உட்கார்ந் 
திருந்த ஹனுமானைப் பார்த்தார்கள் . இவர்களைக் 


34 


530 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்டதும் ஹனுமானுடைய காந்தியும் வடிவமும் பல 
மும் இன்னும் அதிகரித்தன . " வந்தார்களா ? " என்று 
கீழே குதித்து வாலைத் தூக்கிப் பூமியில் ஒரு அடி 
அடித்துத் திக்குகள் நடுங்கும்படி கர்ஜித்தான் . வாயிற் 
கதவில் வைத்திருந்த பெரிய இரும்புத் தாழ்ப்பாள் 
கட்டையைப் பிடுங்கி , அதைக் கொண்டு அவர்களைத் 
தாக்கி அவ்வளவு பேர்களையும் எதிர்த்தான் . 

குதித்துக் கிளம்பி இரும்புக் கட்டையைச் சுழற் 
றிச் சுழற்றி அத்தனை பேர்களையும் ஒருவர் பின் ஒருவ 
ராக வதம் செய்து விட்டு மறுபடியும் அசோக 
வனத்துக் கற்கம்ப வாயில்மேல் உட்கார்ந்து 
ஜித்தான் . 

வாழ்க ராமன் ! வாழ்க லக்ஷ்மணன் ! வாழ்க 
ராஜா சுக்ரீவன் ! அரக்கர்களே ! உங்களுக்கு அழிவு 
வந்துவிட்டது . வீரன் ராமனும் வீரன் லக்ஷ்மணனும் 
ராஜா சுக்ரீவனும் என்னை அனுப்பி யிருக்கிறார்கள் . 
பகைவர்களை நாசம் செய்ய நான் வந்திருக்கிறேன் . 
ராக்ஷசர்களே! வாருங்கள் ! ஆயிரம் ராவணர்களும் 
வரலாம் . வதம் செய்ய நிற்கிறேன் . சீதையைத் தலை 
வணங்கிப் பணிந்து ஆசி பெற்றேன் . உங்கள் நக 
ரத்தை இப்போது அழிக்கப் போகிறேன் ! " என்று 
லங்கை நடுங்கும்படி கர்ஜித்தான் . 

வந்து தாக்கின அத்தனை கிங்கரர்களும் மாண் 
டார்கள் . ராவணனுக்குச் செய்தி எட்டியதும் அவ 
னுடைய கண்கள் பயங்கரமாக விரிந்தன . 

“ என்ன சொல்லுகிறீர்கள் ? " என்று கூறி விட்டு ,. 
உடனே நிகரற்ற வீரனான பிரஹஸ்தனுடைய மகனைக் 
கூப்பிட்டு , “ போய் இந்த வானரத்தின் கொட்டத்தை 
அடக்கி விட்டு வா ! " என்று உத்தரவிட்டான் . 


ராம தூதன் 

531 
பிரஹஸ்தனுடைய குமாரன் ஜம்புமாலி என்னும் 
வீர ராக்ஷசன் கவசம் பூண்டு ஆயுதங்கள் எடுத்துக் 
கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு வந்து சேரு 
வதற்குக் கொஞ்சம் தாமதமாயிற்று . அது வரையில் 
ஹனுமான் சும்மா இருக்கவில்லை. பக்கத்தில் ஒரு 
பெரிய மண்டபத்தைக் கண்டு அதன் மேல் ஏறி நின் 
றான் . மேலே வானத்தில் இரண்டாவது சூரியன் 
உதித்தாற் போல் பிரகாசித்தான் . தன் உடலை இன் 
னும் பெருக்கிக் கொண்டு ஆகாயத்தில் ஒரு பொன் 
மயமான மலைத் தொடரைப் போல் விளங்கினான் 
அவன் போட்ட கர்ஜனை லங்கா நகரத்தில் எட்டுத் 
திசைகளிலும் எதிரொலி செய்து எங்கும் நிரம்பிற்று . 
அரக்கர்களின் உள்ளம் நடுங்கிற்று . 

அவன் ஏறிய அந்த மண்டபத்துக் காவலாளிக 
• இது வென்ன ! பெருங் குரங்கு ஒன்று வந்து நம் 
தோட்டத்தை நாசமாக்குகிறதே ! என்று வெளியேறி 
ஹனுமானை எதிர்க்கப் பார்த்தார்கள் . 

" ராமன் வாழ்க ! வாழ்க லக்ஷ்மணன் ! ராஜா சுக்ரீ 
வன் வாழ்க ! கோசலேந்திரனுடைய தூதன் நான் . 
லங்கையை அழிக்க வந்திருக்கிறேன் . ஹனுமான் 
என்கிற வாயு புத்திரன் . பகைவர்கள் கூட்டத்தை நிர் 
மூலம் செய்ய வந்திருக்கிறேன் . ஜானகியை வணங்கி 
ஆசிபெற்று நான் லங்கையை அழச் செய்ய வந்திருக் 
கிறேன் . ஆயிரம் ராவணர்களை வெல்லும் பலம் 
பெற்றவன் . மலைப் பாறைகளும் மரங்களும் பற்றி 
எறிந்து அரக்கர் கூட்டத்தை அழிப்பவன் , வந் 
திருக்கிறேன் . " 

இவ்வாறு இலங்கையிலுள்ள அரக்கிகளின் ஈரல் 
கள் துடிக்கும்படி கர்ஜித்தான் . 


532 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உடனே அந்தக் கோயில் காவலாளிகள் பற்பல 
ஆயுதங்களைக் கொண்டு அவனைப் பலமாகத் தாக்கி 
னார்கள் . ஹனுமான் குதித்து அந்தக் கோயிலின் 
பெருங் கம்பம் ஒன்றைப் பிடுங்கி எடுத்து எமனைப் 
போல் நின்றான் . தங்கப் பூண்களால் அலங்கரிக்கப் 
பட்ட அந்தப் பெருந் தூணைச் சுழற்றிச் சுழற்றி 
ஹனுமான் அவர்களுடைய பாய்ச்சலைத் தடுத்து 
அவர்களையும் வதம் செய்தான் . அந்தக் கல்தூணை 
எடுத்ததும் மண்டபம் கீழே விழுந்தது . ஹனுமான் 
தூணைச் சுழற்றிச் சுழற்றி அடித்த வேகத்தினால் 
அது இங்கும் அங்கும் தாக்கி நெருப்பு கிளம்பிற்று . 

" என்னைக் காட்டிலும் பலமுள்ள வானரர்கள் சுக் 
ரீவன் தலைமையில் வரப் போகிறார்கள் . உங்களையும் 
உங்கள் மன்னனையும் உங்கள் நகரத்தையும் அழித்து 
நிர்மூலமாக்குவதற்கு வரப் போகிறார்கள் . இக்ஷ்வாகு 
நாதனுடைய 

உங்கள் அரசன் சம் 
பாதித்துக் கொண்டான் அல்லவா ? ஒழிந்தது லங்கை , 
ஒழிந்தீர்கள் அரக்கர்காள் ! ஒழிந்தான் ராவணன் ! ” 
என்று கர்ஜித்தான் . 


பகைமையை 


பிரஹஸ்தன் மகன் ஜம்புமாலியும் வந்து சேர்ந் 
தான் . விரிந்த பெருங் கண்களும் , பயங்கரமான 
பற்களும் , ரத்தம் போல் சிவந்த ஆடையும் , காதில் 
குண்டலங்களும் , கையில் வில்லும் , கழுத்தில் மாலையும் , 
இடுப்பில் கத்தியுமாக , இடியோசை செய்யும் தேரில் 
ஏறி வந்தான் . 

பெருங் கோவேறு கழுதைகள் பூட்டிய தேரைக் 
கண்டான் ஹனுமான் . அவனும் ஆயத்தமானான் . 


ராம தூதன் 

533 
தேரினின்று ஜம்புமாலி வில்லை வளைத்து மாருதி 
பேரில் அம்புகள் எய்தான் . அம்பு மாருதியின் முகத் 
தில் தைத்து ரத்தம் வழிந்தது . அது ஹனுமானுடைய 
முகத்தை இருமடங்கு அழகுறச் செய்தது . ஒரு செந் 
தாமரைப் பூ திடீர் என்று ஆகாயத்தில் மலர்ந்து 
விரிந்தது போல் காணப்பட்டது . அடி பட்ட மாரு 
திக்குக் கோபம் வளர்ந்து பெருகிற்று . அருகில் 
இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்துத் தேரின் 
மேல் வீசினான் . பிறகு ஒரு ஆச்சா மரத்தைப் பிடுங்கி 
எடுத்து அதைச் சுழற்றி ஜம்புமாலியின் மேல் எறிந் 
தான் . பிறகு மண்டபத்திலிருந்து பிடுங்கி எடுத்த 
ஒரு இரும்புத் தடியை வேகமாகச் சுழற்றித் தேரின் 
மேல் எறிந்தான் . தேர் இருந்த இடம் தெரியாமல் 
பொடியாய்ப் போயிற்று . ஜம்புமாலியின் பெருந் 
தேகம் நசுக்கப்பட்டுக் கை , கால் , தலை ஏதும் உருப்படி 
தெரியாமல் எல்லாம் பிண்டமாய்ப் போயிற்று . 


* 


மல்ல . இது 


யுத்தத்தின் முடிவை ராவணனுக்குத் தெரியப் 
படுத்தினார்கள் . அவன் வியப்படைந்து , " இது என்ன 
புதிதாக இருக்கிறது ? இது மிருகமல்ல , வானரமு 

இது என் பழைய பகைவர்களாகிய தேவர் 
களின் வேலை . ஒரு புதுப் பிராணியை உண்டாக்கி 
அனுப்பி யிருக்கிறார்கள் . இதைக் கட்டாயம் பிடித்து 
என் முன் கொண்டு வர வேண்டும் " என்று பெரும் 
வீரர்களையும் அவர்களுக்குத் துணையாகப் பெரும் 
சேனையுடன் அனுப்பினான் . 

ராக்ஷச வீரர்கள் தேரும் படைகளுமாகச் சென் 
றார்கள் . மதில் வாயில் மேல் நின்று அட்டகாசம் 
பண்ணிக் கொண்டிருந்த ஹனுமானைப் பலமாகத் 


534 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தாக்கினார்கள் . அவனோ வஜ்ர தேகம் பெற்ற வாயு 
புத்திரன் . எதையும் பொருட் படுத்தவில்லை . உடம்பில் 
காயம்பட்டு ரத்தம் பெருகப் பெருக , அவன் கோபமும் 
அதனுடன் அவன் உடலும் வளர்ந்து வளர்ந்து , 
அனைவரும் நடுங்கும்படியாக ஆகாயத்தில் கிளம்பிக் 
கிளம்பி , வந்த வீரர்களை யெல்லாம் முழுக் குன்றுகளும் 
முழு மரங்களும் எடுத்து வீசிக் கொலை செய்தான் . 

திடீர் என்று தேர்களின் மேல் குதித்து அவற் 
றைப் பொடியாக்கினான் . வந்த பெரும் வீரர்களை 
யெல்லாம் வதம் செய்தான் . படையாட்கள் பயந்து 
ஓடினார்கள் . வந்தவர்கள் அனைவரையும் கொன்றும் 
துரத்தி யடித்தும் , லங்கா நகரத்து அரக்கர்கள் நடுங் 
கக் கர்ஜித்து விட்டு மறுபடியும் மதில் வாயிலின் கற் 
கூண்டின் மேல் உட்கார்ந்தான் . 


தன் பெரும் படைகளின் தோல்வியையும் தேர்ந் 
தெடுத்து அனுப்பிய ஐந்து சேனாதிபதிகளின் வதத் 
தையும் அறிந்து ராவணன் இப்போது உண்மையில் 
பயந்தான் . 

இந்தத் தனி வானரம் இவ்வளவு பலமும் பராக் 
கிரமமும் கொண்டு என் வீரர்களை அழித்தது சாதாரண 
நிகழ்ச்சியல்ல . ஏதோ தேவர்களின் சூழ்ச்சியாகக் 
காணப்படுகிறது என்று கவலைப் பட்டான் . ஆயினும் 
தன் கவலையை வெளிக்குக் காட்டாமல் சிரித்தும் 
பரிகசித்துமே வந்தான் . 

தன் சபையிலிருந்தவர்களைச் சுற்றிப் பார்த்தான் . 
தன் மகன் அக்ஷன் மிக உற்சாகமாக முன் நின்றான் . 
யுத்தத்தில் மனம் கொண்டு நின்ற தன் வீர மகனைப் 


கட்டுண்டான் 


535 


பார்த்து அவனை உடனே ஹனுமானிடம் போகச் 
சொன்னான் . 

இளஞ் சூரிய பிம்பத்தைப் போல் ஜொலித்த 
தங்க மயத் தேரின் மேல் எல்லா ஆயுதங்களையும் 
எடுத்துக் கொண்டு அக்ஷன் சென்றான் . 


73. கட்டுண்டான் 
தேவர்களுக்குச் சமான வாலிப வீரனான அக்ஷன் 
எட்டுக் குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறிப் போவதை 
வால்மீகி முனிவர் வெகு அழகாகச் சித்திரிக்கிறார் . 
ராமாயணத்தில் காடுகளின் அழகையும் , வீரர்கள் யுத் 
தம் செய்யும் அற்புதச் செயல்களையும் , போரின் வேகத் 
தையும் முனிவர் சித்திரித்திருப்பதை நான் மொழி 
பெயர்த்துக் காட்ட இயலாது . காடு மிக அழகாக இருந் 
தது , அல்லது யுத்தம் மிகக் கோரமாக நடந்தது என்று 
இவ்வளவுதான் சொல்ல முடியும் . 

. 

முனிவருடைய 
சித்திரமோ, பொருள்களின் அழகுக்குத் தகுந்த சுந் 
தரமான தொனிகொண்ட மொழிகளும் , யுத்தத்தைத் 
தொனித்துக் காட்டும் கம்பீர ஒலி நிறைந்த மொழித் 
தொடர்களும் , காட்டைப் 

போலவே யுத்தத்தைப் 
போலவே ஒன்றின் மேல் ஒன்றாகக் குவிந்து விழுந்து , 
மனத்தைக் கொள்ளை கொண்டு போகும் நடை . 
யுத்தங்களில் இரு தரத்தாருடைய செயல்களையும் அற் 
புத கம்பீரத்துடன் வர்ணிப்பது வால்மீகி முனிவரு 

தனிச் சக்தி . ராவணனுடைய அருமைக் 
குமாரன் அக்ஷனுக்கும் ஹனுமானுக்கும் நடந்த யுத் 
தத்தைச் சொல்லும் விஸ்தார வர்ணனையை நான் 
தமிழ்ப் படுத்திச் சொல்லப் போவது முடியாத காரியம் . 


டைடய 


536 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தவத்தால் பெற்ற தங்கமய ரதத்தில் ராவண 
குமாரன் ஏறிச் சென்றான் . கல் தோரணத்தின் மேல் 
பயமின்றிக் கம்பீரமாக உட்கார்ந்திருந்த ஹனுமானைக் 
கண்டான் . காலாக்கினி போல் சுடர் விட்டு எரிந்து 
நின்ற அந்த உருவத்தைக் கண்ட அக்ஷனுடைய 
உள்ளத்தில் இவன் எனக்குத் தகுந்த பகைவன் 
என்ற எண்ணம் உண்டாகி , அவன் தன் வீரத்தைப் 
பெருக்கிக் கொண்டான் . 

இளம் வீரன் மூன்று கூரிய பாணங்களை எய் 
தான் . அவை ஹனுமானுடைய உடலில் பட்டு ரத்தம் 
பெருகிற்று . ரத்தம் பெருகப் பெருக மாருதியின் 
வீரம் வளர்ந்தது . முகத்தின் பொலிவு கொழுந்து 
விட்டு எரிந்தது . வாலிப அரக்கனுடைய வீரத்தைக் 
கண்டு ஹனுமானும் மிக மகிழ்ச்சி யடைந்தான் . 


போர் முற்றி இருவருக்குமிடையில் கடும் யுத்தம் 
நடந்தது . அம்புக் கூட்டம் மேகங்கள் போல ஆகா 
யத்தில் கிளம்பி மாருதியை மூடின . மலைமேல் மாரி 
பெய்வது போல் அம்பு மழை ஹனுமானுடைய கல் 
போன்ற தேகத்தின் பேரில் பொழிந்தது . ஆகாயத் 
தில் கிளம்பி ஹனுமான் அற்புதமுறையில் பாணங் 
களுக் கிடையில் சஞ்சரித்து அக்ஷனைத் தாக்கினான் . 
வானத்தில் மேகங்களைக் காற்றானது சிதறி யடிப்பது 
போல் அம்புக் கூட்டங்களை மாருதி லட்சியம் செய்யா 
மல் தன் அற்புத சஞ்சாரங்களால் சிதறியடித்தான் . 
ராக்ஷச குமாரனுடைய சாமர்த்தியம் , வீரம் , பொறுமை 
சாவதானம் இவற்றைப் பார்த்து " ஐயோ , இவனைக் 
கொல்ல வேண்டுமே ! " என்று துயரப்பட்டு ஹனு 
மான் வெகு நேரம் யுத்தத்தை நீடித்து நடத்தினான் . 


முடிவில் 


தேர் 


கட்டுண்டான் 

537 
அரக்கனுடைய பலம் பெருகிக் கொண்டே போயிற்று . 
ஹனுமான் மனத்தை உறுதி 

உறுதி செய்து 
கொண்டு அரக்கனை வதம் செய்யத் தீர்மானித்தான் . 

முதலில் அக்ஷனுடைய தேரை ஒடித்துத் தீர்க்க 
வேண்டும் என்று ஹனுமான் நிச்சயித்து , அதன்மேல் 
திடீர் என்று முழு வேகத்துடன் பாய்ந்தான் . 
பொடியாகி விழுந்தது . ஏர்க்கால் முறிந்து , கூடு 
கவிழ்ந்து , நாசமாகிக் குதிரைகள் மாண்டு தேரின்றித் 
தரையில் நின்றான் அரக்க ராஜகுமாரன் . 

இதன் பின்னும் அவன் தயங்காமல் வில்லும் 
கத்தியுமாக ஆகாயத்தில் கிளம்பினான் . கிளம்பி 
மாருதியைத் தாக்கினான் . இருவருக்கும் பெரும் 
போர் ஆகாயத்தில் நடந்தது . முடிவில் அக்ஷன் 
எலும்பெல்லாம் ஒடிந்து , நசுக்கப்பட்டுக் கீழே விழுந்து 
மாண்டான் . 


ராக்ஷச குமாரன் வானரத்தால் கொல்லப்பட்டான் 
என்று ராவணன் அறிந்து , அவன் இதயம் துடித்தது . 
கிளம்பிய ரோஷத்தை அடக்கித் தன் உள்ளத்தை 
ஒரு நிலையில் வைத்துக் கொண்டு இந்திரனுக்குச் 
சமான வீரனான இந்திரஜித்தை அழைத்தான் . 

எல்லா அஸ்திரங்களையும் நன்றாகப் பயின்று 
அடைந்திருக்கிறாய் . தேவாசுரர்களை யுத்தத்தில் வென் 
றிருக்கிறாய் . பிதாமகனைப் பூஜித்து அவரிடமிருந்து 
பிரம்மாஸ்திரம் பெற்றிருக்கிறாய் . உன்னை எதிர்த்து 
நிற்கக் கூடியவர்கள் 

உலகத்தில் யாருமில்லை . 
சோர்வு என்பதை அறியாதவன் நீ . அறிவில் சிறந்த 
வன் நீ . தவத்தால் சக்தி யடைந்திருக்கிறாய் . நீ 


53S 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செய்ய முடியாதது ஒன்றில்லை . காரியங்களைச் சரியாக 
யோசித்துச் செய்வதில் உனக்கு நிகர் யாருமில்லை . 
நான் அனுப்பிய கின்னரர்கள் ஜம்பு மாலி , நம்முடைய 
மந்திரிகளின் வீர புத்திரர்கள் , சேனாதிபதிகள் ஐவர் , 
உன் தம்பி அருமை அக்ஷன்- இவ்வளவு பேர்களும் 
மாண்டார்கள் . நீ தான் இந்தச் சத்துருவை வென்று 
சிறைப் படுத்தும் வல்லமை கொண்டவன் . சேனா 
பலத்தால் இவனை வெல்ல முடியாது . கிட்ட நெருங் 
கிக் கை கலந்து யுத்தம் செய்வதும் இவனிடம் செல் 
லாது . நன்றாய் யோசித்துச் செய்ய வேண்டியதைச் 
செய்து , நீ இவனை எதிர்த்து வெற்றியுடன் திரும்பி 
வா . தவத்தால் நீ பெற்றிருக்கும் அஸ்திரமே இந்தச் 
சமயத்தில் பயன்படும் . உன் புத்தியைச் சிதற விடா 
மல் யுத்தம் செய் . வெற்றியுடன் திரும்பி வருவாய் 
என்றான் . 


தந்தையின் சொல்லை ஏற்றுக் கொண்டு தேவப் 
பிரபாவம் பெற்ற இந்திரஜித்து தந்தையை வலம் 
செய்து வணங்கி ஆசி பெற்றுக் கொண்டு தைரியமாக 
வும் ,உற்சாகமாகவும் அசோகவனத்தை நோக்கிச் 
சென்றான் . 

கோரப் பற்கள் விளங்கும் நான்கு சிம்மங்கள் 
பூட்டிய தேரில் ஏறி நின்று வில்லின் நாணை இழுத்து 
சப்தம் செய்து கொண்டு ஹனுமான் இருந்த இடம் 
சென்றான் . பருவகால ஓசை செய்தது அவன் தேர் , 
தாமரை இலையைப் போன்ற அவனுடைய அகன்ற 
கண்களில் வெற்றி எழில் திகழ்ந்தது . 

ராக்ஷசேந்திர குமாரனுடைய தேர் தான் இருக்கு 
மிடத்தை நோக்கி வேகமாக வருவதைப் பார்த்த 


கட்டுண்டான் 


539 


ஹனுமான் பெரு மகிழ்ச்சி யடைந்தான் . யுத்தத்தில் 
நிபுணனான இந்திரஜித்தும் ஹனுமானை உத்தேசித்து 
வில்லை வளைத்துக் கூர்மையான பாணங்களையும் 
ஆயத்தமாக வைத்துக் கொண்டான் . 

பெரும் யுத்தம் நடக்கு மென்று அறிந்த நாக 
யக்ஷ சித்தர்கள் ஆகாயத்தில் வந்து சேர்ந்தார்கள் . 

இந்திரஜித்தைக் கண்டதும் ஹனுமான் கர்ஜனை 
செய்து தன் பெரும் சரீரத்தை இன்னும் பெருக்கிக் 
கொண்டான் . ராக்ஷச வீரன் பேசாமல் அம்புகளைத் 
தொடுத்து எய்தான் . தேவாசுர யுத்தத்தைப் போல் 
அம்புமாரி பொழிய ஆரம்பித்தது . 

ஹனுமான் ஆகாயத்தில் கிளம்பி அற்புத வேகத் 
துடன் சஞ்சரித்து மின்னலைப் போல் வந்த கூரிய 
அம்புகளை வீணாக்கினான் . அரக்கனுடைய பட்சத்தி 
லிருந்து கிளம்பிய பேரிகை நாணோசை முதலிய 
கோஷங்களுக்குச் சமமாக வானர வீரன் தன் கர்ஜனை 
களால் திக்குகள் எதிரொலிக்கச் செய்தான் . இப்படி 
இரு வீரர்களிடையே நடந்த யுத்தம் பார்த்தவர்கள் 
பிரமிக்கும் வகையில் வளர்ந்து கொண்டே போயிற்று . 
இருவருடைய சாமர்த்தியமும் சமமாகவே 
இருந்தது . 


எத்தனை பாணங்கள் பட்டும் ஹனுமானுடைய 
சக்தி குறையவில்லை . அதைப் பார்த்து , இந்த வான 
ரம் என் அம்புகளால் தோல்வியடையப் போவதில்லை . 
என் பாணங்கள் இவனைக் காயப் படுத்துவதாகக் 
காணவில்லை . தந்தை சொன்னது உண்மை . 

பிரம் 
மாஸ்திரம் பிரயோகித்தே இவனைக் கட்டிவிட வேண் 
டியது என்று ராக்ஷசன் தீர்மானித்தான் . 


பிதா 


540 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராக்ஷச குமாரன் பிரம்மாஸ்திரத்தை எய்தான் . 
அது வானர வீரனைத் தாக்கியதும் அவன் கட்டுண்டு 
செயலற்றுப் போனான் . 
ஓகோ ! 

மகருடைய அஸ்திரத்தால் 
கட்டுண்டேன் என்று மாருதி உடனே தெரிந்து 
கொண்டான் . 

பிரம்மாவிடம் மாருதியும் வரம் பெற்றிருந்தான் . 
அப்போது அதை நினைவுக்குத் தந்து கொண்டான் . 
“ ஒரு முகூர்த்த நேரமே இது என்னைக் கட்டி நிற்கும் . 
இதனால் எனக்கு யாதொரு ஆபத்துமில்லை . கட்டுப் 
பட்டு நிற்கும் காலத்தில் அரக்கர்கள் என்ன செய்வார் 
கள் பார்க்கலாம் . தூதனாக வந்த என் வேலை ஒரு 
வேளை இதனாலேயே பூர்த்தியாகும் என்று யோசித்து , 
பிதாமகன் தனக்குச் சிரஞ்சீவி வரம் தந்த போது 
அவன் இட்ட ஆக்ஞையின்படி பிரம்மாஸ்திரத்துக்கு 
அடங்கித் தைரியமாகவும் செயலற்றும் தரையில் 
விழுந்தபடி கிடந்தான் . 

ஹனுமான் விழுந்து கீழே செயலற்றுக் கிடக் 
கிறான் என்பதைக் கண்டதும் அதுவரையில் பயந்து 
தூர நின்ற அரக்கர்கள் எல்லாரும் அவனைச் சுற்றிக் 
கொண்டார்கள் . மாருதியைத் தாறுமாறாகத் திட்டிப் 
பேரிரைச்சலிட்டுக் கொண்டும் , தங்களுடைய ராஜ 
குமாரனைப் புகழ்ந்தும் கூத்தாடினார்கள் . 

“ துண்டு துண்டாக வெட்டுவோம் ! தின்று விடு 
வோம் ! ராவணனிடம் 

இழுத்துப் போவோம் ! " 
என்று பலவாறாகக் கூச்சலிட்டார்கள் . 

பிறகு சிலர் " இவன் பாசாங்கு செய்வான் . திடீர் 
என்று கிளம்பி நம்மைத் தாக்குவான் " என்று பயந்து 
சணல் கயிறும் தென்னங் கயிறும் கொண்டு வந்து 


கட்டுண்டான் 

541 
ஹனுமானை நன்றாகக் கட்டிவிட்டு , " கட்டிவிட்டோம் . 
இழுத்துப் போகலாம் 

ராவணேசுவர னண்டை 
என்று அவர்கள் மிக மகிழ்ந்து கூச்சலிட்டார்கள் . 

ராக்ஷசக் கூட்டம் இப்படிச் செய்வதைத் தடுக்க 
அவகாசம் பெறாத இந்திரஜித்து மிக வருத்தப் 
பட்டான் . 

ஐயோ நான் செய்தது வீணாகப் போயிற்றே ! 
இந்த மூடர்களுக்கு மந்திர ரகசியங்கள் தெரியவில்லை.. 
இப்படி இவர்கள் கயிறும் சாக்குப் பைகளும் போட்டுக் 
கட்டிய பின் பிரம்மாஸ்திரத்தின் சக்தி ஒழிந்து 
போயிற்று . ஸ்தூலப் பொருள்களால் கட்டிய பின் 
மந்திரக் கட்டு தானாக அவிழ்ந்து போயிற்று . ஹனு 
மான் நாரும் கயிறும் போட்டுக் கட்டிய கட்டுகளை 
ஒரு கணத்தில் அறுத்து எறிந்து எழுந்து விடுவான் . 
மறுபடி பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்க முடியாது என்று 
எண்ணி வருத்தப்பட்டான் . 

மாருதியும் நிலைமையை அறிந்து கொண்டான் . 
பிரம்மாஸ்திரத்தின் கட்டு நீங்கிப் போயிற்று என்றும் 
கயிறுகளால் கட்டப் பட்டதுதான் மிச்சம் என்றும் 
அதைத் தன் தேக பலத்தால் ஒரு கணத்தில் விலக்கிக் 
கொள்ளலாம் என்பதையும் உணர்ந்தான் . ஆன 
போதிலும் தன்னைக் கட்டி யிழுத்துச் செல்லட்டும் , 
ராவணனைக் கண்டு பேச அவகாசம் ஏற்பட்டது 
என்று நிச்சயித்து , வேண்டுமென்று பேசாமல் அவர் 
கள் செய்த கொடுமைகளை யெல்லாம் பொறுத்துக் 
கொண்டு செயலற்றே இருந்தான் . அடித்தார்கள் , 
திட்டினார்கள் , ராக்ஷச ஸ்திரீகளும் பாமரர்களும் பரிகா 
சம் செய்யத் தெரு வழியாக இழுத்துச் சென்றார்கள் . 


74. லங்காதகனம் 
பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்ட ஹனுமான் தான் 
பெற்ற வரத்தால் அந்த அஸ்திரத்தினின்று விடுதலை 
யடையும் வரையில் ஒன்றும் செய்யாமலிருக்க வேண் 
டும் என்று தீர்மானித்து அரக்கப் பாமரர்கள் திட்டு 
வதையும் அவமானப் படுத்துவதையும் இம்சிப்பதையும் 
பொறுமையுடன் தாங்கிக் கொண்டே சென்றான் . 

ராவணனுடைய சபையில் அரசன் முன் அவனைக் 
கொண்டு போய் நிறுத்தினார்கள் . தான் பட்ட துன்ப 
மும் அவமானமும் போக ராவணனைக் கண்டதும் 
சீதைக்கு ராவணன் செய்த தீமையை நினைத்துப் 
பெருங் கோபம் மேலிட்டது . திவ்விய ஆபரணங்களும் 
பட்டுப் பீதாம்பரமும் கிரீடமும் பூண்டு கண் கூசும் 
எழிலுடன் ராவணன் அமர்ந்திருந்தான் . தங்கம் , 
ரத்தினம் , வைடூரியம் , முத்து , பட்டு இவற்றின் 
பிரகாசம் சபை முழுதும் நிறைந்தது . ராஜ லக்ஷ 
ணங்களுடன் விளங்கிய அவன் கறுத்த மேனி தேஜஸ் 
கொண்ட ஒரு மலைபோல் காணப்பட்டது . 

இந்த மகான் தருமத்திலிருந்து 
பிறழாமல் சன்மார்க்கத்தில் நின்றிருந்தானாகில் இவன் 
ஐசுவரியம் எவ்வாறு இருந்திருக்கும் ! இந்திரன் 
முதலியவர்கள் அனைவரும் இவனுக்கு ஈடாக மாட்டார் 
கள் . என்ன வடிவம் ! என்ன எழில் ! என்ன பலம் ! 
தான் பெற்ற வரங்களை நம்பித் துஷ்ட காரியங்களில் 
இறங்கிவிட்டு அல்லவோ இவன் தன் பாக்கியத்தை 
யும் மேன்மையையும் இழந்தான் ! இவ்வாறு கோப 
மும் வியப்பும் இரக்கமும் கொண்டு 

ஹனுமான் 


" 


ஆஹா ! 


லங்காதகனம் 


543 


யோசித்துக் கொண்டிருக்கையில் ராவணன் மந்திரி 
களைப் பார்த்து உத்தரவிட்டான் . 

“ இந்தத் துஷ்டன் யார் ? எங்கிருந்து வந்தான் ? 
யார் இவனை அனுப்பியது ? இந்த லங்கைக்குள் ஏன் 
பிரவேசித்தான் ? உண்மையைச் சொல்லும்படி கேளுங் 
கள் ! ” என்றான் . 

மன்னன் உத்தரவிட்டபடி மந்திரி பிரஹஸ்தன் 
ஹனுமானைப் பார்த்து , " குரங்கே ! பயப்பட வேண் 
டாம் ! உண்மையைச் சொன்னால் தப்பிப் போவாய் , 
இந்திரன் உன்னை அனுப்பினானா ? அல்லது நீ குபேர 
னுடைய ஆளா ? அல்லது வேறு யார் உன்னை ஏவி 
யது ? உண்மையைச் சொல்லிவிட்டுத் தப்பித்துக் 
கொள் . நீ ஏன் இந்த வேஷம் போட்டுக் கொண்டு 
இங்கு வந்திருக்கிறாய் ? மறைக்காமல் - சொல் ! " 
என்றான் . 

இவ்வாறு பிரஹஸ்தன் நல்ல வார்த்தைகளாகச் 
சொல்லிக் கேட்டான் . ஹனுமான் மறுமொழியாக 
ராவணனைப் பார்த்துச் சொன்னான் : 

இந்திரனாவது குபேரனாவது என்னை அனுப்ப 
வில்லை . நான் வானரன் . ராக்ஷச ராஜனைப் பார்க்க 
விரும்பி வந்தேன் . அதற்காகவே வனத்தை அழித் 
தேன் . என்னைக் கொல்லப் பிறர் தாக்கினபடியால் 
அவர்களை நான் வதம் செய்தேன் . வானர ராஜன் 
சுக்ரீவனுடைய தூதனாக நான் இங்கே வந்திருக் 
கிறேன் . அரக்கர் மன்னனே ! என் அரசன் தங்களைச் 
சகோதரனாகப் பாவித்து க்ஷேமம் விசாரிக்கிறார் .. 
அயோத்தி மன்னன் தசரதனுடைய புகழ் பெற்ற 
குமாரன் ராமசந்திரனும் வானர 

வானர ராஜனும் 

ராஜனும் நட்பு 
செய்துகொண்டிருக்கிறார்கள் . சுக்ரீவனுடைய பகை 


வனான 


வாலி 


544 

சக்கரவர்த்தித் திருமகன் 

ராமசந்திரனால் வதம் செய்யப் 
பட்டான் . வானர ராஜ்யப் பதவியை சுக்ரீவன் அடைந் 
திருக்கிறான் . அயோத்தியாதிபதியாக 

வேண்டிய 
ராமசந்திரன் தந்தை வாக்கை 

மேற்கொண்டு 
தண்டகாரண்யத்தில் வனவாசம் செய்து கொண்டி 
ருந்த காலத்தில் அங்கே தனியாக இருந்த அவ 
ருடைய தேவியைக் காணாமல் ராம லக்ஷ்மணர்கள் 
அவளைத் தேடி வந்தார்கள் . சுக்ரீவ ராஜாவின் நட்பை 
அடைந்து அவன் சகாயத்தைக் கோரினார்கள் . வானர 
ராஜன் தன் ஆட்களைப் பூவுலகம் முழுதும் தேடிப் 
பார்க்க அனுப்பினான் . லங்கையில் தேட நான் வந் 
தேன் . புண்ணியவதி ஜானகியை இவ்விடம் நான் 
கண்டேன் . ராக்ஷசேசுவரனாகிய தங்களுக்குச் சகோ 
தர அரசனுடைய தூதனாகிய நான் வணக்கமாகச் 
சொல்லுகிறேன் . சக்கரவர்த்தித் திருமகனுக்காகவும் 
சொல்லுகிறேன் . 

" சீதாதேவியை அபகரித்துத் தூக்கி வந்தது 
தருமத்துக்கு விரோதம் என்பது தங்களுக்குத் தெரியும் . 
உம்முடைய குல நாசத்துக்கு இது காரணமாகும் . 
ரகுவீரனையும் வானரர்களையும் பகை செய்து கொண்டு 
அழிந்துபோக வேண்டாம் . சீதையை மரியாதையாக 
ரகுவீரனிடம் ஒப்புவித்துச் 

- மடைவீராக . 
சீதையை உம்முடைய அழிவுக்காக வந்த காலனாக 
அறிவீராக . விஷத்தை உணவாக எண்ண வேண் 
டாம் . புத்திமான்கள் தருமத்துக்கு விரோதமான 
காரியங்களில் அகப்பட்டுக் கொண்டு பெரிய அபாயத் 
துக்கு ஆளாக மாட்டார்கள் . பிறர் மனைவியை விரும் 
பும் பாபம் ஒருவனை வேரோடு அழித்து விடும் என் 
பதைத் தாங்கள் அறிவீர்கள் . பாப காரியத்தால் தாங் 


சரண 


லங்காதகனம் 


545 


நான் 


கள் முன் செய்த தவமெல்லாம் அழிந்து பயனற்றுப் 
போகும் . பிழை செய்து பெரும் பாக்கியத்தைக் 
கெடுத்துக் கொண்டீர் . இப்போது உமக்குள்ள வழி 
ராமனிடம் சரண் புகுவது ஒன்றே . ராமனைப் பகைத் 
துக் கொண்டு உம்முடைய நாசத்தைத் 

தேடிக் 
கொள்ள வேண்டாம் . நீர் பெற்ற வரங்கள் ரகுவீர 
னுக்கு எதிரில் ஒன்றும் பயன் படாது . யோசித்துப் 
பார்த்து உண்மை ஆபத்தை அறிந்து கொள்வீராக . 
வானர ராஜனுடைய தூதனாகிய நான் சொன்னதை 
மதித்து நல்வழியில் சென்று பிழைப்பீராக . 
சொன்ன வார்த்தைகள் உம்முடைய சகோதரன் சுக்ரீ 
வனுடைய தூதனாக , உம்முடைய நன்மைக்காகச் 
சான்ன உண்மை வார்த்தைகள் . 

தைரியமே உருவெடுத்தவனான ஹனுமான் , 
அரக்கனுக்கு விஷம்போல் தோன்றும் இந்த உபதே 
சத்தை மிகத் தெளிவான மொழிகளில் செய்தான் . 
அதைக் கேட்ட அரக்கனுக்குக் கோபம் பொங்கிக் 
கண்கள் சிவந்தன . 

ரோஷாவேசத்தில் இவனைக் கொன்று விட்டு 
மறு வேலை பார்ப்பீர்களாக 

என்றான் . 


தூதனைக் கொல்வது தவறாகும் என்று சபையி 
லிருந்த விபீஷணன் சொன்னான் .. " தூதர்களைக் 
கொல்லுவது கூடாது என்று ராஜ நீதி அறிந்தவர்கள் 
அனைவரும் சொல்லி வருவதால் இதைச் செய்ய 
வேண்டாம் . அங்கஹீனம் 

செய்யலாம் , கசையடி 
கொடுக்கலாம் , சூடு போட்டு விடலாம் , மரண தண் 
டனை மட்டும் வேண்டாம் என்று விபீஷணன் 
யோசனை சொன்னான் . 


35 


564 

சக்கரவர்த்தித் திருமகன் 
“ பாபகாரியம் செய்தவனைக் கொல்வதில் என்ன 
தவறு ? " என்று கேட்டான் ராவணன் . 

அப்படியல்ல , இவன் என்ன குற்றம் செய்த 
வனாக இருந்தாலும் , அது பிறருடைய ஏவலினால் 
செய்யப்பட்டது . அவர்களை விட்டு விட்டு வெறும் 
கருவியாக வந்த ஒரு சாரனையோ தூதனையோ பிடித் 
துக் கொல்வதில் ஒரு பயனுமில்லை . இவனை யார் 
அனுப்பினார்களோ அவர்களைத் தண்டிப்பதற்கு வழி 
தேடுவீராக . அவர்களைத் தண்டிக்க வேண்டுமானால் 
அவர்கள் இவ்விடம் வருவார்கள் . அப்போது அவர் 
களைச் சரியான முறையில் தண்டிக்கலாம் . இவனைக் 
கொன்று விட்டால் நம் எதிரிகள் இங்கே வருவதற்கு 
இடமே இராது . இவன் உயிருடன் திரும்பிப் போய்ச் 
சொன்னால் அவர்கள் வந்து நம்மைத் தாக்குவார்கள் . 
அப்போது அவர்கள் சரியான தண்டனையை நம் 
முடைய பலத்தால் அடைவார்கள் . அற்பமான ஒரு 
சாரனைக் கொல்வதில் என்ன புகழ் ? என்ன பிரயோ 
சனம் ? ராஜ தருமத்திலிருந்து தவறினது ஒன்றே 
நிற்கும் " என்றான் விபீஷணன் வினயமாக . 


இந்த யோசனையை ராவணன் ஒப்புக் கொண் 
டான் . " சரி , வானரத்துக்கு முக்கியமான லட்சணம் 
அதன் வால் . இவன் வாலைக் கொளுத்தி அடித்துத் 
துரத்தி விடுங்கள் " என்றான் ராவணேசுவரன் . 

இப்படி அரக்கர் மன்னன் சொன்னதும் வேலைக் 
காரர்கள் ஹனுமானை வெளியே கொண்டு போனார் 
கள் . வாலுக்குப் பழந் துணிகளைக் கொண்டு நன்றாகச் 
சுற்றினார்கள் . வால் 
கிடைத்த பழந் துணிகளைக் கொண்டு சுற்றி எண் 


வளர்ந்தது . 


வளர 


வளர , 


லங்காதகனம் 


547 


ணெய் விட்டு நெருப்பு வைத்து விட்டார்கள் . தீப் 
பற்றி எரிய ஆரம்பித்தது . கயிற்றால் கட்டப்பட்ட 
ஹனுமானை லங்கா நகரத்துத் தெருக்கள் தோறும் 
இழுத்துச் சென்றார்கள் . 

இதோ நம் நகரத்துக்கு வந்த திருடன் ! " என்று 
பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பார்த்துப் பரிக 
சித்துச் சந்தோஷப் படும்படியாக ராக்ஷசர்கள் ஹனு 
மானை ஊரில் எல்லாத் தெருக்கள் வழியாகவும் பெரும் 
வாத்திய கோஷங்களுடன் கொண்டு போய்ப் பெரு 
மகிழ்ச்சி அடைந்தார்கள் . 

அசோக வனத்தில் சீதைக்கு ராக்ஷசிகள் சொன் 
னார்கள் . “ உன்னோடு பேசிற்றே அந்தத் திருட்டுக் 
குரங்கு , அதற்கு என்னவாயிற்று தெரியுமா ? வாலுக்கு 
எண்ணெய்த் துணி சுற்றி நெருப்பு வைத்துவிட்டார் 
கள் . வால் எரிந்து கொண்டிருக்கிறது . அவனை 
இழுத்துக் கொண்டு ஊர்வலம் செய்கிறார்கள் " 
சொல்லி சீதையைப் பரிகசித்தார்கள் . 

சீதை அக்கினி மூட்டி , " ஹே ! அக்கினியே , நான் 
செய்த புண்ணியம் ஏதேனும் இருந்தால் , நான் உண் 
மைப் பதிவிரதையானால் நீ ஹனுமானுக்குக் குளிர்ந்து 
போவாயாக என்று பிரார்த்தித்தாள் . 

ஹனுமானும் எல்லர் அவமானத்தையும் அடிகளை 
யும் அக்கிரமங்களையும் பொறுத்துக் கொண்டு தெருத் 
தெருவாக எல்லா இடங்களிலும் பார்த்துக் கொண்டு 
சென்றான் . நகரத்தில் எல்லாத் தெருக்கள் சந்து 
களிலிருக்கும் பெண்களும் குழந்தைகளும் வேடிக்கை 
பார்க்கட்டும் என்று மாருதியை எல்லா இடங்களுக் 
கும் கொண்டு போனார்கள் . அவனும் பேசாமல் 
நகரத்தின் கோட்டை முதலிய ரகசியங்கள் முற்றிலும் 


என்று 


548 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நன்றாகப் பார்த்துக் கொண்டே போனான் . “ என் 
எஜமானனுக்கு இது உதவும் " என்று பொறுமை 
யாகப் பார்த்துக் கொண்டே சென்றான் . 

இது வென்ன ஆச்சரியம் ! நெருப்பு வைத் 
திருக்கும் எண்ணெய்த் 

துணி 

மட்டும் பற்றி 
எரிகிறது . என் வாலுக்கோ அந்தத் தீ குளிர்ந்தே 
இருக்கிறது ! ராம காரியத்தில் பஞ்ச பூதங்கள் உதவு 
கின்றன என்பதற்கு இது அடையாளம் . கடலில் மலை 
கிளம்பி எனக்கு உபசாரம் செய்யவில்லையா ? அப் 
படியே அக்கினி தேவனும் இப்போது என்னை வருத் 
தாமல் குளிர்ந்திருக்கிறான் போலிருக்கிறது . அல்லது 
என் தந்தை வாயு தேவனுடைய நட்பை மதித்து 
அக்கினி என்னை 

எரிக்காமல் தணிந்திருக்கிறான் 
போலிருக்கிறது . ஆயினும் இந்தச் சமயத்தை விட்டு 
விடலாகாது . இந்தத் துஷ்டர்களுக்குச் சரியான 
பயம் உண்டாக்கிப் போவதற்குத் தகுந்த சந்தர்ப்பம் 
தானாக வந்திருக்கிறது " என்று யோசிக்கலானான் . 

திடீர் என்று தன் உருவத்தைச் சுருக்கிக் 
கொண்டு கட்டியிருந்த கட்டுகளை யெல்லாம் உதறித் 
தள்ளிவிட்டு , மறுபடியும் பெரும் வடிவத்துடன் , எரியும் 
வாலுடன் கிளம்பிப் பெரியதொரு மாளிகை மேல் 
குதித்து ஏறி நின்றான் . கையில் ஒரு கம்பத்தைப் 
பிடுங்கிக் கொண்டு அதை அனைவர்களும் நடுங்கச் 
சுழற்றினான் . 

பிறகு அங்கிருந்து மாளிகை மாளிகையாகத் 
தாவிக் குதித்து ஒவ்வொரு வீடும் பற்றி யெரிய 
நெருப்பு வைத்துச் சென்றான் . சிறிது நேரத்திற்குள் 
காற்றும் வீசிற்று . நகரமெல்லாம் தீப்பற்றி ஆகாய 
மளாவ எரிந்தது . அரக்கர்களும் பெண்களும் குழந்தை. 


லங்கா தகனம் 

549 
களும் குய்யோ முறையோ என்று கதறிக் கொண்டு 
இங்கு மங்கும் அலைந்தார்கள் . 

இந்தக் குரங்கு யமனே ! என்று சிலர் , இவன் 
அக்கினி தேவனே ! என்று சிலர் , இன்னும் இப்படிப் 
பலவிதமாக ராக்ஷசர்கள் கத்திக் கொண்டு பயந்து 
எரியும் வீடுகளிலிருந்து தப்பியோடினார்கள் . 

தான்பட்ட இம்சையை நினைத்து எரியும் லங்கை 
யைப் பார்த்து ஹனுமான் மிக மகிழ்ச்சி யடைந்தான் . 
திரிகூட மலையில் ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து 
இதைப் பார்த்துத் திருப்தி யடைந்து பிறகு கடலில் 
போய் மூழ்கி வாலில் இருந்த நெருப்பை அணைத்து 
விட்டு நின்றான் . 


** 


ஐயோ , என்ன செய்தேன் ! கோபத்தினால் மதி 
யிழந்தேன் . எவ்வளவு பலம் இருந்து என்ன பயன் ? 
எவ்வளவு சாமர்த்தியம் , ஐசுவரியம் இருந்தாலும் 
கோபத்தை அடக்கத் தெரிந்தாலல்லவோ எல்லாம் 
பயன்படும் . சீதையும் இந்தப் பெருந் தீயில் மாண் 
டல்லவா போயிருக்க வேண்டும் ! சர்வ நாசமாக 
அல்லவா முடிந்தது , நான் கோபத்தில் செய்த காரி 
யம் ! ஐயோ ! என்னைப் போன்ற மூடன் இல்லை , பாவி 
இல்லை ! அரக்கர்கள் பேரில் கொண்ட கோபம் சீதை 
யைக் கொன்றது . இனி நான் இங்கேயே உயிர் 
நீத்து என் வாழ்க்கையையும் வெட்கத்தையும் தீர்த்துக் 
கொள்ளவேண்டும் ! என்று தாங்க முடியாத துக்கத் 
தில் மூழ்கினான் . 
அப்போது ஆகாயத்தில் யாரோ பேசுவது கேட் 

லங்கா நகரம் தீப்பற்றி யெரிவதைக் கண்ட 
சாரண யக்ஷர்கள் ஆகாயத்தில் , “ ஆஹா! என்ன அற் 


டது . 


550 

சக்கரவர்த்தித் திருமகன் 
புதச் செயல் ! ஹனுமானுடைய பராக்கிரமம் வாழ்க ! 
சீதை இருக்கும் இடம் தவிர மிகுதி லங்கை முழுவதும் 
தீப்பற்றி யெரிகிறது என்று பேசி மகிழ்ந்தார்கள் . 

இது ஹனுமான் காதில் பட்டது . " ஓ ! பிழைத் 
தேன் ! சீதையல்லவோ என் உயிரைக் காப்பாற்றி 
னாள் . அவள் புண்ணியமல்லவோ நெருப்பு என்னைத் 
தீண்டாமல் வாலில் குளிர்ந்து நின்றது . நெருப்பு 
அந்தக் கற்புத் தேவியை எப்படித் தீண்டும் ? அக்கி 
னியை அக்கினி என்ன செய்யும் ? நான் வைத்த 
நெருப்பு சீதையிடம் செல்லவில்லை . அக்கினி தேவனே 
உதவி யிருக்கிறான் . ராம காரியமல்லவா ? சமுத்திர 
ராஜனும் மைனாகமும் உதவவில்லையா ? " என்று இவ் 
வாறு எண்ணி உடனே அசோகவனம் சென்றான் . 

சிம்சுபா மரத்தடியில் உயிருடன் உட்கார்ந்திருந்த 
சீதையைக் கண்ணால் கண்டு மிக மகிழ்ந்து , நமஸ் 
கரித்து , " தாயே ! தாங்கள் க்ஷேமமாய் இருப்பதைக் 
கண்டேன் . . 

இது தங்கள் சக்தி , என் பாக்கியம் . 
நான் போய் வருகிறேன் " என்றான் ஹனுமான் . 

ஜானகியும் " நீயல்லவோ வீரன் ! உன்னால் 
ஆகாத காரியமில்லை . சீக்கிரம் என் நாதன் வந்து அரக் 
கர்களை வீழ்த்தி , என்னை அடையச் செய்வாய் . இது 
நீ ஒருவனே செய்ய முடியும் " என்றாள் . 

“ கோடிக்கணக்கான வானர சைன்யத்துடன் சுக் 
ரீவன் ராம லக்ஷ்மண வீரர்களுடன் இங்கு வந்து 
சேருவான் . ராவணனும் அவன் துஷ்டக் கூட்டமும் 
மடிவார்கள் . ரகுநந்தனன் உம்முடன் அயோத்திக் 
குத் திரும்பிப் போவான் . துக்கப்படாதீர் . மங்களம் . 
சீக்கிரம் அவர்கள் வருவார்கள் என்று நிச்சயமாக 
இருப்பீராக . 


வானரங்களின் களியாட்டம் 


551 


இவ்வாறு சமாதானப் படுத்தி விடைபெற்றுக் 
கொண்டு சென்றான் . கடற்கரையில் அரிஷ்ட மலை 
யென்ற அழகிய மலையின் பேரில் ஏறி ஆகாயத்தில் 
கிளம்பினான் . 

வழியில் மைனாக மலை தன்னை எதிர்பார்த்து நின்ற 
தைக் கண்டு அதைக் கையால் அன்போடு தடவிக் 
கொடுத்துவிட்டு , நிற்காமல் வில்லினின்று செல்லும் 
அம்பின் வேகத்தோடு நேராகச் சென்றான் . மகேந்திர 
மலையின் சிகரம் தெரிந்ததும் அக்கரை வந்தது என்று 
அறிந்து ஒரு பெரும் கர்ஜனை செய்தான் . ஆகாயத்தில் 
கருடனைப் போல் வரும் ஹனுமானைப் பார்த்துக் 
கொண்டிருந்த வானரங்கள் “ வந்துவிட்டான் ! வந்து 
விட்டான் ! " என்று ஆரவாரம் செய்தார்கள் . அதுவரை 
யில் கவலையும் கண்ணீருமாக இருந்த வானரங்கள் 
அடங்கா மகிழ்ச்சி யடைந்து குதித்தார்கள் . 

ஜாம்புவான் " நிச்சயம் வெற்றியுடன் திரும்பி 
வருகிறான் . இல்லாவிடில் இப்படிக் கர்ஜிக்கமாட்டான் " 
என்றான் . எல்லாரும் மரங்களும் குன்றுகளும் ஏறி 
ஹனுமான் ஆகாயத்தில் பறந்து வருவதைப் பார்த் 
துக் கொண்டே மகிழ்ச்சியோடு நின்றார்கள் . 

மலைகளும் மரங்களும் எல்லாம் வானரங்களால் 
நிறைந்து விளங்கும் காட்சியை ஆகாயத்திலிருந்து 
பார்த்து ஹனுமான் மகிழ்ச்சி யடைந்தான் . ஆரவாரத் 
துக் கிடையில் மகேந்திர மலைமேல் இறங்கினான் . 

75. வானரங்களின் களியாட்டம் 

ஹனுமானைப் பார்த்து மகிழ்ச்சி மேலிட்ட வான 
ரர்கள் மகேந்திரமலை மேல் கூடினார்கள் . விருத்தனான 
ஜாம்புவான் வாயுபுத்திரனை அன்புடன் வரவேற்று , 


552 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நடந்ததை யெல்லாம் நமக்குச் சொல் . எல்லாரும் 
அனுபவிக்கலாம் . எப்படி தேவியைக் கண்டாய் , அப் 
போது என்ன வெல்லாம் நடந்தது , அவள் எப்படி 
யிருக்கிறாள் , உடல் நிலை மன நிலை எல்லாவற்றையும் 
பற்றிச் சொல் . ராவணன் எப்படி நடந்து கொள்ளு 
கிறான் , அருமை ஆஞ்சனேயனே , எல்லாம் உள்ளபடி 
நமக்குச் சொல்லுவாய் . அதன் மேல் நாம் இனி 
என்ன செய்ய வேண்டியது என்பதை யோசித்துத் 
தீர்ப்பதற்கு அனுகூலமாக இருக்கும் " என்றான் . 

ஹனுமான் மனத்தால் சீதையைத் தியானித்து 
நமஸ்கரித்துவிட்டு அவர்களுக்கு விஷயம் சொல்ல 
ஆரம்பித்தான் . 

மகேந்திரமலை மேலிருந்து நான் ஆகாயத்தில் 
கிளம்பியது உங்களுக்குத் தெரியுமே . கிளம்பி சமுத் 
திரத்தைத் தாண்டி ஆகாயத்தில் சென்று கொண் 
டிருந்தபோது திடீர் என்று கடலிலிருந்து முன் 
அங்கே இல்லாத ஒரு மலை கிளம்பிற்று . ஓகோ ! 
என்னைத் தடுப்பதற்கு இது ஒன்று ஏதோ நிமிர்ந்து 
என் வழியை அடைக்கிறது . இதை உடைத்து எறிய 
வேண்டும் .. என்று நிச்சயித்தேன் . நிச்சயித்துப் 
பொன் மயமான அந்த மலையை என் வாலால் அடித் 
தேன் . மலை அந்த அடியை வினயமாக வாங்கிக் 
கொண்டு மிக இனிய குரலில் மகனே ! நான் பகைவ 
னல்ல . உன் தந்தையால் காப்பாற்றப்பட்டு நன்றி 
மறவாதவன் நான் . என்னைக் கொல்ல வந்த இந்திர 
னுடைய வஜ்ராயுதத்தினின்று தப்பி உன் தகப்பனார் 
வாயுவினுடைய உதவியால் பறந்து கடலில் மூழ்கி 
மறைந்து பிழைத்திருக்கிறேன் . முன் நாட்களில் 
மலைகளெல்லாம் சிறகு பெற்று உலகம் பயந்து நடுங் 


பானரங்களின் களியாட்டம் 


553 


என்று 


கும்படி இங்குமங்கும் ஆகாயத்தில் பறந்து கொண் 
டிருந்தன . அந்தக் காலத்தில் இந்திரன் உலகத்தின் 
பெரும் பயத்தைத் தீர்க்க மலைகளைத் துரத்தித் துரத்தி 
அவற்றின் சிறகுகளை வெட்டித் தள்ளினான் . அப் 
போது வாயு பகவான் எனக்குச் செய்த உதவியால் 
அல்லவா நான் சிறகுடன் பறந்து கடலில் மூழ்கித் 
தப்பினேன் ? அந்த உதவியை நான் மறக்கவில்லை . 
நீ ஆகாயத்தில் தாவி யாரும் செய்யாத கஷ்டமான 
காரியத்தைச் செய்கிறாய் . உனக்குச் சிரமம் தீர வந்து 
நிற்கிறேன் . என் மேல் கொஞ்ச நேரம் தங்கி , இளைப் 
பாறிப் பிறகு ராம காரியத்தைப் பூர்த்தி செய்யச் செல் 
வாய் என்றான் . நான் அந்த உபசாரத்தைப் பெற 
அவகாசமில்லை 

சமாதானம் சொல்லி , 
மலையிடம் விடைபெற்றுக் கொண்டு தங்காமல் 
சென்றேன் . " 

இவ்வாறே பிறகு ஒன்றன்பின் ஒன்றாக சமுத் 
திரம் தாண்டும் போது நடந்த நிகழ்ச்சிகள் , லங்கா 
நகரம் பிரவேசித்தபோது நடந்த நிகழ்ச்சிகள் , நகரத் 
திலும் ராவணனுடைய அரண்மனையிலும் தேடிச் 
சீதையைக் காணாமல் போனது , பிறகு அசோகவனத் 
தில் போய்ச் சீதையைக் கண்டது . ராவணன் வந்து 
சீதையை வருந்திக் கேட்டுக் கொண்டது , சீதை 
அவனைத் துச்சமாக எண்ணிப் பேசியது , ராக்ஷசன் 
சீதையைப் பயமுறுத்தியது , ராக்ஷசிகள் சீதையைப் 
பலவாறு தொந்தரவு செய்து பயமுறுத்தியது , சீதை 
உயிர் நீக்க நிச்சயித்தது , பிறகு சீதையுடன் தான் 
பேசி ராமனைப் பற்றிச் செய்தி சொன்னது , எல்லாம் 
ஒன்றும் விடாமல் ஹனுமான் வானர வீரர்களுக்குச் 
* சொன்னான் . 


554 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சீதை தனக்குச் சொன்னதை யெல்லாம் கண் 
களில் நீர் ததும்பச் சொன்னான் . பிறகு வனத்தை 
அழித்ததையும் , ராக்ஷச வீரர்களைக் கொன்றதையும் , 
இந்திரஜித்தால் கட்டப்பட்டு 

ராவணன் 

முன் 
கொண்டு போகப்பட்டதையும் , வாலுக்குத் தீ வைக்கப் 
பட்டதையும் , நகரத்தைத் தான் கொளுத்தியதையும் 
எல்லாம் நடந்தவாறு முழுக் கதையும் வானரர்களுக்கு 
ஹனுமான் சொன்னான் . 

இம்மாதிரிக் கட்டங்கள் வரும்போது வால்மீகி 
ராமாயணத்தில் ஒன்று நாம் காண்கிறோம் . முன் 
நடந்த நிகழ்ச்சிகளை ஏதேனும் ஒரு பாத்திரம் வழி 
யாகத் திரும்பச் சொல்ல நேரும் இடங்களில் தயங்கா 
மலும் ஏதும் விடாமலும் எல்லா நிகழ்ச்சிகளையும் மிக 
அழகாக மறுபடியும் கவி பாடுகிறார் . பாராயணமாகப் 
படிப்போருக்கு இது மிக ஆனந்தம் 

ஆனந்தம் தருகிறது . 
விஸ்தார காவியங்களில் 

காவியங்களில் இது ஒரு தனி அழகு . 
இங்கே நான் அந்த மாதிரி நடந்ததை யெல்லாம் மறு 
படியும் ஹனுமான் வழியில் வைத்துத் தமிழில் 
சொல்லுவது சரியாக இராது , அதிகம் நீண்டுபோகும் . 
படித்ததையே படிக்க வேண்டியதாகும் . அது இந்தக் 
காலத்தோருக்கும் பிடிக்காது ! 

ஏதேனும் அபாயம் தீரவேண்டும் , அல்லது 
எடுத்த காரியம் ஏதேனும் வெற்றிகரமாக நடைபெற 
வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சுந்தர காண்டத் 
தைப் பாராயணம் பண்ணுவது நம்முடைய வழக்கம் . 
கடலைத் தாண்டும் போதும் பிறகும் 

நடந்த . 
வரலாற்றை ஹனுமான் எடுத்துச் சொல்லும் இந்த 
அத்தியாயத்தைப் பாராயணம் செய்தால் சுந்தர காண் 
டம் முழுதும் பாராயணம் செய்த பலனை அடையலாம் .. 


வானரங்களின் களியாட்டம் 


555 


நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்றும் விடாமல் விஸ்தார 
மாகச் சொல்லி முடித்து ஹனுமான் சொன்னான் : 

" நம்முடைய முயற்சி இவ்வாறு சுபமாக முடிந் 
தது . ஆனால் இதற்கெல்லாம் மூல பலம் சீதையின் 
சீலமே , அவள் சக்தியே என்பதை நாம் உணரவேண் 
டும் . என் மனத்தில் அந்தப் புனித தேவியின் காலடி 
யில் இன்னும் நான் பணிந்தே நிற்கிறேன் . சீதையை 
நினைக்கும்போது அவளை இந்த ராக்ஷசன் எவ்வாறு 
பிடித்துத் தூக்கிச் செல்ல முடிந்தது , அந்தக் கணமே 
எரிந்து சாம்பலாகப் போயிருக்கவேண்டு மல்லவா 
என்று வியக்கவேண்டி இருக்கிறது . ஆனால் ராவண 
னுடைய தபோபலமும் பெரிது . அது அவனை ஓரளவு 
இன்னும் காத்து வருகிறது . ஆயினும் இஷ்டப் 
பட்டால் சீதை அவனை எரித்தே யிருப்பாள் . தன் 
கணவன் ராமசந்திரனால் இவன் தண்டனை அடைய 
வேண்டும் என்று சகித்துக் கொண்டிருக்கிறாள் . 
இப்போது உங்கள் யோசனை என்ன ? இப்போதே 
லங்கை 

ராவணனை 

வதம் 

செய்து 
லங்கையையும் 

அரக்கர் 

கூட்டத்தையும் 
அழித்துவிட்டுச் சீதையையும் அழைத்துக் கொண்டு 
ராமனிடம் தேவியைச் சமர்ப்பித்துச் சந்தோஷிக்கச் 
செய்யலாமா ? இதைப் பற்றி நீங்கள் யோசிக்க 
வேண்டும் . 

நமக்கு இதைச் செய்யும் சக்தி இல்லாமல் 
இல்லை . நான் ஒருவனாகவே அந்தக் கூட்டத்தை 
அடையாளமின்றி அழித்து விடுவேன் . ஜாம்புவான் 
ஒருவரே போதும் , அந்த அரக்கர் சேனை முழுவதை 
யும் அழிக்க. வாலி புத்திரன் யுவராஜா ஒருவன் 
போதாதா அவர்களை சம்பூரணமாக வதம் செய்வ 


சென்று 


நாமே 


556 


சக்கரவர்த்தித் திருமகன் 


என்று 


ராவண 


தற்கு ? பனஸன் , நீலன் இவர்களுடைய பராக்கிரமம் 
போதும் , லங்கையை ராவணனையும் சேர்த்து அழித்து 
வெற்றியுடன் திரும்பி வர . மைந்தன் , த்விவிதன் 
இந்த அசுவினி புத்திரர்கள் இருவருமே சென்று 
இந்தக் காரியத்தை எளிதில் முடித்துவிட்டுத் திரும்பு 
வார்கள் . பிதாமகருடைய வரங்களைப் பெற்றிருக்கிற 
இவர்கள் வெகு எளிதில் ராவணனைக் கொன்று 
வெற்றி முழக்கத்துடன் திரும்புவார்கள் . 

இப்படி நமக்குள் பலர் இருக்கிறார்கள் , 
ராவணனையும் அவன் அரக்கர் கூட்டத்தையும் அழிக்க 
வல்லவர்கள் . லங்கையில் நான் முழக்கம் செய்து 
மிருக்கிறேன் . ராமதூதன் நான் . சுக்ரீவனுடைய 
மந்திரி . உங்களை வதம் செய்ய வந்திருக்கிறேன் 

கர்ஜித்திருக்கிறேன் . துஷ்டன் 
னுடைய நந்தவனத்தில் சிம்சுபா மரத்தடியில் ராக்ஷஸி 

சூழப்பட்டுச் சிறைப்பட்டுக் கிடக்கிறாள் 
வைதேஹீ என்கிற அந்தப் பதிவிருதா தேவி . மேகங் 
களால் மூடப்பட்டுத் தெரிந்தும் தெரியாமலும் இருக் 
கிற சந்திரனைப் போல் அசோகவனத்தில் சிறைப் 
பட்டுக் கிடக்கிறாள் . எப்போது ராமன் வருவான் 
வருவான் என்று அவன் தியானமாகவே வேறு எதை 
யும் சிந்திக்காமல் வாடி வதங்கித் தவமிருந்து வருகிறாள் . 
கொடிய ராக்ஷஸிகள் அவளைத் துன்புறுத்திக் கொண் 
டிருப்பதை இந்தக் கண்களால் பார்த்தேன் . காட்டில் 
துன்புறுத்தப்பட்ட மானைப் போல் அந்த வனத்தில் 
அவலக்ஷண சொரூபங்களான அரக்கிகளின் மத்தியில் 
அகப்பட்டுக் கொண்டு வருந்தி வருகிறாள் . அவளுடன் 
நேரில் நின்று பேசிச் சமாதானப் படுத்தினேன் . 
ராம லக்ஷ்மணர்கள் வருவார்கள் . ராமனால் ராவணன் 


களால் 


பானரங்களின் களியாட்டம் 


557 


சீக்கிரமாகவே வதம் செய்யப்படுவான் என்று சொல்லி 
யிருக்கிறேன் . இனிச் செய்யவேண்டியது என்ன 
வென்று தீர்மானியுங்கள் " என்றான் . 

இதைக் கேட்டுக் கொண்டிருந்த , அங்கதன் 
கோபக் கொதிப்புடன் குதித்தெழுந்து " நான் 

ஒரு 
வனே போதும் . அப்படியிருக்க நாம் இத்தனை வீரர் 
களும் இருக்கிறோம் . இவ்வளவு நாட்களான பின் நாம் 
சீதையை அழைத்துப் போகாமல் ராமனிடம் வெறுங் 
கையாகத் திரும்பிச் செல்வது சரியல்ல . லங்கை 
சென்று அரக்கர் சேனையையும் ராவணனையும் வதம் 
செய்துசீதையுடன்கிஷ்கிந்தைதிரும்புவோம் " என்றான் . 

யுவராஜன் சொன்னதைக் கேட்ட ஜாம்புவான் 
மெதுவாகப் பேசினான் . 

அப்படியல்ல , என் அன்புக்குரிய ராஜகுமாரனே ! 
நாம் ராம லக்ஷ்மணர்களிடம் விஷயத்தை யெல்லாம் 
சொல்லி அதன்மேல் அவர்கள் சொல்வது போல் 
செய்யவேண்டும் . ராகவனுடைய காரியத்தை அவர் 
எண்ணத்தின்படி முடிவு செய்ய வேண்டும் . அதுவே 
முறை " என்று மிக முதிர்ந்த அறிவுள்ள ஜாம்புவான் 
சொன்னான் . 

இதுவே சரியென்று வானரக் கூட்டம் ஹனு 
மான் அங்கதன் எல்லாரும் உள்பட ஒப்புக் கொண் 
டார்கள் . அங்கிருந்து ஆகாயத்தில் கிளம்பி கிஷ் , 
கிந்தை நோக்கி மிக வேகமாகச் சென்றார்கள் . 


* 


வானர ராஜனுடைய நந்தவனத்துக்கு அருகில் 
இறங்கினார் கள் . அந்த வனத்தில் புகுந்து தேன் 
குடித்து , பழங்கள் உண்டு , காவற்காரர்கள் என்ன 
சொன்னாலும் கேட்காமல் அவர்களையும் அடித்து 


558 


சக்கரவர்த்தித் திருமகன் 


டைய 


விரட்டி எதேச்சையாக நடந்து கொண்டு தோட்டத் 
தையும் நாசம் செய்தார்கள் . அவர்கள் செய்த களி 
யாட்ட அட்டகாசத்தைப் பொறுக்காத ததிமுகன் , 
அவன் நந்தவனத்துக்குக் காவலதிகாரியும் , சுக்ரீவனு 

மாமனும் , - வேகமாகச் சென்று அரசனிடம் 
போய் “ நந்தவனம் பாழாய்ப் போயிற்று . தெற்கே 
சென்ற வானரர்கள் திரும்பி வந்தவர்கள் அங்கே 
இறங்கி வெகு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் . 
நான் என்ன சொல்லியும் கேட்கவில்லை . என்னையே 
அடித்தும் குத்தியும் புறக்கணித்து அவமானப்படுத்தி 
இஷ்டப்படி தேன் குடித்து , பழங்கள் பறித்துத் தின்று 
விட்டுப் போதையாகக் கிடக்கிறார்கள் . . செடிகளையும் 
கொடிகளையும் நாசமாக்கி விட்டார்கள் . இவர்களை 
உடனே அரசன் தண்டிக்க வேண்டும் " என்றான் . 

சுக்ரீவன் விஷயத்தைக் கண்டு கொண்டான் . 
" ஹனுமானும் ஜாம்புவானும் அங்கதனும் காரியசித்தி 
யடைந்து வந்துவிட்டார்கள் , வெற்றி வெறியில் இவ் 
வாறு செய்திருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு 
லக்ஷ்மணனுக்கு விஷயத்தைச் சொன்னான் . 

“ ததிமுகனே ! உடனே அவர்கள் அனைவரையும் 
இவ்விடம் வரச்சொல் " என்று சுக்ரீவன் உத்தரவிட்ட 
தும் ததிமுகனும் நிலைமையை உணர்ந்து மிக வேக 
மாகவே சென்று அவர்களுக்கு அரசன் உத்தரவைத் 
தெரியப்படுத்தினான் . 

76. கண்டேன் சீதையை 
சுக்ரீவன் ஊகித்துப் பேசிய பேச்சு ராமனுடைய 
காதில் அமிருதம் போல் சுவைத்தது . 

வானரர்கள் 
வருவதை அவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் 


கண்டேன் சீதையை 


559 


கொண்டிருக்கும்போது மேலே ஆகாயத்தில் பெரும் 
கலகலப்பு கேட்டது . வானரக் கூட்டம் கோஷம் 
செய்துகொண்டு வந்து இறங்கினார்கள் . 


* 


* 


ஹனுமானை முன்னிட்டுக்கொண்டு அங்கதனும் 
வானரர்களும் வேகமாகக் கிளம்பி ராம லக்ஷ்மணர் 
களுடன் அரசன் சுக்ரீவன் இருந்த இடம் சென்றார்கள் . 

ஹனுமான் ராமசந்திரனை வணங்கி , " கண்டேன் 
புனித தேவியை ! க்ஷேமமாக இருக்கிறாள் ! அவளைத் 
திக்கு நோக்கி வணங்குகிறேன் " என்று தெற்கே 
திரும்பி வணங்கினான் . 

இப்படி சீதையின் உயிருக்கும் சீலத்துக்கும் 
ஏதொரு தீங்குமின்றி அவள் க்ஷேமமாக இருப்பதை 
ஹனுமான் சக்கரவர்த்தித் திருமகனுக்கு முதலில் 
உணர்த்தினான் . 
சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் 

ராமனைக் 
யணைத்து ஆனந்த பரவசமானார்கள் . 

" வானரங்காள் ! சீதை எங்கே இருக்கிறாள் , எப் 
படி இருக்கிறாள் , எப்படிக் கண்டீர்கள் ? எல்லாம் விவர 
மாகச் சொல்லுங்கள் . எனக்குப் பொறுக்க முடிய 
வில்லை " என்றான் ராமன் . 

கண்டதையும் நடந்ததையும் எல்லாம் ராமசந் 
திரனுக்கு நீரே சொல்ல வேண்டும் " என்று வானரங் 
கள் கேட்டுக்கொள்ள , ஹனுமான் சீதையை தியா 
னித்து , திசை நோக்கித் தலை வணங்கி நமஸ்கரித்து 
விட்டு நடந்த விஷயங்களைச் சொல்ல ஆரம்பித்தான் . 


கட்டி 


* 


செய்ய வேண்டியதை யெல்லாம் தைரியமாகவும் 
உற்சாகமாகவும் ஒருவனாகவே செய்து முடித்துவிட்டு 


1 


560 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராமசந்திரன் முன்னிலையிலும் தன்னுடைய அரசன் 
முன்னிலையிலும் நிற்கும்போது ஹனுமான் மேற் 
கொண்ட அடக்கத்தைக் கவனிக்க வேண்டும் . தான் 
செய்து விட்ட பெரும் காரியத்தைப்பற்றிக் கர்வப்படா 
மல் , யுவராஜனான அங்கதன் . அறிவிலும் வயதிலும் 
பெரியோனாகிய ஜாம்புவான் , இன்னும் மற்ற வீரர் 
களுக்கும் மரியாதை காட்டி அவர்கள் ஏவலிடுவதற்கு 
முன் தான் பேசாமலிருந்தது வாயுபுத்திரனுடைய 
பண்பாட்டின் மகிமை . 

தவிர , இயற்கையிலேயே எவனாயினும் அத்தனை 
கஷ்டமான காரியங்களை நிறைவேற்றிய ஒரு மகான் 
அதைப்பற்றித் தானே அவசரப்பட்டுப் பேச மாட் 
டான் . இதை முனிவர் நினைவில் வைத்து இந்தப்படி 
சித்திரித்திருக்கிறார் . 

இன்னொரு விஷயமும் இவ்விடத்தில் கவனித்தல் 
தகும் . ஜானகியை லங்கையில் நேரில் கண்டு பணிந் 
தது முதற்கொண்டு பிராட்டியைத் தியானிப்பதிலும் 
பக்தி செலுத்துவதிலும் ஹனுமான் மிகவும் ஈடுபட்டு 
விட்டான் . ராமபக்தியைக் காட்டிலுங்கூட பிராட்டியி 
னிடம் அவனுக்கு உண்டாகிய பக்தி அதிகமாகி விட் 
டது . பரம்பொருளைத் தாயாகப் பாவித்து மகிழ்ந்த 
எல்லாப் பெரிய பக்தர்களுடைய அனுபவமும் இதுவே . 


* 


“ நூறு யோஜனை அகலமுள்ள கடலைத் தாண்டித் 
தென் கரையிலுள்ள துஷ்டன் ராவணனுடைய லங்கா 
நகரத்தை யடைந்தேன் . அங்கே அந்தப்புர வனத்தில் 
சிறை 

வைக்கப்பட்டிருந்த சீதையைக் கண்டேன் . 
ராம ராம என்று ஒரே சிந்தையாக உயிரை வைத்துக் 
கொண்டிருந்த அந்த ஜானகியைக் கண்டேன் . அவ 


கண்டேன் சீதையை 

561 
லக்ஷண வடிவங்களைக் கொண்ட கொடிய ராக்ஷசப் 
பெண்களின் காவலில் மிகவும் துயரப்பட்டுக் கொண் 
டிருந்தாள் . தலை மயிர் பின்னப் படாமலும் தரையில் 
படுத்தும் துக்கமும் கவலையும் நிறைந்த முகத்தின 
ளாக உடம்பெல்லாம் நிறம் மாறிப் பனிக் காலத்துத் 
தாமரைக் குளம்போல் ஒளி இழந்திருந்தவளைக் கண் 
டேன் . அரக்கனிடமிருந்து தப்புவதற்காக உயிர் நீக்க 
எண்ணினாள் . தங்களுடைய கீர்த்தியை மெதுவாக 
எடுத்துச் சொல்லி அதற்கு முன் என்னை அறியாத 
அவளுக்குக் குரங்கான என்னிடம் நம்பிக்கை உண் 
டாகச் செய்தேன் . பிறகு பேசினேன் . உமக்கும் 
அரசன் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பைப் பற்றி அறி 
வித்தேன் . நீர் துயரப்பட்டுக்கொண் டிருப்பதையும் 
சொன்னேன் . உம்முடைய குறையாத அன்பைப் 
பற்றிச் சொல்லி அவளை மகிழ்வித்தேன் . புனித 
தேவி உமக்குக் கொடுக்கும்படியாக இந்த ஆபரணத் 
தைத் தந்தாள் . ஒரு காக்கை தாங்கள் தூங்கும் 
போது தன்னைத் தொந்தரவு செய்ததைப் பற்றித் 
தாங்கள் வருத்தமுற்றதை எனக்குச் சொல்லி , தங்க 
ளுக்கு அதை நினைவூட்டச் சொன்னாள் . அவளுடைய 
திலகம் அழிந்த ஒருசமயம் தாங்கள் மலைக் கல்லை 
அரைத்துத் திலகமிட்டதை நினைவூட்டச் சொன்னாள் . 
ஒரு மாதம் 

உயிர் வைத்துக்கொண் டிருப்பேன் . 
அதற்கு மேல் முடியாது என்று தங்களிடம் என்னைச் 
சொல்லச் சொன்னாள் . வானரர்களுடைய அரசனுக் 
கும் இது தெரியும்படியாகச் சொல்வாய் என்று எனக்கு 
ஆணையிட்டாள் . இனி உடனே நாம் லங்கா நகரம் 
படையெடுத்துச் சென்று தேவியை மீட்டுக்கொண்டு 
வருவதைப் பற்றிச் சிந்திப்போமாக " என்று சொல்லி , 


36 


562 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சீதை கொடுத்த சிகாமணியைச் சக்கரவர்த்தித் திரு 
மகனிடம் கொடுத்தான் . 


* 


அதை வாங்கி உற்று நோக்கி ராமசந்திரன் விஸ் 
மயமாகிப் போனான் . பிறகு ஆனந்தமோ துயரமோ 
உணராத நிலை அடைந்தான் . 

சிகாமணியை மார்பில் வைத்து ஒத்திக்கொண்டு 
“ லக்ஷ்மணா" என்று அழுதான் . வீர வாயுவின் புத் 
திரனே ! சீதையைக் கண்ட வீரனே ! உன்னைப் போல் 
நானும் இப்போது அவளைக் கண்டேன் " என்று ஹனு 
மானைக் கட்டி அணைத்துக் கொண்டு " எல்லா நிகழ்ச்சி 
களையும் விஸ்தாரமாக மறுபடியும் சொல் , என் அன்புக் 
குரிய வீரனே ! சீதை என்ன சொன்னாள் , அதைத் 
திரும்பத் திரும்பச் சொல் , ஹனுமானே ! அந்த மொழி 
கள் தாகத்தைத் தணிக்கும் தண்ணீர் போல் சுவைக் 
கின்றன " என்றான் . 


* 


அப்படியே மாருதி எல்லா நிகழ்ச்சிகளையும் அனை 
வரும் கேட்க விஸ்தாரமாகச் சொல்லி , சீதை ராம 
னிடம் சொல்லச் சொன்ன வார்த்தைகளை அப்படியே 
அவளுடைய இனிய மொழிகளாகவே சொல்லி ராமன் 
உள்ளத்தை நீராகப் பெருகச் செய்தான் . 

" எத்தனையோ ராக்ஷசர்களைக் கொன்ற என் 
ராமன் ஏன் இப்படி நான் இங்கே தவித்துக் கொண் 
டிருக்க இன்னும் வரவில்லை ? அரக்கனை சம்ஹாரம் 
செய்ய இன்னும் ஏன் வராமலிருக்கிறார் ? ஏன் ராவ 
ணணை வதம் செய்ய லக்ஷ்மணனை அனுப்பாமலிருக் 
கிறார் ? ஏன் வீரனானவர் என்னை உபேக்ஷித்து வரு 
கிஞர் ? நான் என்ன பிழை செய்தேன் ? ஒன்றும் இல் 


கண்டேன் சீதையை 


563 


லையே ! இப்படிச் சீதை சொன்னாள் . நான் அவளுக் 
குச் சமாதான வார்த்தைகள் சொன்னேன் . உம்மை 
நினைந்து நினைந்து ராமசந்திரன் துக்கக் கடலில் 
மூழ்கி நிற்கிறான் . கணமும் அவனுக்கு நிம்மதியில்லை . 
ராமனும் லக்ஷ்மணனும் உம்மை மறந்து விட்டதாக 
எண்ண வேண்டாம் . அவர்கள் படும் துக்கத்தை 
விளக்கக் கூடிய மொழிகள் எனக்கில்லை . நான் போய் 
நீர் இவ்விடம் இருப்பதைச் சொல்ல வேண்டியது 
தான் தாமதம் , உடனே அவர்கள் வருவார்கள் . அதிக 
காலம் காத்திருக்க வேண்டியதில்லை . வந்து விடுவார் 
கள் . லங்கையைச் சாம்பலாக எரிக்கப் போகிறார்கள் . 
ராவணனை அவன் கூட்டத்தோடு வதம் செய்து 
அயோத்தியா நகரத்துக்கு உம்முடன் திரும்பிப் போ 
வார்கள் . எனக்கு அடையாளம் ஒன்றைத் தருவீராக . 
நான் உடனே போகிறேன் என்று நான் சொன்னேன் . 
அப்படிச் சொன்ன போது இந்தத் தலைமயிர் ஆபர 
ணம் துணியில் முடிந்திருந்ததை அவிழ்த்து என்னி 
டம் தேவி தந்தாள் . தந்ததும் நான் அதை என் தலை 
யில் வைத்துப் பூஜித்து பத்திரம் செய்து கொண்டு 
திரும்பிச் செல்லப் புறப்பட்டேன் . அப்போது அவள் 
ஹனுமானே ! ராமலக்ஷ்மண சிம்மங்களுக்கும் அரசன் 
சுக்ரீவனுக்கும் அவர் மந்திரிகளுக்கும் என் க்ஷேம 
சமாசாரத்தைச் சொல்லுவாய் . என்னை ராமன் அடை 
வதற்குத் தகுந்த வழியை அவருக்குச் சொல்லுவாய் . 
உன்னை நம்பினேன் ! நீ க்ஷேமமாய்ப் போய்ச் சேரு 

மங்களம் என்று சொல்லி ஆசீர்வதித்து 
அனுப்பினாள் . பிரபுவே ! துக்கப்பட வேண்டாம் . காரி 
யத்தில் மனம் செலுத்துவீராக . பிறகு , எப்படி இந்தக் 

ராம லக்ஷ்மணர்கள் தாண்டி வருவார்கள் ?. 


வாயாக . 


கடலை 


மனச் 


564 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வானர சேனை எப்படி லங்கை வந்து சேரும் ? என்று 
சீதை சந்தேகப்பட்டுத் துயரப்பட்டாள் . சந்தேகப் 
படவேண்டாம் . தூதனாக வந்த நான் சுக்ரீவனுடைய 
வானரர்களில் ஒரு சிறியவன் . சிறந்த வீரனையா அர 
சர்கள் தூதனாக அனுப்புவார்கள் ? அங்கிருக்கும் வீரர் 
களில் பலர் என்னைவிடப் பலசாலிகள் . வானரர்களுக் 
குள் பூமண்டலம் முழுதும் தரையில் கால் வைக்காமல் 
தாவிச் சுற்றும் சக்தி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் . 
ராமலக்ஷ்மணர்களை நானே தூக்கிக் கடலைத் தாண்டி 
வர முடியும் ; இவ்விடம் வில்லும் கையுமாக அவர்கள் 
இறங்குவார்கள் . நீர் நிச்சயமாக இருக்கலாம் என்று 
நான் தேவியைத் தேற்றினேன் . அவளும் 
சாந்தி யடைந்தாள் " என்றான் . 

77. படை புறப்பட்டது 
யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை , 
ஏன் , யாராலும் நினைக்கக்கூட முடியாத ஒரு காரி 
யத்தை ஹனுமான் செய்து முடித்தான் . இவனுக்கு 
நான் என்ன பிரதியுபகாரம் செய்து திருப்தியடைய 
முடியும் ? " என்று ராமசந்திரன் ஹனுமானைக் கட்டி 
யணைத்துக் கொண்டு ஆனந்தக் கண்ணீர் விட்டான் . 
பிறகு மேல் நடக்க வேண்டிய காரியத்தைப் பற்றி 
யோசித்தான் . 

“ சுக்ரீவ ! ஹனுமான் அற்புதமான காரியம் செய் 
தான் . ராக்ஷசர்களால் காக்கப்பட்ட லங்கா நகரத்தில் 
புகுந்து சீதையைக் கண்டு அவளுக்குத் தைரியம் 
சொல்லி அவளுடைய 

அவளுடைய உயிரைக் காப்பாற்றினான் . 
அவளைப் பற்றி க்ஷேம சமாசாரம் கொண்டு வந்து 
என்னையும் காப்பாற்றினான் . ஆனால் இப்போது சமுத் 


படை . புறப்பட்டது 

565 
திரத்தை எப்படித் தாண்டப் போகிறோம் ? உன்னு 
டைய சேனை எவ்வாறு அக்கரை போய்ச் சேருவது ? 
ராவணனுடைய நகரத்தையும் ராக்ஷச சேனையையும் 
தாக்க வேண்டுமானால் முதலில் நாம் இந்தக் கடலைத் 
தாண்ட வேண்டுமல்லவா ? இதற்கு வழி தோன்ற 
வில்லை . ஹனுமான் செய்த பெருங் காரியமும் அத 
னால் உண்டான 

மகிழ்ச்சியும் இந்தக் கவலையில் 
கரைந்து போவதாக இருக்கிறது " என்று சொல்லி 
தியானத்தில் மூழ்கினான் . 

ராமனுடைய கவலையைக் கண்டு வானர ராஜன் , 
“ இதுவென்ன, ராமனே ! நீரும் இப்படி மனத்தாழ்ச்சி 
யடையலாமா ? உமக்கு என்ன பயம் ? இதோ என் 
வீரர்கள் இருக்கிறார்கள் . இவர்கள் உமக்காக உயி 
ரைக் கொடுக்கக் காத்திருக்கிறார்கள் .. சந்தோஷ 
மாகவே உயிரைக் கொடுப்பார்கள் என்பது எனக்குத் 
தெரியும் . கவலைப்படலாகாது . கவலை அதைரியத்தை 
உண்டாக்கும் . மனத்தைக் கவலையில் செலுத்தாதீர் . 
உம்மையும் தம்பியையும் லங்கைக்குக் கொண்டுபோய்ச் 
சேர்ப்பது எங்கள் காரியம் . அதைப் பற்றிச் சந்தேகப் 
பட வேண்டாம் . நீர் பகைவனைக் கொன்று சீதையை 
மீட்டுக்கொண்டு வராமற் போவதில்லை . இதை உறுதி 
யாக நம்புவீர் . லங்கையை எப்போது ஹனுமான் 
கண்டானோ அப்போது அந்தக் கோட்டை அழிந்தது 
என்று வைத்துக் கொள்வீர் . சோகத்தில் பயனில்லை . 
சோகம் சூரனுக்குப் பெரும்பகை . அது தைரியத்தை 
அழிக்கும் . அதை உடனே விலக்குவீர் . எல்லாம் 
தெரிந்த உமக்கு நான் ஏன் சொல்ல வேண்டும் ? 
உமக்குத் துணை நாம் இருக்க நீர் ஏன் கவலைப்பட 
வேண்டும் ? நானும் என்னுடைய வானரர்களும் உமக் 


25 


வானர 


566 

சக்கரவர்த்தித் திருமகன் 
குத் துணையாக இருக்க , வில் பிடித்து நீர் நின்றால் 
உம்மைத் தடுப்பவர் யார் ? இனி சோகத்தை நீக்கி 
க்ஷத்திரியனுக்குரிய ரோஷத்தை மேற்கொள்வீர். 
கடலை எவ்வாறு தாண்டுவது என்பதை உம்முடைய 
நுண்ணறிவைப் பயன்படுத்தி ஆராய்வீர் . என் 
னுடைய வானர வீரர்களுடைய சக்தியை அறிந்து 
கொண்டு அவர்களைப் பயன்படுத்திக் கொள்வீர் ! 
நமக்கு வெற்றி நிச்சயம் . என் உள்ளத்தில் எழும் 
உணர்ச்சியே அதற்குச் சாக்ஷியாகும் ஒரு நிமித்தம் " 
என்றான் . 
இவ்வாறு தேற்றி 

ராஜன் ராமனை 
உற்சாகப்படுத்தினான் . ராமனும் ஹனுமானும் பிறகு 
லங்கையைப் பற்றிப் பேசி நகரம் , கோட்டை , அரண் 
முதலியவைகளின் பலத்தைச் சக்கரவர்த்தித் திருமகன் 
கேட்டு அறிந்து கொண்டான் . 

லங்கையின் ஐசுவரியம் , சுபிட்சம் , ராக்ஷசர்களின் 
சந்தோஷம் , ராவணனிடம் அவர்கள் வைத்திருக்கும் 
நம்பிக்கை , அன்பு இவற்றையெல்லாம் ஹனுமான் 
ஒன்றும் மறைக்காமல் சொன்னான் . ராவணனுடைய 
சேனா பலம் , கோட்டையின் பலம் , அதன் அரண் 
களின் அமைப்பு , மிகக் கவனமாகக் காவல் காக்கும் 
சேனா பலம் , கல்லெறி யந்திரங்கள் , மதில் சுவர்கள் , 
வாயில்கள் , அகழிகள் , அகழிகளின் மேல் வேண்டிய 
போது இறக்குவதும் மேலே தூக்கி விடுவதுமான மரப் 
பாலங்கள் , இவை யெல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதை 
யாகவும் பலமாகவும் அமைக்கப்பட் டிருக்கின்றன 
என்பதை ஹனுமான் ராமனுக்கு எடுத்துச் சொன் 
னான் . கடற்கரையைப் பற்றியும் சொன்னான் . கப்பல் 
கள் அங்கே அண்ட முடியாது . " திரிகூட மலையும் 


படை புறப்பட்டது 

567 
லங்கா நகரமும் கோட்டையும் எந்தச் சத்துருவும் பக் 
கத்தில் நெருங்க முடியாத முறையில் ராவணனால் காக் 
கப்பட்டு வருகின்றன . ராவணனுடைய பலமும் , 
செல்வமும் , சேனாபலமும் சொல்லுக்கு அடங்காதவை . 
ஆயினும் நம்முடைய வானர சேனைக்கு இவை யெல் 
லாம் அழிக்கும் சக்தி உண்டு என்று உறுதியாக 
இருப்பீராக . அங்கதன் , த்விவிதன் , மைந்தன் , ஜாம்பு 
வான் , பனஸன் , நளன் , நீலன் , இந்த நிகரற்ற வீரர் 
கள் இருக்கிறார்கள் . பெரும் படையும் இருக்கிறது . 
தரையைத் தீண்டாமல் மேலே கிளம்பிச் சென்று 
லங்கையை அழிப்போம் . அதன் மலையரணையும் காட்ட 
ரணையும் நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை . 
உடைத்து நாசம் செய்வோம் .. நல்ல முகூர்த்தம் 
பார்த்துப் புறப்பட உத்தரவு கொடுங்கள் " என்று 
ஹனுமான் சொன்னான் . 


** 


உத்தரப் பங்குனி நட்சத்திரத்தன்று வெற்றி தரும் 
முகூர்த்தமான மத்தியான காலத்தில் வானரப் படை 
தெற்குக் கடலை நோக்கிப் புறப்பட்டது . புறப்படும் 
போது நல்ல சகுனங்கள் கண்டார்கள் . ராமனும் சுக்ரீ 
வனும் லக்ஷ்மணனும் பேசிக்கொண்டு சென்றார்கள் . 

நாம் புறப்பட்டோம் என்பதைச் சீதை அறிந் 
தால் தைரியமடைந்து உயிரை வைத்துக் கொண் 
டிருப்பாள் " என்றான் ராமன் . 

மார்க்க மறிந்த படை வீரர்கள் சிலர் முன்னால் 
சென்று போகும் வழியில் பகைவர்கள் மறைந்திருக் 
கிறார்களா என்று பார்த்துக் கொண்டு சென்றார்கள் . 
பெருஞ் சேனைக்கு உணவும் தாகத்துக்குத் தண்ணீரும் 
கிடைக்கும் பிரதேசமாகப் பார்த்துக் கொண்டு சென் 


568 

சக்கரவர்த்தித் திருமகன் 
றார்கள் . வானரப்படை வெகு வேகமாக மலைகளையும் 
காடுகளையும் தாண்டிச் சென்றது . ராமனையும் லக்ஷ்ம 
ணனையும் வானரர்கள் தூக்கிச் சென்றார்கள் . 

சேனையில் உற்சாகம் பெருகி வளர்ந்தது . குதித் 
துக் கொண்டும் , கர்ஜித்துக் கொண்டும் , விளையாடிக் 
கொண்டும் வானரர்கள் சென்றார்கள் . ராவணனை 
• நான் கொல்வேன் நான் 

நான் கொல்வேன் என்று 
போட்டி போட்டுப் பேசிக்கொண்டு சென்றதை ராமன் 
கேட்டு உற்சாகம் அடைந்தான் . நீலனும் குமுதனும் 
சேனைக்கு முன்புறமாக மார்க்கத்தைச் சோதித்துக் 
கொண்டு சென்றார்கள் . பின்னாலும் சிறந்த வீரர்கள் 
சேனையைக் காத்து வந்தார்கள் . ராஜா சுக்ரீவனும் 
ராம லக்ஷ்மணர்களும் சேனை மத்திய பாகத்தில் 
சென்றார்கள் . 

வழியில் வந்த நகரங்களுக்காவது கிராமங்களுக் 
காவது எவ்வித சேதமும் செய்யாமல் செல்லவேண்டு 
மென்று ராமனுடைய கண்டிப்பான உத்தரவு . 

படையின் கோஷம் சமுத்திரத்தின் சப்தம்போல் 
எட்டுத் திசைகளிலும் நிறைந்தது . தூசி ஆகாயம் 
அளாவிக் கிளம்பிற்று . 

மகேந்திர மலையண்டை வந்ததும் ராமன் மலை 
மேல் ஏறிக் கடலைப் பார்த்தான் . 

“ இனி இந்த சமுத்திரத்தை எப்படி நம்முடைய 
சேனை கடப்பது என்பதைப் பற்றித் தீர்மானிக்க 
வேண்டும் . அதுவரையில் இவ்விடம் வனத்தில் 
சேனை தங்கலாம் " என்றான் ராமன் . அவ்வாறே சுக்ரீ 
வன் படைவீரர்களுக்கு ஆணையிட்டான் . 

சமுத்திரக்கரை வனத்தில் வானர சேனை தங் 
கிற்று . பகைவர்களுடைய சூழ்ச்சியால் யாதொரு தீங் 


படை புறப்பட்டது 

569 
கும் ஏற்படாமல் வீரர்கள் நான்கு பக்கமும் ஜாக்கிரதை 
யாகப் பார்த்து வந்தார்கள் . எல்லாருக்கும் சௌக 
ரியமாகத் தங்குமிடம் அமைந்ததா என்று சுக்ரீவனும் 
ராமலக்ஷ்மணர்களும் பார்த்துத் திருப்தியடைந்த பின் 
ராமன் லக்ஷ்மணனுடன் தனியாக உட்கார்ந்து 
பேசினான் . 
பிரியமான ஒரு 

பொருளை இழந்துவிட்டால் 
நாளடைவில் அதன் நினைவும் அதை விட்டுப் பிரிந்த 
துயரமும் குறைந்து போகும் என்று சொல்லுகிறார் 
களே ? ஆனால் லக்ஷ்மணா ! சீதையின் பிரிவைப் பற்றி 
நான் இதைக் காணவில்லை " என்றான் . 

“ ராவணன் சீதையைப் பிடித்துத் தூக்கிப்போகும் 
போது , ஹா நாதா ! ஹா ராமா ! ஹா லக்ஷ்மணா ! 
என்று சீதை கத்தினாளே ! நாம் உதவாமல் போனோமே . 
அப்போது அவள் பட்ட துயரத்தை எண்ண எண்ண 
என் துக்கம் கடல்போல் பெருகுகிறதே. நான் என்ன 
செய்வேன் ? விஷத்தைக் குடித்துவிட்டு ஒவ்வொரு 
அவயவமும் எரிகிறதுபோல் என் அவயவங்கள் எரி 
கின்றன . தேகம் முழுதும் தீக் கொளுத்தினாற்போல் 
எரிகிறதே ! கொடிய ராக்ஷசிகளிடையில் அகப்பட்டுத் 
தவித்துக் கொண்டிருக்கிறாளே ! ஜனகன் மகள் , தசரத 
சக்கரவர்த்தி வீட்டில் புகுந்த மருமகள் , தரையில் 
அரக்கிகளால் சூழப்பட்டுச் சிறையில் கிடக்கிறாளே ! " 
என்று ராமன் துக்கப்பட்டுப் பிரலாபித்தான் . 

“ ராம ! துக்கப்படாதே ! ராவணனை வதம் செய்து 
சீதையை வெற்றியுடன் அயோத்திக்கு அழைத்துச் 
செல்லும் நாள் கிட்டி வந்தது ! தேவகன்னியைப் போல் 
அயோத்தியில் பிரவேசிப்பாள் ! துக்கத்தை ஒழித்துத் 
தைரியத்தை மேற்கொள்வீர்! என்றான் தம்பி . 


78. இலங்கையில் கவலை 
இனி ராவணனிடம் போவோம் . 

மகா கவிகளின் 
போக்கில் ஒரு தனிச் சிறப்பு உண்டு . தங்களுடைய 
கற்பனா சக்தியைச் செலுத்தி வெறுக்க வேண்டிய பாத் 
திரங்களையும் இயற்கை நியதிகளைப் புறக்கணிக்காமல் 
உணர்ச்சியுடன் சித்திரிப்பார்கள் . குணங்களையும் 
சாமர்த்தியத்தையும் தாழ்த்திவிட்டுச் சித்திரிக்க மாட் 
டார்கள் . 

மக்களின் மனப்பான்மையைச் சாத்துவீக மார்க்கத் 
தில் செலுத்துவதே கவிகளின் கருத்து . இதற்காகவே 
தான் ராஜஸ தாமஸ பாத்திரங்களையும் மிகத் திறமை 
யாகக் கையாள்வார்கள் . ராஜஸ தாமஸ குணங்கள் 
பொதிந்து கிடக்கும் சாதாரண மக்களுக்குக் காவியம் 
படிக்கும்போது ராஜஸ தாமஸ பாத்திரங்களிடம் அனு 
தாபமே ஏற்படும் . கீழ்த்தர மக்களைப்பற்றிச் சொல் 
லவே வேண்டியதில்லை . சாத்துவீக பாத்திரங்களின் 
செயல்களை வெறும் கதையாகவும் பூஜை விஷயமாக 
வும் வைத்து விட்டு , ராஜஸ தாமஸ பாத்திரங்களைத் 
தங்கள் உறவினர்களாகவே பாவித்து அனுதாபத் 
தோடும் அக்கறையோடும் படித்து அனுபவிப்பார்கள் . 

மில்டன் என்னும் ஆங்கில மகா கவி " சுவர்க்கம் 
இழந்த ” கிறிஸ்துவப் புராணத்தை ஒரு பெருங் காவிய 
மாகப் பாடி யிருக்கிறார் . அந்தக் காவியத்தின் புகழ் 
உலகம் அளாவிப் பரந்தது . அதில் ஆண்டவன் , 
ஆண்டவனுடைய மானஸ புத்திரனும் மக்களுக்குப் 
புருஷகாரனுமான கடவுள் திருமகன் * , நித்திய சூரிகள் 

* நம்முடைய சமயங்களில் எப்படி தேவி புருஷகாரமோ 
அதாவது , கருணைக்கென்று மூர்த்தியோ , அப்படியே கிறிஸ்து 
மதத்தில் புருஷகாரம் கடவுள் திருமகனான ஏசுநாதன் . 


இலங்கையில் கவலை 

571 
எல்லாரும் பாத்திரங்களாக வருகிறார்கள் . கடவுளை 
முதல் முதலில் எதிர்த்துப் பாபத்தையும் மரணத்தை 
யும் பிரபஞ்சத்தில் உற்பவம் செய்த சைத்தான் அந்தப் 
பெருங் காவியத்தில் முக்கியமான பாத்திரம் . இந்த 
சைத்தானை மில்டன் அற்புத அழகுடன் சித்திரித்திருப் 
பதாக ஆங்கில காவிய ரசிகர்கள் புகழ்வார்கள் . அப் 
படியே உலகப் பிரசித்தரான நாடகக் கவிஞன் ஷேக்ஸ் 
பியரும் ஷைலாக் என்கிற லோபி , அதிக வட்டிக்குக் 
கடன் கொடுத்து மக்கள் ரத்தத்தை உறிஞ்சும் ஒரு 
பாத்திரம் , - அவனை ஷேக்ஸ்பியர் மிக அழகாகச் சித் 
திரித்திருக்கிறார் . பெரும் துர்க்குணங்களை வைத்துக் 
கற்பித்த பாத்திரங்களானாலும் கெட்ட குணங்களுடன் 
தைரியம் , உறுதி , சாமர்த்தியம் இத்தகைய உயர்ந்த 
குணங்களையும் அழுக்குக்குப் பின்னிருந்து மிளிரும்படி 
மனத்தைக் கவரும் வகையில் சேர்த்தே கவிகள் நமக் 
குச் சித்திரித்துக் காட்டுவார்கள் . பாமர மக்களாகிய 
நமக்கு அந்தப் பாத்திரங்களினின்று அடைய வேண் 
டிய அறிவு ரொம்பவும் இருக்கிறபடியால் நம்முடைய 
கவனத்தை இழுக்கும்படி அந்தப் பாத்திரங்களின் சித் 
திரத்தில் மிகுந்த ஒளி புகுத்தியே அமைப்பார்கள் .. 
வால்மீகி மகா காவியத்திலும் ராவண கும்பகர்ண சித் 
திரங்களில் இதைப் பார்க்கலாம் . உணவு பதார்த்தங் 
களில் கசப்பிலும் மிக ருசி உண்டு அல்லவா ? அத் 
தகைய பண்டங்களை நன்றாகச் சமைப்பதே சாமர்த்தி 
யம் . அதைப் போலவே காவியத்திலும் . 
ஹனுமான் லங்கையில் செய்த வீரச் செயல்களும் 

காரியங்களும் ராக்ஷச ராஜனுக்கு ஓரளவு 
வெட்கம் உண்டாக்கின . பயமும் ஏற்பட்டது . ஆன 
படியால் சபை கூட்டி மந்திராலோசனை செய்தான் . 


நாச 


572 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஹனுமான் செய்த காரியங்களைப் பற்றிக் கொஞ் 
சம் அவமானப்பட்டுத் தலை குனிந்தே பேசினான் . 

“ இதுவரையில் பகைவர் யாரும் நம்முடைய நக 
ரத்துக்குள்ளே புகுந்து பார்த்ததில்லை . ராமனிட 
மிருந்து வந்த இந்த வானரன் லங்கைக்குள் பிரவே 
சித்து , சிறையிலிருக்கும் ஜானகியையும் பார்த்து விட் 
டுப் போய்விட்டான் . மாட மாளிகைகளை அழித்தான் . 
சிறந்த வீரர்களைக் கொன்றான் . நம்முடைய பிரஜை 
களைப் பயத்தால் - நடுங்கவும் செய்துவிட்டான் . இந்த 
விஷயம் இத்துடன் நிற்காது . 

ஆகையால் மேல் 
நடத்த வேண்டிய காரியங்களைப் பற்றி நாம் ஆலோ 
சிக்க வேண்டும் . 

மங்களம் ! அரசனுடைய நன்மையைக் கோரும் 
மந்திரிகளுடன் ஆலோசித்தே எல்லாக் காரியங்களையும் 
அரசன் செய்யவேண்டுமல்லவா ? ஆதலால் இந்த சபை 
கூட்டினேன் , நமக்கு ராமன் பகைவனாகிவிட்டான் . 
அவனைப் பற்றி என்ன செய்யலாம் என்பதை நன்றாய் 
யோசிக்க வேண்டும் . அரசன் தன் சாமர்த்தியம் தன் 
புத்தி இவற்றையே நம்பிக் காரியங்களைச் செய்து 
கொண்டு போவதைக் காட்டிலும் தன்னுடைய 
நன்மையில் பங்கும் பற்றும் கொண்ட புத்திமான்களு 
டன் யோசித்துக் காரியங்களைச் செய்வதே நன்மை 
தரும் . மந்திரிகளுடைய யோசனையையும் இயற்கை 
விதிகளையும் புறக்கணித்து விட்டுக் காரியங்களைச் 
செய்து கொண்டு போகும் அரசன் கெட்டுப் போவான் . 
மந்திரிகளிலும் நீதி சாஸ்திரத்தைக் கவனித்து உறுதி 
கொள்கைகளை 

அனுசரித்துத் தைரியமாக 
யோசனை சொல்கிறவர்கள் உத்தமமான மந்திரிகள் 
ஆவார்கள் . தங்கள் புத்தியை நேர் வழியில் செலுத் 


-யான 


இலங்கையில் கவலை 


573 . 


தாமலும் உறுதியான முடிவுகளுக்கு வராமலும் இப்படி 
யும் அப்படியும் பேசுபவர்கள் உதவாத மந்திரிகளா 
வார்கள் . 

" இப்போது நம்முன் நிற்கும் விஷயம் மிகவும் 
முக்கியமானது . ராமனும் பலவான் . அவன் படையும் 
பலங் கொண்டது . இவர்கள் லங்கையைத் தாக்குவது 
நிச்சயம் . சமுத்திரத்தை ஏதோ யுக்தி செய்து கடந்து 
வருவார்கள் என்பது நிச்சயம் . 

நிச்சயம் . அந்த 

அரண் 
ஒன்றையே நாம் நம்பிச் சும்மா இருத்தல் சரியாகாது . 
நம்முடைய நகரத்தையும் சேனையையும் எப்படி பலப் 
படுத்திக் காப்பது என்பதையும் நம்முடைய க்ஷேமத் 
துக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமென்பதை 
யும் நன்றாக யோசனை செய்து சொல்லுவீர்களாக " 
என்றான் ராக்ஷச மன்னன் . 


* 


அரசன் சொன்னதைக் கேட்ட சபையோர் 
அனைவரும் ஒரே அபிப்பிராயமாகப் பேச ஆரம்பித் 


தார்கள் . 


மகாராஜா! நம்முடைய சேனாபலமும் ஆயுத பல 
மும் பிரபஞ்சத்தில் நிகரற்றதாக இருக்கத் தாங்கள் 
ஏன் கவலைப்படுகிறீர்கள் ? எந்தப் பகைவன் இந்தக் 
கோட்டையையாவது தங்களுடைய சேனையையாவது 
எதிர்த்து வெற்றி பெற முடியும் ? தங்களுடைய பலம் 
பகைவர்களுக்குத் தெரியாதா ? 

" போகவதீ நகரம் சென்று நாகராஜனை எதிர்த் 
துத் தாங்கள் வெற்றி பெறவில்லையா ? மகா பலவா 
னான குபேரனையும் அவனுடைய யக்ஷர்களையும் தாக் 
கித் தோற்கடித்துப் புஷ்பக விமானத்தையும் லங்கை 
யையும் தாங்கள் வெற்றியுடன் அடையவில்லையா ? 


574 

சக்கரவர்த்தித் திருமகன் 
" மயன் தங்களுக்குப் பயந்து நட்பு செய்து 
கொண்டு தன் மகளையே தங்களுக்குத் தந்து விவாகம் 
செய்து கொடுத்தான் அல்லவா ? பாதாளத்தில் எத் 
தனையோ நகரங்களைத் தாங்கள் தாக்கி வெற்றி பெற் 
றிருக்கிறீர்கள் . காலகேயர்களோடு யுத்தம் செய்து 
வெற்றி பெற்றீர்கள் . தங்களுடைய பல பராக்கிரமத் 
திற்கு எல்லையே யில்லை . வருணனுடைய புத்திரர்களை 
யும் யமனையும் கூட அபயம் கேட்கச் செய்தீர்கள் . இந்த 
ராமன் எம்மாத்திரம் ? வீரன் இந்திரஜித்து ஒருவன் 
போதாதா இந்த ராமனையும் அவன் வானர சேனையை 
யும் அழிக்க ? இந்திரனையே பிடித்து வந்து சிறையில் 
வைத்து அடக்கி , ஓடிப்போ என்று சொல்லித் திருப்பி 
அனுப்பவில்லையா ? 

இந்த ராமனும் அவனுடைய 
வானரர்களும் எம்மாத்திரம் ? இந்திரஜித்தை அனுப்பி 
இந்த வானர சேனையை அழித்து விட்டு வர உத்தரவு 
கொடுத்தீர்களானால் காரியம் முடிந்தது . ஏன் கவலைப் 
படுகிறீர்கள் ? " 

இவ்வாறு சொல்லித் தங்கள் அரசனைப் புகழ்ந் 
தார்கள் . 

மகா சூரன் , பெரிய கருத்த மேகம் போன்ற 
சேனாபதி பிரஹஸ்தன் எழுந்தான் . 

“ தேவ தானவ கந்தர்வர்களை யெல்லாம் யுத்தம் 
செய்து அடக்கின மன்னனாகிய தாங்கள் இந்த அற்ப 
மனிதனைப் பற்றி ஏன் கவலைப் படுகிறீர்கள் ? 

" வானரம் ஒன்று வந்தபோது நாம் அஜாக் 
கிரதையாக இருந்து ஏமாந்தோம் . நம்முடைய 
அஜாக்கிரதையை உபயோகித்துக் கொண்டு ஹனு 
மான் துஷ்டத்தனம் செய்தான் . அது மறுபடியும் 
நடக்க விடுவோமா ? இங்கே அவன் மறுபடி வந்தால் 


இலங்கையில் கவலை 


575 


நான் 


அவனை 

பார்த்துக் கொள்கிறேன் . இந்த 
வானர ஜாதியையே நிர்மூலம் செய்து விடுவேன் . 
உத்தரவு கொடுங்கள் . தாங்கள் செய்து விட்ட ஒரு 
தவற்றின் பயனாக அபாயம் வந்து விட்டது என்று 
கவலைப் பட வேண்டியதில்லை என்றான் . 

அடுத்தாற் போல் துர்முகன் மிகக் கோபத்தோடு 
எழுந்தான் . “ நம்மை யெல்லாம் அவமதித்த அந்த 
வானரனை நாம் இனி விட முடியாது . நான் இந்தக் 
கணமே சென்று அந்த வானர சேனையை அடியோடு 
அழித்து விட்டுத் திரும்பி வருகிறேன் " என்று கர் 
ஜித்தான் . 

வஜ்ரதம்ஷ்டிரன் என்கிற சூரன் பயங்கரமான 
உலக்கையை எடுத்துக் கொண்டு நின்றான் . " இதோ 
இந்த உலக்கை , பகைவர்களுடைய ரத்தமும் மாமிச 
மும் கழுவாமல் பூசிக்கிடக்கிறது . குரங்கைப் பற்றி ஏன் 
பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ? ராமனும் லக்ஷ்மணனும் 
அல்லவா நம்முடைய பகைவர்கள் ? அவர்களை நான் 
வதம் செய்து அந்த வானர சேனையையும் அழித்து 
விட்டுத் திரும்புகிறேன் . என்னை அனுப்புவீர்களாக ! 

“ நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன் . கேட் 
பீர்களாக . சில ராக்ஷச சூரர்களை மானுட வேஷம் 
தரித்து , ராமனிடம் போகச் சொல்வோம் . போய் , 
பரதன் நம்மை உம்மிடம் அனுப்பினான் . பெருஞ் 
சேனை பின்னால் வருகிறது என்று சொல்லி ஏமாற்றி 
அவனையும் அவனுடைய சேனையையும் அஜாக்கிரதை 
யாக இருக்கச் செய்து ராக்ஷஸ சேனை ஆகாய மார்க்க 
மாகச் சென்று அவர்கள் அனைவரையும் அக்கரையி 
லேயே வதம் செய்து விடலாம் . இது என்னுடைய 
யோசனை 

என்றான் . 


576 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கும்பகர்ணனுடைய குமாரன் நிகும்பன் எழுந்து , 
நீங்கள் அனைவரும் இவ்விடமே அரசனுடன் இருங் 
கள் . நான் போய் இந்தச் சத்துருக் கூட்டத்தைக் 
கொன்று விட்டுத் திரும்பி வந்து உங்களுக்குச் சமா 
சாரம் சொல்லுகிறேன் " என்றான் . 


2 


இப்படி ஒருவர் பின் ஒருவராக எழுந்து ராவண 
னைத் திருப்தி செய்ய வீரம் பேசினார்கள் . எல்லாரும் 
கூட்டமாக எழுந்து ஆயுதங்களைத் தூக்கிக் கர்ஜித் 
தார்கள் . 

எல்லாரையும் உட்காரச் சொல்லி ராவணனுடைய 
தம்பி விபீஷணன் எழுந்து கைகூப்பிப் பேசலானான் : 

“ அண்ணா! இவர்கள் சொல்லும் யோசனைகள் 
காதுக்கு இனிமையாக இருந்தாலும் , சரியான தல்ல . 
உமக்கு நன்மை தராது . 

நீதி சாஸ்திரத்துக்கு 
விரோதமாக ஒரு காரியம் செய்தால் அதனால் நஷ்டம் 
நேரிடும் . சாம 

தான 

பேத உபாயங்களைப் பிர 
யோகிக்க முடியுமா என்று முதலில் பார்த்து அவை 
முடியா விட்டாலேதான் தண்டோபாயத்தைப் பகை 
வன்பேரில் எடுத்துக் கொள்ள வேண்டும் . இவர்கள் 
சொல்லுவது போல் உடனே யுத்தம் ஆரம்பித்து விட் 
டால் லங்கை நாசமாகும் . நாமும் அழிந்து போவோம் . 

“ தருமத்தையும் யோசிக்க வேண்டும் . ராமனு 
டைய மனைவியைத் தாங்கள் எடுத்து வந்தது கொஞ்ச 
மும் நியாய மாகாது . மகா பாபமான காரியம் . அந்தப் 
பாபத்தை முதலில் துடைத்துத் தீர்த்துக் கொள்ள 
வேண்டும் . ராமன் நமக்கு என்ன தீங்கு செய்தான் ? 
தண்டகாரண்யத்தில் ராமனால் செய்யப்பட்ட காரியங்க 
ளெல்லாம் தன்னையும் தன்னைச் சேர்ந்தவர்களையும் 


இலங்கையில் கவலை 

577 
ரக்ஷித்துக் கொள்ளத் தானே நடந்தன ? அவனைக் 
கொல்ல வந்தவர்கள் பேரில் தான் அவன் யுத்தம் 
செய்து அவர்களைக் கொன்றான் . அவன் மனைவியை 
அபகரித்துவர இவை எப்படிக் காரணமாகும் . அவன் 
மேல் நமக்குக் கோபமிருந்தால் அவனை நாம் எதிர்த்து 
யுத்தம் செய்திருக்க வேண்டும் . அதை விட்டு விட்டு 
அவர்கள் இல்லாத சமயம் பார்த்து சீதையைத் தூக்கி 
வந்தது பாபமாகும் . 

நம் பேரில் குற்றமிருக்க நாம் முதலில் தண்டோ 
பாயம் கையாளுவது சரியல்ல . ராமனுடைய பலத்தை 
நாம் சரியாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் . அவன் 
சேனா பலத்தையும் சரியாகத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . ஹனுமானுடைய பலத்தையும் , சாமர்த்தி 
யத்தையும் கண்டோம் . அவனைப் பற்றி அலட்சிய 
மாகப் பேசுவதில் பயனில்லை . அவன் செயல்களைக் 
கண்டு யாரே அதிசயப் படாதிருப்பார் ? நம்முடைய 
பலம் பெரிதாயினும் எதிரியின் பலத்தோடு ஒத்துப் 
பார்த்தே யுத்தம் செய்யலாமா அல்லது யுத்தமில்லா 
மல் தீர்த்துக் கொள்ளுவது நலமா என்பதைத் தீர் 
மானிக்க வேண்டும் . சீதையை முதலில் திருப்பித் 
தந்துவிட வேண்டியது அவசியம் . இதுவே என்னு 
டைய யோசனை . லங்கையை ராமனும் வானரர்களும் 
தாக்குவதற்கு முன் சீதையைத் திருப்பித் தந்து விடு 
வீர் . அண்ணா! உமக்கு நான் ஹிதத்தைச் சொல்லு 
கிறேன் . கோபித்துக் கொள்ள வேண்டாம் . செய்த 
தவற்றை முதலில் திருத்திக் கொண்டு பிறகு மற்ற 
யோசனை செய்யலாம் " என்று கைகூப்பி வணங்கி 
விபீஷணன் தன் தமையனான அரசனைப் பணிவுடன் 
வேண்டிக் கொண்டான் . 


37 


578 

சக்கரவர்த்தித் திருமகன் 
முதலில் தன்னுடைய மந்திரிகளும் சேனாபதி 
களும் பேசிய வீரப் பேச்சுகளைக் கேட்டு மகிழ்ச்சி 
யடைந்த போதிலும் ராவணனுடைய மனத்தில் 
சந்தேகம் இருந்து கொண்டே யிருந்தது . எனவே , 
விபீஷணன் பேசியதைக் கேட்ட பிறகு " மறு நாள் 
திரும்பக் கூடி யோசிக்கலாம் என்று சபையை ஒத் 
திப் போட்டு அந்தப்புரம் சென்றான் . 


79. மந்திராலோசனை 
மறு நாட் காலை எழுந்ததும் விபீஷணன் அரசனி 
டம் போனான் . தனக்குள் விஷயத்தை மறுபடியும் நன் 
றாக யோசித்து முடிவு செய்து கொண்டு சென்றான் . 
அண்ணனுடைய நன்மையைக் கருதி அவனை எப்படி 
யாவது திருத்திக் காப்பாற்ற வேண்டும் என்று எண் 
ணிச் சென்றான் . 

எப்போதும் போல் ராஜமாளிகை எல்லாவித 
செல்வமும் லக்ஷணமும் பூஜைகளும் நிறைந்து விளங் 
கிற்று . ஆயுதங்களும் கவசங்களும் பூண்ட பணிவிடை 
ஸ்திரீகள் எங்கே பார்த்தாலும் நின்றார்கள் . பிரா 
மணர்கள் வேதகோஷம் செய்து கொண்டிருந்தார்கள் . 
வாத்தியக்காரர்கள் சுப்ரபாதம் வாசித்துக்கொண்டிருந் 
தார்கள் . இப்படி மங்கள நாதம் நிறைந்த ராக்ஷச 
வேந்தனுடைய அரமனைக்குள் விபீஷணன் மிக்க 
கவலையுடன் பிரவேசித்தான் . 

அரசன் முன் கை கூப்பிய வண்ணம் நின்றான் , 
முக்கிய மந்திரிகளைத் தவிர மற்றவர்களை வெளியே 
போகச் சொல்லி ராவணன் தன் தம்பியைப் பேசச் 
சொன்னான் . 


மந்திராலோசனை 


579 


“ அண்ணனே! நான் சொல்லுவதில் பிசகு இருந் 
தால் மன்னிக்க வேண்டும் . என்னுடைய லாபத்துக் 
காக நான் ஏதும் பேசவில்லை . உம்முடைய நன்மை 
ஒன்றையே கருதிப் பேசுகிறேன் . நான் சொல்லு 
வதைக் கேட்டு ஆலோசித்துக் காரியங்களைச் செய்யக் 
கோருகிறேன் " என்று ஆரம்பித்தான் . 

சீதையை நீர் கொண்டு வந்தது முதற்கொண்டு 
லங்கா நகரத்தில் நானும் மற்றவர்களும் அபசகுனங் 
களையே காண்கிறோம் . ஹோமாக்கினி வளர்க்கும் 
போது எரிய வேண்டிய முறையில் எரியவில்லை . சரி 
யான மந்திரங்களுடன் அவி சொரிந்தாலும் அக்கினி 
மூள்வதில்லை . பூஜை ஸ்தலங்களில் பாம்புகள் காணப் 
படுகின்றன . நைவேத்தியச் சாமான்களில் எறும்பு 
மொய்க்கிறது . பசுக்கள் பால் சரியாகச் சுரப்பதில்லை . 
யானைகள் , குதிரைகள் , ஒட்டகங்கள் , கோவேறு கழு 
தைகள் இவை ஆரோக்கியமிழந்து சரியாக உண்ணாம 
லும் விபரீதமாகவும் நடந்து கொள்கின்றன . வைத் 
தியம் பலிக்கவில்லை . காக்கைகள் நகரத்து விமானங்கள் 
மேல் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து அவலக்ஷண 
மாகக் கத்துகின்றன . கழுகுகளும் 

வட்டமிட்டுக் 
கொண்டு சகுனக் குறிகள் அறிந்தவர்களுக்குக் கவலை 
உண்டாக்கி வருகின்றன . நரிகள் ஊருக்குள் பிரவே 
சித்து அகாலங்களில் ஊளையிடுகின்றன . காட்டு மிரு 
கங்கள் நகரத்துக்குள் நடமாடுகின்றன . இவையெல் 
லாம் நமக்கு மிகப் பெரும் அபாயமும் நஷ்டமும் குறிக் 
கின்றன . இதை நாம் அலட்சியம் செய்யக் கூடாது . 
சீதையைத் திருப்பி அனுப்பி விடுவீர் . அவளைக் 
கொண்டு வந்தது முதல் இந்தக் கெட்ட குறிகள் 
காணப்படுகின்றன . மற்றவர்களையும் விசாரித்துப் 


580 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பார்ப்பீர் , நான் சொல்லும் அவலக்ஷணக் குறிகள் 
நிகழ்ந்தது உண்மையா இல்லையா என்று . நான் 
சொல்லுவதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று தீர் 
மானித்தாலும் என் பேரில் கோபித்துக் கொள்ள 
வேண்டாம் . 

“ வீணாக விரோதத்தைச் சம்பா திப்பதில் 
னில்லை . சீதையைத் திருப்பித் தந்துவிட்டுச் சுகமாக 
இருப்போம் " என்று மிகப் பணிவுடன் சொன்னான் . 

ஒரு நாளும் முடியாது ! சீதையைத் திருப்பித் 
தரும் பேச்சுப் பேச வேண்டாம் . இந்த எதிரியை 
நான் பெரிதாகப் பொருட்படுத்தவில்லை . நமக்கு ஒரு 
பயத்தையும் நான் காணவில்லை . நீ போகலாம் ! என் 
றான் ராவணன் . 


* 


* 


வ்வாறு பிடிவாதமாக இருந்த போதிலும் சீதை 
யைப் பற்றித் தன்னுடைய ஆசை நிறைவேறவில் 
லையே என்றும் , நெருங்கிய உறவினர்களும் தன் காரி 
யங்களைக் குற்றமாகக் கருதுகிறார்களே யென்றும் 
கண்ட ராவணன் சாந்தியை இழந்தான் . ஆனால் 
அதைக் காட்டிக்கொள்ளாமல் மறுபடியும் சபை கூட்டி 
னான் . காமமும் கோபமும் புத்தியை நேர் வழியில் 
செலுத்தாமற் போனாலும் தான் செய்ததில் தவறு 
இருப்பதை உணர்ந்து மற்றவர்களோடு ஆலோசனை 
செய்வதில் ஒரு ஆறுதல் கண்டான் . 

தங்க மயமான தேரில் ஏறித் தெருவில் சென்றான் . 
மிக உயர்ந்த ஜாதிக் குதிரைகள் பூட்டிய தேர் . கத்தி 
யும் கேடயமும் தரித்த வீரர்கள் , கண்ணைக் கவரும் 
உடுப்புகள் அணிந்து முன்னும் பின்னும் இரு பக்கங் 
களிலும் சென்றார்கள் . சிலர் தேர் , யானை , குதிரை 


மந்திராலோசனை 


581 


முதலிய வாகனங்களில் ஏறிப் பயங்கரமான தோமரம் , 
கோடரி , சூலம் முதலிய ஆயுதங்களைத் தரித்து ராவண 
னுடைய தேருக்குப் பின்னால் சென்றார் கள் . சங்கம் , 
பேரி முதலிய போர் வாத்தியங்கள் முழங்கின . ராஜ 
வீதியில் லங்கேசன் பரிவாரத்துடன் இப்படி வெகு 
கம்பீரமாகச் சென்ற போது வழியில் நின்றவர்கள் எல் 
லாரும் கைகூப்பித் தலைவணங்கி நமஸ்கரித்து வெற்றி 
கோஷங்கள் செய்தார்கள் . திக்குகள் நடுங்கும்படி 
சங்கங்களும் பேரிகைகளும் கோஷிக்க ராக்ஷசேந்திரன் 
சபைக்குள் பிரவேசித்தான் . 
தங்கத்தாலும் 

வெள்ளியாலும் செய்யப்பட்ட 
தூண்களும் சிறந்த விரிப்புகளும் மயனுடைய சிற்பமும் 
சாமர்த்தியமும் 

விளங்கிய அந்த மண்டபத்தில் 
வைடூர்ய சிம்மாசனத்தின் மேல் ராவணன் அமர்ந் 
தான் . நூற்றுக் கணக்கான பிசாசங்கள் சபைக்குக் 
காவலாட்களாக நின்றன . ராக்ஷசேந்திரன் உத்தர 
வின்படி ராக்ஷச வீரர்கள் ஆயிரக்கணக்காக வந்து 
குழுமி யிருந்தார்கள் . அவர்கள் வந்த வாகனங்கள் 
வெளியில் பெருங்கணக்காக நின்றன . அவரவர்கள் 
பதவிக்குத் தக்கவாறு ஆசனங்களில் உட்கார்ந் 
தார்கள் . புரோகிதர்கள் . 

வேதம் 

ஓதுபவர்கள் 
நூற்றுக் கணக்காக 

வந்து வெகுமானிக்கப்பட்டு 
அமர்ந்தார்கள் . 

விபீஷணன் , சுகன் , பிரஹஸ்தன் முதலியவர்கள் 
ராவணேசுவரனை வணங்கிவிட்டுத் தங்களுடைய ஆச 
னங்களில் அமர்ந்தார்கள் . ஆலோசனை சபையில் நிர் 
வாகிகள் , உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் வந்து கூடி 
யிருந்தார்கள் . அவர்கள் அனைவரும் மகா நிபுணர்கள் , 
சூரர்கள் , ராவண பக்தர்கள் . 


582 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பரிமளப் பொருள்களின் வாசனை மண்டபத்தில் 
வீசிற்று . ஒருவருடன் ஒருவர் பேசாமல் சப்தம் 
அடங்கி சபை மிகக் கம்பீரமாக அறிவாளிகளும் மகா 
பலசாலிகளும் , உக்ர வீரர்களும் நிறைந்து தேவேந் 
திரனுடைய சபைக்கு நிகராக விளங்கிற்று . 


* 


* 


தன் ராஜ்யத்தின் க்ஷேமத்தைக் கோரினவனும் 
இயற்கையாகச் சிறந்த அறிவாளியுமான ராவணன் 
காமத்தின் வேகத்தால் மதியை இழந்தான் . பெருங் 
கவலையிலிருந்தானாகிலும் காமத்தாலும் அகங்காரத்தா 
லும் சரியான யோசனை செய்ய முடியாத நிலையிலிருந் 
தான் . சபையில் கூடிய தன் பந்துக்களும் தன் நன் 
மையை விரும்புகிறவர்களுமான ராக்ஷஸ கூட்டத்தைப் 
பார்த்துச் சொன்னான் : 

“ எல்லாவிதத்திலும் நீங்கள் திறமைசாலிகள் . எந் 
தச் சிக்கலான விஷயத்திலும் சரியான யோசனை 
சொல்லும் சக்தி வாய்ந்தவர்கள் . இதுவரை நீங்கள் 
ஆலோசித்துச் சொன்ன எந்த விஷயமும் பயன்பெறா 
மல் போனதேயில்லை . ஆனபடியால் உங்களை இப் 
போது கேட்கிறேன் . நான் செய்த காரியம் உங்களுக் 
குத் தெரிந்ததே . தண்டகாரண்யத்தில் வசித்துக் 
கொண்டிருந்த ஜானகியைக் கொண்டு வந்துவிட் 
டேன் . அவள் பேரில் எனக்கு 

எனக்கு உண்டாயிருக்கும் 
ஆசையை நான் அடக்க முடியவில்லை . அவளை நான் 
திருப்பியனுப்ப முடியவே முடியாது . இப்போதும் 
அவள் பேரில் எனக்குள்ள விருப்பத்தை நீக்கிக் 
கொள்ள என்னால் முடியவில்லை . இதை நான் உங்கள் 
முன்னிலையில் ஒப்புக்கொள்கிறேன் . 


மந்திராலோசனை 


583 


“ என் விருப்பத்துக்கு அவள் சம்மதிக்கவில்லை . 
ராமன் வருவான் , தன்னை மீட்பான் என்று நம்பி வரு 
கிறாள் . அவன் வரமுடியாது , உன்னை அவன் அடைய 
முடியாது , என்னை ஒப்புக்கொண்டு சுகமாக இரு 
என்று எவ்வளவோ நான் சொன்னேன் . ஒரு வருஷ 
காலம் கெடு கேட்டாள் . நானும் அதற்கு ஒப்புக் 
கொண்டேன் . இப்போது உங்கள் யோசனையைக் 
கேட்கிறேன் . என் இஷ்டம் பூர்த்தியாகவில்லை . சீதை 
யைத் திருப்பி அனுப்பி விட்டு ராமனிடம் மன்னிப்புக் 
கேட்க என் மனம் ஒரு நாளும் இசையாது . இதுவரை 
யில் நானும் வீரர்களாகிய நீங்களும் எந்த யுத்தத்தி 
லும் தோல்வியைக் கண்டதில்லை . இந்தச் சமுத்திரத் 
தைத் தாண்டி ஒரு வானரன் எப்படியோ வந்து இந்த 
நகரத்தைச் சேதம் செய்துவிட்டுத் திரும்பினான் . ராம 
னும் வானர சேனையும் கடலைத் தாண்டி வருவது கஷ் 
டம் . வந்தாலும் எனக்குப் பயமில்லை . நன்றாக யோசித் 
துச் சொல்லுங்கள் . கடல் எதிர்க் கரையில் ராமலக்ஷ் 
மணர்களும் சுக்ரீவனும் அவனுடைய வானரர்களும் 
வந்திருக்கிறார்கள் . ராமலக்ஷ்மணர்களைக் கொல்லும் 
உபாயம் சொல்லுங்கள் . 

நான் முந்தியே சபை கூட்டியிருப்பேன் . கும்ப 
கர்ணன் விழித்துக் கொள்ளவில்லை . அதற்காகக் காத் 
திருந்தேன் " என்றான் . 

இவ்வாறு காமத்தால் புத்தியிழந்து , தன் கவ 
லையை மறைத்துக் கொஞ்சம் பொய்யும் கலந்து பேசி 
னான் . சீதை ஒரு வருஷ காலம் கெடு கேட்கவில்லை . 
தன் கௌரவத்தைக் காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறு 
மாற்றிச் சொன்னான் . 


80. விபீஷணன் 
சபையில் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் 
எழுந்து பேசினான் : 

“ மகாராஜனே ! நீதி சாஸ்திரம் அறியாதவனைப் 
போல் நடந்து கொண்ட படியால் பெரும் அபாயத் 
தைத் தருவித்துக் கொண்டிருக்கிறீர் . ராம லக்ஷ் 
மணர்கள் பேரில் உமக்கு விரோதம் இருந்தால் முந்தி 
அவர்களை எதிர்த்து அவர்களைத் தோற்கடித்து வதம் 
செய்துவிட்டு , பிறகு அல்லவோ சீதையைக் கொண்டு 
வந்திருக்க வேண்டும் . அவ்வாறு செய்திருந்தீர்களா 
னால் சீதையும் உம்மை விரும்பியே ஒப்புக் கொண்டி 
ருப்பாள் . மலையைத் தொடர்ந்து தழுவி நதி ஓடுவது 
போல் வெற்றி பெற்ற வீரனை அவள் தொடர்ந்திருப் 
பாள் . அப்படி நீர் செய்யவில்லை . யாரையும் யோசனை 
கேட்காமல் பாப காரியம் செய்து விட்டு விரோதம் 
சம்பாதித்துக் கொண்டு இப்போது காலம் தாண்டிய 
பின் ஆலோசனை சொல்லும்படி கேட்கிறீர் . இது 
அரசனுக்குரிய உத்தம வழியல்ல . ஏன் , மத்திம வழியு 
மல்ல . 

இவ்வளவும் தைரியமாகச் சொல்லி விட்டு கும்ப 
கர்ணன் அண்ணன் முகத்தைப் பார்த்தான் . தான் 
சொன்ன கடினமான மொழிகளைக் கேட்ட ராவணன் 
முகம் வாடியதைப் பார்த்து அவனால் பொறுக்க முடிய 
வில்லை , சூரன் கும்பகர்ணனுக்கும் ராவணனுக்கும் 
அளவு கடந்த அன்பு . நடந்தது நடந்து போயிற்று . 
இனி அதைப் பற்றிப் பேசிப் பயனில்லை . அண்ணனை 
விட்டு விடுவதற்கில்லை 

தீர்மானித்துக் 
கொண்டான் . 


என்று 


விபீஷணன் 


585 


ராமன் நிகரற்ற வில்லாளி என்பது கும்பகர்ண 
னுக்குத் தெரியும் . ராவணன் பெற்றிருக்கும் வரங் 
களின் வரம்பும் குறையும் கும்பகர்ணன் அறிவான் . 
ஆயினும் இப்போது ராவணனைக் கைவிடுவதற்கு 
இல்லை . அதைரியப் படுத்துவதில் பயனில்லை என்று 
எண்ணிக் கும்பகர்ணனும் மந்திராலோசனை சபையில் 
மற்றவர்கள் பேசியது போலவே தைரியம் பேச ஆரம் 
பித்தான் : 

நீர் செய்வது தவறு . கையாள்கிற முறையும் 
தவறு . முன்னால் செய்ய வேண்டியதைப் பின்னால் 
செய்கிறீர் . பின்னால் செய்ய வேண்டியதை முன்னால் 
செய்து விட்டீர் . ஆயினும் இந்த ராமனை நான் வதம் 
செய்வேன் . பயப்பட வேண்டாம் . அவன் பாணங்கள் 
ஒன்றிரண்டு என் மேல் படும் . ஆயினும் அவனைக் 
கொன்று அவன் ரத்தத்தைக் குடித்துவிட்டு உமக்கு 
நான் வெற்றி சம்பாதித்துத் தருவேன் . அண்ணா! கவலை 
யற்றுச் செய்ய வேண்டியதைச் செய்வீர் என்றான் . 


கும்பகர்ணன் ஏதோ முன்னுக்கும் பின்னுக்கும் 
முரணாகப் பேசினான் என்றும் , அதற்குக் காரணம் 
அவனுடைய மந்த புத்தி என்றும் சிலர் வியாக்கியா 
னம் செய்வது உண்டு . சாபத்தால் ஆறு மாதம் தூங் 
கினாலும் விழித்தபோது அவன் அறிவுக்குக் குறை 
வில்லை . முதலில் உண்மையைப் பயப்படாமல் பேசி 
னான் . பிறகு ராவணனுடைய நிலையைப் பார்த்து 
அன்பு மேலிட்டுப் பேசினான் . குடும்பக் காப்புக்கு 
வேண்டிய நற் குணங்களை நன்றாகப் பெற்ற வீரன் . 

ராவணனுடைய பிரதான ஆலோசனைக்காரன் 
பிரஹஸ்தன் . இவன் ராவணனுடைய பலத்தை 


586 

சக்கரவர்த்தித் திருமகன் 
எடுத்துக் காட்டி அவனை யாராலும் வெல்ல முடியாது : 
என்றும் கவலைப்பட வேண்டியதில்லை 

யென்றும் 
சொல்லி ராவணனைச் சந்தோஷப் படுத்தினான் . 

ராவணனும் உற்சாக மடைந்து பேசினான் . 
குபேரனை ஜெயித்தவன் அல்லவா நான் ? அவனை 
விரட்டியடித்து இந்த லங்கையைப் பற்றிக் கொண்ட 
என்னை யார் இங்கே வந்து எதிர்ப்பார்கள் , பார்க்க 
லாம் ! " என்றான் . சபை ஆரவாரித்தது . 


* 


* 


அந்த ஆரவாரத்தில் சபையிலிருந்த விபீஷணன் 
சேரவில்லை . அரசனும் தமையனுமான ராவணன் எவ் 
வளவு கோபமாக இருந்தாலும் அபாயத்தை எடுத்துக் 
காட்டி அவன் போகும் தவறான வழியிலிருந்து 
அவனை மீட்டி ராஜ்யத்தையும் ராக்ஷச குலத்தையும் 
காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமை என்று 
உணர்ந்து மற்றவர்கள் பேசியதை ஒப்புக் கொள்ளா 
மல் எழுந்து நின்று பேசினான் . 

சீதை ஒரு கொல்லும் விஷப் பாம்பு . அவளை 
ஏன் எடுத்து வந்தீர் ? இப்போது உம்முடைய முதல் 
கடமை அவளைத் திருப்பி ராமனிடம் சமர்ப்பித்து விடு 
வதுதான் . இதைச் செய்யாவிட்டால் எல்லாரும் 
அழிந்து நாசமாகப் போவோம் . இது நிச்சயம் " 
என்றான் . 

ராமனுடைய சாமர்த்தியம் , பலம் , ஆயுதப் பயிற்சி 
எல்லாவற்றையும் எடுத்து மறைக்காமல் தைரியமாகச் 
சொன்னான் . 

ராமனை எதிர்த்தால் தோல்வி நிச்சயம் . நம்மு 
டைய அதிர்ஷ்டம் க்ஷணித்து வருகிறது . சீதையைத் 
திருப்பிக் கொடுத்து , ராமனிடம் சரணம் புகுந்து , சுக 


விபீஷணன் 


587 


மாக ராஜ்யம் , சம்பத்து , மானம் எல்லாம் காப்பாற்றிக் 
கொள்வோம் " என்றான் . 

இப்படி விபீஷணன் விடாமல் மன்றாடிக் கொண் 
டிருந்ததைப் பார்த்துக் கொண்டிருந்த இந்திரஜித்து 
பொறுமை யிழந்தான் . 

“ சிற்றப்பா பேசும் பேச்சுக்கள் கேட்க எனக்கு 
வெட்கமாக இருக்கிறது . நம்முடைய குலம் என்ன ? 
நம்முடைய சக்தி என்ன ? பௌலஸ் திய குலத்தில் 
பிறந்த ஒருவர் இப்படிப் பேசுவதும் , சபையோர் 
அதைச் சாவதானமாகக் கேட்டுக் கொண்டிருப்பதும் 
எனக்கு வியப்பாக இருக்கிறது . சிறுமைக் குணத்தைக் 
காட்டி விட்டார் சிற்றப்பனார் . அவருடைய பேச்சை 
ஒரு நாளும் நாம் அங்கீகரிக்க முடியாது . இரண்டு 
மானிடர்களைக் கண்டு யாராவது இப்படிப் பயப்படு 
வார்களா ? இந்திரனையும் அவன் தேவகணங்களையும் 
அடித்துத் தள்ளி நான் வெற்றி பெறவில்லையா ? நம் 
மைக் கண்டு உலகம் இப்போதும் நடுங்கிக் கொண்டி 
ருக்கவில்லையா ? விபீஷணர் இந்த யோசனை சொல்லு 
கிறார் . இது நமக்கு அவமானமாக இருக்கிறது " 
என்றான் . 

இதைக் கேட்டு விபீஷணன் , “ பாலனே ! உனக்கு 
அனுபவம் போதாது . இப்படித்தான் பேசுவாய் . 
அரசனுக்கு மகனாகவிருந்தாலும் அவனைக் கெடுக்க 
வந்த சத்துரு என்றே நான் நினைக்கிறேன் . அரச 
னுக்கு ஹிதம் சொல்லுவதற்கென்று இருக்கும் மந்திரி 
களே ! அரசனுக்கு அழிவைத் தரும் யோசனை சொல்லு 
கிறீர்கள் . லங்கேசனே ! நான் சொல்லுவதைப் புறக் 
கணிக்க வேண்டாம் . ஜானகியைக் கவுரவமாகத் 
திருப்பி ராமனிடம் கொண்டு சேர்த்து விட்டு , நடந்து 


588 


சக்கரவர்த்தித் திருமகன் 


போனகுற்றத்தைப் பொறுத்துக்கொள்ளும்படி பிரார்த் 
தித்துக் கொள்வீர் . இதுவே வழி , வேறில்லை . இல்லா 
விடில் அனைவரும் அழிந்து போவோம் " என்றான் . 


* 


கரை 


ராவணனுடைய கோபம் 

புரண்டு 
போயிற்று . 

“ தம்பியாயிற்றே என்று நீ சொன்னதை யெல் 
லாம் இதுவரையில் பொறுத்து வந்தேன் . இல்லா 
விடில் இங்கேயே உன் உயிர் மாய்ந்திருக்கும் . ஒருவ 
னைக் கெடுப்பதற்கு உடன்பிறந்த சத்துருவைப்போல் 
வேறொருவருமில்லை . பொறாமைப்பட்ட தம்பிகளும் 
தாயா திகளுமே சூரர்களுக்கு அவமானமும் தோல்வி 
யும் தருபவர்கள் என்பது உலகமறிந்த உண்மை . 
அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை மறைத்து வைத் 
துக்கொண்டு சமயத்தில் துரோகம் செய்வார்கள் . 
கதையில் காட்டு யானைகள் சொல்லவில்லையா ? நெருப் 
பையும் நாம் கண்டு பயப்படவில்லை . வேடர்களுடைய 
ஈட்டியையும் நாம் பொருட்படுத்தவில்லை . சுருக்குப் 
போட்டு இழுக்கும் கயிறும் சங்கிலியும் நம்மை ஒன்றும் 
செய்ய இயலாது . இந்தப் பாவி தாயாதி யானைகள் 
வேடர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மைத் துன் 
புறுத்துகின் றனவே , அவை தாம் நம்முடைய பெரும் 
பயம் ! யானைகள் கதையில் - சொன்னது எவ்வளவு 
உண்மை ! சுகமாக இருக்கும் வரையில் தம்பி சிரித்துச் 
சந்தோஷமாக இருப்பான் . அபாயம் வந்தபோது 
கைவிடுவான் . பூவிலிருக்கும் தேனைக் குடித்துவிட்ட 
பிறகு தேனீ அந்தப் பூவில் தங்காது . வேறு பூவைத் 
தேடிப் போய்விடும் . அவ்வளவு தான் தாயாதிகள் 
சங்கதியும் . எனக்குக் கஷ்டம் வந்த காலத்தில் நீ 


ை 


விபீஷணன் 

589 
உதவவில்லை . வேறு யாராவது உன்னைப்போல் பேசி 
யிருந்தால் இங்கேயே அவனை வதம் செய்துவிட்டிருப் 
பேன் . நீசனே ! குலத்தை அவமானப்படுத்தப் பிறந் 
தவனே! " என்று ராவணன் சீறி அதட்டித் திட்டினான் . 


* 


* 


இப்படி அவமானப்படுத்தியதைப் பொறுக்க முடி 
யாமல் விபீஷணன் எழுந்து , “ அண்ணா! நீர் எதை 
வேண்டுமானாலும் சொல்லலாம் ! தருமத்தினின்று தவ 
றிய நீர் எனக்கு அண்ணன் ஆவீர் . சபையில் 
எனக்கு நீர் செய்த அவமானத்தை என்னால் பொறுக்க 
முடியவில்லை . கால பாசத்தால் தூண்டப்பட்டு வி நா 
சம் தரும் வழியில் போகிறீர் . நான் சொன்ன ஹிதம் 
உமக்குப் பிடிக்கவில்லை. காதுக்கு இனிமையாகப் 
பேசுவது சுலபம் . உம்முடைய மந்திரிகள் அதைச் 
செய்து வருகிறார்கள் . 

வருகிறார்கள் . உம்முடைய க்ஷேமத்தைக் 
கோரியே நான் சொன்னேன் . அது உமக்குப் பிடிக்க 
வில்லை . உமக்குக் கோபத்தை உண்டாக்கிற்று . ராம 
னுடைய பாணங்கள் உம்மை எரிப்பதை நான் விரும்ப 
வில்லை ; அதனால் அல்லவோ நான் சொன்னது . 

“ என்னை நீர் பகைவன் என்கிறீர் . நீர் க்ஷேமமாக 
இருப்பீராக ! நகரத்தையும் உம் உயிரையும் காப்பாற் 
றிக் கொள்வீராக , மங்களம் ! நான் போகிறேன் . சுக 
மாக இருப்பீராக ! ஆபத்துக்கு உதவலாம் என்று 
பார்த்தேன் , முடியவில்லை . உம்முடைய பெருமை 
யைக் கண்டு பொறாமைப் படுகிறேன் என்று எண்ணு 
கிறீர் . அழிந்து போக வேண்டிய காலத்தில் நல்ல 
யோசனை விஷமாகத் தோன்றும் . " 

இவ்வாறு சொல்லிவிட்டு ராவணனுடைய தம்பி 
விபீஷணன் இனி லங்கையில் தனக்கு இடமில்லை 


590 

சக்கரவர்த்தித் திருமகன் 
என்று தீர்மானித்து எல்லாவற்றையும் துறந்து அங் 
கிருந்தே அப்போதே ஆகாயத்தில் கிளம்பி ராம லக்ஷ் 
மணர்கள் இருந்த இடம் நோக்கிச் சென்றான் . “ இரா 
வணனோடு பொருந்தாமை பிறந்த பின்பு நெருப்புப் 
பட்ட தரையில் கால் பாவாதாப்போலே அவ்விடம் 
அடி 

கொதித்துப் போந்தானாயிற்று என்கிறார் வடக்கு 
வீதியார் தம் ஈடு வியாக்கியானத்தில் . விபீஷண 
னுடன் நான்கு 

ராக்ஷச நண்பர்களும் 

கூடச் 
சென்றார்கள் . 

81 . வானரர்களின் சந்தேகம் 
பாபம் செய்துவிட்டு அதன் பயனாக வந்த அபா 
யத்தினின்று எப்படித் தப்புவது என்று ராவணன் 
கஷ்டப்பட்டான் . அரசர்களின் வழக்கம் போல் மந் 
திராலோசனை சபை கூட்டினான் . சபையில் சர்க்க 
ரைப் பேச்சு பேசுபவர்கள் பலர் பேசினார்கள் . ஆனால் 
இருவர் ராவணனுக்குக் கோபம் வரும்படி கடினமாகப் 
பேசினார்கள் . 

தவறு செய்தாய் . ஆயினும் நான் உனக்காக 
உயிரைக் கொடுப்பேன் ! என்றான் ஒருவன் . 

‘ பாபத்தைச் செய்தாய் . ஆயினும் இப்போதும் 
தப்புவதற்கு வழியுண்டு . அந்த வழியைப் பிடித்துச் 
செல்வாயானால் நாம் எல்லாரும் அழியாமல் சுகமாக 
இருக்கலாம் . சீதையைத் திருப்பித் தந்துவிட்டு ராம 
னிடம் சரணமடைவாய் என்றான் விபீஷணன் . 

மாட்டேன் என்றான் ராவணன் . அப்படியானால் 
உன்னை விட்டேன் என்றான் விபீஷணன் . 

தருமசங்கடம் ஒன்று வந்து எதிரில் நிற்கும் 
போது தத்தம் சுபாவத்தை அனுசரித்து அவரவர்கள் 


வானரர்களின் சந்தேகம் 

591 
நடந்து 

கொள்வார்கள் . எல்லாரும் ஒன்றுபோல் 
நடந்துகொள்ள மாட்டார்கள் . 

கர்வபங்கத்துக்கு ராவணன் மனம் ஒப்பவில்லை . 
பாப காரியம் செய்வது கஷ்டமானால் , பிழையை ஒப்புக் 
கொண்டு நான் தோற்றேன் என்று ஒப்புக்கொள்ளு 
வது அதைவிடக் கஷ்டமான காரியம் . பாபம் செய்வ 
தற்குத் தைரியம் வேண்டும் ; பாபம் செய்தேன் என்று 
ஒப்புக்கொள்ளுவதற்கு இரு மடங்கு தைரியம் வேண் 
டும் . அந்தத் தைரியம் ராவணனுக்கு இருக்கவில்லை . 
அவனுடைய சுபாவத்தில் அதற்கு இடமே இல்லை . 

அதருமம் ஒன்று நடக்கும்போது பாபம் செய்தவ 
னைச் சேர்ந்து நிற்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்னை 
ஏற்படுகிறது . இந்த வீட்டில் நான் சோறு உண்ட 
வன் . இவனை நான் எப்படிக் கைவிடலாம் ? கூடப் 
பிறந்தவன் அறியாமையால் பிழை செய்தான் . அவனை 
நான் விட்டு விடுவது பயங்காளித்தனமாகும் . இவ் 
வாறான சிக்கல்கள் கிளம்பும் . செய்யப்பட்ட அதரு 
மத்தில் தாமும் பங்கு எடுத்துக்கொண்டு விடுவதே 
வீரர்களுடைய கடமை என்று முடிப்பார்கள் சிலர் . 
ஆனால் வேறு விதமாக நினைப்பவர்களும் உண்டு . 
பிழை செய்தவர்களைத் திருத்துவதற்கு வேண்டிய 
தெல்லாம் செய்து பார்ப்பார்கள் . அதனால் உண்டா 
கும் கோபம் , வெறுப்பு , 

நஷ்டம் இவற்றைப் 
பொருட்படுத்தாமல் செய்யக் கூடியதை யெல்லாம் 
செய்து பார்ப்பார்கள் . அந்த முயற்சி யெல்லாம் 
வீணான பின் , பாபம் செய்பவனைத் துறப்பார்கள் . 
தருமத்தைத் துறக்க மாட்டார்கள் . அதருமத்தில் 
சேருவது ஒரு நாளும் கடமையாகாது என்பது அவர் 
களுடைய கருத்து . செய்ய வேண்டிய முயற்சியைச் 


592 

சக்கரவர்த்தித் திருமகன் 
செய்யாம லிருப்பது அதருமமாகும் . அதை யெல்லாம் 
செய்து விட்ட பின் , தம்கடமை முன்போலவே நிற்கும் . 
தருமத்தைப் புறக்கணித்து விட்டு அண்ணனுக்காகத் 
தம்பியோ தம்பிக்காக அண்ணனோ அதருமத்தில் 
பங்கு எடுப்பது சரியாகாது என்பது அவர்களுடைய 
முடிவாகும் . 

ராமாயணத்தில் கும்பகர்ணனும் விபீஷணனும் 
இந்த இரண்டு பட்சத்திற்கும் சிறந்த விளக்கங்களாக 
அமைந்து நிற்கிறார்கள் . 

" சீதையை அபகரிக்கலாம் , வா . தண்டகாரண் 
யம் போவோம் என்று ராவணன் எவ்வளவு வேண் 
டிக் கொண்டிருந்தாலும் விபீஷணன் போயிருப்பானா? 
போயிருக்க முடியுமா ? போயிருந்தால் யாராவது விபீ 
ஷணனைப் புகழ்ந்திருப்பார்களா ? 

“ இப்போதாவது சீதையைத் திருப்பிக் கொடு . 
க்ஷேமமாக இருப்பாய் . ராமன் மன்னிப்பான் . அதுவே 
தருமம் " என்று சொல்லிப் பார்த்தான் . கேட்கவில்லை . 
உண்மையில் பாபத்தை வெறுக்கும் ஒரு ஆத்மாவுக்குப் 
பிடிவாத மூர்க்கத்தில் நின்ற ராவணனை விட்டு 
விலகுவதை விட வேறு வழியிருக்கவில்லை . 

ஆகையால் விபீஷணனைக் குற்றம் சொல்லுவது 
தவறு . நமக்குள் தரும் உணர்ச்சி ஓரளவு குறைவாக 
இருப்பதாலே தான் குற்றம் சொல்லுவோம் . 

ஆயினும் கும்ப கர்ணனைக் குற்றம் சொல்ல 
லாமா ? அதுவும் முடியாது . ரத்த பாசத்தால் இழுக் 
கப்பட்டுத் தன் உயிரைத் தியாகம் செய்தான் . அவ் 
வாறே மாரீசனும் செய்தான் . கும்பகர்ணனைப் பழிக்க 
முடியாது என்பதால் விபீஷணன் செய்தது குற்ற 
மாகாது . தருமத்துக்கு விரோதமாகவே பேசுவதில் 


வானரர்களின் சந்தேகம் 


593 


சிலருக்கு இந்தக் காலத்தில் அதிக ருசியானபடியால் 
இந்த விஷயத்தை இங்கே இவ்வளவு நீட்டி எழுத 
வேண்டியதாயிற்று . 

பாபம் செய்தால் நண்பர்களுடைய நட்பையும் 
சுற்றத்தாருடைய துணையையும் கட்டாயமாக இழப் 
போம் என்கிற பயம் மக்களுக்கு இருக்க வேண்டும் , 
எப்படியாயினும் இவர்கள் நமக்குத் துணையாகவே 
இருப்பார்கள் . கைவிட மாட்டார்கள் என்கிற தைரி 
யத்தைக் கொடுத்து விட்டோமானால் உலகத்தில் 
பாபத்தைத் தடுப்பது மிகக் கஷ்டமாகும் . சாதாரண 
மாகவே மக்களைப் பாபத்தில் இழுக்கும் வேகங்களுக்கு 
பலம் அதிகம் . அதற்கு இந்தத் துணையும் சேர்ந்து 
விட்டால் வெகு மோசமாகும் . 

இதை நினைவில் 
வைத்துக் கொள்ளாமல் சிலர் வாதாடுகிறார்கள் . “ குலத் 
துரோகி " என்று ராவணன் மட்டும் சொல்லவில்லை . 
ராவணனுக்குப் பின் நம்மில் பலரும் விபீஷணனைக் 
குறித்து அவ்வாறே குறை சொல்லுகிறார்கள் . முக்கிய 
மாகத் தங்களுடைய தவறான முயற்சிகளுக்கு , தங்களுக் 
குச் சம்பந்தப்பட்டவர்களுடைய துணையை எப்படியா 
வது அடையவேண்டும் , அதற்கு இடைஞ்சல் ஏற்படக் 
கூடாது என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் விபீஷ 
ணனைப் பாவி என்றும் துரோகி என்றும் சொல்லுவது 
வழக்கம் . குலத் துரோகி என்கிற பழிச் சொல்லுக்குப் 
பயப்படாமல் விபீஷணன் அதருமத்தினின்று விலகி 
னான் . விலகிய பிறகும் விபீஷணன் பாடு கஷ்டமாகத் 
தான் இருந்தது . நடந்ததைக் கேளுங்கள் . 


* 


* 


கடலின் வடக்குக் கரையில் நின்ற வானரத் தலை 
வர்கள் திடீர் என்று ஆகாயத்தில் ஒரு பிரகாசத்தைக் 


38 


594 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்டார்கள் . பொன் முடி கொண்ட மேருமலை போல் 
மேலே ஆகாய வீதியில் ஒரு ஜோதி ஜொலிப்பதைக் 
கண்டார்கள் . மேகங்களி னிடையில் மின்னும் மின் 
னல் மின்னின பிறகு மறைந்து போகாமல் அப்படியே 
ஆகாயத்தில் நின்ற மாதிரி ஜொலித்தது . 

பார்த்த 
தில் பெரு வடிவங்கள் கொண்ட ஐந்து ராக்ஷசர்கள் 
நிற்பதைக் கண்டார்கள் . வானரப் படைத் தலைவனும் 
அரசனுமான சுக்ரீவன் இதைப் பார்த்துவிட்டு , “ சந் 
தேகமேயில்லை . இந்த ராக்ஷசர்கள் எங்களைக்கொல்ல 
லங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் " என்றான் . 

அரசன் இவ்வாறு சொன்னதுமே வானர வீரர் 
கள் மரங்களும் பாறைகளும் எடுத்துக் கொண்டு 
யுத்தத்துக்கு ஆயத்தமாகி , " உத்தரவு கொடுங்கள் . 
இவர்களை இப்போதே மடக்கி வதம் செய்து பூமியில் 
தள்ளுவோம் " என்று கர்ஜித்தார்கள் . 

இப்படி வானரர்கள் தங்களுக்குள் பேசியும் கர் 
ஜித்துக் கொண்டும் வந்ததைக் கேட்ட விபீஷணன் , 
பயக்குறி ஒன்றும் காட்டாமல் வஞ்சனையற்ற உள்ளத் 
தோடு மேலே அனைவருக்கும் தெரியும்படியாக நிலை 
குலையாமல் நின்று கம்பீரக் குரலில் பேசலானான் : 

“ ராக்ஷச ராஜன் ராவணன் என்கிற துஷ்ட 
னுடைய தம்பியாகிய விபீஷணன் நான் நிற்கிறேன் . 
தடுக்க வந்த ஜடாயுவையும் கொன்று சீதையைப் 
பலாத்காரமாகக் கொண்டு வந்து ராக்ஷசிகளின் காவ 
லில் வைத்திருக்கும் ராவணனுடைய தம்பி நான் . 
இந்தக் காரியம் தகாது , இவளை ராமனிடம் மறுபடியும் 
மரியாதையாக ஒப்புவித்துவிட்டு மன்னிப்புக் கேட்பா 
யாக என்று நான் பலவாறு வற்புறுத்தியும் அவ 
னுடைய அழியும் காலம் நெருங்கிவிட்டபடியால் நான் 


சென்று 


வானரர்களின் சந்தேகம் 

595 
சொன்னதை அவன் ஒப்புக் கொள்ளவில்லை . அதற் 
குப் பதிலாக , சபை நடுவில் என்னை ஒரு வேலைக்கார 
அடிமையைக் காட்டிலும் மட்டமாகக் கருதித் திட்டி 
அவமானப் படுத்தினான் . ஆனபடியால் இதோ வந்து 
நிற்கிறேன் . நாடு , நகரம் , மனைவி , மக்கள் அனைத் 
தையும் துறந்துவிட்டு ராகவனைச் சரண் அடைய வந்து 
நிற்கிறேன் . இதைச் சீக்கிரம் திருமகள் கேள்வனுக் 
குத் தெரியப்படுத்தி என்னை அனுக்கிரகிப்பீர்களாக 
என்றான் . 

உடனே சுக்ரீவன் ராமனிடம் 
சொன்னான் : 

" ராவணனுடைய தம்பி விபீஷணன் மற்றும் 
நான்கு ராக்ஷசர்களுடன் வந்து தங்களைச் சரண 
மடைய விரும்புகிறான் . ஆகாயத்தில் நிற்கிறார்கள் . 
இதைப் பற்றி நீதி சாஸ்திர மறிந்த தாங்கள் நன்றாக 
ஆராயவேண்டும் . இந்த அரக்கர்கள் பல வேஷங்கள் 
போடுவார்கள் . கண்ணுக்குத் தெரியாமல் மறைந்தும் 
வேலை செய்வார்கள் . துஷ்டர்களுக்குரிய எல்லா 
சாமர்த்தியமும் தைரியமும் பெற்றவர்கள் . இவர்களை 
நம்பவே கூடாது . இவர்களை ராக்ஷச ராஜனான ராவ 
ணன் அனுப்பி யிருக்கிறான் என்றே நான் எண்ணு 
கிறேன் . நமக்குள் புகுந்து நம் ஒற்றுமையைக் 
கலைத்து விடுவதற்காக வந்திருக்கிறார்கள் . அல்லது 
சமயம் பார்த்து நமக்குள் முக்கியஸ்தர்களைக் கொன்று 
விட்டுத் திரும்புவார்கள் . இந்த விபீஷணன் என்ன 
பேசினாலும் இவன் நம்முடைய பரம சத்துருவின் 
சொந்தத் தம்பி என்பதை நாம் மறக்கக் கூடாது . 
பிறப்பில் துஷ்டப் பிறப்பான ராக்ஷச ஜன்மம் . 
இவனை நாம் எப்படி நம்பலாம் ? இது ராவணனுடைய 


இவன் 


596 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சூழ்ச்சியே . 

சந்தேகமில்லை . இவனையும் 
துணைவர்களையும் வதம் செய்வதே நலம் . இவனை 
நமக்குள் சேர்த்துக் கொண்டோமானால் சமயம் 
பார்த்து நம்மை வஞ்சிப்பான் . நம்மை அழித்து 
விட்டுத் திரும்புவான் . துஷ்டனும் தயை யில்லாத 
வனுமான ராவணனுடைய தம்பியாகிய இந்த அரக் 
கனையும் இவன் கூட வந்திருக்கும் துணையாட்களை 
யும் உடனே வதம் செய்ய உத்தரவு தாருங்கள் . " 

அரக்கனைக் கண்டு ரோஷம் மேலிட்டு சுக்ரீவன் 
இப்படித் தன் அபிப்பிராயத்தை மறைக்காமல் தெரி 
யப் படுத்திவிட்டு ராமனுடைய உத்தரவை எதிர் 
பார்த்து நின்றான் . 

வானர ராஜன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்ட 
ராமசந்திரன் , பக்கத்தில் நின்ற ஹனுமான் முதலிய 
வானர சிரேஷ்டர்களைப் பார்த்து , “ நீதி சாஸ்திரம் 
அறிந்த அரசன் சொன்னதை யெல்லாம் கேட்டீர்கள் . 
ராவணனுடைய தம்பி வந்து நிற்கிறான் . அவனைப் 
பற்றி உங்கள் அபிப்பிராயத்தையும் கேட்க விரும்பு 
கிறேன் . நெருக்கடியான சமயங்களில் நண்பர்கள் 
சுற்றத்தார் இவர்களுடைய யோசனை மிகவும் முக்கியம் . 
உள்ளத்தில் தோன்றுவது போல் கூச்சமின்றிச் 
சொல்லுங்கள் " என்றான் . 

அவ்வாறே ஒவ்வொருவரும் தத்தம் அபிப்பிராயத் 
தைச் சொல்லத் தொடங்கினார்கள் . 

யுவராஜனான அங்கதன் சொன்னான் : 
இவன் நம்முடைய பகைவர் கூட்டத்திலிருந்து வந் 
திருக்கிறான் . தானாக வந்தானோ பகைவனால் அனுப் 
பப்பட்டு வந்தானோ நமக்குத் தெரியாது . இவனைத் 
தள்ளி விடுவதும் நியாயமாகாது . பரீட்சை செய்யா 


வானர 


வானரர்களின் சந்தேகம் 

597 
மல் சேர்த்துக் கொள்வதும் நம்முடைய க்ஷேமத்துக்கு 
அபாயம் உண்டாக்கலாம் . ஆனபடியால் இவனைப் 
பற்றித் தீர்மானமான முடிவுக்கு உடனே வர 
முடியாது . வரவேண்டியது மில்லை . எப்படி நடந்து 
கொள்ளுகிறானோ பார்க்கலாம் . இவன் காரியங்கள் 
நமக்குச் சந்தேகம் உண்டாக்கினால் பிறகு தள்ளி விட 
லாம் . நல்ல எண்ணமே அதிகமாகக் காணப்பட்டால் 
சேர்த்துக் கொள்ளலாம் . " 

இவ்வாறு வாலி புத்திரன் அங்கதன் சொன்னான் . 

சரபன் சொன்னான் : “ இவனை நமக்குள் உடனே 
சேர்த்துக்கொண்டு விட்டுப் பிறகு தீர்மானிப்பது அவ் 
வளவு க்ஷேமம் என்று நான் அபிப்பிராயப் படவில்லை . 
முதலிலேயே நமக்குள் சாமர்த்தியசாலிகளான சாரர் 
களை விட்டு இவனைப் பரீக்ஷை செய்துவிட்டு ஒரு 
முடிவுக்கு வந்து விடுவது நலம் என்றான் . 

ஜாம்புவான் சொன்னான் : “ இத்தகையவர்களைப் 
பரீட்சை செய்வதால் ஒன்றும் வெளிப்படாது . மனத் 
தில் உள்ள கருத்தை மறைத்துக் கொண்டு வஞ்சக 
எண்ணத்தோடு இவன் வந்திருந்தால் பரீக்ஷை 
செய்து அதைக் கண்டு பிடிப்பது முடியாத காரியம் . 
ராவணன் நமக்குத் தீராத பகைவன் . அவனை விட்டு 
விட்டுத் திடீர் என்று வந்து விட்டதாக இவன் 
சொல்லுகிறான் . இதை நாம் எப்படி ஒப்புக்கொள்ள 
முடியும் ? நாம் இன்னும் சமுத்திரம் தாண்டவில்லை . 
இக்கரையிலிருக்கும்போதே இவன் நம்மிடம் வந்து 
சரண் புகுவதற்கு என்ன காரணம் ? இது ரொம்பவும் 
சந்தேகத்துக்கு இடம் தருகிறது . இவனுடைய கூட் 
டம் வஞ்சகக் கூட்டம் . இவனைச் சேர்த்துக் கொள்ளக் 
கூடாது என்பது என் அபிப்பிராயம் " என்றான் . 


598 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மைந்தன் சொன்னான் : 

சொன்னான் : “ சந்தேகத்தின் பேரி 
லேயே ஒருவனைத் தள்ளிவிடலாமா ? இவனை யுக்தி 
யாகப் பரீக்ஷை செய்தே இவனைப் பற்றித் தீர்மானிக்க 
வேண்டும் . ராவணனைத் துறந்துவிட்டு வந்திருப்ப 
தாகச் சொல்லுகிறான் . இதன் உண்மையை நாம் 
காண முடியும் . இவனுடன் சிலர் பேசிப் பார்த்து 
முடிவு செய்யலாம் . இதற்கு வேண்டிய சாமர்த்தியம் 
நம்முள் சிலருக்கு இல்லாமற் போகவில்லை . " 

பிறகு ராமன் அறிவுச் செல்வமாகிய ஹனுமானைப் 
பார்த்தான் . 


82. சரணாகதி 
தன்னுடைய அபிப்பிராயத்தை அறிய ராமன் 
விரும்புவதைக் கண்டு பொருள் செறிந்த இன்சொற் 
களைப் பேசும் வாயு புத்திரன் சொன்னான் . 

“ நீர் நம்மைக் கேட்பது என்னத்திற்கு ? பிரஹஸ் 
பதியே வந்தாலும் உமக்கு மேல் என்ன யோசனை 
சொல்வான் ? எனக்கு முன் பேசியவர்கள் சொன்ன 
யுக்திகளில் நான் நன்மை காணவில்லை . சேர்த்துக் 
கொள்ளுவதில் அபாயமிருந்தால் அந்த அபாயம் 
உடனே நேரிடும் . பரீக்ஷை செய்வதற்கு இடம் ஏது ? 
தவிர , இந்த விபீஷணன் மறைந்து கொண்டு வர 
வில்லை . நம்முன் நேராகத்தானே வந்து பகிரங்கமாக 
அனைவருக்கும் எதிரில் நிற்கிறான் . சாரர்கள் இவ 
னிடம் போய் ரகசியம் தேட என்ன இருக்கிறது ? 

" திடீர் என்று அகாரணமாகவும் அவசரமாகவும் 
சத்துருக் கூட்டத்திலிருந்து ஒருவன் வந்து நின்றால் 
அவனை எப்படி நம்பலாம் என்று சிலர் சந்தேகம் 
சொன்னார்கள் . தன் தமையன் ராவணனுடைய துர்க் 


சரணாகதி 


599 


குணங்களை விபீஷணன் கண்டு அவனை வெறுத்தான் 
என்பதில் என்ன வியப்பு ? உம்மிடம் வீரத்தையும் தரு 
மத்தையும் பெருந்தன்மையையும் இவன் கண்டான் 
என்பதில் என்ன வியப்பு ? ஆனபடியால் இவன் வந்த 
சமயமும் சந்தர்ப்பமும் என் அபிப்பிராயப்படி சந்தே 
கத்துக்கு இடம் கொடுக்கவில்லை . 

இவனைச் சேர்த்துக் கொள்வதற்கு முன் , தூதர் 
கள் இவனிடம் கலந்து கேள்வி மறுமொழிகளின் 
மூலம் இவன் குணத்தை அறிந்து கொள்ளலாம் 
என்று சிலர் சொன்னார்கள் . ஒருவனைப் பற்றி நாம் 
சந்தேகிக்கிறோம் என்பது அவனுக்குத் தெரிந்து 
விட்டால் அவன் இயற்கைக்கு மாறாகத்தான் நடந்து 
கொள்வான் . சுபாவப்படி பேசவோ நடந்து கொள் 
ளவோ அவனால் முடியாது . நாம் அவனிடம் குற்றத் 
தைத் தேடுகிறோம் என்கிற பயம் இருந்து கொண்டே 
யிருக்கும் . அதுவே இயற்கைப் போக்கைத் தடுத்து 
விடும் . வந்திருக்கும் ராக்ஷசனுடைய முகம் பேச்சு 
இவற்றில் எனக்கு ஒரு சந்தேகமும் தோன்றவில்லை. 
கவலையற்ற இவன் முகமே இவன் உள்ளத்தில் 
வஞ்சனை இல்லை யென்பதற்கு அத்தாட்சி . நெஞ்சத் 
துள் இருப்பதை ஒருவன் எவ்வளவு மறைத்தாலும் 
அதை அவன் முகம் காட்டிவிடும் . இது நீதி சாஸ் 
திரத்தில் கண்ட உண்மை . * விபீஷணன் தங்களிடம் 
உண்மையாகவே சரண் புக வந்திருக்கிறான் என்பது 
என் அபிப்பிராயம் . இப்படி அவன் வருவதில் வியப்பு 
ஒன்றுமில்லை. ராவணனுடைய தோஷங்களை உணர்ந் 
தவன் . லங்கேசன் தோல்வி யடைவான் என்பதைக் 

அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் 
கடுத்தது காட்டும் முகம் .--- குறள் 706 


600 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கண்டு கொண்டவன் . தாங்கள் வாலியை வதம் 
செய்து சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யம் தந்திருக்கிறீர் 
என்பதும் அவனுக்குத் தெரியும் . அப்படியே இவனும் 
லங்கா திபத்தியத்தை அடையலாம் என்று வந்திருக் 
கிறான் என்று வைத்துக் கொள்வோம் . இதில் குற் 
றம் ஒன்றுமில்லை .. சந்தேகப்படுவதற்கு இடமுமில்லை . 
ஆனபடியால் இவனை நாம் சேர்த்துக் கொள்ளலாம் 
என்பது என் அபிப்பிராயம். 

“ என் புத்திக்கு எட்டிய வரையில் நான் சொன் 
னேன் . முடிவில் தாங்கள் எப்படி நிச்சயிக்கிறீர்களோ 
அப்படிச் செய்வீர்களாக . தங்களுடைய யோசனைக்கு 
மேல் எங்கள் யோசனை என்ன இருக்கிறது ? இவ் 
வாறு ஹனுமான் சொல்லி முடித்தான் . 

இப்படி வானரத் தலைவர்கள் விபீஷணனைப் பற் 
றிப் பலவிதமான யோசனைகள் சொன்னார்கள் . 

சாமான்ய தருமத்தின்படி கும்பகர்ணன் நடந்து 
கொண்டான் . அது எல்லாருக்கும் விளங்கும் விஷ 
யம் . அதில் சிக்கல் ஒன்றுமில்லை . 

சாமான்ய தருமத்திற்கும் மேம்பட்டதான விசேஷ 
தருமத்தைத் தழுவி நடந்து கொண்டதே விபீஷண 
னுடைய குற்றம் . தருமத்திற்கு விருத்தமான அண்ண 
னுடைய காரியங்கள் விபீஷணனுடைய அந்தராத்மா 
வுக்குத் தந்த வேதனையை அவன் தான் உணர்வான் . 
மற்றச் சாமான்யர்களுக்கு அது விளங்காது . அதனால் 
அவனுடைய நடத்தையை ராமனுடனிருந்த வானரர் 
களும் சரியாக உணரவில்லை . தற்காலத்திலும் விபீஷ 
ணனுடைய காரியத்தில் குற்றமில்லை யென்பதை மக் 
கள் உணர்வது கஷ்டம் . காரணங்களை எடுத்துச் 
சொல்ல வேண்டியதாகிறது . 


601 


வானரத் தலைவர்கள் சொன்னதையெல்லாம் 
சாமன் சாவதானமாகக் கேட்டான் . கடைசியில் வாயு 
புத்திரன் சொன்னதைக் கேட்டு மிகவும் சந்தோஷ 
மடைந்தான் . தன் தருமத்தைத் தான் காப்பாற்று 
வதில் எப்போதும் உறுதியுள்ள ராமனுக்கு ஹனுமா 
னுடைய பேச்சு மிக்க சாந்தி தந்தது . நல்லவன் ஒரு 
வன் தான் நடத்த வேண்டிய தருமத்துக்குப் பிறர் 
யோசனையும் பக்கபலமாக வந்து சேர்வதைக் கண் 
பால் அவன் மனத்துக்கு ஆறுதல் ஏற்படுகிறது . 

*சிநேகிதன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் 
என்னிடம் வந்தால் அவனை நான் எப்படித் தள்ள 
முடியும் ? இது என்னுடைய தருமம் . எனக்கு நண்பர் 
களாக அமைந்து எனக்காகப் பாடுபடும் நீங்கள் அனை 
வரும் இதை அறிய வேண்டும் . சரணம் என்று 
சொல்லிக்கொண்டு ஒருவன் வந்தால் அவனிடத்தில் 
காணப்படும் குற்றங்களைப் பொருட்படுத்தக்கூடாது . 

இப்படி ராமன் சொன்னதைக் கேட்ட சுக்ரீவன் 
சமாதானப்படவில்லை . 

" இந்த ராக்ஷசன் நல்லவனாகவே இருக்கலாம் . 
ஆனால் தன் சொந்த அண்ணன் ஒரு பெரிய ஆபத் 
தில் சிக்கிய சமயத்தில் அவனைக் கைவிட்டு இங்கே 
வந்திருக்கிறான் . இத்தகைய ஒருவனுக்குச் சமயத் 
தில் நம்மையும் கைவிடுவதில் ஒரு கஷ்டமுமிராது . 
தன் தமையனுக்குச் செய்ததை நமக்கும் ஏன் செய்ய 
மாட்டான் ? " என்று கேட்டான் . 

சுக்ரீவன் இதைச் சொன்னபோது ராமன் லக்ஷ் 
மணனைப் பார்த்து , தெரிந்தும் தெரியாததுமான ஒரு 
சிறிய புன்சிரிப்புச் செய்தான் என்கிறார் முனிவர் வால் 
மீகி . தன்னுடைய கதையையே மறந்துவிட்டு சுக்ரீ 


602 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வன் பேசியதை முனிவர் இப்படி ரஸோக் தியாகக் 
காட்டுகிறார் . 

சக்கரவர்த்தித் திருமகன் , “ நீர் சொல்வதை நான் 
உணர்வேன் . ஆயினும் நான் சொல்வதைக் கேட் 
பீர் . அரச பதவியிலிருப்பவர்கள் , அண்ணன் தம்பி 
தாயா திகள் அடுத்த தேசத்து ராஜாக்கள் இவர்களை 
எப்போதுமே சந்தேகப்படுவது சகஜம் . சந்தேகப் 
படாத நல்லவர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலோர் 
தங்களைக் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார் 
கள் என்றே எண்ணுவார்கள் . ராவணன் விபீஷணனை 
இப்படிச் சந்தேகித்து நிந்தித்ததில் என்ன ஆச் 
சரியம் ? 

இனி லங்கையிலிருந்தால் தனக்கு அபாயம் 
என்று விபீஷணன் பயப்படுவதும் சகஜமே . ஆனபடி 
யால் அவன் நம்மிடம் சரண் புக வந்ததில் வஞ்சனை 
ஒன்றுமில்லை என்பது என் அபிப்பிராயம் . தவிர ராஜ் 
யத்தில் ஆசை வைத்தே வந்ததாகவும் இருக்கலாம் . 
ராவணன் அழிவான் . நாம் வெற்றி பெறுவோம் . அத 
னால் அண்ணனுடைய ராஜ்யத்தைத் தான் அடைய 
லாம் என்றே நம்மிடம் வந்திருக்கிறான் என்று வைத் 
துக் கொள்வோம் . இதிலும் என்ன பெரிய குற்றம் ? 
லக்ஷ்மணா ! எல்லாரும் நம்முடைய பரதனைப் போல் 
இருப்பார்களா ? " என்றான் . 

இப்படிச் சொல்லி விட்டு ஒரு கணம் ராமன் பர 
தனை நினைத்துத் தியானத்தில் மூழ்கினான் . " என்னைப் 
போன்ற பாக்கியவான் யார் உண்டு உலகத்தில் ? பரத 
னைப் போன்ற ஒரு சகோதரனைப் பெற்றேன் . நான் 
காடு சென்ற துக்கத்தினால் தகப்பனார் உயிரையே 
துறந்து விட்டார் . அத்தகைய பிரியமான தகப்பனை 


சரணாகதி 

603 
நானும்லக்ஷ்மணனும் பெற்றோம் . உங்களைப் போன்ற 
நண்பர்களையும் என்னைத் தவிர வேறு யார் பெறுவார் ? " 

கண்களில் நீர் கலங்க இவ்வாறு சொல்லி விட்டு 
மறுபடியும் விஷயத்தைப் பற்றிப் பேசினான் . “ ராவண 
னைக் கைவிட்டது போலவே விபீஷணன் நம்மையும் 
கைவிடுவான் என்கிற வாதத்தில் நான் நியாயம் காண 
வில்லை . நம்மைக் கைவிடுவதற்கு என்ன காரணம் விபீ 
ஷணனுக்கு உண்டாகும் ? அந்த ராஜ்யத்தில் நாம் 
ஆசை வைத்திருக்கிறோமா ? இல்லை . நாம் வெற்றி 
அடைந்தால்தானே இவனுடைய ஆசை நிறை 
வேறும் ? இந்தக் காரணங்களால் நாம் இந்த விபீஷ 
ணனைச் சேர்த்துக் கொள்ள மறுத்து விடுவது தவ 
றாகும் . நான் சொன்ன இவையெல்லாம் நீதி சாஸ்திர 
விஷயம் . 

உண்மையில் நல்லவனோ கெட்டவனோ ஒருவன் 
சரணம் என்று என்னிடம் வந்தால் அவனை நான் 
தள்ளிவிட முடியாது . இது என் பிறவித் தருமம் , அத 
னால் நான் நஷ்டமடைந்தாலும் அதை நான் பொருட் 
படுத்தமாட்டேன் . என் உயிருக்கு அதனால் அபாய 
மாயினும் இந்த தருமத்தை நான் காப்பாற்றித்தான் 
ஆக வேண்டும் . விட்டுவிட மாட்டேன் . இவனால் 
என்ன அபாயம் எனக்கு உண்டாக முடியும் ? இதற்கு 
நான் பயப்படவில்லை . ராவணனே வந்து சரணம் என் 
றாலும் பரீட்சை செய்யாமல் ஒப்புக் கொள்வேன் . அப் 
படி யிருக்க அவன் தம்பியை நான் எப்படித் தள்ளு 
வேன் ? போய் விபீஷணனை அழைத்து வாருங்கள் " 
என்றான் ராமன் . 

ராமசந்திரனே ! நான் தெளிந்தேன் ! அழைத்து 
வருகிறேன் . விபீஷணனும் எங்களைப்போல் உமக் 


2604 

சக்கரவர்த்தித் திருமகன் 
குப் பிரிய நட்பு கொண்டவன் ஆகுக ! " என்று சொல்லி 
சுக்ரீவன் விபீஷணனிடம் சென்றான் . 


சந் 


ராவணனைத் துறந்து வந்த விபீஷணனைச் சக் 
கரவர்த்தித் திருமகன் தன் படைக்குள் சேர்த்துக் 
கொண்ட கட்டமானது வைஷ்ணவ சம்பிரதாயத் தலை 
வர்களுக்குப் பாரதத்தில் கீதையைப் போலவே ஒரு 
தனி சாஸ்திரமாய் வழங்கி வருகிறது . எம்பெருமானை 
யார் சரண் புகுந்தாலும் தோஷங்களைப் பாராமல் , ச 
தேகம் கிளப்பாமல் ஒப்புக்கொள்வான் . சகல தோஷங் 
களும் அந்தச் சரணாகத முயற்சியிலேயே வெந்து சாம் 
பலாகிப் போம் என்கிற தத்துவத்துக்கு இந்த விபீ 
ஷண கட்டம் சாஸ்திரமாக அமைந்துவிட்டது . பெரும் 
பாவமோ வேறு குற்றமோ செய்தவர்கள் , அபவா 
துக்கு ஆளாகித் தவிக்கிறவர்கள் , எல்லாரும் இந்த 
சரணாகதக் கொள்கையை அமிருதமாகக் காண்பார் 
--கள் . சரணாகதி செய்தவனுக்கு உய்வு உண்டு , எத் 
தகையவனுக்கும் உய்வு உண்டு என்பது வைஷ்ணவ 
சம்பிரதாயத்துக்கு உயிர் நாடி . 

வைஷ்ணவ சம்பிரதாயத் துக்கு என்று சொன் 
னேன் . தவறு . நம்முடைய நாட்டில் மக்கள் அனு 
சரித்து வரும் எல்லாச் சம்பிரதாயத்துக்குமே இது 
உயிர் நாடி. ஏன் ? உலகத்தில் மக்கள் அனுசரித்து 
வரும் சகல மதசம்பிரதாயங்களுக்குமே இது உயிர் 
நாடி என்றும் சொல்லலாம் . ஒவ்வொரு மார்க்கத்திலும் 
போதகர்கள் இதையே அதிகமாக வற்புறுத்திச் சொல் 
வார்கள் . பயப்படாதே , கவலைப்படாதே, எல்லா பாபங் 
களையும் நான் தீர்ப்பேன் என்று அருச்சுனனுக்கு மட் 
டும் அல்ல கண்ணன் சொன்னது . உலகத்தில் எந் 


சரணாகதி 

605 
தப் பிரதேசத்தில் அந்தக் கண்ணன் அவதரித்து 
இறங்கி நின்ற போதும் , 

இதையே சொல்லி 
வந்திருக்கிறான் . 


ராமாயணத்தில் ராவணன் தம்பியைச் சக்கரவர்த் 
தித் திருமகன் சேர்த்துக் கொண்ட வால்மீகி சித்தி 
ரத்தை இரண்டு கூறாகப் பிரித்துக் கொள்ளலாம் . நீதி 
சாஸ்திரப்படி பகைவருடைய கூட்டத்திலிருந்து வந்த 
ஒருவனைச் சேர்த்துக் கொள்வதற்குமுன் என்ன 
ஆராய வேண்டுமோ , எப்படி ஆராய வேண்டுமோ 
அதை எடுத்து முனிவர் பல வழியில் காட்டியிருக்கிறார் . 
வானர ராஜன் வாய் வழியும் , சம்ஸ்கார ஸம்பன்ன 
னான , நல்ல பண்பாட்டுக்குச் சிகரமான ஹனுமான் 
வாய் மொழியாகவும் , தருமத்தில் ஸ்திரமாக நிற்கும் 
ஸ்ரீ ராமன் வார்த்தையாகவும் , சுருக்கமாகவும் தெளி 
வாகவும் காட்டியிருக்கிறார் . 

- நீதி சாஸ்திர விளக்கத்துடன் ராமனுடைய சம்ஸ் 
காரம் , அதாவது பயிற்சியாலும் , சகஜமாகவும் ஒருவன் 
பெற்ற நற்குணத்தையும் காண்கிறோம் . என்னுடைய 
தருமம் - யார் சரண் புகுந்தாலும் இல்லை போ என்று 
என்னால் சொல்ல முடியாது ! " என்று ராமன் சொன் 
னான் . இதுவே ராமசந்திரனுடைய தருமம் . ராவ 
ணனே வந்து சரணம் என்றால் தள்ளுவேனா? என்று 
கேட்கிறான் சுக்ரீவனை . 

ராமசந்திரனை ஈசுவர அவதாரமாக வைத்துக் 
கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாக்கியம் ஒரு தனி 
சாஸ்திரமாகிவிட்டது . பின்னால் கீதையில் கவலைப் 
படாதே, மா சுச : என்று கண்ணன் சொல்லி முடித்த 
சாஸ்திரத்தையே சக்கரவர்த்தித்திருமகனும் விபீஷண 


606 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கட்டத்தில் சுக்ரீவனுக்குச் சொன்னான் . பாவங்கள் 
மலிந்த உலகத்துக்கு உயிரும் ஒளியும் தரும் மருந்து . 


83. சேது பந்தனம் 


இதன் மத்தியில் ராவணன் ஒரு பைத்தியக்காரப் 
பிரயத்தனம் செய்தான் . ஒரு சாரனை அனுப்பி சுக்ரீ 
வனைக் கலைக்கப் பார்த்தான் . சுகன் என்ற அந்த 
அரக்கன் ஆகாய மார்க்கமாக வந்து சுக்ரீவனைத் தனி 
யாகக் கண்டு அவனுக்குச் சொன்னான் : 

“ லங்கேசனான ராவணன் உம்மிடம் அன்பு 
கூர்ந்து என்னை அனுப்பி யிருக்கிறான் . நீரும் அரசன் 
ராவணனும் அரசன் . ஊரிலிருந்து துரத்தப்பட்ட 
இந்த ராமனும் அரசன் . ஊரிலிருந்து துரத்தப் 
பட்ட இந்த ராமனுடன் நீர் சேரவேண்டிய அவசியம் 
ஒன்றும் இல்லை . ராமனுடன் சேர்ந்து ராவணனுடைய 
தீராப் பகையை ஒரு அரசனாகிய நீர் ஏன் சம்பாதித் 
துக் கொள்ள வேண்டும் ? நீர் ராவணனுக்குத் தம்பி 
யைப் போன்றவர் . ராமனுடைய மனைவியை 
ணன் விரும்பி அவன் ஏதேனும் செய்தால் அது 
உமக்கு என்ன சம்பந்தம் ? உமக்கு அதனால் என்ன 
நஷ்டம் ? நீர் சரியாக யோசித்து விவேகமாக நடந்து 
கொள்வீராக . நீரும் உம்முடைய படையும் கிஷ்கிந் 
தைக்கு உடனே திரும்பிப் போவதே விவேகம் . " 

இவ்வாறு சுக்ரீவனைக் கலைக்கப் பார்த்தான் 
ராவணன் ! 

சுக்ரீவன் சாரனுக்குச் சொன்னான் : 
நீசனே ! போய் உன் அரசனுக்குச் சொல்லு . நீ 
எனக்கு அண்ணனுமல்ல , தம்பியுமல்ல . நீ துஷ்டன் . 


ராவ 


ஹே 


சேதுபந்தனம் 

607 
ராமன் என் நண்பன் . அவனுக்கு நீ சத்துருவானாய் : 
ஆனபடியால் எனக்கும் நீ சத்துருவானாய் . நீயும் உன் 
கூட்டமும் சீக்கிரத்தில் அழியப்போகிறீர்கள் . மூடனே ! 
ராமனை விரோதம் செய்து கொண்டு எதிர்த்து நீ 
பிழைக்கப் போவதில்லை . இதைத் தெரிந்து கொள் . 
நீ எங்கே ஓடி மறைந்தாலும் பிழைக்கமாட்டாய் ! இவ் 
வாறு நான் சொன்னேன் என்று உன் அரசனுக்குச் 
சொல் . 

இவ்வாறு சுக்ரீவன் அந்தச் சாரனுக்குச் சொல் 
லியதும் வானரர்கள் அவனைப் பிடித்து இம்சை செய் 
தார்கள் . ராமன் உத்தரவால் அவனைக் கொல்லாமல் 
விட்டுவிட்டார்கள் . அவனும் லங்கைக்கு வேகமாய்த் 
திரும்பிப் போய்விட்டான் . 

விபீஷணன் சரண் புகுந்தவுடன் ராமனுடைய 
உத்தரவின் பேரில் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் அங் 
கேயே விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யப் பட்டம் தந்து 
சமுத்திர ஜலத்தைக் கொண்டு 

பட்டாபிஷேகமும் 
செய்துவிட்டார்கள் . விபீஷணன் ராமனுடன் நட்புப் 
பிரதிக்ஞை செய்துவிட்டான் . ராவணனைக் கொல்லா 
மல் நான் அயோத்திக்குத் திரும்புவதில்லை என் று 
ராமனும் சபதம் செய்தான் . 

பிறகு விபீஷணனும் வானர ராஜனும் லக்ஷ்மண 
னும் சமுத்திரத்தைத் தாண்டுவதைப்பற்றி யோசித் 
தார்கள் . முதலில் சமுத்திர ராஜனை வேண்டிக்கொள் 
வதே மேல் என்று எல்லாரும் தீர்மானித்து ராமனிடம் 
சொன்னார்கள் . அதுதான் என் எண்ணமும் 
என்று ராமன் சொன்னான் . கடற்கரையில் தர்ப்பைப் 
புல் பரப்பி சாஸ்திர முறைப்படி ராமசந்திரன் சமுத் 
திரராஜனை உத்தேசித்து உபவாசம் துவக்கினான் . 


608 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மூன்று நாட்கள் அன்ன ஆகாரமின்றி மௌன 
மாக விரதமிருந்து ராமன் சமுத்திர ராஜனைப் பூஜித் 
தான் . சமுத்திரம் கேட்கவில்லை . பிறகு ராமன் எழுந்து 
இனித் தன்னுடைய சக்தியைப் பிரயோகித்தே 
இந்தக் காரியத்தை முடிக்க வேண்டும் என்று தீர் 
மானித்து வில்லும் மந்திரபூர்வமாக எறிய வேண்டிய 
பாணங்களும் கொண்டுவரும்படியாக லக்ஷ்மணனுக் 
குச் சொன்னான் . 

சமுத்திரத்தின் மேல் பாணப் பிரயோகம் செய்ய 
ஆரம்பித்தான் . பூமி அதிர்ந்தது . கடலில் கலக்கம் 
ஏற்பட்டது . சமுத்திரராஜனால் அதைத் தாங்க முடிய 
வில்லை . மேரு மலைமேல் உதய சூரியன் ஜொலிப்பது 
போல் சமுத்திரராஜன் பிரசன்னமாகி நின்றான் . 

ராமனுக்குக் கைகூப்பி , “ ராமசந்திரனே ! இயற்கை 
விதிப்படி நான் நடந்துகொள்ள வேண்டு மல்லவா ? 
தாண்ட முடியாத ஆழமும் நீர் வடிவமும் கொண்டு 
ஜலத்தில் வசிக்கும் பெரும் பிராணிகளுக்கும் சிறு 
பிராணிகளுக்கும் வாழுமிடமாக நான் இருக்க வேண் 
டிய நியமத்தை நான் எவ்வாறு புறக்கணிக்க முடியும் ? 
கடந்து செல்ல முடியாதபடி அலைகளுடன் வழி 
யடைத்து நிற்பது என் தருமம் . அதை நான் விட்டு 
விட இயலாது . வானரர்களைக் கொண்டு கற்பாறை 
களும் காட்டு மரங்களும் போட்டு அணை கட்டச் சொல் 
வீர் . அதற்கு இடம் தருவேன் . வேலைக்குக் குந்தக 
மின்றியும் போட்ட கல்லும் மரமும் நீரில் தங்கும்படியும் 
நான் உதவுவேன் . இவ்வளவே நான் செய்யமுடியும் . 
வானரர்களில் நளன் இருக்கிறான் . விசுவகர்மாவின் 
புத்திரனான அவன் இந்த அணையைத் திறமையாக 
நிர்மாணிப்பான் . உமக்கு வெற்றி ஆகுக! " என்றான் . 


சேதுபந்தனம் 

609 
ராமசந்திரன் உத்தரவின் பேரில் சேதுபந்தன 
காரியம் துவக்கினார்கள் . லக்ஷக் கணக்கான வானரர் 
கள் பெரிய ஆரவாரத்துடன் வேலை செய்து ஐந்து 
நாட்களில் அணை கட்டி முடிந்தது . இந்த இடத்தில் 
வால்மீகி முனிவர் அணைக்கட்டு வேலையை விஸ்தார 
மாகச் சித்திரித்து விளக்குகிறார் . தற்காலத்தில் 
பெரும் அணைகள் கட்டும் அமர்க்களமாகவே முனி 
வரும் சேதுபந்தனத்தைப் பாடியிருக்கிறார் . வான 
ரர்கள் காடுகளிலும் மலைகளிலும் சென்று ஆயிரக் 
கணக்கான மரங்களைப் பிடுங்கிப் பெயர்த்துச் சமுத்திரக் 
கரைக்கு இழுத்து வந்து போட்டார்கள் . வேறு பெரிய 
வானரங்கள் மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்துத் 
தூக்கி வந்து போட்டார்கள் . மரங்களும் மலைகளும் 
கடலில் விழும்போது அலைகள் மேலே கிளம்பி ஆகா 
யத்தை எட்டிக் குதித்தன . நளன் நின்று எல்லா 
வேலைகளையும் பார்த்து வந்தான் . கூட்டம் கூட்டமாக 
வந்து நின்ற வானரர்களிடமிருந்து வானரத் தலைவர் 
கள் வேலை வாங்கினார்கள் . மலைபோன்ற கற்களையும் 
மகா விருக்ஷங்களையும் போட்டு மேலே கட்டைகளும் 
புல்லும் பரப்பிச் சமன் படுத்தினார்கள் . 
வேலையின் சப்தம் சமுத்திர ஓசையைச் சிறிதாக்கி 


அணை 


விட்டது . 


அணை கட்டி முடிந்தது . ஆகாயத்தில் ஸ்வாதி 
நட்சத்திர வீதியைப்போல் கடலின் மத்தியில் இந்தப் 
புதுச் சேதுவானது . பிரகாசித்தது . மேலே தேவ 
கணங்களும் பூமியில் வானரர்களும் வெற்றி கோஷம் 
செய்தார்கள் . " சத்துருவை ஜெயித்துப் பல்லாண்டு 
பல்லாண்டு வாழ்வாயாக ! " என்று ராமனை தேவர்களும் 
ரிஷிகளும் ஆசீர்வாதம் செய்தார்கள் . 


39 


கை 


610 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஆஞ்சநேயன் ராமனைத் தன் தோள் மேல் 
தூக்கிச் சென்றான் . அப்படியே அங்கதன் லக்ஷ் 
மணனை எடுத்துச் சென்றான் . வானரப் படை கடலைக் 
கடந்துவிட்டது . 

இவ்விடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு 
வேதாந்த விஷயம் உண்டு . வில் பிடித்து நின்ற ராக 
வனைக் குவித்து வணங்கிச் சமுத்திர ராஜன் 
சொன்னான் : 

அன்புக்குரிய ராமசந்திரனே ! பூமியும் வாயுவும் 
ஆகாசமும் நீரும் நெருப்புமாகிய ஐம்பூதங்களும் தத் 
தம் சுபாவ நியதியில் நிற்கின்றன . அவைகளுக்கு 
இடப்பட்ட மாறாத அநாதி நெறியில் அவை செல்கின் 
றன . காமலோப மயக்கங்களால் அல்லது தண்டனைக் 
குப் பயந்து நான் என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள 
முடியுமா ? ஜலமானது திணிந்து கல்லாக முடியுமா ? 
அல்லது என் ஆழத்தை நான் மாற்றிவிட்டு நடந்து 
தாண்டும் ஒரு நீர் நிலையமாக நிற்க முடியுமா ? " 

இவ்வாறு சமுத்திர ராஜன் ராமசந்திரனிடம் 
மிக வினயமாகச் சொல்லிக் கொண்டான் . 

முனிவர் சமுத்திரராஜன் வாய் வழி நம்முடைய 
சாஸ்திரங்களின் அடிப்படையான தத்துவத்தை 
விளக்குகிறார் . பிரகிருதிக்கும் ஈஸ்வரனுக்குமுள்ள 
அநாதி 

சம்பந்தத்தை விளக்குகிறார் . 
வனுடைய நியதியே பிரகிருதி . பிரபஞ்சம் தானாக 
நடப்பதற்காக இயற்கை நியதிகளை 
உண்டாக்கி அமைத்துவிட்டான் . அப்படியே கர்ம 
விதியும் . பஞ்ச பூதங்களும் உயிரற்ற பொருள்களும் 
ஜீவன்களும் இந்த சாசுவத நியதியின்படியே நடந்து 
கொள்ளும் . 


ஆண்ட 


ஆண்டவன் 


யுத்தம் ஆரம்பித்தது 

611 
மற்றச் சமயங்களில் ஆண்டவனுடைய உண்மை 
யையும் பிரபாவத்தையும் நிரூபிப்பதற்காக பிரகிருதி 
விதிகளை மக்கள் காணும்படி திடீர் என்று எதிர்பாராத 
படி மாற்றி வியக்கச் செய்ததாகச் சொல்லுவார்கள் . 
சுபாவத்துக்கு வியதிரேகமான நிகழ்ச்சிகளை வைத்து 
ஈசுவர நிரூபணம் செய்வார்கள் . நம்முடைய சாஸ் 
திரம் அப்படிச் செய்வதில்லை . 

ஒரு மலையைக் கண்ணன் தூக்கினான் என்றால் 
அது வேறு விஷயம் . அதனால் அவன் ஆண்டவன் 
ஆகிவிட்டான் என்று சொல்லவில்லை . ராவணனும் 
கைலாசத்தைத் தூக்கினான் . ராவணன் ஆண்டவன் 
ஆகிவிடவில்லை . 

ஹிந்து சாஸ்திரத்தின்படி ஈசுவரனுடைய சங் 
கற்பமே இயற்கையும் , காரண காரிய விதியும் , பஞ்ச 
பூதங்களின் மாறாத நியதிகளும் , கர்ம விதியும் . இது 
பகவத் கீதை 9 - வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு 
உபதேசிக்கப்படுகிறது . வால்மீகி முனிவர் இதைச் 
சமுத்திர ராஜன் பேச்சில் சுருக்கமாக - வைத்து 
முடித்தார் . 


என்ற 


84. யுத்தம் ஆரம்பித்தது 
மால்யவான் 

விருத்தனான ராக்ஷசன் 
ராவணனுக்கு எவ்வளவோ சொல்லிப் பார்த்தான் . 
“ உன்னுடைய நல்ல காலம் 

முடிந்தது . நீ 
செய்து வந்த பாப காரியங்களால் உன் தேஜஸ் 
குறைந்து போயிற்று . நீ பெற்றிருக்கும் வரங்களை 
இனி நம்பாதே ! சமாதானம் செய்துகொள் . இப் 
போது வந்திருக்கும் சேனையைப் பார் . மானுடர்களும் 
வானரர்களும் கரடிகளுமான சேனை பயங்கரமாக வந்து 


மகா 


612 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நிற்கிறது . சேதுபந்தன அற்புதத்தைப் பார் . 
விஷ்ணுவே மனித சரீரத்தில் வந்துவிட்டான் என்று 
எண்ணுகிறேன் . இவ்வாறு கிழவன் சொன்னான் . 

இதையெல்லாம் கேட்க ராவணன் விரும்பவில்லை . 
நீர் சொல்லும் சொற்கள் எனக்குக் கர்ண கடோர 
மாக இருக்கின்றன . நீர் சத்துருவோடு சேர்ந்து 
விட்டீர் போலிருக்கிறது . மனித ஜாதிக்கு பலம் எது ? 
தகப்பனால் காட்டுக்குத் துரத்தப்பட்ட ஒரு அற்ப மனி 
தனைக் கண்டு எல்லாரும் பயப்படுகிறீர்கள் . குரங்கு 
களையும் கரடிகளையும் நம்பி ஒரு மனிதன் வந்திருக் 
கிறான் . இவன் உங்களுக்குப் பெரும் பயத்தைத் தரு 
கிறான் . உங்களைப் பார்த்து எனக்கு வெட்கமாக 
இருக்கிறது . 

என் மேல் உங்களுக்குப் பொறாமையா ? ஏன் 
இப்படி என்னிடம் பேசுகிறீர்கள் ? நான் ராமனுக்கு 
வணங்க முடியாது . நீதி சாஸ்திரத்தில் இது குற்ற 
மாயிருந்தால் அது என் சுபாவத்தில் ஏற்பட்ட குற்றம் . 
அதை என்னால் மாற்ற முடியாது என்று வைத்துக் 
கொள்ளுங்கள் . யுத்தம் செய்து மடிந்தாலும் மடிவேன் . 
ராமனிடம் சமாதானம் கேட்கமாட்டேன் " என்றான் . 

யோசித்துச் செய்ய வேண்டியதைச் செய் , 
லங்கேசன் வெல்க! ராவணன் 

வெல்க !! " என்று 
சொல்லிவிட்டு மால்யவான் வருத்தத்தோடு தன் வீடு 
திரும்பினான் . இவன் ராவணனுக்குத் தாய் வழியில் 
பாட்டன் . 


* 


ராவணன் 

தன்னுடைய வீரர்களை அந்த 
அந்த இடத்துக்கு இவர் இவர் பொறுப்பு என்று 
அமைத்துவிட்டான் . பிரஹஸ்தனைக் கிழக்கு வாயி 


யுத்தம் ஆரம்பித்தது 

613 
லுக்கும் , மகா பாரிசுவனையும் மகோதரனையும் தெற்கு 
வாயிலுக்கும் , தன் மகனும் மாயங்கள் கற்ற மகாவீரனு 
மான இந்திரஜித்தை மேற்கு வாயிலுக்கும் காப்புப் 
பொறுப்பாக அமைத்துவிட்டு , வடக்கு வாயிலைத் 
தானே காப்பது என்று முடிவு செய்தான் . மகா வீர 
பராக்கிரமனான விரூபாக்ஷனை நகரத்துக்குள்ளிருக்கும் 
சேனைக்குத் தலைவனாக நியமித்தான் . 

இவ்வாறு தன் சேனையையும் வீரர்களையும் விதா 
னப்படுத்திவிட்டுக் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் 
என்று திருப்தி யடைந்தான் . வினாச காலம் நெருங் 
கியபடியால் யார் சொல்லியும் கேட்காமல் இவ்வாறு 
ஏமாந்தான் . மந்திரிகள் ஸ்துதியும் ஜெயகோஷமும் 
செய்து அரசனைச் சந்தோஷப் படுத்தி விட்டுக் 
கலைந்தார்கள் . 


ராமனும் சுக்ரீவனும் விபீஷணனும் மற்றவர் 
களும் யுத்தக் கிரமத்தைப் பற்றி யோசிக்கக் கூடினார் 
கள் . விபீஷணன் ராவணனுடைய ஏற்பாடுகளைப் 
பற்றிச் சாரர்கள் போய்ப் பார்த்து விட்டு வந்ததை 
யெல்லாம் எடுத்துச் சொன்னான் . 

“ இப்போது ராவணன் திரட்டி யிருக்கும் சேனை 
யானது கணக்கிலும் பலத்திலும் வீரத்திலும் குபேரனை 
எதிர்த்த சேனையைவிடப் பெரிது என்பதை அறிவீர் 
களாக . ஆயினும் , எனக்குச் சந்தேகமில்லை , ராமசந் 
திரனுடைய வெற்றி நிச்சயம் " என்றான் விபீஷணன் . 

ராமனும் வீரர்களை ராக்ஷசச் சேனையை எதிர்ப் 
பதற்குப் பிரித்து விட்டான் . “ நீலன் கிழக்குக்கோட்டை 
வாயிலில் பிரஹஸ்தனை எதிர்க்க வேண்டியது . 
தெற்கே மகோதரனையும் மகா பாரிசுவனையும் அங்க 


614 


சக்கரவர்த்தித் திருமகன் 


தன் எதிர்க்க வேண்டியது . மேற்கு வாயிலைக் காத்து 
வரும் மாயாவியான இந்திரஜித்தை ஹனுமானே 
எதிர்க்க வேண்டியது . உலகத்தை உபத்திரவம் செய் 
யும் ராவணனை நானும் லக்ஷ்மணனும் எதிர்த்து 
லங்கையில் பிரவேசிப்போம் . சுக்ரீவனும் ஜாம்புவா 
னும் விபீஷணனும் நம்முடைய சேனையுடன் இருக்க 
லாம் என்று அணிவகுத்தான் . 

ராமன் அன்று ராத்திரி சுவேலை மலைமேல் சேனை 
யுடன் தங்கினான் . மறுநாள் காலை எழுந்து அங்கிருந்து 
பார்த்தார் கள் . திரிகூட மலைமேல் மனத்தைக் கவரும் 
அழகுடன் ஜொலிக்கும் லங்கா நகரம் ஆகாயத்திலி 
ருந்து தொங்குவது போல் காட்சி தந்தது . கோட்டை 
மதிலைக் காத்து நின்ற ராக்ஷசச் சேனையின் வரிசை 
மற்றொரு மதிலைப் போல் காணப்பட்டது . 

லங்கா நகரத்தின் மாட மாளிகைகளின் அழகை 
யும் ஐசுவரியத்தையும் ராமன் பார்த்து , ஐயோ , கால 
பாசத்தால் தூண்டப்பட்ட ஒருவனுடைய மகா பாப 
காரியத்தின் பயனாக இவ்வளவு ஐசுவரியமும் இந்த 
ராக்ஷச குலமும் அழிய வேண்டியதாயிற்று .. நற் 
குலத்தில் பிறந்த இவன் தன் ஜன்மத்தின் பெரு 
மையை அறிந்தும் இப்படி மூர்க்கனாகப் போய்த் தன் 
மரணத்தைக் கூப்பிட்டழைத்துத் தன்னைச் சேர்ந்தவர் 
களையும் அழிக்கிறானே ! " என்று இரங்கினான் . 

“ நடத்த வேண்டிய யுத்தத்தைச் சரியாக நடத்தி 
இந்தத் துஷ்டனை அழிப்பதில் மனத்தைச் செலுத்து 
வோம் . போரில் பெரும் குழப்பமுண்டாகும் . ராக்ஷ 
சர்கள் பல மாய வேஷம் போடுவார்கள் . நம்முடைய 
சேனையிலுள்ள வானரர்களும் கரடிகளும் தம் சொந்த 
வடிவத்திலேயே நின்று யுத்தம் செய்யட்டும் . ராக்ஷச 


யுத்தம் ஆரம்பித்தது 

615 
ராஜன் தம்பியும் அவன் நண்பர்களும் மட்டும் என்னோ 
டும் லக்ஷ்மணனோடும் மானிட உருவத்தில் இருக்க 
லாம் . அரக்கர்கள் எந்த வேஷம் போட்டாலும் மனித 
உருவத்தையாவது வானர உருவத்தையாவது எடுக்க 
மாட்டார்கள் . அவர்களுடைய கர்வம் அதற்கு இடந் 
தராது . ஒழுங்காக எதிர்த்து நின்றோமானால் வதம் 
செய்ய வேண்டியவர்களை வதம் செய்யலாம் . துணை 
செய்ய வேண்டியவர்களுக்குத் துணை செய்யலாம் " 
என்று ராமன் சொல்லி முடித்தான் . 

. 


* 


சேனையுடன் சுவேலை மலையிலிருந்து இறங்கி 
லங்கா நகரத்தை அடுத்த வனத்தில் பிரவேசித்தார் 
கள் . கடலைப் போன்ற வானர சேனை வனத்தில் 
இறங்கியதும் அவ்விடம் வசித்து வந்த நானாவித மிரு 
கங்களும் , பட்சிகளும் பயந்து இங்கு மங்குமாய்ச் சென் 
றன . வனத்தின் அழகை முனிவர் தம் தனிப் பாணி 
யில் வர்ணிக்கிறார் . மேலே மலைச் சிகரத்தில் மிக 
பத்திரமாகக் காக்கப்பட்டு வந்த லங்கா நகரத்தையும் 
வர்ணிக்கிறார் . மலைக் கோட்டையையும் விசுவர்கர்மா 
வினால் நிர்மாணிக்கப்பட்ட திவ்விய சௌந்தர்யமான 
நகரத்தையும் கீழிருந்து பார்த்து ராமன் என்ன அழகு ! 
என்ன செல்வம் ! என்று வியப்பில் மூழ்கினான் . ராக்ஷச 
வீரர்களின் பலத்தையும் யுத்தப் பசியையும் கோட்டை 
வாயிலையும் மதிலையும் யந்திரங்களையும் பார்க்கப் 
பார்க்க வானரங்களின் உற்சாக வேகம் மேலும் 
மேலும் பொங்கிற்று . 

யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் சுக்ரீவன் திடீர் 
என்று ஒரு பாய்ச்சல் பாய்ந்து லங்கா நகரத்தின் ஒரு 
கோபுர மேடையில் இறங்கினான் . அங்கே ராவணன் 


616 

சக்கரவர்த்தித் திருமகன் 
தன் பரிவாரத்துடன் திவ்விய ஆசனத்தில் உட்கார்ந் 
திருந்ததைக் கண்டு இவ்வாறு குதித்துப் பாய்ந்தான் . 
கருத்த மேகக் கூட்டத்தைப் போலவும் சந்தியா காலச் 
செவ்வானம் போலவும் ராவணன் சிவந்த வஸ்திரம் 
போர்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் . ஐராவதத் 
தின் தந்தங்களால் குத்திக் காயப் படுத்தப் பட்ட வடு 
அவனுடைய அகன்ற மார்பில் சந்திர பிம்பத்தைப் 
போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது . 

ராவணா! சிக்கினாய் ! ராமனுடைய தோழனும் 
அடிமையுமான சுக்ரீவன் நான் . இன்று நீ முடிந்தாய் ! " 
என்று அவன் மேல் பாய்ந்து அவன் கிரீடத்தைக் 
கீழே தள்ளி ஒரு அறை அறைந்தான் . பிறகு இரு 
வருக்கும் பெரு மல்யுத்தம் நடந்தது . 


இருவரும் மல் யுத்தத்தில் நிபுணர்கள் . அந்த 
சாஸ்திரத்தில் கண்ட எல்லா வித்தைகளையும் ஒருவர் 
மேல் ஒருவர் காட்டினார்கள் . ராவணன் வெகு கஷ்டப் 
பட்டுப் போனான் . அதனால் அவன் மாய வித்தைகளில் 
இறங்கினான் . அப்போது சுக்ரீவன் அவனை விட்டு 
விட்டு ஒரே பாய்ச்சலாக ராமன் இருந்த இடம் மறு 
படி வந்து குதித்தான் . 

இவ்வாறு சூரிய புத்திரன் அற்புத காரியம் 
செய்துவிட்டு வந்ததைக் கண்ட வானரத் தலைவர்கள் 
தங்கள் அரசனைப் 
அரசனைப் புகழ்ந்து பெரும் 

ஆரவாரம் 
செய்தார்கள் . 

சுக்ரீவன் க்ஷேமமாகத் திரும்பி வந்ததைப் பார்த்த 
ராமன் சந்தோஷ மடைந்தான் . வானரராஜாவின் 
உடம்பின் பேரில் காயங்களையும் ரத்தத்தையும் பார்த்து 
ராமன் சொன்னான் : 


யுத்தம் ஆரம்பித்தது 

617 
சுக்ரீவனே ! உன் வீரத்தைப் பார்த்து வியப்பும் 
மகிழ்ச்சியும் அடைந்தோம் என்பது உண்மை . ஆயி 
னும் இது சரியான காரியமல்ல . அரசனானவன் இப் 
படிச் சாகசம் செய்யக் கூடாது . யாருடனும் யோசிக் 
காமல் இப்படிப் பட்ட அபாய காரியத்தில் திடீர் என்று 
புகுந்து விட்டது சரியல்ல . " 
இவ்வாறு கண்டித்ததை 

சுக்ரீவன் 

கேட்டு , 
" உண்மை , உங்களைக் கேட்காமல் நான் பாய்ந்து யுத் 
தம் செய்தது முறை தவறே . சீதைக்கும் தங்களுக்கும் 
அபராதம் செய்த அந்தப் பாவியைப் பார்த்ததும் எனக் 
குப் பொங்கிய கோபத்தால் மெய்ம்மறந்து போனேன் . 
அதனால் இப்படிச் செய்தேன் ! " என்றான் . 

பிறகு வானர சேனை ராமன் கட்டளையிட்ட முறை 
யில் லங்கையை நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்து 


: 


கொண்டது . 


அங்கதனை அழைத்து ராமன் , " ராவணனிடம் 
தூது போய் அவனுக்குச் சொல்லுவாய் : மகா பாபியே ! 
உன் காலம் நெருங்கி விட்டது . கோட்டை வாயிலில் 
ராமன் யுத்தத்துக்குக் காத்திருக்கிறான் . தேவர்களிடம் 
பெற்ற வரத்தைக் கொண்டு கர்வங் கொண்டு துஷ்ட 
னாகிப் போனாய் . உலகத்தை ஹிம்சை செய்து வந்தாய் . 
பெரும் பாப காரியங்களைச் செய்து வந்தாய் . உலகம் 
க்ஷேம மடையும் காலம் இப்போது வந்தது . வெளியில் 
வந்து யுத்தம் செய்து கொல்லப் பட்டாயானால் பாபங் 
களினின்று பிராயச் சித்தம் அடைந்து வீரர்களுக்குரிய 
சுவர்க்கம் அடைவாய் . உயிரின் மேல் 

உயிரின் மேல் ஆசை யிருந் 
தால் அக்கிரமமாகத் தூக்கிப் போன சீதையைத் 
திரும்பி ராமனிடம் சமர்ப்பித்துவிட்டுச் சரணம் அடை 
வாய் . உயிருடன் பிழைத்துப் போகலாம் . எவ்வாறா 


618 

சக்கரவர்த்தித் திருமகன் 
யினும் பாபியான நீ இனி அரசனாக இருக்கத் தகுந்த 
வனல்ல . லங்கா ராஜ்யம் இனி விபீஷணனுடைய 
தாகும் . அரசனாக இருப்பதற்கும் ஜனங்களை ரக்ஷிப் 
பதற்கும் அவன் தகுதி பெற்றவன் . சரண மடைந்து 
உயிர் தப்பும் எண்ணமில்லா விட்டால் , உடனே உத் 
தரகிரியைகளை முன்னதாகச் செய்வித்துக் கொண்டு 
உன் அருமைச் சொத்தாயிருந்தலங்கையைக் கடைசித் 
தடவையாக நன்றாகப் பார்த்து விட்டு விடைபெற்றுக் 
கொண்டு மரணத்துக்குத் தயாராக வெளியே வந்து 
ராமனோடு யுத்தம் செய்வாயாக ! இவ்வாறு அரக்க 
னுக்குச் சொல்வாய் அங்கதனே ! " என்றான் . 

உடனே அங்கதன் , “ அப்படியே ! ” என்று குதித் 
துக் கிளம்பி மந்திரிகளால் சூழப்பட்டு உட்கார்ந் 
திருந்த ராவணன் முன்னிலையில் இறங்கினான் . 


ராமன் சொன்ன வண்ணம் கம்பீரமாக , " வாலீ 
யார் என்பது உமக்குத் தெரிந்திருக்கலாம் . நான் 
வாலியின் புத்திரன் , ராமனுடைய தூதனாக வந்திருக் 
கிறேன் . உம்முடைய பாபங்களுக்கு விமோசன காலம் 
நெருங்கி விட்டது . யுத்தம் செய்து வீர சுவர்க்கம் 
அடைவீர் . ராமனும் வானர சேனையும் கோட்டை 
வாயிலில் காத்திருக்கிறார்கள். செய்த பாபங்களை 
யெல்லாம் தீர்த்துக் கழுவிக் கொள்ளலாம் . அப்படி 
யில்லை , உயிரின்மேல் ஆசை யிருந்தால் ராமனிடம் 
சரணாகதி யடைவீர் . இல்லையேல் யுத்தத்துக்கு எழுந்து 
செல்வீர் . யமனிடம் போய்ச் சேரத் தயாராகப் புறப் 
படுவீர் . பந்துக்களிடம் விடைபெற்று உத்தரகிரியை 
களையும் முடித்துக் கொள்வீராக . குலத்தோடு அழிந்து 
போகும் காலம் நெருங்கி விட்டது . லங்கையைக் 


சீதை மகிழ்ந்தாள் 


619 


கண்ணால் பார்த்து அனுபவித்துத் திருப்தி யடைவீர் ! " 
என்றான் . 

ராவணனுக்கு நெருப்பைப்போல் பொங்கியது 
கோபம் . " பிடி ! கொல் , துஷ்டனை ! என்றான் . 

உடனே இரண்டு ராக்ஷசர்கள் அங்கதனை இரு 
பக்கத்திலும் பிடித்துக் கொண்டார்கள் . அவன் அந்த 
இரண்டு பரும் பூதாகாரமான அரக்கர்களுடன் 
உயரக் கிளம்பி இருவரையும் உதறித் தள்ளி , அதற்கும் 
மேலே கிளம்பி மாளிகையின் விமானத்தை ஒரு உதை 
உதைத்து உடைத்துவிட்டு ராமன் இருந்த இடத்தை 
ஒரே தாவாகத் தாவி வந்தடைந்தான் . 

அங்கதனுடைய காரியத்தைக் கண்டு ராக்ஷசக் 
கூட்டத்துக்குப் பெருந் திகில் உண்டாயிற்று . ஆனால் 
தங்களுடைய பயத்தை மறைத்துக் கொண்டார்கள் .. 
விமானம் உடைந்ததைக் கண்டு ராவணன் பெருமூச்சு 
விட்டான் . அதை ஒரு துர் நிமித்தமாகக் கண்டான் . 

அங்கதன் திரும்பி வந்ததும் ராமசந்திரன் 
சேனைக்கு உத்தரவு கொடுத்து விட்டான் . யுத்தம் 
ஆரம்பித்தது . 

85. சீதை மகிழ்ந்தாள் 
பயங்கர 

வானர சேனை லங்கைக்கடியில் பூமி 
அதிர இறங்கி விட்டது . ஒரு பெரிய வனத்தில் சுக 
மாகத் தங்கிற்று . யுத்த ஆயத்தமான லங்கா நகரத்தி 
லிருந்தும் ராக்ஷசர்களுடைய கோஷம் கிளம்பிற்று . 
சங்கம் பேரிகை துந்துபி முதலிய யுத்த வாத்தியங் 
களின் நாதம் கேட்டதும் வானரர்களுடைய உற்சாகம் 
இன்னும் அதிகமாயிற்று . ராமசந்திரன் சேனையை 
அணிவகுத்து யார் யார் எந்த எந்த ஸ்தானத்தில் 


பார்த்து , 


620 

சக்கரவர்த்தித் திருமகன் 
இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்துச் சொன்னபடி 
சேனை அணிவகுக்கப்பட்டு நின்றது . 
லங்கையைப் 

ஆஹா! லக்ஷ்மணா! 
இந்த நகரத்தின் அழகைப் பார்த்தாயா ? " என்றான் 
ராமன் . 

லங்கையைக் கண்டதும் ராமனுடைய உள்ளம் 
சீதையிருந்த இடம் சென்றது . தானும் படையும் 

இப்போது அவளுக்குத் தெரிந்திருக்கு 
மல்லவா , தைரியம் அடைந்திருப்பாளல்லவா , என் 
றெல்லாம் எண்ணினான் . ஆயினும் அதைப்பற்றி 
ஒன்றும் பேசாமல் சேனையை அணிவகுக்கும் வேலை 
யில் ஈடுபட்டிருந்தான் . 


வந்தது 


* 


சுகன் என்ற ஒரு ராக்ஷஸ சாரன் ராவணனிடம் 
சென்று , " தாங்கள் சொல்லி யனுப்பியபடி என் காரி 
யத்தைச் செய்தேன் . ஆனால் ஒன்றும் பயனில்லாமல் 
போய்விட்டது . என்னைத் துன்பப்படுத்தித் திருப்பி 
யனுப்பி விட்டார்கள் . விராதன் , கபந்தன் , கரன் 
முதலியவர்களை விளையாட்டாகக் கொன்ற ராமன் , சுக்ரீ 
வனுடைய சேனையுடன் சீதையைச் சிறை வைத்திருக் 
கும் இடத்தை அறிந்துகொண்டு லங்கையை 
அடைந்து விட்டான் . 

கரடிகளும் வானரங்களும் 
கடலைத் தாண்டி வந்து யுத்தத்துக்குத் தயாராய் லங் 
கைக்கு முன் நிற்கிறார்கள் . தரை காணாமல் சேனை 
நின்றுவிட்டது . இனிப் பேச்சில் ஒன்றும் பிரயோசன 
மில்லை . அவர்களுக்கு நம் பேரில் உண்டாயிருக்கும் 
துவேஷம் யுத்தத்தினால் தான் தீர வேண்டும் . வேறு 
வழியில்லை . மன்னனே ! யோசனை செய்து என்ன 
செய்ய வேண்டியதோ அதைச் செய்வீராக . " 


சீதை மகிழ்ந்தாள் 

621 
இவ்வாறு சொல்லிவிட்டு முடிவில் மெதுவாக , 
" சீதையைத் திருப்பித் தந்துவிட்டால் பிழைக்கலாம் " 
என்று சொன்னான் ! 

ராவணனுக்குக் கோபம் பொங்கிற்று . “ என்ன 
சொன்னாய் ? சீதையைத் திருப்பித் தருவது என்கிற 
பேச்சு யாரும் என்னிடம் பேச வேண்டாம் . என் 
னுடைய சக்தியை அறியாமல் இந்தப் பேச்சுப் பேசு 
கிறீர்கள் . தேவ தானவ கந்தர்வ யக்ஷர்கள் யார் வந் 
தாலும் என்னால் வதம் செய்யப்படுவார்கள் . இந்தி 
ரனே வந்தாலும் சரி , யமனே வந்தாலும் சரி , என் 
பாணங்களால் எரிக்கப் படுவார்கள் . 

பார் , இந்த 
அற்ப ராமனும் அவனுடைய சேனையும் எப்படி துவம் 
சம் ஆகப் போகிறது ! " என்றான் . 

ராவணன் உண்மையில் அவ்வாறே நம்பினான் . 
தன்னுடைய பூர்வ சரித்திரத்தை எண்ணி எண்ணி 
அடைந்திருந்த கர்வத்தினால் புத்தி யிழந்து மூர்க்க 
னாகிப் போய்விட்டான் . 

பிறகு இரண்டு அமைச்சர்களை அழைத்துவரச் 
சொல்லி அவர்களுக்கு உத்தரவிட்டான் . லங்கைக்குச் 
சேது கட்டிவிட்டு , பெருஞ் சேனை வந்து இறங்கிய 
தாகச் சாரர்கள் சொல்லுகிறார்கள் . இது ஆச்சரியமாக 
இருக்கிறது . ஆயினும் காரியம் ஒன்றும் கெட்டுப் 
போகவில்லை . நீங்கள் சென்று சத்துரு சைன்யத்தை 
நன்றாகப் பார்த்து எனக்கு அவர்கள் பலத்தின் விவ 
ரத்தைச் சொல்ல வேண்டும் ! என்று சொல்லி 
அனுப்பினான் . 

அப்படியே அவர்களும் வானர வடிவம் தரித்து 
வானர சைன்யத்திற்குள் பிரவேசித்து , சுற்றிப் பார்த் 
துக் கொண்டிருந்தார்கள் . விபீஷணன் இவர்கள் 


622 


சக்கரவர்த்தித் திருமகன் 


ஏ , 


ளுடைய மாறு வேஷத்தைக் கண்டுகொண்டு அவர் 
களைப் பிடித்து ராமன் முன் கொண்டு போய் 
நிறுத்தினான் . 

“ சுவாமி ! நாங்கள் தூதர்கள் . எங்களுடைய அரச 
னால் அனுப்பப்பட்டோம் . எங்களை விட்டுவிடுங்கள் " 
என்றார்கள் . 

ராமன் சொன்னான் : " இவர்களுக்கு நம்முடைய 
சேனையைக் காட்டி , எல்லாம் பார்த்துப் போகச் 
சொல்லுங்கள் . இவர்களை விட்டு விடுங்கள் ! 
ராக்ஷச தூதர்களே! நீங்கள் திரும்பிச் சென்று ராவண 
னுக்குச் சொல்லுங்கள் . எந்தப் பலத்தை நம்பி நீ 
சீதையைத் தூக்கி வந்தாயோ அந்தப் பலம் இன்று 
சோதனைக்கு உள்ளாகும் . உன்னுடைய கோட்டை 
யும் நகரமும் சேனையும் நாளையே அழிவதைப் 
பார்ப்பாய் ! நாளைக் காலையில் ராமனுடைய பாணங்கள் 
உன்மேல் பாயும் . இப்படி உங்கள் அரசனுக்குச் 
சொல்வீர்களாக ! 

ராமன் சொன்னதைக் கேட்ட ராக்ஷச தூதர்களும் 
" அப்படியே ! " என்றார்கள் . “ உமக்கு ஜெயமாகுக ” என்று 
தங்களையும் அறியாமல் அவர்களின் வாயினின்று 
எப்படியோ வழக்கத்தின் வசமாக வெளிவந்தது . இது 
ஒரு நல்ல நிமித்தமாக எல்லாரும் கருதினார்கள் . 

ராவணனிடம் அவர்கள் சென்று , “ சுவாமி ! விபீ 
ஷணனால் நாங்கள் கண்டு பிடிக்கப்பட்டோம் . ஆனால் 
ராமன் எங்களைக் கொல்லாமல் விட்டு விட்டான் . 
அரசனே ! நம்முடைய பகைவர்கள் ஒரே உறுதியாக 
இருக்கிறார்கள் . ராமனும் லக்ஷ்மணனும் வாலி தம்பி 
யாகிய வானர ராஜனும் விபீஷணனும் ஒரே மனமாக 
இருக்கிறார்கள் . இவர்களால் நடத்தப்பட்ட இந்த 


623 


சீதை மகிழ்ந்தாள் 
சேனையை நாம் ஜெயிப்பது கஷ்டம் . தசரதன் மகன் 
ராமனைப் பார்த்தோம் . அவன் ஒருவனே போதும் , 
நம்முடைய நகரத்தையும் சேனையையும் அழிக்க.. 
இவ்வாறு எங்களுக்குத் தோன்றுகிறது . வானர 
சேனையின் வீரத்தையும் யுத்தத்துக்கு அவர்கள் ஆத் 
திரம் கொண்டிருப்பதையும் கண்டோம் . இவர்களை 
விரோதிப்பது நல்லதல்ல . உடனே சீதையை ராம 
னிடம் ஒப்புவித்து விடுவது நல்லதாகும் . யோசியுங் 
கள் ! " என்றார்கள் . 

தங்களுடைய அரசனின் க்ஷேம நலத்தை 
உத்தேசித்துத் தூது சென்ற மந்திரிகள் இப்படிச் 
சொன்னார்கள் . ராவணனுக்கோ இப்போது கோபம் 
தாங்க முடியாமற் போயிற்று . 

" உலகமெல்லாம் எனக்கு விரோதமாக நின்றாலும் 
அதற்காக நான் பயப்பட மாட்டேன் . தேவ கந்தர்வ 
தானவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துவந்து என்னை 
எதிர்த்தாலும் நான் சீதையைத் திருப்பித் தரமாட் 
டேன் . தூது சென்ற நீங்கள் பகைவர்களால் அடி 
பட்டுப் பயந்து போய் இப்படிச் சொல்லுகிறீர்கள் . 
கோழைகாள் , யார் வந்து என்னை எதிர்த்து நிற்க 
முடியும் ? எந்தப் பகைவன் என்னை ஜெயிக்க முடியும் ? " 

இப்படிச் சொல்லி விட்டுத் தானே அரமனை 
மாளிகையின் மேல் ஏறிச் சென்று சத்துரு பலத்தை 
நேரில் பார்த்தான் . பிறகு மந்திரிகளோடு நீண்ட 
நேரம் பேசினான் . சத்துரு சைன்யத்திலுள்ள வீரர் 
கள் யார் , யார் என்பதையெல்லாம் தூது சென்று 
திரும்பியவர்களை விசாரித்தான் . 

அவர்களும் ஒவ்வொரு வானர வீரனைப் பற்றியும் 
அவன் கொண்டு வந்திருக்கும் படையைப் பற்றியும் 


- 
624 

சக்கரவர்த்தித் திருமகன் 
எடுத்துச் சொன்னார்கள் . பூ மண்டலத்தில் பலவேறு 
வனங்கள் , மலைகள் , நதிப் பிரதேசங்களிலிருந்து 
வந்து கூடியிருக்கும் அந்தப் பெரிய வானா , கரடிச் 
சேனையின் பலத்தை எடுத்துச் சொன்னார்கள் . அவர் 
களுக்குள்ள தேக பலமும் வீரியமும் , அவர்கள் ராம 
னிடத்தில் வைத்திருக்கும் அசையாத பக்தியும் , அவர் 
கள் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமையும் , 
ராக்ஷசர்களை வதம் செய்யவேண்டும் என்கிற ஆத்திர 
மும் எல்லாம் மந்திரி ஸாரணனால் சொல்லப்பட்டது . 
வானர சேனைக்குள் புகுந்தபோது ஸாரணன் கூடச் 
சென்ற மற்றொரு மந்திரியும் ராவணனுக்கு வானர 
வீரர்களைப் பற்றி விசேஷமாகச் சொன்னான் . 

அதோ பார் ! அவன் தான் ராமசந்திரன் ! அதோ 
பார் ! அவன் பக்கத்தில் லக்ஷ்மணன் . நீதி சாஸ்திரம் , 
யுத்த சாஸ்திரம் அனைத்தும் அறிந்தவன் . இவன் 
ராமனுக்கு நடமாடும் இரண்டாவது உயிரும் வலது 
கையுமாவான் . அதோ பார் ! அவன் பக்கத்தில் வாலி 
யினுடைய மாலையை அணிந்து கொண்டிருக்கிற சுக்ரீ 
வனை . வாலிக்குச் சம வீரன் . அதோ பார் ! அவன் 
பக்கத்தில் உன் தம்பி விபீஷணன் . இவர்களை வெல் 
வது சுலபமல்ல . வெற்றிக்கு வேண்டிய முயற்சிகளை 
யெல்லாம் யோசித்துச் 

சரியாகச் செய்வீராக ! " 
என்றான் . 

பகைவனுடைய பலத்தைப் புகழ்ந்து பேசிய மந் 
திரிகளின் பேரில் ராவணனுக்குக் கோபம் மேலும் 
மேலும் பொங்கிற்று . மூர்க்கனுடைய குணம் இது . 
தைக் கோரிப் பேசும் மந்திரிகளின் பேரிலும் புத்தி 
சாலியான அரசன் கோபிக்க மாட்டான் . ஆனால் 


சீதை மகிழ்ந்தாள் 


625 


ராவணனுடைய மதி இப்போது கலங்கிப் போயிருந் 
தது ! அவனுக்கு இப்போது உண்மையும் பிடிக்க 
வில்லை , ஹிதமான உபதேசமும் பிடிக்கவில்லை . 

ஏதோ யோசனை செய்தான் . தன்னுடைய மனப் 
போக்கை வைத்து ராமனுடைய குணத்தை அளந் 
தான் . இது தானே உலக இயற்கை ? சீதை தனக்கு 
எப்படியாவது உடன்பட்டு விட்டால் ராமன் அவமான 
மடைந்து மனமுடைந்து திரும்பி விடுவான் என்பது 
அவன் எண்ணம் . ஆனபடியால் இப்போது இன் 
னொரு முயற்சி செய்து அவளை எப்படியாவது உடன் 
படச் செய்யவேண்டும் என்று தான் அறிந்த யுக்தி 
முறையில் தீர்மானித்தான் . இதற்காக ஒரு மாயக்கார 
அரக்கனுடைய உதவியை நாடினான் , 

“ மின்னல் நாக்கனே ! உனக்கு எல்லா மாய வித் 
தையும் தெரியுமல்லவா ? நான் உனக்குச் சொல்லி 
யனுப்புவேன் , அப்போது நீ வந்து சீதையின் முன் 
அவளுடைய புருஷன் ராமனுடைய தலையைப் போல் 
ஒன்று செய்து அதைக் கொண்டு வந்து வைக்க 
வேண்டும் " என்று சொன்னான் . அந்த மாய வித்தைக் 
காரனும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டு 
தயாரானான் . 

அதன்மேல் ராவணன் அசோகவனம் சென்று 
மறுபடியும் ஜானகியைக் கண்டு பலவாறு சொல்லி 
ஏமாற்றி , “ உன் புருஷனும் அவன் சேனையும் ஹதம் 
செய்யப் பட்டார்கள் . என் வீரர்கள் கடல் தாண்டிச் 
சென்று , ராமனும் அவன் வானர சேனையும் களைப் 
படைந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீர் 
என்று தாக்கி ராமன் உள்பட 

எல்லோரையும் 
கொன்று விட்டார்கள் . சேனை சிதறி ஓடிப்போயிற்று . 


40 


626 

சக்கரவர்த்தித் திருமகன் 
உன் புருஷன் ராமனுடைய தலையை என்னுடைய 
வீரன் எனக்குக் காண்பிக்கக் கொண்டு வந்திருக் 
கிறான் . இன்னும் ஏன் பிடிவாதம் செய்கிறாய் ? என் 
அந்தப்புரத்துக்குத் தலைவியாகிச் சுகமாக இருப்பா 
யாக . மூர்க்கம் செய்யாதே ! லங்கைக்கு அரசி ஆவாய் . 
நான் சொல்வதைக் கேள் ! என்று சொல்லி , ஒரு 
அரக்கியை அழைத்து , " போய் வித்யுஜ்ஜிஹ்வனை 
வரச் சொல் ! " என்றான் . 

அந்த மந்திரவாதி அரக்கனும் ராமனுடைய தலை 
யைப் போலவே இருந்த ஒரு மாய சிருஷ்டியைச் 
சீதையின் முன்னிலையில் வைத்தான் . 


* 


சீதை பார்த்துத் திடுக்கிட்டாள் . தன் கதி இப் 
படியாயிற்றே என்று பிரலாபிக்கலானாள் . 

இதற்கிடையில் ராமனுடைய சேனை லங்கையை 
நெருங்கி விட்டபடியால் மந்திரிகளும் சேனாதிபதி 
களும் அவசரமாக வந்து ராவணனைப் பார்க்க அனு 
மதி கேட்டுச் சொல்லி யனுப்பினார்கள் . ராவணன் 
உடனே சீதையை விட்டு விட்டுச் சபைக்குப் போக 
வேண்டியதாயிற்று . 

ராவணனுடைய இருப்பு அந்த மாயத்தில் இன்றி 
யமையாத ஒரு அம்சம் . அவன் அந்த இடம் விட்டுப் 
போனதும் மாயா உருவம் தானாகவே கரைந்து 
போயிற்று . ராமனுடைய தலை என்று காட்டப்பட்ட 
பொய்த் தலை புகை போல் மறைந்து போய் 
விட்டது ! 

விபீஷணனுடைய மனைவியான ஸரமை என்பவள் 
சீதைக்குத் தோழியாக இருந்து வந்தவள் , ராவணன் 


சீதை மகிழ்ந்தாள் 

627 
செய்த மாய வித்தையைச் சீதைக்கு விளக்கி ஆறு 
தல் தந்தாள் . 

" ராமனை யாரும் கொல்லவில்லை . அவனும் அவ 
னுடைய பெரும்படையினரும் லங்கை வந்து சேர்ந்து 
விட்டனர் . கடலைத் தாண்ட அற்புதமாக ஒரு சேது 
கட்டிவிட்டு அதன் மேல் மற்றொரு கடலைப் போன்ற 
பெரும் வானர சேனை வந்து இறங்கி விட்டது . ராக்ஷ 
சர்கள் எல்லோரும் திகிலடைந்திருக்கிறார்கள் . ராவ 
ணன் உன்னை மாய வித்தையால் ஏமாற்றப் பார்க் 
கிறான் " என்று சீதைக்கு உண்மையைச் சொன்னாள் . 

ஸரமை சீதைக்கு இன்னும் சில விஷயங்களைச் 
சொன்னாள் . 

ராவணனுடைய மந்திரிகள் பலர் அவனுடைய 
க்ஷேமத்தை விரும்பி சீதையை ராமனிடம் ஒப்புவித்து 
விடு , அழியாமல் தப்பலாம் என்று சொன்னார்கள் . எவ் 
வளவு சொல்லியும் கேட்கவில்லை . யுத்தத்திலாவது 
உயிரை விடுவேன் , ராமனிடம் நான் வணங்கி நிற்க 
மாட்டேன் . சீதையைத் திருப்பித் தந்து சமாதானம் 
செய்து கொள்ள மாட்டேன் என்று ராவணன் தீர் 
மானமாகச் சொல்லி விட்டான் . அம்மையே ! உனக்கு 
ஒரு அபாயமுமில்லை . ராமன் வெல்வான் . இந்தக் 
கொடியவன் மாள்வான் " என்றாள் . 

இப்படி ஸரமை சொன்ன சமயத்தில் திடீர் என்று 
வானர சேனையில் பேரிகைகளும் சங்கங்களும் ஒலிக் 
கும் சத்தம் கிளம்பிற்று . 

ராவணன் அழிந்தான் என்று சீதை நிச்சயம் 
செய்துகொண்டு மகிழ்ந்தாள் . லங்கையில் அதே சம 
யம் அந்தப் பெருஞ் சத்தத்தைக் கேட்ட அரக்கர்கள் 
பயத்தால் நடுங்கினார்கள் . 


86. நாக பாணங்கள் 
கடல் போன்ற பெரும் வானர 

சேனையைக் 
கொண்டு ராமன் லங்கையை நான்கு பக்கங்களிலும் 
சூழ்ந்து முற்றுகை யிட்டிருப்பதை ராவணனுக்கு அவ 
னுடைய ஆட்கள் சொன்னார்கள் . அவனுக்குக் கோபம் 
மேலிட்டு மாளிகை ஏறிப் பார்த்தான் . 

அவர்கள் 
சொன்ன வண்ணம் நான்கு பக்கங்களிலும் மரங்களை 
யும் கற்பாறைகளையும் எடுத்துக் கொண்டு சூழ்ந்து 
நின்ற வானரர்களைப் பார்த்தான் . இவர்களை எப்படி 
அழிப்பது என்று ஆலோசித்தான் . 

ராமனும் அச்சமயம் ராக்ஷஸப் படையால் காக்கப் 
பட்ட லங்கா நகரத்தைப் பார்த்தான் . “ இந்த மதிலுக் 
குள்ளே அல்லவா சீதை சிறைப்பட்டு வாடி வரு 
கிறாள் " என்று எண்ணிக் கோபம் மேலிட்டு வானரர் 
படைக்கு உத்தரவிட்டான் . " கோட்டையைத் தாக் 
குங்கள் ! அரக்கர்களைக் கொல்லுங்கள் ! தயங்க வேண் 
டாம் ! " என்றான் . அவர்களும் உற்சாகமாக யுத்தம் 
ஆரம்பித்தார்கள் . 

வானர ராஜனுக்கு ஜெய மங்களம் ! ராம லக்ஷ் 
மணர்களுக்கு வெற்றி ! வீழ்க அரக்கர்கள் ! " என்று 
பெருங் கோஷம் செய்து சிலர் மலைகளை உடைத்துப் 
பெரும் பெரும் பாறைகளை எடுத்து வீசி மதிலைத் 
தாக்கினார்கள் . சிலர் பெரிய மரங்களை வேரோடு 
பிடுங்கி எடுத்து , அரக்கர்களைத் தாக்கினார்கள் . மதிலை 
யும் மதில் வாயிலையும் தாக்கித் தகர்க்க ஆரம்பித் 
தார்கள் . 

இதைக் கண்டு ராவணன் ஒரு பெரும் படையை 
ஏவினான் . " உடனே வெளியில் சென்று இந்த வான 


நாக பாணங்கள் 

629 
ரர்களை வதம் செய்யுங்கள் " என்று அவன் உத்தர 
விட்டதும் பேரிகை , சங்க நாதங்களும் ராக்ஷச வீரர் 
களுடைய கோஷங்களும் சமுத்திரத்தைப் போல் 
கிளம்பின . அரக்கப் படையாளர் சகல ஆயுதங்களுட 
னும் நகரத்தி லிருந்து வெளியே சென்று வானரர் 
களுடன் கோர யுத்தம் நடத்தினார்கள் . 

வானரர்களும் தங்கள் ஆயுதங்களாகிய பாறாங்கற் 
களும் மரங்களும் நகங்களும் முஷ்டிகளும் உபயோ 
கித்து ராக்ஷஸர்களை எதிர்த்தார்கள் . இரு பக்கத்திலும் 
ஆயிரக் கணக்கான பிரேதங்கள் விழுந்தன . பூமி 
முழுவதும் ரத்தச் சேறும் வெட்டப்பட்ட அவயவங்க 
ளும் மாமிசத் துண்டங்களுமாகக் கோர யுத்தம் 
நடந்தது . 

இதைத் தவிர வீரர்களோடு வீரர்கள் கை கலந்து 
த்வந்த யுத்தங்களும் நடைபெற்றன . அங்கதனும் 
இந்திரஜித்தும் ருத்திரனையும் யமனையும் போல் தனிச் 
சண்டை யிட்டார்கள்.. ப்ரஜங்கன் என்ற ராக்ஷசனுக் 
கும் விபீஷணனுடைய மந்திரியான சம்பாதிக்கும் யுத் 
தம் நடந்தது . ஜம்பு மாலியும் ஹனுமானும் ஒருவரை 
யொருவர் எதிர்த்தார்கள் . அப்படியே நீலனும் நிகும் 
பனும் , லக்ஷ்மணனும் விரூபாக்ஷணனும் . இன்னும் 
பலர் இம்மாதிரித் தனிச் சண்டை செய்தார்கள் . 

இந்திரஜித்தினுடைய தேரும் குதிரைகளும் நாச 
மாயின . அங்கதனும் இந்திரஜித்தின் கதாயுதத்தால் 
அடி பட்டான் . ஜம்புமாலி ஹனுமானைச் சக்தியால் 
அடித்தான் . மாருதி ஜம்பு மாலியின் ரதத்தைப் பொடி 
யாக்கினான் . அரக்கர்கள் அம்புகள் எய்து ராமனை 
எதிர்த்தார்கள் . ராமனும் அரக்கர்களைத் தன் 
பாணங்களால் கொன்றான் . 


பல 


630 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வித்யுன்மாலி சுஷேணன் பேரில் பாணங்கள் விட் 
டான் . சுஷேணன் ஒரு பெரிய பாறையை எடுத்து அரக் 
கனுடைய ரதத்தைத் தூளாக்கினான் . வித்யுன்மாலி 
கதாயுத மெடுத்துக்கொண்டு பூமியில் குதித்து சுஷே, 
ணனைத் தாக்கினான் . சுஷேணன் ஒரு பெரிய கல்லை 
எடுத்து அரக்கனை யடித்து நசுக்கிக் கொன்றான் . 
இப்படியே இன்னும் பல வீரர்கள் யுத்தம் செய்து 
பலர் மாண்டார்கள் . பகல் முழுதும் சண்டை நடந்தது . 
ராத்திரியாயினும் நிறுத்தாமல் அரக்கர்கள் போர் 
நடத்தினார்கள் . 

ராத்திரி யுத்தம் வெகு கோரமாக நடந்தது . ரத்தம் 
ஆறாகப் பெருகிற்று . 

பக்கத்திலும் பலர் 
மாண்டார்கள் . 

இந்திரஜித்தை அங்கதன் தாக்கினான் . அரக்கனு 
டைய குதிரைகளையும் சாரதியையும் கொன்று தேரை 
யும் பொடியாக்கினான் . வானரர்கள் அங்கதனுடைய 
சாமர்த்தியத்தைக் கண்டு , உற்சாகமடைந்து ஜெய 
* கோஷம் செய்தார்கள் . வானர யுவராஜனுடைய தைரி 
யத்தையும் பலத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்த்துச் 
சேனையிலிருந்த வீரர்கள் அனைவரும் புகழ்ந்தார்கள் . 
தேரை யிழந்த இந்திரஜித்துக்குக் கோபாவேச 
மாகி , தன் மாய வித்தைகளை உபயோகிக்க ஆரம் 
பித்தான் . 
மந்திரத்தினால் யாருக்கும் 

காணப் 

படாமல் 
மறைந்து நின்று யுத்தம் செய்தான் . ராம லக்ஷ்மணர் 
கள் மேல் பலவித பாணங்களைப் பிரயோகித்து அவர் 
களை உபத்திரவப்படுத்தினான் . பல வீரர்கள் அவன் 
இருக்கு மிடத்தைத் தேடித் தேடிப் பார்த்தார்கள் . 
மாயமந்திரத்தின் சக்தியால் மறைந்து நின்ற ராவண 


631 


நாக பாணங்கள் 


குமாரனை அவர்களால் காண முடியவில்லை . அவன் 
சரமாரி பெய்து கொண்டே யிருந்தான் . 

பிறகு ராமலக்ஷ்மணர்களின் மேல் நாகபாணங் 
கள் எய்தான் . அதனால் அவர்கள் கட்டுண்டு அசைய 
முடியாமல் , யுத்த பூமியில் வீழ்ந்தார்கள் . ஒருவரை 
ஒருவர் பார்த்துக்கொண்டே இன்னது செய்வது 
என்று தோன்றாமல் திகைத்தார்கள் . ராமனுடைய 
நிலையைப்பார்த்து லக்ஷ்மணன்மிகவும்துக்கப்பட்டான் . 
வானரர்கள் சூழ்ந்துகொண்டு பிரலாபிக்கலானார்கள் . 

இந்திரஜித் ராக்ஷச சேனையைப் பாராட்டி விட்டு , 
லங்கா நகரம் சென்றான் . வெற்றிக் கொண்டாட்டத் 
தோடு தகப்பனிடம் போய் " ராம லக்ஷ்மணர்களின் 
காரியம் முடிந்தது . யுத்த பூமியில் பிரக்ஞையற்றுக் 
கிடக்கிறார்கள் , என்னால் வதம் செய்யப்பட்டார்கள் " 

சொன்னான் . ராவணன் மகிழ்ச்சிப் பரவச 
மானான் . குமாரனைக் கட்டியணைத்துக் கொண்டு 
வீரனே ! " என்று புகழ்ந்தான் . 

வானர வீரர்கள் உள்பட எல்லாரும் காயமடைந்து 
தைரியமிழந்து ராஜகுமாரர்கள் விழுந்து கிடப்பதைப் 
பார்த்துத் தோற்றோம் என்று நிச்சயம் செய்து 
கொண்டு , இன்னது செய்வது என்று தெரியாமல் சுக் 
ரீவன் திகைத்து நின்றதை விபீஷணன் பார்த்தான் . 
இது தகாது ; ராம லக்ஷ்மணர்கள் முகங்களைப் பாருங் 
கள் . பொலிவு குறையவில்லை . பயப்படாதீர்கள் . சீக் 
கிரத்தில் இந்த மயக்கம் தீர்ந்து மறுபடியும் வெற்றி 
யுடன் யுத்தம் செய்ய முனைவார்கள் என்று சொல்லி 
வானர ராஜனைத் தைரியப்படுத்தினான் . வானரர்கள் 
பயந்து போகாமலிருப்பதற்கு வேண்டிய காரியங்களைச் 
செய்யத் தொடங்கினார்கள் . சிதறிப் போயிருந்த 


என்று 


தரையில் 


632 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சேனையை மறுபடியும் ஒழுங்குபடுத்தி ஜாக்கிரதையாக 
அணிவகுத்துக் காத்து நின்றார்கள் . 

இந்திரஜித்தால் ராம லக்ஷ்மணர்கள் வதம் செய் 
யப்பட்டார்கள் என்று ராவணன் லங்கா நகரத்தில் 
விளம்பரப் படுத்தினான் . ராக்ஷஸிகளை யழைத்து , 
" உடனே போய்ச் சீதைக்குச் சொல்லுங்கள் . இராமன் 
இறந்தான் , இரு ராஜகுமாரர்களும் யுத்த பூமியில் 

மாண்டு கிடக்கிறார்கள் , அவர்களுடைய 
வானர சேனை அழிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் . 
மாய புஷ்பக விமானத்தில் அவளை ஏற்றிக்கொண்டு 
நீங்களும் போங்கள் . போய் யுத்தத்தின் நிலையைச் 
சீதைக்குக் காட்டுங்கள் . அந்தப் பிடிவாதக்காரிக்கு 
இப்போது விளங்கும் . என்னைத் தவிர வேறு ஆதரவு 
இல்லையென்று தெரிந்துகொண்டு என்னைச் சேரு 
வாள் " என்றான் . 

அந்த ராக்ஷஸிகளும் அப்படியே செய்தார்கள் . 
ஜானகி யுத்த பூமியை ஆகாயத்தில் விமானத்தி 
லிருந்து பார்த்தாள் . பார்த்துத் துக்கக் கடலில் மூழ் 
கினாள் . ராம லக்ஷ்மணர்கள் தரையில் அசைவற்றுக் 
கிடப்பதையும் அவர்கள் அருகில் அவர்களுடைய ஆயு 
தங்கள் பிடிப்பாரின்றிச் சிதறிக் கிடப்பதையும் பார்த் 
தாள் . இனித் தனக்கு ஒரு கதியுமில்லை என்று எண் 
ணிப் பிரலாபித்தாள் . " வருங்கால விஷயமறிந்தவர்கள் 
என்னைப் பற்றிச் சொல்லியதெல்லாம் பொய்யா 
யிற்றே ! புருஷன் மாண்டு போவான் , நான் விதவை 
யாவேன் என்று அவர்கள் சொல்லவில்லையே ! மக் 
களைப் பெறுவேன் ; பட்ட மகிஷியா யிருப்பேன் என் 
றெல்லாம் அவர்கள் சொன்னது முற்றிலும் பொய்யா 
யிற்றே ! ஐயோ கௌசல்யே ! குமாரன் வருவான் வரு 


நாக பாணங்கள் 

633 
வான் என்று எதிர்பார்த்த வண்ணமிருக்கும் அவளு 
டைய துக்கத்தை யார் தீர்ப்பார்கள் ? கடலைத் தாண்டி 
வந்து குளப் படியில் மூழ்கி உயிர் நீத்தது போல் 
ஆயிற்றே . உங்களுடைய திவ்ய அஸ்திரங்கள் எல் 
லாம் என்னவாயிற்று ? எந்த எதிரியும் உங்களை வெல்ல 
முடியாது என்றார்களே ! எல்லாம் பொய்யாயிற்றே ! " 
என்று பிரலாபித்தாள் . அப்போது சீதைக்குத் துணை 
யும் காவலுமாக இருந்த ராக்ஷஸிகளில் ஒருத்தியான 
திரிஜடை சீதைக்குத் தைரியம் சொன்னாள் . “ பிரிய 
மான சீதையே ! நீ ஒன்றும் துக்கப்பட வேண்டாம் . 
: உன் புருஷனாவது லக்ஷ்மணனாவது இறக்கவில்லை . 
முக லக்ஷணங்களைப் பார் . இறந்தவர்கள் முகம் வேறு 

இருக்கும் . அவர்கள் மாயாஸ்திரத்தால் 
கொஞ்ச நேரம் கட்டுண்டிருக்கிறார்கள் . சேனை ஒழுங் 
-கைப் பார் . நீ தைரியமாக இருக்க வேண்டும் . 
இந்தக் காட்சியைக் கண்டு பயப்பட வேண்டாம் 
என்றாள் . அமிருதம் போன்ற இந்த வார்த்தையைக் 
கேட்டுச் சீதை மறுபடியும் தைரியம் அடைந்தாள் . 
பிறகு விமானம் லங்கைக்குத் திரும்பிச் சென்றது . 
சீதை மறுபடியும் அசோக வனத்தில் விடப்பட்டாள் . 
அவளும் அங்கே ராக்ஷஸிகளின் மத்தியில் துயரத் 
தில் மூழ்கிக் கிடந்தாள் . 


விதமாக 


நாகபாசத்தின் சக்தி தளர்ந்தது . ராமன் கண் 
களைத் திறந்து எழுந்தான் . பலமான காயங்கள் பட்டி 
ருந்தாலும் தன் தேக பலத்தாலும் ஆன்ம சக்தியா 
லும் சுவாதீனமடைந்து எழுந்தான் . எழுந்ததும் பக் 
கத்தில் வீழ்ந்து கிடந்த தம்பியைப் பார்த்து ஐயோ " 
என்று அலறினான் . நான் இனி என்ன வெற்றி 


634 


சக்கரவர்த்தித் திருமகன் 


யடைந்து என்ன பயன் ? உன்னை ஏன் நான் கூடக் 
காட்டுக்கு அழைத்து வந்து கொன்றேன் ? நீ யின்றி 
ஊருக்குத் திரும்பி நான் எப்படிப் போக முடியும் ? 
நான் துக்கப்படும் போது எல்லாம் சமாதானமும் 
தைரியமும் சொல்லுவாயே ! இப்போது ஒன்றும் 
பேசாமல் மௌனமாக இருக்கிறாயே ? நான் உன்னை 
இழந்து எப்படி உயிர் வைத்திருக்க முடியும் ? உன்னைப் 
போன்ற ஒரு வீரன் உண்டா ? யாரையும் சம்பாதிக் 
கலாம் . உன்னைப் போன்ற ஒருவனை நான் எங்கே 
கண்டு பெற முடியும் ? நூற்றுக் கணக்கில் கைகளைப் 
பெற்ற கார்த்தவீரியார்ஜுனனைப் போல் இரண்டு 
கைகளைக் கொண்டே நீ சரமாரி பெய்து அரக்கர்களைக் 
கொன்றாயே ! எப்படித்தான் நீ மாண்டாய் ? என் கூட 
அரண்ய வாசத்துக்கு வந்தாய் , இப்போது உன் கூட 
நான் யமாலயம் செல்வேன் . தோற்றேன் . விபீஷண 
னுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி பொய்யாயிற்று . 

ராஜனே ! வானர வீரர்கள் அனைவரையும் 
கூட்டிக் கொண்டு கிஷ்கிந்தைக்குச் செல்லுங்கள் . 
எனக்காக நீங்கள் உழைத்தீர்கள் . மித்திர தருமத் 
தைக் குறைவின்றிக் காத்தீர்கள் . உங்களுக்கு நான் 
நன்றி செலுத்துகிறேன் . இனி நீங்கள் மாய்வதில் 
பிரயோஜனமில்லை. உங்கள் நகரத்துக்குத் திரும்பிப் 
போங்கள் . நான் இங்கேயே உயிரை விடுவேன் ! 


என்று ராமன் துயரம் தாங்காமல் , தைரியம் இழந்து 
பிரலாபித்தான் . 
அச்சமயம் விபீஷணன் 

ஷணன் கதாபாணியாக வந்து 
சேர்ந்தான் . கன்னங்கரேலென்று பிரகாசித்த விபீ 
ஷணனுடைய பெரும் வடிவத்தைக் கண்டு வானரர் 
கள் இந்திரஜித்தே வந்துவிட்டான் என்று பயந்து 


வானர 


635 . 


நாக பாணங்கள் 


சிதறிப்போக ஆரம்பித்தார்கள் . பிறகு விபீஷணன் 
என்று கண்டுகொண்டு அமைதி யடைந்தார்கள் . 

திகிலடைந்த வானரர்கள் விபீஷணனைக் கண்ட 
தும் இவன் இந்திரஜித்தே என்று எண்ணி விழுந்து 
ஓடியபோது , இதென்ன வானரர்கள் இப்படிச் சிதறி 
ஓடுகிறார்கள் ? காரணம் என்ன ? " என்று சுக்ரீவன் 
கேட்டான் . 

ராமலக்ஷ்மணர்கள் காயப்பட்டு வீழ்ந்திருப்பது, 
நீ அறியாயா ? " என்றான் அங்கதன் . 

“ அப்படியல்ல , இவர்கள் கலைந்து ஓடுவதைப்பார் . 
வேறு காரணம் இருக்க வேண்டும் " என்றான் சுக்ரீவன் . 

பிறகு விபீஷணனைக் கண்டு யார் என்று அறிந்து 
கொள்ளாமல் இந்திரஜித்தின் மாயையால் ஹிம்சிக்கப் 
பட்ட வானரர்கள் இப்படிப் பயந்து ஓடுகிறார்கள் என் 
பதை அறிந்தான் . 

ஜாம்புவான் மூலம் வானரர்களுக்கு விஷயம் 
தெரியப்படுத்தி அவர்களை ஓடாமல் தடுத்து நிறுத்தி , 
அமைதியை ஏற்படுத்தினான் . 

விபீஷணன் ராமலக்ஷ்மணர்களைப் பார்த்தான் . 
அவர்கள் காயப்பட்டு உடல் நிறைய அம்புகள் 
பாய்ந்து அசையாமல் கிடப்பதைப் பார்த்து அழ 
ஆரம்பித்தான் . 

காரியம் எல்லாம் கெட்டுவிட்டதே ! இனி என்ன 
செய்வது ! என்று விபீஷணன் 

பிரலாபிப்பதைப் 
பார்த்து சுக்ரீவன் அவனுக்குத் தைரியம் சொன்னான் . 
தன் மாமன் சுஷேணனைப் பார்த்து , “ நீர் ராம லக்ஷ் 
ணர்களை எடுத்துக்கொண்டு கிஷ்கிந்தைக்குப் போவீர் . 
நான் இந்த ராவணனைத் தொலைத்துவிட்டு, சீதையை 
மீட்டுக்கொண்டு வருவேன் " என்றான் . 


636 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சுஷேணன் , “ இந்த ராஜகுமாரர்களின் காயங் 
களைச் சொஸ்தப்படுத்தும் மருந்துகள் உண்டு . அந்த 
மூலிகைகள் இருக்கும் இடம் நம்மில் சிலருக்குத் தெரி 
யும் . இதோ இருக்கிறாரே ஹனுமான் . இவரை அனுப்பி 
னால் , அந்த மருந்துகளைக்கொண்டுவருவார் " என்றான் . 

இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்த சமயம் 
காற்றும் கடலும் கலங்கிற்று . பார்க்கையில் மிகப் 
பெரிய பறவை - கருடன் - வருவதைக் கண்டார்கள் . 

கருடன் வந்ததும் ராம லக்ஷ்மணர்கள் உடல் 
களில் பாய்ந்திருந்த பாணங்கள் அப்படியே மாயமாய் 
ஓடி மறைந்தன . அவை யாவும் விஷ நாகங்கள் , 
இந்திரஜித்தின் மந்திர பலத்தால் அம்புகளாக வடிவம் 
கொண்டு அவன் மாயையால் ராம லக்ஷ்மணர்கள் 
உடலில் பாய்ந்திருந்தன . தங்களுடைய யமனாகிய 
கருடன் வந்ததும் ராம லக்ஷ்மணர்களின் தேகங்களை 
விட்டு ஓடி விட்டன . 

பிறகு கருடன் ராம லக்ஷ்மணர்களைத் தடவிக் 
கொடுத்து அவர்களுக்குச் சகல சக்தியும் மறுபடியும் 
உண்டாக்கி விட்டான் . காயங்கள் எல்லாம் உடனே 
போய் முன்னைவிட பலமும் தேஜஸும் பெற்று 
எழுந்தார்கள் . 

“ எங்களுக்கு இந்த உபகாரம் செய்த நீ யார் ? 
என்று ராமன் கேட்டதற்கு கருடன் , “ நான் உனக்குப் 
பரம சிநேகிதன் , தோழன் , உனக்கு மங்களம் . நான் 
போய் வருகிறேன் . யுத்தத்தில் வெற்றி பெறுவாய் , 
பிறகு நான் யார் என்பதைப் பேசிக்கொள்ளலாம் " 
என்று ஹரிவாகனன் சொல்லிச் சென்று விட்டான் . 

ராம லக்ஷ்மணர்கள் மறுபடியும் பூரண பலத்துடன் 
ஆரோக்கிய மடைந்து நின்றதும் வானரர்கள் மிக 


" நாளை வா ! " 


637 


மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்து , ராவணனுடைய 
கோட்டையைத் தாக்கினார்கள் . 


87 . 


நாளை வா ! " 


டைய 


அரமனைக் குள்ளிருந்த ராவணன் வானரர்களு 

கோஷங்களையும் ஆரவாரத்தையும் கேட்டு 
ஆச்சரியப்பட்டான் . பக்கத்திலிருந்த அரக்கர்களுக் 
குச் சொன்னான் : " இதுவென்ன வியப்பாக இருக் 
கிறது ! என்ன காரணம் இந்த வானரர்கள் இப்படிச் 
சந்தோஷப் படுவதற்கு ? ராம லக்ஷ்மணர்கள் காயப் , 
பட்டு , பிரக்ஞையற்றுக் கிடக்க இவர்கள் கவலைப்பட் 
டுக் கலவரப்பட வேண்டிய சமயத்தில் இப்படி உற் 
சாகமாகக் கூச்சலிடுவதின் காரணம் என்ன ? ஏதோ 
விசேஷம் நடந்திருக்கிறது என்பது நிச்சயம் . பார்த்து , 
வாருங்கள் ! " என்றான் . 

சில ராக்ஷசர்கள் மதிலின் மேல் ஏறிப் பார்த்து 
ராவணனிடம் திரும்பி வந்து , பயந்து பயந்து சொன் 
னார்கள் : " அரசனே ! சுக்ரீவன் தலைமையில் வானர 
சேனை மிக உற்சாகமாகக் கோட்டையைத் தாக்குகிறார் 
கள் ராம லக்ஷ்மணர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் . 
கட்டப்பட்ட யானைகள் கயிற்றை அறுத்துக்கொண்டு 
வெளியேறிய மாதிரி ராம லக்ஷ்மணர்கள் தங்களைக் 
கட்டிய நாகபாசங்களை யெல்லாம் அறுத்து விட்டுச் 
சேனையுடன் வந்திருக்கிறார்கள் . இளஞ் சிங்கங்களைப் 
போல் திரிகிறார்கள் . இந்திரஜித்து அவர்களைக் கட்டிய 
பாசங்கள் வீணாயின " என்றார்கள் . 

ராவணனுடைய முகம் வாடிற்று . கவலை கொண் 
டான் . " இதுவரையில் எவனும் இந்தப் பாணங்களி 





= 638 

சக்கரவர்த்தித் திருமகன் 
னின்று தப்பினது கிடையாது . நீங்கள் சொல்லுவது 
வியப்பாக இருக்கிறது . இந்தப் பாணங்களே வீணா 
யின என்றால் ஆபத்துத்தான் " என்றான் . 

பிறகு ரோஷம் மேலிட்டு , “ ஏய் தூம்ராக்ஷனே ! 
நீ இருக்க நான் ஏன் கவலைப்பட வேண்டும் ? வேண் 
டிய ஆட்களைக் கூட்டிக் கொண்டு உடனே போய் 
இவர்களை வதம் செய்துவிட்டுத் திரும்புவாய் " என்றான் . 
தூம்ராக்ஷன் மகிழ்ச்சி 

மகிழ்ச்சி யடைந்தான் . தனக்கு 
இந்தக் கவுரவம் அரசன் தந்தானே என்று பெருமைப் 
பட்டுச் சேனையைக் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் . 
கோட்டைக்கு வெளியே சென்று வானரர்களுடன் 
யுத்தம் செய்தான் . 

ஹனுமான் தலைமையில் மேற்கு வாயிலைத் தாக்கிக் 
கொண்டிருந்த வானரர்களை எதிர்த்தான் . அவ்விடம் 
நடந்த பெரும் யுத்தத்தில் இரு பக்கத்திலும் ஏராள 
மான உயிர்ச்சேதம் நேர்ந்தது . முடிவில் தூம்ராக்ஷன் 
மாருதியால் கொல்லப்பட்டான் . அரக்கர்களில் சிதறி 
யோடிக் கோட்டைக்குள் புகுந்து தப்பினவர்கள் 
தவிரப் பெருந் தொகையினர் மாண்டார்கள் . 

இந்தத் தோல்வியை அறிந்து இராவணனுக்கு 
அடங்காக் கோபம் மேலிட்டது . வாய் பதற வஜ்ர 
தம்ஷ்ட்ரனை நோக்கி , “ வீர சிகாமணியே , உடனே 
போய் , இனி தாமதம் செய்வதற்கில்லை , இந்தத் துஷ் 
டர்களை நிர்மூலம் செய்து விட்டு மறுவேலை பார்ப்பாய் ! 
என்று உத்தர விட்டான் . 

வஜ்ரதம்ஷ்ட்ரனும் அரசனைப் பிரதக்ஷிணம்செய்து 
நமஸ்கரித்து , பெருஞ் சேனையைக் கூட்டிக்கொண்டு 
தெற்குக் கோட்டை வாசல் வழியாகப் புறப்பட்டான் . 
அங்கே அங்கதனை எதிர்த்தான் . 


நாளை வா ! 


639 


வஜ்ரதம்ஷ்ட்ரனுடைய தலைமையில் ராக்ஷசர்கள் 
கோரமான யுத்தம் செய்தார்கள் . எண்ணற்ற வான 
ரர்கள் மாண்டனர் . ஆயினும் வானர சேனை பின் 
வாங்கவில்லை . பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி 
யெடுத்து வீசி எண்ணற்ற அரக்கர்களைக் கொன்றார் 
கள் . இரு தரப்பிலும் தீவிர முறையில் யுத்தம் நடந்தது . 
முடிவில் அங்கதனுக்கும் அரக்கத் தலைவனுக்கும் 
கோர யுத்தம் நெடு நேரம் நடந்தது . வஜ்ர தம்ஷ்ட்ரன் 
கொல்லப்பட்டான் . அரக்கர் சேனை சிதறி ஓடிற்று . 
அங்கதனைச் சூழ்ந்துகொண்டு வானரர்கள் வீர கர்ஜனை 
செய்தார்கள் . 


யுத்தத்தில் நிபுணனாகிய அகம்பனன் பயங்கர 
ராக்ஷசர்களைப் பொறுக்கி அழைத்துச் சென்று , இந்த 
வானரப் படையையும் ராமனையும் சுக்ரீவனையும் வதம் 
செய்து வரச் சொல்வாய் . அகம்பனனுடைய வீரமும் 
சாமர்த்தியமும் வீண் போகாது " என்றான் ராவணன் . 

பிரஹஸ் தன் ராவணனுடைய உத்தரவுப்படி 
அகம்பனன் தலைமையில் சேனையை அனுப்பினான் . 
அகம்பனன் தன் பெயருக்குத் தகுந்தபடியே அசைக்க 
முடியாத யுத்த சாமர்த்தியம் பெற்றவன் . ஆயுதங்கள் 
எடுத்துப் பெரும் படையுடன் சென்றான் . கெட்ட 
நிமித்தங்கள் தோன்றின . அதை அவனாவது அவன் 
படையாவது கொஞ்சம்கூட லட்சியம் செய்யவில்லை . 
அரக்கர்கள் செய்த சிம்ம நாதம் கடலைக் கலக்கிற்று 

பெரும் போர் நடந்தது . ரத்த வெள்ளம் ஓடிற்று . 
ஆகாயம் அளாவச் செந்தூள் கிளம்பிற்று . இருள் 
மூடிக்கொண்டது . இரு கட்சியிலும் கணக்கற்றவர்கள் 
மாண்டார்கள் . வானர வீரர்களாகிய குமுதன் , நளன் , 


640 


சக்கரவர்த்தித் திருமகன் 


மான் 


மயிந்தன் , துவிவிதன் இவர்கள் அகம்பனனை எதிர்த் 
தார்கள் . அகம்பனனும் மகா வீரத்துடன் அவர்களை 
எதிர்த்தான் . 
வானர வீரர்கள் 

வீரர்கள் பலமாகத் தாக்கப்பட்டு ஓட 
ஆரம்பித்தார்கள் . அப்போது ஹனுமான் வந்து 
சேர்ந்தான் . அகம்பனன் சரமாரி பொழிந்தான் . ஹனு 

அதை லட்சியம் செய்யாமல் ஒரு பெரும் 
பாறையை எடுத்துக் கரகரவென்று சுழற்றி , அகம் 
பனன் மேல் விட்டெறிந்தான் . அரக்கன் தன் பாணங் 
களால் அதைத் தடுத்துப் பொடி செய்து விட்டான் . 
ஹனுமான் தன் தேகத்தை வளர்த்துக் கொண்டு 
சூரியனைப்போல் கண் கூசும்படியாகப் பிரகாசித்தான் . 
ஒரு பெரிய மரத்தைப் பிடுங்கி , வீசி எறிந்து அரக் 
கனைக் கொன்று விட்டான் . ராக்ஷச சேனை பூகம் 
பத்தில் மரங்கள் அசைவதுபோல் நடுங்கி ஓடினார்கள் . 
ஓடும்போது பின்னால் பார்த்துக் கொண்டே ஓடினார் 
கள் . அரக்கர்களில் மாண்டவர்கள் போக எஞ்சியவர் 
கள் கோட்டைக்குள் புகுந்து கொண்டு தப்பினார்கள் . 
ஹனுமானை வானரர்கள் எல்லாரும் 
ஆரவாரித்தார்கள் . 


கொண்டாடி 


அகம்பனன் மாண்டதை யறிந்து ராவணன் முகம் 
சற்று வாடிற்று . கோபாவேசமாக யோசனை பண்ணி 
னான் . மறுபடியும் நகரத்தின் காப்பு நிலையைச் சுற்றிப் 
பார்த்து விட்டுத் திருப்தி யடைந்து திரும்பினான் . 
சேனாதிபதி பிரஹஸ்தனோடு கலந்து பேசினான் : 

“ இந்த வானர முற்றுகையை ஒழித்துக் கட்ட 
வேண்டும் . சேனையுடன் வெளிச் சென்று பலமான 
யுத்தம் செய்து இவர்களுடைய தலைவர்களை வதம் 


நாளை வா ! " 

641 
செய்தால்தான் இது முடியும் . நான் , கும்பகர்ணன் , 
நீ , இந்திரஜித்து , நிகும்பன் இந்த ஐவர்களுள் ஒருவர் 
இந்தப் பொறுப்பை ஏற்றுக் கொண்டு சேனையுடன் 
கோட்டையை விட்டுப் புறம் சென்று யுத்தம் செய்ய 
வேண்டும் . இந்த வானரர்களைக் கண்டு நாம் இவ் 
வளவு பயப்படுவதா ? நம்முடைய ராக்ஷசர்களின் கர் 
ஜனையைக் கேட்டாலே இந்தப் பிராணிகள் சிதறி 
யோடும் . யுத்த முறையின் அறிவும் பயிற்சியுமில்லாத 
இவர்களை ஓட்டுவது ஒரு கஷ்டமல்ல. " 

பிரஹஸ் தன் இதைக் கேட்டு வினயமாகப் பேச 
லானான் : 

" நாம் முன்பு எதிர்பார்த்தபடியே எல்லாம் நேர்ந் 
திருக்கின்றது . சீதையைத் திருப்பித் தந்து விடுவதே 
சரியான முறை , க்ஷேமத்துக்கு வழி , என்று நாம் 
முந்தியே சொன்னோம் . நான் உமக்குக் கடன் பட் 
டிருக்கிறேன் . என் பிராணன் , பொருள் , குடும்பம் 
அனைத்தையும் யுத்தத்தில் ஆஹுதியாகப் பெய்து 
எரித்து விடுவதற்குச் சம்மதம் , நான் சேனையுடன் 
செல்கிறேன் " என்றான் . 

பெருஞ் சேனைக்கு உத்தர விட்டான் . எல்லாம் 
தயாராக இருந்தது . நகரத்தில் ஹோமம் , சாந்தி 
பிராம்மண பூஜை எல்லாம் நடத்தப்பட்டன . 

காற் 
றெல்லாம் பரிமளம் நிரம்பிற்று . பிறகு பேரிகை 
கோஷத்துடன் பிரஹஸ்தன் புறப்பட்டான் . 

அவலக்ஷண சகுனங்கள் காணப்பட்டன . அவற் 
றைக் கவனியாமல் சென்றான் . பிரஹஸ்தன் தலைமை 
யில் பெருஞ் சேனை கோட்டையை விட்டுக் கிழக்கு 
வாயிலின் வழி வெளி வந்ததைக் கண்டதும் வானரர் 
கள் கர்ஜித்து யுத்தத்துக்குச் சன்னத்தமானார்கள் . 


41 


642 

சக்கரவர்த்தித் திருமகன் 
நெருப்பில் பூச்சிகள் ஆவேசமாக விழுவது போல் 
பிரஹஸ்தன் தலைமையில் ராக்ஷசர்கள் வானர சேனை 
யின் மேல் பாய்ந்தார்கள் . 


“ அங்கே வருகிறானே பெருங் கூட்டத்துடன் 
அந்த ராக்ஷசன் யார் ? " என்றான் ராமன் . 

“ அவன் தான் பிரஹஸ்தன் . ராவணனுடைய 
சேனாபதி . லங்கா சேனைகளில் மூன்றில் ஒரு பாகம் 
இவன் ஆதிக்கம் ” என்றான் விபீஷணன் . 
பிறகு மலையும் மரமும் ஆயுதமாகக் 

கொண்ட 
வானரர்களுக்கும் , கத்தி , சூலம் , ஈட்டி , கோடரி , 
தடிகள் முதலிய ஆயுதங்களை எடுத்து வந்த ராக்ஷசப் 
பெருஞ் சேனைக்கும் கோர யுத்தம் நடந்தது . கல்மாரி 
யும் சரமாரியும் பொழிந்தும் கை கலந்தும் யுத்தம் 
செய்தார்கள் . எண்ணற்ற வானரர்களும் அரக்கர் 
களும் மாண்டார்கள் . 

பிரஹஸ்தனுடைய வீரர்களான நராந்தகன் , மகா 
நாதன் , கும்பஹனு முதலியவர்களை துவிவிதன் , துர் 
முகன் , ஜாம்புவான் ஆகிய வீரர்கள் எதிர்த்துக் 
கொன்றார்கள் . அதன் மேல் பிரஹஸ்தனுக்கும் நீல 
னுக்கும் கடும் போர் வெகு நேரம் நடந்தது . 

முடிவில் பிரஹஸ்தன் ஒரு இரும்பு உலக்கையை 
எடுத்துக் கொண்டு நீலன் மேல் பாய்ந்தான் . உடனே 
நீலன் ஒரு பெரிய பாறையைப் பெயர்த் தெடுத்துப் 
பிரஹஸ்தன் தலையை நொறுக்கி விட்டான் . ராக்ஷச 
வீரர்கள் மூலைக்கு மூலை ஓடினார்கள் . இவ்வாறு பெரும் 
வெற்றி யடைந்த நீலன் ராம லக்ஷ்மணர்கள் இருந்த 
டம் சென்று நமஸ்கரித்து நடந்த போரைப் பற்றிச் 


நாளை வா 


643 


சொன்னான் . ராம லக்ஷ்மணர்களும் நீலனுடைய 
சௌர்யத்தை மிகவும் பாராட்டி உபசரித்தார்கள் . 

மகாபாரதம் , ராமாயணம் இரண்டிலுமே யுத்த 
காண்டக் கதை கவர்ச்சியின்றி நீடித்து ஒரே வித 
சித்திரம் திரும்பத் திரும்ப வரும் . அதை நான் சுருக்க 
மாகவே சொல்லி முடிக்கிறேன் . ஆயினும் சொல்லில் 
சுருக்கமாக இருப்பதனால் யுத்தம் சுருக்கமாக முடிந்து 
விட்டதாக எண்ணக் கூடாது . ஆயுதங்களும் காயங் 
களும் ரத்தப் பிரவாகமும் உயிர்ச் சேதமும் ரகளையும் 
பிரம்மாண்டமாகத்தான் இருந்தன . 


* 


ராம் 


அக்கினி புத்திரனான நீலன் பிரஹஸ்தனைக் 
கொன்று விட்டான் என்கிற செய்தியை யுத்தகளத்தி 
லிருந்து சிதறி ஓடினவர்கள் அரக்க அரசனுக்குத் 
தெரிவித்தார்கள் . அவனுடைய கோபம் 

பொங்கிக் 
கிளம்பிற்று . 

‘ இந்திரனையும் அவன் தேவப் படையை 
யும் ஜெயிக்க வல்ல என் சேனாபதி பிரஹஸ்தன் இந்த 
வானரர்களால் கொல்லப்பட்டான் . இனி அலட்சியம் 
செய்வதற்கில்லை . இந்த லக்ஷ்மணர்களையும் 
அவர்களுடைய குரங்குப் படையையும் நிர்மூலம் 
செய்து விடவேண்டும் " என்று , தானே தேர் ஏறிப் 
பூதகணங்களால் சூழப்பட்ட ருத்திரனைப் போல் சென் 
றான் . தகதக வென்று ஜொலித்த தேரில் நகரத்தை 
விட்டு வெளியேறினதும் அலைகடலைப் போல் சப்தித் 
துக் கொண்டு நின்ற வானரச் சேனையைக் கண்டான் . 

ராவணன் தலைமையில் அரக்கர் படை வந்தடைக் 
கண்டதும் வானரர்கள் கையில் மரங்களும் கற்பாறை 
களுமாக ஆயத்தமாக நின்றார்கள் . வந்த அரக்க 
வீரர்களைப் பற்றி விபீஷணன் ராமனுக்கு எடுத்துக் 


644 


சக்கரவர்த்தித் திருமகன் 


இவனை 


சொன்னான் , அதோ அந்தத் தேரின்மேல் பால 
சூரியனைப் போல் பிரகாசிக்கிறானே அவனே இந்திர 
ஜித்து என்று . இவ்வாறு பலரைச் சொல்லி , அதோ 
அந்தப் பெருந் தேரில் சூரிய தேஜஸுடன் நிற்கும் 
தசமுகன் அவனே ராவணன் என்றான் . ராமனும் 
ராவணனுடைய வடிவத்தையும் பிரகாசத்தையும் கண்டு 
வியந்தான் . “ மகா வீரன் மகா பலவான் என்பதில் 
சந்தேகமில்லை . பாபியான 

ஒழிப்பேன் " 
என்றான் . 

ராவணன் பல வானரர்களைத் தாக்கி , அவர்களை 
வீழ்த்தினான் . நீலன் ராவணனைப் பலவாறு எதிர்த்து 
இம்சை செய்தான் . ராவணனும் முடிவில் அவனை 
அக்கினி அஸ்திரம் செலுத்தி நினைவு இழந்து விழச் 
செய்தான் . ஹனுமான் ராவணனைப் பலமாக எதிர்த் 
தான் . பெரிய முஷ்டி யுத்தம் நடந்தது . ராவணன் 
அசையவில்லை. எதிர்த்த வானர வீரர்கள் ராவண 
னுடைய பாணங்களால் அடிபட்டுப் பிரக்ஞை இழந்து 
விழுந்தார்கள் . 

பிறகு லக்ஷ்மணனுக்கும் ராவணனுக்கும் போர் 
நடந்தது . லக்ஷ்மணனும் நினைவு அற்று விழுந்தான் . 
இதைக் கண்ட ஹனுமான் இடையில் புகுந்து லஷ் 
மணனை எடுத்து ராமனிடம் 

கொண்டு போய்ச் 
சேர்த்து விட்டான் . பிறகு ராமனே ஹனுமானுடைய 
தோளின் மேல் ஏறி ராவணனுடன் யுத்தம் செய்தான் . 
ராக்ஷசேந்திரன் பலமாகத் தாக்கப்பட்டான் . கிரீடம் 

டந்து , தேரிழந்து , ஆயுதம் இழந்து , ஒன்றும் 
செய்யமுடியாத நிலையில் நின்றான் . 

" இன்று தப்பிப் போ . நன்றாகவே யுத்தம் செய் 
தாய் . திரும்பிப் போய் இளைப்பாறி , நாளை ஆயுதம் 


கும்பகர்ணன் எழுந்தான் 


645 


எடுத்துக் கொண்டு மறுபடியும் , வா என்று ராமசந்தி 
ரன் சொன்னான் . ராவணனும் அவமானப்பட்டு நகரத் 
துக்குள் திரும்பிச் சென்றான் . 


88. கும்பகர்ணன் எழுந்தான் 
யுத்த பூமியில் ராவணன் கிரீடம் உடைந்து 
அவமானப்பட்டுக் கோட்டைக்குத் திரும்பிப் போவ 
தைக் கண்ட தேவர்கள் சந்தோஷமடைந்து ஆர 
வாரம் செய்தார்கள் . நம்முடைய கஷ்டங்கள் தீரும் 
காலம் சமீபித்தது என்று ஆனந்தமடைந்தார்கள் . 

ராவணனோ மானபங்கமடைந்து மிகக் கவலை 
கொண்டவனாகக் கோட்டைக்குள் புகுந்தான் . ஆலோ 
சித்து மனத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு தம்பி 
கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லி உத்தரவிட்டான் . 

கும்பகர்ணன் தான் அடைந்த சாபத்தால் மாதக் 
கணக்காகத் தூங்கிப் போவான் . ராவணன் அவமா 
னப்பட்டுத் திரும்பியபோது கும்பகர்ணன் படுக்கப் 
போய்ச் சில நாட்களே ஆனபடியால் , அந்த இளந் 
தூக்கத்திலிருந்து அவனைச் சுலபமாக எழுப்பக்கூடும் 
என்று ராவணன் தீர்மானித்து , “ எப்படியாவது தம்பி 
யைத் தூக்கத்தினின்று எழுப்பி யுத்தத்துக்குத் தயா 
ராகும்படி செய்யுங்கள் " என்று தன் மந்திரிகளுக்கு 
உத்தரவிட்டான் . 

" என் தவங்களெல்லாம் வீணாயிற்று . ரிஷிகள் 
சொன்னது உண்மையாகும் போலிருக்கிறது . கோட் 
டையை எல்லாப் பாகங்களிலும் வீரர்கள் கவனமாகக் 
காவலிருந்து பார்த்துக்கொள்ளச் சொல்வீர்களாக .. 
தம்பி சுகமாகத் தூங்குகிறான் . அவன் தூக்கம் மாதக் 


646 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கணக்காக இருக்குமே . அவன் படுத்து , இன்று 
ஒன்பது தினங்கள் தானாயின . அவனை உடனே 
எழுப்பி விடுங்கள் . அவன் யுத்தத்துக்குச் சென்றால் 
இந்த எதிரிகள் சிதறி ஓடுவார்கள் . கும்பகர்ணனுக்கு 
எதிரில் யார் நிற்க முடியும் ? அவன் எழுந்து போருக்கு 
நின்று விட்டால் எனக்கு ஒரு பயமுமில்லை . நான் 
கவலைப்படுகிறேன் என்பது அவன் அறியவில்லை , 
தூங்குகிறான் . " 

இப்படி ராவணன் சொன்னதும் ஆட்கள் கும்ப 
கர்ணனுடைய அரமனைக்குச் சென்றார்கள் . அவன் 
எழுந்ததும் அவனுக்கு அடங்காத பசியாக இருக்கும் 
என்று ஆகாரம் தயாரித்து மலையாகக் குவித்து வைத் 
தார்கள் . பிறகு அவனை எழுப்புவதற்காக அநேக 
பேரிகை , சங்குகள் முதலியவைகளைக்கொண்டு பெரிய 
சத்தம் போட்டார்கள் . பல அரக்கர்கள் கூடி அவ 
னைத் தட்டிக் குத்தித் தள்ளினார்கள் . அவர்கள் 
போட்ட இரைச்சலும் பேரிகை, சங்கம் 

முதலிய 
கோஷங்களும் ஆகாயமளாவிச் சென்றன . பறவை 
களும் மிருகங்களும் பயந்து கத்தின . 

கும்பகர்ணனுடைய சாப நித்திரை இதை யெல் 
லாம் கேட்கவில்லை . தூங்கினவன் தூங்கிக்கொண்டே 
யிருந்தான் . பல ராக்ஷசர்கள் கூடித் தூக்கத்தில் 
கிடந்தவனை மிக உபத்திரவப் படுத்தினார்கள் . அவன் 
மேல் யானைகளை நடக்கச் செய்தார்கள் , கம்புகள் 
எடுத்து அடித்தார்கள் . இப்படி உபத்திரவம் செய்த 
பின் , கும்பகர்ணன் கண்ணைத் திறந்து , தூக்கத்தி 
லிருந்தவன் கொசுக்கடிக்காகக் கையால் தட்டுவது 
போல் அனைவரையும் தட்டித் துரத்திவிட்டுக் கொட் 
டாவி விட்டான் . 


கும்பகர்ணன் எழுந்தான் 

647 
பிறகு , என்ன காரணம் தன் தூக்கத்தை இவ் 
வாறு கெடுத்தது என்று பெருங் கோபங் கொண் 
டான் . விஷயம் தெரியாமலேயே தாங்காத பசி 
மேலிட்டு மலைக் குவியல்களாகக் கிடந்த மாமிசமும் 
மற்ற ஆகாரப் பண்டங்களையும் எடுத்து விழுங்கி , 
பானைகளில் வைக்கப்பட்டிருந்த ரத்தத்தையும் மது 
வகைகளையும் குடித்துத் தாகம் தீர்த்துக் கொண்டான் . 
அதன்மேல் அவன் கோபம் கொஞ்சம் தணிந்த 
தென்று அரக்கர்கள் அவனை யண்டி விஷயத்தைச் 
சொன்னார்கள் . 

இராவணனுடைய மந்திரி யூபாக்ஷன் பேசினான் : 
சுவாமி , யுத்தத்தில் அடிபட்டு நாம் அபாயத்திலிருக் 
கிறோம் . சீதையின் காரணம் வந்த யுத்தம் , வானரர் 
களும் ரகு குமாரர்களும் இதுவரையில் நாம் கண்டிராத 
முறையில் நம்முடைய சேனையையும் வீரர்களையும் 
மாய்த்து வருகிறார்கள் , லங்கா நகரத்தைச் சுற்றிக் 
கடல் போன்ற வானரக் கூட்டம் நிற்கிறது . ராவணே 
சுவரரே , யுத்தத்தில் அடிபட்டுத் திரும்பி விட்டார் . 
அவர் உயிருடன் தப்பியதே நம்முடைய அதிர்ஷ்டம் " 


என்றான் . 


இதைக் கேட்டதும் கும்பகர்ணன் அடக்க முடி 
யாத கோபாவேச மானான் . " இந்தக் கணம் எதிரிகளை 
நிர்மூலம் செய்வேன் . வானர சேனையைக் கொன்று 
ராம லக்ஷ்மணர்களுடைய ரத்தத்தைக் குடிக்கப் போகி 
றேன் . காரியத்தை 

முடித்துவிட்டு ராவணனைப் 
போய்ப் பார்ப்பேன் . 

இவ்வாறு ரோஷத்தோடு பேசியதைக் கேட்ட 
மந்திரிகள் மகிழ்ச்சியடைந்து , “ முதலில் அரசனைக் 
கண்டு ஆலோசித்து அதற்குமேல் தக்கது செய்யுங் 


நின்று 


648 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கள் " என்று கும்பகர்ணனிடம் விண்ணப்பம் செய் 
தார்கள் . 

கும்பகர்ணன் “ சரி அப்படியே என்று சொல்லி , 
முகம் கழுவிக்கொண்டு தன் பலத்தை விருத்தி 
செய்துகொண்டு , யமனைப்போல் பூமி அதிர லங்கே 
சன் அமர்ந்திருக்கும் மண்டபத்துக்குச் சென்றான் . 
கும்பகர்ணன் போகும் பொழுது ராஜமார்க்கத்தில் 

கொண்டிருந்த அரக்கர்கள் தைரியமும் 
மகிழ்ச்சியும் அடைந்து கைகூப்பி வணங்கினார்கள் . 
அவன்மேல் புஷ்பமாரி பெய்தார்கள் . 

அரமனைக்குள் பிரவேசித்து ராவணன் சந்நிதியில் 
நின்றான் . ராவணனும் தன்னுடைய நிகரற்ற தம்பி 
எழுந்து வந்துவிட்டான் என்று அடங்காத மகிழ்ச்சி 
யுடன் எழுந்து ஆசனத்திலிருந்து இறங்கி , அவனைத் 
தழுவி வரவேற்றான் . 

“ என்ன செய்ய வேண்டியது , அண்ணா? " என் 
றான் கும்பகர்ணன் . “ ஏன் என்னை எழுப்பச் சொன் 
னீர் ? உமக்கு என்ன பயம் ஏற்பட்டிருக்கிறது ? யார் 
பிரேதமாய் 

விழுந்துபோகக் காத்திருக்கிறார்கள் , 
சொல்லுவீர் ! ” என்றான் . 
தம்பி ! உனக்குத் தெரிய வில்லை . 

நீ உன் 
னுடைய தூக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தாய் . எனக்கு 
ராமனால் ஏற்பட்டிருக்கும் பயம் பெரிதாகிவிட்டது . 
கடலைப்போல் வானர சேனை லங்கையைச் சூழ்ந்து 
கொண்டிருக்கிறது . நம்முடைய வீரர்கள் அவர்களை 
எதிர்த்துத் தோல்வியடைந்து மடிந்து விட்டார்கள் . 
பெருஞ் சேனையுடன் ராமன் சமுத்திரத்தில் சேது 
ஒன்று கட்டி நம்முடைய குலத்தை வேரோடு அழிக்க 
வந்திருக்கிறான் . என் செல்வம் , என் சேனை எல்லாம் 


கும்பகர்ணன் எழுந்தான் 

649 
தீர்ந்து போயிற்று . நீ தான் நம்முடைய குலத்தைக் 
காப்பாற்ற வேண்டும் . உன்னை நம்பியிருக்கிறேன் . நீ 
தேவர்களை எல்லாம் யுத்தத்தில் சிதற அடித்திருக் 
கிறாய் : என்னிடம் உனக்கு உள்ள பிரியத்தை நான் 
அறிவேன் . யுத்தத்தில் உனக்கு உள்ள பிரியமும் 
உன் வீரமும் அறிவேன் . உடனே சென்று இந்தச் 
சத்துருக்களை வதம் செய்து என்னையும் லங்கையையும் 
காப்பாற்றுவாய் " என்றான் ராவணன் . 

இதைக் கேட்ட கும்பகர்ணன் சிரித்தான் . ராவ 
ணன் கவலைப்பட்டும் , துக்கப்பட்டும் பிரலாபித்துப் 
பேசினதைக் கேட்டதும் முதலில் தனக்கு இயற்கை 
யாகப் பாசத்தால் உண்டான கோபத்தின் வேகம் 
மறைந்து போய் , விஷயங்கள் நினைவுக்கு வந்து 
விவேகம் மேலிட்டு அண்ணன் செய்த தவறுகளை 
எண்ணிச் சிரித்துவிட்டுப் பேசலானான் : 

“ மன்னிக்க வேண்டும் , அண்ணா! முன் நீர் 
மந்திராலோசனை செய்த சமயத்தில் நாங்கள் என்ன 
எச்சரித்தோமோ அது இப்போது நடந்திருக்கிறது . 
நாங்கள் உம்முடைய நன்மைக்கென்று சொன்னதை 
அப்போது நீர் உதறித் தள்ளினீர் . சீதையை அப 
கரித்த பாப காரியத்தின் பயனை இப்போது அனு 
பவிக்கிறீர் . ஆசையால் தூண்டப்பட்டுக் காரியத்தி 
லுள்ள தோஷத்தை ஆராயாமல் ஒருவன் புகுந்தால் 
கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதுதானே ! முந்தி 
யோசனை செய்து பிறகு காரியத்தில் பிரவேசிப்பதற் 
குப் பதிலாக , காரியத்தில் பிரவேசித்துவிட்டு, பிறகு 
யோசிப்பது அறிவீனம் . ராஜ நீதிக்கு விரோதம் . 
இதை நான் எடுத்துக் காட்டினேன் . சீதையை அப 
கரிக்கப் பிரியப்பட்டாலும் விரோதிகளான ராமலக்ஷ் 


650 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மணர்களை வதம் செய்துவிட்டுப் பிறகு அல்லவோ 
சீதையை அபகரித்திருக்க வேண்டும் ? தலைகீழாக 
வேலையைச் செய்து விட்டீர் . நன்மை தீமைகளை 
யோசித்துச் சொல்லக்கூடிய மந்திரிகள் , மித்திரர்கள் , 
பந்துக்கள் இவர்களோடு கலந்து ஆராயாமல் அல் 
லது அவர்கள் சொன்னதைப் புறக்கணித்து விட்டு , 
செய்யப்படும் காரியங்கள் அபாயத்திலும் நஷ்டத்தி 
லும் கொண்டுபோய் விடும் . இது நீர் அறிந்திருக்க 
வில்லையா ? யார் சரியான யோசனை சொல்லுகிறவர் 
கள் , யார் அல்ல என்பதை அரசன் அறிந்துகொள்ள 
வேண்டும் . " 

இவ்வாறு கும்பகர்ணன் செய்த தர்மோபதேசமும் 
நீதி சாஸ்திர விளக்கமும் ராவணனுக்குப் பிடிக்க 
வில்லை . ராவணனுடைய முகத்தில் கோபக்குறிகள் 
உண்டாயின . ஆயினும் அபாய நிலையிலிருந்த படி 
யினால் கோபத்தை ஒருவாறு அடக்கிக் கொண்டு 
ராவணன் 

பேசினான் . “ தம்பி ! இப்போது இந்த 
ஆராய்ச்சியில் ஒரு பிரயோசனமும் இல்லை . காலம் 
தாண்டி விட்டது . இப்போது நான் கோருவது உன் 
னுடைய பராக்கிரமத்தின் வேகத்தை . நியாயமா 
கவோ , அநியாயமாகவோ , விவேகமாகவோ , அவி 
வேகமாகவோ , கர்வத்தாலோ , அறிவீனத்தாலோ ஒரு 
காரியம் நடந்து விட்டால் , அதைப் பற்றிக் காலம் 
கடந்த பின் யோசித்துக் கொண்டோ 

பேசிக் 
கொண்டோ இருப்பதில் பயன் என்ன ? நடந்தது 
நடந்து விட்டது . இப்போது இந்தச் சங்கடத்தில் 
என்ன செய்வது என்பதுதான் கேள்வி . நடந்து 
போன தவறுகளால் நேர்ந்திருக்கும் கெடுதியை உன் 
வீரத்தாலும் சாமர்த்தியத்தாலும் தீர்ப்பது உன் 


கும்பகர்ணன் எழுந்தான் 

651 
கடமை . தவறுகள் செய்து விட்டபடியால் அபாயத் 
திலும் கஷ்டத்திலும் சிக்கினவனுக்கு உதவி செய்கிற 
வனே மித்திரன் . அவனே பந்து . என்பேரில் உனக் 
குப் பிரியம் இருப்பது உண்மையாயின் இப்போது 
எனக்கு நீ உதவுவாய் . உன் சாமர்த்தியமும் பலமும் 
தெரிந்துதான் இப்படிப் பேசுகிறேன் . கவலைப்பட்டுக் 
கொண்டிருக்கும் எனக்குத் தைரியம் சொல்லி 
என்னைக் கைவிடாமல் சூரனாக நடந்து கொள்வாய் 
என்றான் . 

கும்பகர்ணன் சொன்னான் : " நீர் கவலைப் பட்டது 
போதும் . உமக்குப் பயம் உண்டாகி யிருக்கும் சத்துருக் 
களை இப்போதே வதம் செய்வேன் . நான் உம்முடைய 
தம்பி . ஒரு போதும் உம்மைக் கைவிட மாட்டேன் . 
ராமலக்ஷ்மணர்கள் மாண்டார்கள் என்று நிச்சயமாக 
இருப்பீராக . இந்த வானர சேனையைச் 
பின்னமாக அடித்து வதம் செய்வேன் . சந்தேகப்பட 
வேண்டாம் . ராமனுடைய தலையை உமக்கு எதிரில் 
கொண்டு வந்து போடப் போகிறேன் . பயப்படாதீர் . 
சுக்ரீவனுடைய ரத்தம் அருவி போல் பாய்வதைக் 
காண்பீர் . என்னைக் கொன்று விட்டுப் பிறகு அல்லவா 
ராமன் உம்மிடம் வரவேண்டும் . என்னை 

யாரும் 
வென்று கொல்ல முடியாது என்பது உமக்குத் 
தெரியும் . 

பேச ஆரம்பித்ததும் கும்பகர்ண 
னுடைய அகம்பாவம் பொங்கிக் கிளம்பிற்று . “ எந்தச் 
சத்துருவாயினும் அழிப்பேன் . யமனே 

வரட்டும் . 
சூரியனே வந்து எதிர்க்கட்டும் . அக்கினியே யாயினும் 
சரி , வரட்டும் . அனைவரையும் கடித்துத் தின்று 
விழுங்கி விடுவேன் " 

பலவாறாகப் பேசி 


சின்னா 


இப்படிப் 


என்று 


652 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அண்ணனுக்குத் தைரியம் உண்டாக்கிப் 
களத்துக்குப் போகக் கிளம்பிவிட்டான் . 


போர்க் 


* 


முதலில் பெருந் தூக்கத்தினின்று எழுந்ததும் 
இயற்கை வேகத்தில் பேசினான் . பிறகு பசி ஓரளவு 
தீர்ந்ததும் சுபாவத்தில் நீதி உணர்ச்சி கொண்டவ 
னானபடியால் ராவணனிடம் விஷயங்களை ஆராய்ந்து 
ஹிதத்தை எடுத்து உரைத்தான் . அதன் பின் ராவண 
னுடைய தற்காலக் கஷ்ட நிலையைக் கண்டு உருகி , 
அன்பு மேலிட்டு மற்றதை யெல்லாம் மறந்தொழித் 
தான் . 

“ உன்னைப் போன்ற வீரன் , உன்னைப் போன்ற 
தம்பி , ஆபத்தில் உதவும் மித்திரன் வேறு யார் , கும்ப 
கர்ண ! " என்று ராவணன் மகிழ்ச்சி பரவசமாகப் 
பேசித் தம்பியை யுத்தத்துக்கு அனுப்பினான் . 
தம்பி கட்டாயமாக ஜெயிப்பான் என்று ராவணன் 
எண்ணினான் . செத்துப் பிழைத்தமாதிரி 

மகிழ்ச்சி 
அடைந்தான் . 

கும்பகர்ணன் சூலத்தை எடுத்துக் கொண்டு ஒரு 
வனாகவே போகப் புறப்பட்டான் . அப்போது 
ராவணன் அவனைத் தடுத்து , “ இப்படிச் செய்ய 
லாகாது . சேனையைக் கூட்டிக் கொண்டு போ " என்று 
சொல்லி , தம்பியின் பெரிய தேகத்துக்கு ஆபரணங்கள் 
புனைந்தும் மாலை போட்டும் அலங்கரித்து , 
வதித்து , “ போ , வீரனே ! சத்துருக்களை நிர்மூலம் 
செய்து விட்டு ஜெயகோஷத்துடன் திரும்பி வா " 
என்றான் . 

கும்பகர்ணனும் திவ்ய ஆபரணங்களால் அலங் 
கரிக்கப்பட்டு திரிவிக்ரமனைப்போலவே ஜொலித்தான் . 


ஆசீர் 


" நாராயணன் தானோ ? 


653 


அண்ணனை வலம் செய்து வணங்கி , நீண்ட 
சூலத்தை எடுத்துக் கொண்டு சென்றான் . பெருஞ் 
சேனை அவனைப் பின் தொடர்ந்து சென்றது . கும்ப 
கர்ணன் நடந்து சென்ற போது லங்கையில் உள்ள 
ராக்ஷசர்கள் அவன் மேல் மலர்கள் தூவினார்கள் . எரி 
மலையைப் போல் ஜொலித்துக் கொண்டு சென்றான் . 

அவன் மதில் சுவர்களைக் காலாலே தாண்டிக் 
காலாந்தக யமனைப் போல் வந்ததைக் கண்ட வான 
ரர்கள் பலர் பயந்து இங்குமங்கும் ஓட ஆரம்பித் 
தார்கள் . வானரத் தலைவர்கள் படைக்குத் தைரியம் 
சொல்லி மிகக் கஷ்டப்பட்டுச் 

சேனையைக் காத்து 
வந்தார்கள் . 


89. “ நாராயணன் தானோ ? 


அங்கதனுடைய தேற்றுதலினால் வானரர்கள் 
தைரியம் கொண்டு ஒன்று சேர்ந்து கும்பகர்ணனைத் 
தாக்கினார்கள் . பெரிய மரங்களையும் பாறைகளையும் 
பறித்தெடுத்து அவன் மேல் வீசி எறிந்தும் அடித்தும் 
நொறுக்கியும் பார்த்தார்கள் . அவனோ இவற்றைக் 
கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் சிரித்துக்கொண்டே 
வானரர்களைத் துவம்சம் செய்தான் . கும்பகர்ண 
னுடைய வீராவேசமும் குரூர யுத்தமும் வானரர்களைச் 
சிதற அடித்தன . கடலிலும் தாங்கள் கட்டின சேது 
விலும் ஆகாயத்திலும் காட்டிலும் ஓடி மறையப் பார்த் 
தார்கள் . மறுபடியும் அங்கதன் வானர வீரர்களுக்கும் 
வானரப் படைக்கும் தைரியம் சொல்லி , ஒன்று சேர்த் 
துக் கும்பகர்ணனைத் தாக்கச் செய்தான் . துவிவிதன் , 
ஹனுமான் , நீலன் , விருஷபன் , சரபன் முதலிய வீரர் 


வானர 


654 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கள் கும்பகர்ணனைப் பலமாகத் தாக்கினார்கள் . அவனோ 
அதை யெல்லாம் லட்சியம் செய்யவில்லை . 
வீரர்களை ஒருவர் பின் ஒருவராக அடித்து நொறுக்கிக் 
கீழே தள்ளினான் . வானரச் சேனைக்குப் பயங்கர நாசம் 
விளைவித்தான் . அங்கதனே அடிபட்டு நினைவற்றுப் 
பூமியில் விழுந்தான் . சுக்ரீவனும் அடிபட்டுப் பிரக்ஞை 
யற்றுக் கீழே விழுந்தான் . நினைவற்றுக் கிடந்த சுக்ரீ 
வனை எடுத்துத் தூக்கிக் கொண்டு கும்பகர்ணன் வெகு 
மகிழ்ச்சியுடன் லங்கையை நோக்கி ஓடினான் . ராக்ஷசச் 
சேனை பெரு மகிழ்ச்சி யடைந்து ஆரவாரித்தது . 
அண்ணன் ராவணனிடம் வானர ராஜனைக் கொண்டு 
போய்த் தான் தந்த பரிசாகக் கொடுக்கக் கும்பகர்ணன் 
சென்றான் . 


* 


* 


இவ்வண்ணம் பிரக்ஞை இழந்த வானர ராஜனைத் 
தூக்கிக் கொண்டு லங்கா நகர ராஜ வீதியில் வெற்றி 
கரமாகச் சென்ற கும்பகர்ணன் மேல் மாட மாளிகை 
யிலிருந்து அரக்கர்களும் அரக்கிகளும் புஷ்பமும் 
சந்தனக் குழம்பும் ஏராளமாகப் பொழிந்தார்கள் . சிறிது 
நேரம் கழிந்தது . சுக்ரீவன் நினைவு அடைந்தான் . 
“ என்ன இது ? எங்கே இருக்கிறேன் ? " என்று நாற் 
புறமும் பார்த்து விஷயம் அறிந்து கொண்டான் . திடீர் 
என்று அரக்கனுடைய காதுகளையும் மூக்கையும் பல் 
லால் கடித்தும் நகங்களால் கிழித்தும் ரணமாக்கித் 
துன்பப்படுத்தினான் . அரக்கன் அந்த வேதனையைப் 
பொறுக்க மாட்டாமல் சுக்ரீவனைக் கீழே போட்டுக் . 
காலால் துவைக்கப் பார்த்தான் . உடனே சுக்ரீவன் 
குதித்தெழுந்து ஆகாய 

மார்க்கமாக 

ராமசந்திர 
னிருந்த இடத்துக்குப் பாய்ந்து போய்விட்டான் . 


“ நாராயணன் தானோ ? " 


655 


இப்படி சுக்ரீவன் செய்வான் என்பதை முன்ன 
மேயே ஹனுமான் உணர்ந்து கொண்டு , கலங்கிப் 
போன வானர சேனையை வியூகப்படுத்தி அமைதியாக 
வும் தைரியமாகவும் நிற்கச் செய்து , மறுபடியும் யுத்தத் 
துக்கு ஆயத்தமாக்கினான் . காதுகளும் மூக்கும் அறு 
பட்டு ரத்த வெள்ளமாகக் கும்பகர்ணன் சாயங்கால 
மேகத்தைப் போல் செக்கச் சிவந்து ஏமாற்ற மடைந்த 
பெருங் கோபத்தோடு காலாந்தகனைப் போல யுத்த 
களத்துக்கு , ஒரு - பெரிய இரும்பு உலக்கையைக் 
கையில் தூக்கிக் கொண்டு மறுபடியும் திரும்பினான் . 


யாராலும் கும்பகர்ணனைத் தடுக்க முடிய வில்லை . 
கொன்றும் தின்றும் வானர 

சேனையை அழித்துக் 
கொண்டே வந்தான் . அவன் மேல் வானரர்கள் ஏறி , 
மலை போன்ற அவன் தேகத்தைக் குத்தியும் கிழித்தும் 
பார்த்தார்கள் . அவனோ இதை ஒன்றும் லட்சியம் செய்ய 
வில்லை . ஈயை ஓட்டி உதறுவது போல் உதறித் 
தள்ளினான் . வானரத் தலைவர்கள் யாராலும் அவனை 
அடக்க முடிய வில்லை . லக்ஷ்மணனும் அம்புகள் எய்து 
எதிர்த்தான் . ஆனால் அரக்கன் அவனை விட்டு விட்டுத் 
தாண்டிச் சென்று ராமனை எதிர்க்க ஓடினான் . 

ராமசந்திரன் அரக்கனோடு நெடுநேரம் போர் 
செய்தான் . ஏழு மரா மரங்களையும் வாலியின் வஜ்ர 
தேகத்தையும் துளைத்துச் சென்ற அம்பு கும்பகர்ண 
னுடைய உடலை ஒன்றும் செய்ய முடியவில்லை . கூரிய 
வேறு பலமான அம்புகளை எய்து , கைகளை வெட்டியும் 
கால்களை வெட்டியும் தீர்த்தான் . ஆயினும் அரக்கன் 
யுத்தத்தை நிறுத்தவில்லை. முண்டமான கால்களைக் 


656 

சக்கரவர்த்தித் திருமகன் 
கொண்டே யுத்தகளத்தில் நான்குபுறமும் சென்று 
வானரர்களை வாயால் விழுங்கிக் கொண்டு வந்தான் . 

கடைசியாக ராமன் தன் வில்லை வளைத்து , ஒரு 
அம்பு செலுத்தி , அரக்கனுடைய தலையை அறுத்துத் 
தள்ளினான் . அறுக்கப்பட்ட தலை இராமன் செலுத்திய 
சரத்தின் வேகத்தால் ஆகாயத்தில் கிளம்பி லங்கா 
நகரத்தில் ஒரு மலை விழுவது போல் ஜ்வாலையுடன் 
விழுந்தது . 


“ காலாந்தகனைப் போன்ற உமது தம்பி கும்பகர் 
ணன் உத்தம லோகம் அடைந்து விட்டான் , அனேக 
ஆயிரம் வானரர்களைக் கொன்று தின்று வெகுநேரம் 
ராமலக்ஷ்மணர்களுடைய வானர சேனையைத் தத்தளிக் 
கச் செய்தான் . பிறகு ராமனுடைய சரத்துக்கு இரை 
யானான் . அவனுடைய தேகம் , புஜங்களும் கால்களும் 
அறுபட்டு விகார மடைந்து , காட்டுத் தீயால் எரிபட்ட 
ஒரு மகா விருக்ஷத்தைப் போல் கிடக்கிறது . வெட் 
டுண்ட அவன் தேகத்தின் துண்டுகள் பாதி கடலில் 
விழுந்தும் பாதி கோட்டை வாசலை மலைபோல் 
அடைத்துக் கொண்டுமிருக்கின்றன . தலை அறுபட்டு 
ஆகாய மார்க்கமாக லங்கையில் விழுந்தது . தங்களு 
டைய அன்புக்குரிய சகோதரன் வீர சுவர்க்கம் 
அடைந்து விட்டான் . 

இவ்வாறு ராக்ஷசர்கள் ராவணனிடம் தெரிவித்த 
போது தன் உயிரே போய்விட்டதாக எண்ணினான் 
ராவணன் . சோகத்தால் நினைவு இழந்தான் . 

பிறகு பிரக்ஞை வந்த பின் “ ஹா வீரனே ! எல்லை 
யற்ற பலவானே ! என்னைத் தனியாக விட்டு விட்டு 
யமலோகம் சென்றாயே ! என் வலது கை வெட்டுண் 


“ நாராயணன் தானோ ? " 

657 
டது ! எந்தச் சத்துருவும் கிட்ட நெருங்க முடியா 
திருந்த நீ ராமனால் கொல்லப்பட்டாயா ? வானத்தில் 
தேவர்கள் சந்தோஷப்படுவதைக் காண்கிறேன் . 
வானரர்கள் ஆனந்தக் கூத்து ஆடுகிறார்கள் . இனி 
இந்தராஜ்யம் எனக்கு என்னத்துக்கு ? என் அருமைத் 
தம்பி போனபின் என் உயிரை நான் எதற்காக வைத் 
திருக்க வேண்டும் ? தம்பியைக் கொன்ற ராமனை நான் 
சித்திரவதை செய்ய வேண்டும் என்று துக்கமும் 
ரோஷமும் மேலிட்டுக் கதறினான் . மீண்டும் “ ஐயோ ! 
விபீஷணன் வார்த்தையைக் கேளாமற் போனேனே ! " 
என்று பிரலாபித்தான் . 

திரிசிரன் முதலிய மக்கள்மார் ராவணனைத் தேற் 
றினார்கள் . “ பிரலாபிப்பதில் ஒரு பயனுமில்லை. பிரம்மா 
விடம் சக்தியும் கவசமும் வில்லும் 

கவசமும் வில்லும் பாணங்களும் 
கிடைத்திருக்க ஏன் மனத் தளர்ச்சி அடைகிறீர் ? " 
என்று சொல்லித் தேற்றினார்கள் . திரிசிரன் யுத்தத் 
துக்குப் புறப்பட்டான் , “ நான் முந்தி " நான் முந்தி " 
என்று வேறு பலரும் யானை மேலும் ரதங்களில் ஏறி 
யும் திரிசிரஸைத் தொடர்ந்து சென்றார்கள் . 


* 


பெரும் யுத்தம் நடந்தது . நராந்தகன் ஒரு 
குதிரையின் மீது ஈட்டி எடுத்துக் கொண்டு வானர 
சேனையைத் திணறச் செய்தான் . சுக்ரீவனையே நோக் 
கிச் சென்ற நராந்தகனை அங்கதன் ஆயுதமின்றி 
எதிர்த்து , அவன் குதிரையையும் அவனையும் கொன்று 
வீழ்த்தினான் . 

இப்படியே தேவாந்தகனும் திரிசிரஸும் மாருதி 
யாலும் , மகோதரன் நீலனாலும் கொல்லப்பட்டார்கள் . 


42 


658 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அதிகாயன் லக்ஷ்மணனுடைய அஸ்திரத்திற்கு இரை 
யானான் . 

இந்த நால்வரும் நான்கு யமன்களைப்போல் 
கோர யுத்தம் செய்து வானரப் படைக்குப் பெருஞ் 
சேதம் இழைத்த பின்னரே மாண்டார்கள் . 

அதிகாயனும் மாண்டான் என்று அறிந்ததும் 
ராவணன் மனம் கலங்கிப் போனான் . 

“ என்ன ஆச்சரியம் ! மலை போன்ற தேகங்களும் 
கடலைப் போன்ற கலங்கா தைரியமும் கொண்ட என் 
வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்தச் சத்துருக் 
களால் மாண்டார்கள் . இதுவரையில் தோல்வி என் 
பதை அறியாத என் சூரர்கள் எல்லோரும் இப்போது 
தோல்வியடைந்து வீழ்த்தப்பட்டார்கள் . என் மகன் 
ஒப்பற்ற இந்திரஜித்து கட்டிய நாகபாசத்தையுங்கூட 
எப்படியோ தெறித்து விட்டு நிற்கிறார்கள் . இந்த ராம 
னுடைய பராக்கிரமம் எனக்கு விளங்காத ஒரு விந்தை 

இருக்கிறது . இவன் நாராயணனே 
எண்ணுகிறேன் . " 

இவ்வாறு ஆச்சரியப்பட்டும் கவலைப்பட்டும் 
யோசிக்கலானான் . மனமுடைந்தான் என்றே 
சொல்லலாம் . 

கோட்டைக்குள் சத்துருப்படை புகுவதற்கில்லா 
மல் , முக்கியமாக அசோக வனத்துக்குள் சத்துருக்கள் 
நுழையாமலிருப்பதற்குத் தீவிர ஏற்பாடுகள் செய்து 

அரமனைக்குள் தீனனாகப் போய்ச் 
சேர்ந்தான் ! 


என்று 


யாக 


விட்டு , 


90. இந்திரஜித்து மாண்டான் 
" நான் உயிருடன் இருக்கத் தாங்கள் ஏன் கவ 
லைப்படுகிறீர்கள் ? " என்றான் இந்திரஜித்து . 

இப்படித் தகப்பனுக்குத் தைரியம் சொல்லிவிட்டு , 
சேனையைத் திரட்டிக்கொண்டு யுத்த களம் சென்றான் . 

வானர சேனையைத் தாக்கி முறியடித்து லக்ஷக் 
கணக்கான உயிர்ச் சேதமும் படுகாயங்களும் உண் 
டாக்கினான் . வானர சேனை தோல்வியுற்று ஒன்றும் 
செய்ய முடியாமல் தத்தளித்தது . 

ராம லக்ஷ்மணர்களும் இந்திரஜித்தின் பிரம்மாஸ் 
திரத்தால் கட்டுண்டு பிரக்ஞையற்றுக் கிடந்தார்கள் . 
அரக்க வீரன் கவலை கொண்டிருந்த தந்தையிடம் இந் 
தப் பெரிய வெற்றியைச் சொல்லிச் சந்தோஷப் படுத் 
தலாம் என்று சென்றான் . 


* 


விபீஷணன் வானரத் தலைவர்களைத் தேடித் 
தேடிக் கண்டுபிடித்துத் தேற்றிக் கொண்டு வந்தான் . 

ஜாம்புவான் , அரை ஜீவனாகக் கிடந்தவன் மெது 
வாகச் சென்று வானரர்களை விசாரித்தான் . மாருதி 
உயிரோடிருக்கிறானா? என்று கேட்டான் . மாருதி 
‘ இதோ இருக்கிறேன் என்று வந்து ஜாம்புவானின் 
பாதத்தில் பணிந்து நமஸ்கரித்தான் . 

“ அப்பனே ! உடனே வடக்கே செல்வாய் . 
லைத் தாண்டி இமயமலைத் தொடருக்குப் போய் ரிஷப 
பர்வதத்துக்கும் 

பர்வதத்துக்குமிடையில் 
இருக்கும் ஓஷதி பர்வதத்தின் உச்சியில் நான்கு 
மருந்துச் செடிகள் இருக்கின்றன . அவற்றைக் 
கொண்டு வந்தாயானால் ராம லக்ஷ்மணர்களும் வானர 


கட 


கைலாய 


660 

சக்கரவர்த்தித் திருமகன் 
சேனையும் நினைவு அடைந்து , 

ரணங்கள் தீர்ந்து , 
ஆரோக்கியம் அடைவார்கள் . இதைக் கால தாமத 
மின்றி உடனே செய்வாய் . இதைச் செய்யக் கூடிய 
வன் நீ ஒருவன் தான் " என்றான் . 


அவ்வாறே ஹனுமான் குதித்துக் கிளம்பினான் . 
ஆகாய மார்க்கமாகச் சென்று குறிப்பிட்ட பர்வதத்தை 
அடைந்தான் . ஆனால் ஓஷதிகளைக் கண்டெடுக்க 
அவனால் முடியவில்லை . அப்படியே பர்வதத்தையே 
தூக்கி யெடுத்துக்கொண்டு லங்கைக்குத் திரும்பினான் . 


* 


ஹனுமான் தூக்கி வந்த சஞ்சீவி மலை ஆகாயத் 
தில் லங்கையை நெருங்கிய உடனே ராம லக்ஷ்மணர் 
களும் வானர சேனையும் உடலில் ஏறிய சரங்கள் 
நழுவி , காயங்கள் ஆறி , பூரண சுக நிலையில் எழுந்து 
நின்றார்கள் . 


சுக்ரீவன் ராமனிடம் கலந்து யோசித்துச் சில 
வானரர்களைப் பொறுக்கி யெடுத்து , லங்கைக்குள் பிர 
வேசித்து நகரத்துக்கு நெருப்பு வைக்கும்படி உத்தர 
விட்டான் . 

அப்படியே வீரர்கள் ராத்திரி முன் ஜாமத்தில் 
தீவட்டிகளுடன் பிரவேசித்தார்கள் . காவலாளிகளை 
அடித்துத் தள்ளி லங்கையிலுள்ள கோபுரங்கள் , மாளி 
கைகள் இவற்றுக்கு நெருப்பு வைத்தார்கள் . ஆயிரக் 
கணக்கில் வீடுகள் எரிந்து சாம்பலாயின . செல்வமும் 
நாகரிகமும் நிறைந்த லங்கா நகரம் கோரமான நாசம் 
அடைந்தது . 


இந்திரஜித்து மாண்டான் 

661 
இந்தச் சம்பவத்தை வால்மீகி முனிவர் மிக விவர 
மாகச் 

சித்திரித்திருக்கிறார் . அதைப் படித்தால் இந்த 
யுகத்தில் நடத்தப்படும் யுத்தங்களில் நடைபெறும் 
நகர நாசக் கதையாகவே காணப்படுகிறது . 

வானரர்களால் லங்கா நகரம் எரிக்கப்படுவதைக் 
கண்ட ராவணன் பெருங் கோபம் கொண்டு கும்ப 
கர்ணனுடைய புத்திரர்களான கும்பன் , நிகும்பன் 
இவர்களை யூபாக்ஷன் முதலிய அரக்க வீரர்களுடன் 
யுத்தகளத்துக்கு அனுப்பினான் . ராக்ஷசர்களுக்கும் 
வானரர்களுக்கும் கோர யுத்தம் நடந்தது . 

கும்பன் சுக்ரீவனாலும் நிகும்பன் மாருதியாலும் 
வதம் செய்யப்பட்டார்கள் . 

கரனுடைய மகன் மகராக்ஷன் என்ற அரக்கன் 
ராமனையே எதிர்த்து ராமனுடைய ஆக்னேய அஸ் 
திரத்துக்கு இரையானான் . 

இன்னும் பல பெரிய அரக்கர்கள் மாண்டார்கள் . 
அதன்பேரில் இராவணன் சொல்லின்படி இந்திர 
ஜித்து மறுபடியும் புறப்பட்டான் . இந்திரஜித்து அசுர 
வேள்வி ஒன்று செய்து , அதன் பயனாக ஆகாயம் ஏறிப் 
பார்வைக்கு மறைந்து , யுத்தம் செய்தான் . 


* 


இந்திரஜித்து தன்னுடைய மாய வித்தையினால் 
ஒரு பொய்ச் சீதையை உண்டாக்கி அவளைத் தேரில் 
ஏற்றிக் கொண்டு வானர சேனைக்கு எதிரில் சீதையை 
நிறுத்தி அவளை அவர்கள் முன்னிலையில் கொன்றான் . 
இதைக் கண்டு 

வீரர்களும் மற்றவர்களும் 
ஏமாந்து போய் இனி புத்தம் செய்து என்ன பயன் 
என்று யுத்தத்தை நிறுத்தி விட்டு ராமனிடம் போய் 
யோசிக்கச் சென்றார்கள் . இவ்வாறு ஜாலம் நடத்தி 


வானர 


662 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விட்டு இந்திரஜித்து வேறொரு பெரிய அசுர யாகம் 
செய்யச் சமயம் செய்து கொண்டான் . இது வானர 
வீரர்களுக்காவது ராமலக்ஷ்மணர்களுக்காவது தெரி 
யாது . அவர்கள் சீதை உயிரிழந்ததைப் பற்றி ஆறாத 
துக்கம் அடைந்து இன்னது செய்வது என்று தோன் 
றாமல் அறிவு இழந்து கிடந்தார்கள் . அப்போது 
விபீஷணன் வந்து என்ன விஷயம் என்று விசாரித் 
தான் . நடந்ததை யெல்லாம் அவனுக்குத் தெரிவித் 
தார்கள் . “ ஐயோ ! இப்படி நீங்கள் மோசம் போனீர் 
களே , ஒரு நாளும் ராவணன் சீதையைக் கொல்ல விட 
மாட்டான் , இது ஒரு யுக்தி . பொய்யும் மாயையும் 
செய்து இந்திரஜித்து தன்னுடைய சூழ்ச்சியை நிறை 
வேற்றப் பார்க்கிறான் . மற்ற எவ்விதத்திலும் காரியம் 
நிறைவேறாது என்று அவன் இப்போது அசுரயாகம் 
செய்யப் போயிருக்கிறான் . அது முடிந்து விட்டால் 
பிறகு நம்மால் அவனை ஜெயிக்க முடியாது . ஆனபடி 
யால் உடனே அந்த யாகத்தை நாம் தடுத்து விட 
வேண்டும் . சீதை இறந்தாள் என்மறு 

எண்ணி 
ஏமாந்து போகாதீர்கள் . லக்ஷ்மணன் உடனே சென்று 
இந்திரஜித்தினுடைய வேள்வியைக் கலைத்துவிட 
வேண்டும் " என்று யோசனை சொன்னான் . 

இந்த யோசனையே சரி என்று ஒப்புக்கொண்டு 
ராமசந்திரன் தம்பியை அனுப்பினான் . அவனுடன் 
ஆஞ்சநேயனும் வானரர்களும் விபீஷணனும் 
சென்றார்கள் . 

இந்திரஜித்து பூத கணங்களுக்குச் செய்ய விருந்த 
யாக பூமிக்குச் சென்றார்கள் . வேள்வி தடைப்பட்டு 
அவ்விடம் வெகு நேரம் பெரும் யுத்தம் நடந்தது . 
தேரின்மேல் நின்று ராவணகுமாரன் பாணங்கள் 


பல 


இந்திரஜித்து மாண்டான் 

663 
செலுத்தினான் . லக்ஷ்மணன் ஆஞ்சநேயன்மேல் நின்று 
பாணங்கள் செலுத்தினான் . இருவரும் விற்போரில் 
நிபுணர்கள் . ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்க 
ளில்லை . நிகரற்ற திறமையுடன் வெகுநேரம் யுத்தம் 
நடத்தினார்கள் . விபீஷணன் லக்ஷ்மணனுக்கு உற் 
சாகம் ஊட்டிக் கொண்டு நின்றான் . இந்திரஜித்தின் 
தேர் அழிந்தது . பிறகு தரையில் நின்று இருவரும் 
போர் செய்தார்கள் . முடிவில் லக்ஷ்மணன் இந்தி 
ராஸ்திர மந்திரம் சொல்லி ராமன்மேல் ஆணையிட்டுப் 
பாணத்தைச் செலுத்தினான் . இந்திரஜித்தின் தலை 
அறுபட்டு ஜொலித்துக்கொண்டு தரையில் விழுந்தது . 
தேவதானவ கந்தர்வர்கள் ஆகாயத்திலிருந்து புஷ்ப 
மாரி பெய்தார்கள் . 

இந்திரஜித்தை வீழ்த்தி விட்டு லக்ஷ்மணன் 
ராமன் இருந்த இடம் சென்றான் . உடம்பெல்லாம் 
காயம் பட்டு ரத்தம் பெருகிய நிலையில் லக்ஷ்மணன் 
மெள்ள ஜாம்புவான் ஹனுமான் இவர்கள் பேரில் 
சாய்ந்து நடந்தான் . இந்திரஜித்தின் வதத்தை 
யறிந்த ராமன் , தம்பியை ஆலிங்கனம் செய்து , 
லக்ஷ்மணா! இனி ராக்ஷஸ குலம் மடிந்தது " என்று 
சொல்லி மகிழ்ச்சி பரவசப்பட்டான் . அடக்கத்துடன் 
ஒதுங்கி நின்ற லக்ஷ்மணனை ராமசந்திரன் தன் மடி 
யின் மேல் உட்கார வைத்து , உச்சி மோந்து தன் 
ஆனந்தத்துக்குப் போக்கு விட்டுப் பேசலானான் : 
ஒருவராலும் செய்ய முடியாத வீரச்செயலைச் செய்து 
தீர்த்தாய். ராவணனுடைய வலது 

வலது கை உன்னால் 
இன்று வெட்டப்பட்டது . விபீஷணனுக்கும் ஹனு 
மானுக்கும் உனக்கும் சமானம் யார் ? இனி எனக்கு 
ஒரு கவலையுமில்லை . இந்திரனை ஜெயித்த வீரனை நீ 


664 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஜெயித்து வதம் செய்துவிட்டாய் . சீதையை அடைந்து 
விட்டேன் என்றே எண்ணுகிறேன் " என்றான் . 

இந்திரஜித்து லக்ஷ்மணனால் வதம் செய்யப்பட் 
டான் என்கிற செய்தி ராவணனுக்கு எட்டியது . " உன் 
மகனை விபீஷணனுடைய சகாயத்தைக் கொண்டு 
லக்ஷ்மணன் கொன்றான் " என்று சொல்லக் கேட்ட 
தும் அவன் துக்கமும் கோபமும் சமுத்திரம் போல் 
பொங்கி , எரியும் சுடர் எண்ணெய்த் துளிகள் போல் 
கண்ணீர் விட்டான் . அரக்க 

அரசனுடைய வாயி 
னின்று புகையும் நெருப்புமாக மூச்சு வெளி வந்தது . 

“ ஐயோ ! என் அருமைக் குழந்தாய் ! ஒப்பற்ற 
வீரனே ! மகேந்திரனை வென்ற சூரனே ! யமன் 
வெற்றியடைந்து விட்டானா! நீ வீரசுவர்க்கம் அடைந்து 
விட்டாய் . நான் துக்கப்படலாகாது ! " என்றான் . 

“ இந்திரஜித்து மாண்டானா ? உலகம் எனக்குச் 
சூன்யமாகிப் போய் விட்டது " என்றான் மறுபடியும் . 

மந்தோ தரியையும் உன் பிரிய மனைவியையும் 
என்னையும் விட்டுப் போய் விட்டாயே ! உன் பிரதிக் 
ஞையை நிறைவேற்றாமலும் , பழி தீர்க்காமலும் 
எங்களை விட்டுப் 

போய் விட்டாயே ! " என்று 
கதறினான் . 
“ இந்த விபத்துக்களுக் கெல்லாம் 

கல்லாம் காரணமான 
ஜானகியைக் கொன்று விடுவதே நலம் . என் குமாரன் 
மாயை செய்து சீதையைக் கொன்றதாகக் காட்டி 
னான் . இன்று உண்மைச் சீதையையே நான் வெட்டிக் 
கொல்லப் போகிறேன் " என்று கத்தி எடுத்துக் 
கொண்டு கிளம்பினான் . 

சில மூர்க்க அரக்கர்கள் ராவணன் கோபமாகப் 
புறப்பட்டதைக் கண்டு சந்தோஷ ஆரவாரம் செய் 


இந்திரஜித்து மாண்டான் 

665 
தார்கள் . ஆனால் சுபார்சவன் என்ற மந்திரி ராவண 
னைத் தடுத்தான் . 

“ மகாராஜனே ! என்ன செய்யத் துணிந்தீர் ! 
என்ன காரியம் செய்யப் போகிறீர் ! தசக்ரீவா ! குபேர 
னுடைய தம்பியாகிய நீர் ஒரு பெண்ணைக் கொன்று , 
அந்த அவமானத்தையும் தோஷத்தையுமா சம்பாதிக் 
கப் போகிறீர் ? கோபத்தை இவ்விதத்திலா போக்கு 
விடுவது ? வேதங்களை ஓதிச் சகல வித்தையும் கற்று 
விரதம் அனுசரித்த நீர் இப்படிச் செய்யலாகாது . 
உமக்கு நிகர் யார் ? யுத்தத்தில் உம்மை எதிர்ப்பவர் 
கள் யார் ? யுத்தத்தில் வென்று சீதையைக் கிரமமாக 
அடைவீர் . சந்தேகமில்லை . ராமன் பேரில் கோபத் 
தைச் செலுத்துவோம் . இன்று சதுர்த்தசி . இரவு 
கழிந்தால் நாளை அமாவாசை . எல்லா பலத்தையும் 
கொண்டு லங்கையிலிருந்து புறப்பட்டு ராம லக்ஷ்ம 
ணர்களை வதம் செய்து வெற்றி பெறுவீர் . பிறகு 
சீதையை அடைவீர் . பிரம்மாவிடமிருந்து பெற்றிருக் 
கும் கவசத்தைத் தரித்து ரதம் ஏறிக் கிளம்புவீராக ! " 


என்றான் . 


சுபார்சவன் சொன்னதே ஹிதமென்று ராவண 
னும் ஒப்புக் கொண்டான் . 

சிம்மாசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு 
கொஞ்ச நேரம் பேசாமல் 

யோசனையில் ஆழ்ந்த 
வண்ணமாக இருந்தான் . பிறகு சேனைத் தலைவர் 
களுக்குக் கை கூப்பி , " நீங்கள் சகல பலத்துடனும் 
உடனே சென்று இந்த ராமனை வதம் செய்யுங்கள் .. 
உங்களால் முடியா விட்டால் நானே சென்று அவனை 
ஹதம் செய்வேன் " என்றான் . 


666 


சக்கரவர்த்தித் திருமகன் 


மலைகளைப் போன்ற ரதங்களிலும் 

யானைகள் 
குதிரைகள் ஏறியும் ராக்ஷச சேனை முழு பலத்துடன் 
யுத்தத்திற்குப் புறப்பட்டது . 

வானரர்கள் கற் பாறைகளையும் மரங்களையும் 
பிடுங்கி எடுத்து ராக்ஷசர்களைப் பலமாகத்தாக்கினார் கள் . 
ராக்ஷசர்களும் வானரப் படையைப் பலமாகத் தாக்கி 
னார்கள் . ரத்த வெள்ளம் ஆறாகப் பெருகிற்று . வான 
ரர்கள் தாவித் தாவி அரக்கர்களையும் அவர்கள் ரதங் 
களையும் வாகனங்களையும் ஆயுதங்களையும் ஒடித்தும் 
அறுத்தும் கிழித்தும் துவம்சம் செய்தார்கள் . ஒவ் 
வொரு ராக்ஷசனையும் அநேக வானரர்கள் சூழ்ந்து 
கொண்டு கொன்றார்கள் .. 

ராக்ஷசர்களும் வானரர்களைச் சும்மா விடவில்லை . 
பலமாகத் தாக்கிப் பதினாயிரக் கணக்கில் கொன்றார்கள் . 


ராமன் தன் வில்லை வளைத்து அரக்கர்கள் பேரில் 
சரமாரி பொழிந்தான் . நெருப்பைப் போல் ராக்ஷச 
சேனையை அவன் பாணங்கள் எரித்தன . தங்க 
ளுடைய சகாக்கள் விழுந்து மடிவதைத்தான் கண்டார் 
கள் ; அம்பு மழையில் ராமனை அவர்கள் காணவில்லை . 
அநேக ராமன்களைக் கண்டார்கள் . எங்கும் அவனைக் 
கண்டார்கள் , எண்ணற்ற 
டார்கள் . எண்ணற்ற யானைகளும் குதிரைகளும் 
மடிந்தன . ரதங்கள் ஒடிந்தன . 

அரக்கர் சேனை 
அழிந்தது . எஞ்சினவர்கள் சிதறி ஓடினார்கள் . தேவர் 
களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ராமனைக் கொண் 
டாடினார்கள் . லங்கையில் ராக்ஷஸ ஸ்திரீகள் ஒரு 
வரையொருவர் கட்டிக்கொண்டு பெரும்கூக்குரலிட்டுப் 


ராக்ஷசர்கள் 


மாண் 


ராவணன் முடிந்தான் 

667 
பிரலாபித்தார்கள் . ராவணனுடைய அறிவீனத்தால் 
இப்படி ஆயிற்றே என்று அழுதார்கள். 


91. ராவணன் முடிந்தான் 
லங்கையில் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களு 
டைய அழுகுரல் . 

ராவணனுடைய துக்கமும் , வெட்கமும் கோபமும் 
கொந்தளித்துக் கடல்போல் பொங்கிற்று . இனி, தானே 
தன் மூல பலத்துடன் யுத்தம் செய்து இந்தச் சத் 
துருவை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து 
கொண்டு புறப்பட்டான் . தன் பலத்தைப் பற்றியும் 
சௌரியத்தைப் பற்றியும் தான் அடைந்த வரங் 
களின் சக்தியைப் பற்றியும் அவனுக்குச் சந்தேகமே 
இருக்கவில்லை. ஆனபடியால் வெகு தைரியமாகவே 


சென்றான் . 


எட்டுக் குதிரைகள் பூட்டி , எல்லாவித ஆயுதங் 
களும் நிறைந்த திவ்வியமான தன் தேரில் ஏறினான் . 

ரதம் பூமி அதிரச் சென்றது . அரக்க வீரர்கள் 
பலர் தத்தம் தேர்களில் ஏறி அவனைச் சூழ்ந்து 
சென்றார்கள் . 

லங்கையிலிருந்து ராவணன் புறப்பட்டதும் பட்சி 
கள் கோரமாகக் கூவின ; சூரியனுடைய ஒளி மங்கிற்று . 
இன்னும் பல கெட்ட சகுனங்கள் காணப்பட்டன . 
ராவணன் இவற்றைக் கொஞ்சமும் பொருட்படுத்தா 
மல் வடக்குக் கோட்டை வாயில் வழியாக யுத்த களத் 
துக்குச் சென்றான் . விரூபாக்ஷன் , மகோ தரன் , மகா 
பார்ச்வன் என்ற அரக்க 

அரக்க வீரர்கள் ராவணனைத் 
தொடர்ந்து தங்கள் ரதங்களில் சென்றார்கள். 


பலமான 


668 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராவணனைத் தொடர்ந்து சென்ற வீரர்கள் சுக்ரீவ 
னாலும் அங்கதனாலும் வீழ்த்தப்பட்டு உயிர் நீத்தார் 
கள் . லக்ஷ்மணன் லங்கேசனை எதிர்த்தான் . லக்ஷ்மண 
னுடைய தாக்குதலை ராக்ஷச ராஜன் கொஞ்சமும் லட் 
சியம் செய்யவில்லை . லக்ஷ்மணனுடைய அம்புகளைத் 
தன் பாணங்களால் எளிதாக அகற்றி விட்டு , ராவ 
ணன் ராமனை நோக்கி நேராகச் சென்று தாக்கினான் . 

பாணங்களைச் செலுத்தினான் . அவற்றை 
ராமன் தன் பாணங்களால் தடுத்துவிட்டதைக் கண்டு , 
இன்னும் அதிக சக்தி பொருந்திய பாணங்களைப் பிர 
யோகம் செய்தான் . அதிலும் பயன் அடையவில்லை. 
யுத்தம் மிகக் கடுமையாக வெகு நேரம் நடந்தது . 
ராவணனுடைய 

நாராசங்கள் 

ராமனுடைய 
நெற்றியில் பட்டும் அவை அவனை ஒன்றும் சேதப் 
படுத்தவில்லை. ராமனுடைய கோ தண்டத்திலிருந்து 
பாய்ந்த சரங்களும் ராவணனுடைய கவசத்தைப் 
பிளக்கவில்லை . ராமனுடைய அஸ்திரங்களை ராவண 
னும் தன் பாணங்களால் தடுத்துத் தள்ளினான் . 

இவ்வாறு ராவணனுக்கும் ரகுவீரனுக்கும் அற்புத 
யுத்தம் நடந்தது . இரு பக்கத்தில் விடப்பட்ட அஸ்தி 
ரங்களும் மந்திர சக்தி பொருந்தியவை . அவற்றின் 
பிரமிக்கத் தக்க செய்கைகள் அதுவரையில் யாரும் 
கண்ட தில்லை. ராவணனுடைய அஸ்திரங்களின் வேலை 
யைக் கண்டு ராமன் மிக வியந்தான் . இருவரும் ஒன் 
றுக்கு மேல் ஒன்றாக மிக சக்தி வாய்ந்த அஸ்திரங் 
களைப் பிரயோகித்தார்கள் . அஸ்திரங்களின் ஜ்வாலை 
களினால் ஆகாயமெல்லாம் பல சூரியன்கள் சேர்ந்தாற் 
போல் பிரகாசித்தமா திரி ஜோதி உண்டாயிற்று . 


ராவணன் முடிந்தான் 


669 


ராவணனுடைய சகல அங்கங்களையும் பாணங் 
களால் ராமன் துளைத்தான் . ஆயினும் யுத்தம் முடிவு 
பெறவில்லை . 

பிறகு லக்ஷ்மணனும் விபீஷணனும் ராவணனைத் 
தாக்கினார்கள் . ராவணன் தன் தம்பியைக் கொல்ல மிகக் 
கோபத்துடன் ஒரு சக்தி ஆயுதத்தை வீசி யெறிந் 
தான் . அது விபீஷணன் மீது விழுவதை லக்ஷ்மணன் 
ஒரு பாணத்தால் தடுத்து விட்டான் . அது துண்டிக் 
கப்பட்டு எரியும் கொள்ளிக்கட்டை போல் பூமியில் 
விழுந்தது . 

மறுபடியும் ஒரு சக்தியை ராவணன் 
விபீஷணன் மேல் வீசினான் . அதையும் லக்ஷ்மணன் 
பாணத்தால் தடுத்துவிட்டான் . அதன்பேரில் ராவ 
ணன் , லக்ஷ்மணன்மீது ஒரு சக்தி ஆயுதத்தை இதோ 
செத்தாய் என்று வீசினான் . அந்தச் சக்தியின் தாக்கு 
தலினால் லக்ஷ்மணன் பூமியில் பிரக்ஞையிழந்து விழுந் 
தான் . ஆனால் உயிர் போகவில்லை . 

இதைக் கவனிக்காமல் ராமன் ராவணனை மிக 
பலமாகத் தாக்கிக்கொண்டே யிருந்தான் . அவ்விரு 
வருக்கும் யுத்தம் நடந்துகொண்டிருக்கும்போது வானர 
வீரர்கள் யோசித்து லக்ஷ்மணனுடைய உயிரைக் காப் 
பாற்றுவதற்காக ஆஞ்சனேயனை ஓஷதி மலைக்கு 
அனுப்பினார்கள் . அப்படியே ஹனுமான் இரண்டாம் 
தடவை வடக்கே ஆகாயத்தில் தாவிச் சென்று ஓஷதி 
களைத் தேட அவகாசமில்லை யென்று மலையையே 
தூக்கிக்கொண்டு திரும்பி வந்தான் . ஓஷதிகளைப் பிர 
யோகம் செய்த பிறகு லக்ஷ்மணன் சொஸ்தப்பட்டு 
எழுந்து யுத்தத்தில் மறுபடியும் கலந்து கொண்டான் . 

இதற்குள் இந்திரனுடைய தேரை மாதலி யுத்த 
பூமிக்கு ராமனுக்காகக் கொண்டுவந்து சேர்த்தான் .. 


670 

சக்கரவர்த்தித் திருமகன் 
" தேவராஜன் தங்களுக்காக அனுப்பியிருக்கிறான் . 
தேரில் ஏறுவீராக ! தேவர்களுக்குச் சத்துருவான ராவ 
ணனை வதம் செய்வீராக ! " என்றான் இந்திரனுடைய 
சாரதி . ராமனும் ரதத்தை வலம் செய்து நமஸ்கரித்து 
விட்டு ஏறினான் . 

பிறகு அற்புத யுத்தம் நடந்தது ராவணன் மிக 
வும் அடிபட்டு மனம் தளர்ந்து மயக்கமாக இருந்தான் . 
இதைக் கண்ட அவன் சாரதி மெதுவாகத் தேரை 
யுத்த பூமியிலிருந்து வெளியே நடத்திக்கொண்டு 
போனான் . 

கொஞ்ச நேரத்தில் ராவணன் மயக்கம் தெளிந்து , 
" ஏன் தேரை யுத்த பூமியைவிட்டுக் கொண்டு வந் 
தாய் ? " என்று சாரதியைக் கோபித்து மறுபடியும் திரும் 
பச் சொல்லி ராமனுடைய தேர் முன் நின்றான் . மறுபடி 
யும் கோர யுத்தம் ஆரம்பித்தது . 

அஸ்திரத்துக்குப் பிரதியஸ் திரம் செலுத்திக் 
கொண்டு , 

இருவரும் அதுவரையில் யாரும் கண் 
டிராத அற்புத முறையில் ரதங்களைச் செலுத்தி நீண்ட 
நேரம் யுத்தம் நடத்தினார்கள் . 

சேனையிலிருந்த 
வீரர்கள் பிரமித்துப்போய் அப்படியே பார்த்துக் 
கொண்டு நின்றார்கள் . 

இதைக் கவனித்து வந்த சாரதி மா தலி , ராம 
னுக்கு மெதுவாகச் சொன்னான் : " அரக்கனுடைய 
வி நாச காலம் நெருங்கிவிட்டது . தாமதித்துக்கொண் 
டிருப்பது 

பிரம்மாஸ்திரத்தை மறந்து 
விட்டீரா ? " 

இவ்வாறு மாதலி சொன்னதும் ராமன் அந்த 
திவ்வியாஸ்திரத்தை உரிய மந்திரத்தைச் சொல்லிச் 
செலுத்திவிட்டான் . அதுவரையில் 

எத்தனையோ 


ஏன் ? 


ராவணன் முடிந்தான் 

671 
தடவை அரக்கனுடைய தலைகள் அறுபட்டாலும் புதிய 
தலைகள் முளைத்துக்கொண்டே வந்தன . 

பிரம்மாஸ்திரமானது ஜ்வாலை விட்டுக்கொண்டு , 
ராவணனை நோக்கிச் சென்று , அரக்கனுடைய மார் 
பைத் துளைத்தது . லங்கேசனுடைய கையிலிருந்த 
வில் கீழே நழுவி விழுந்தது . அரக்கன் ரதத்திலிருந்து 
கீழே விழுந்தான் . தரையில் உயிரற்றுக் கிடந்தான் . 
தேவ 

துந்துபிகள் முழங்கின; ஆகாயத்தி 
லிருந்து புஷ்பமாரி பெய்தது . ராகவனையும் அவனு 
டைய ரதத்தையும் புஷ்பக் குவியல் மறைத்து விட்டது . 
லக்ஷ்மணன் , விபீஷணன் , ஜாம்புவான் முதலிய 
வீரர்கள் சூழ்ந்துகொண்டு ராமனைப் பூஜித்து ஆனந் 
தத்தில் மூழ்கினார்கள் . 

விபீஷணன் உயிரற்றுக் கிடக்கிற அண்ணனைப் 
பார்த்து . " ஹா வீரனே . அற்புதச் செயல்களைச் 
செய்தவனே , சகல சாஸ்திரங்களையும் படித்து அறிவு 
பெற்றவனே ! வீர விக்ராந்த விக்யாத 
கோவிதனே ! வீழ்த்தப்பட்டு இன்று இரு புஜங்களை 
யும் நீட்டிப் பரப்பி உயிர் துறந்து தரையில் கிடக்கி 
றாயே ! என்றான் . அண்ணன் மரணத்துக்குத் தானே 
வேலை செய்தான் . ஆனபோதிலும் , செத்துக்கிடந்த 
அண்ணனைப் பார்க்கும்போது அந்தச் சந்தர்ப்பத்தில் 
சமீபத்தில் நடந்ததெல்லாம் மறந்துபோய் , பழைய 
வாசனையும் வாழ்க்கை நினைவுகளும் தோன்றி ரத்த 
பாசத்தின் பயனாகத் துக்கம் உண்டானது சகஜம் . 
" ஆணவத்தால் மதியிழந்து 

துராலோசனை 
சொன்னவர்களால் சூழப்பட்டு நான் சொன்னதை நீ 
புறக்கணித்தாய் . என்ன விளையும் என்று நான் 
சொன்னேனோ அதுவே நடந்துவிட்டது ! செய்த 


வி நீத நய 


பூரணமாகக் 


மரணம் . 


672 

சக்கரவர்த்தித் திருமகன் 
பெருந் தவறுகளின் பயனை அடைந்து விட்டாய் . 
மதம் சொரியும் யானை வீழ்த்தப்பட்டுக் கிடப்பது 
போல் மண்ணில் கிடக்கிறாயே , சூரர்களுக்குள் மகா 
சூரனாயிருந்த ராக்ஷசேந்திரா ! " என்றான் . 

இவ்வாறு துக்கப்பட்டுக் கொண்டிருந்த விபீஷ 
ணனைப் பார்த்த ராமன் மெதுவாகப் பேசலானான் . 

“ மகா வீரனைப்போல் யுத்தம் செய்தான் . தன் 
சௌரியத்தைப் 

காட்டிவிட்டு உயிர் 
நீத்தான் . இத்தகைய மரணம் மேலான 
இதற்குத் துக்கப்படலாகாது . போரில் புறங்காட்டா 
மல் இறப்பது வீரர்களுக்கு உண்டாகக்கூடிய முடிவு 
அல்லவா ? வெற்றியோ மரணமோ எதுவாயினும் 
சரியே என்றல்லவோ வீரர்கள் யுத்தத்தில் இறங்கு 
கிறார்கள் . வீரசுவர்க்கத்தை ராவணன் அடைந்தான் 
என்பதில் சந்தேகமில்லை . மேல் நடக்க வேண்டிய 
காரியத்தைத் தம்பியாகிய நீர் நடத்துவீர் . உயிர் நீத்த 
பின் பகை என்பது தீர்ந்து விட்டது . லங்கேசனுக்கு 
உத்தரகிரியைகளை விரோதியாயிருந்த நானே செய்ய 
லாம் . உம்முடைய சகோதரன் 

எனக்கும் சகோ 
தரனே ஆவான் அல்லவா ? " என்று ராமன் சொல்லி 
விபீஷணனுடைய மனத்திலுண்டான குழப்பங்களை 
அகற்றி , 

ராவணனுடைய உத்தம கதிக்காகச் 
செய்ய வேண்டிய கிரியைகளை நடத்தும்படியாகச் 
சொன்னான் . 

ராவணனுடைய அந்தப்புர ஸ்திரீகள் வந்தார் 
கள் . அவர்களுக்குப்பின் சோகமே வடிவம் எடுத்தது 
போல் வந்தாள் பட்ட மகிஷியும் ராவணேசுவரனு 
டைய மிகப் பிரிய மனைவியுமான மண்டோதரி . அழகி 
களுக்குள் அழகியான இவள் தரையில் விழுந்துகிடந்த 


ராவணன் முடிந்தான் 


673 


தன் புருஷனைக் கண்டதும் ஓ ! என்று கதறி அவனை 
அணைத்துக்கொண்டு புரண்டாள் . 

உமக்குக் கோபம் வந்தால் இந்திரனும் எதிரில் 
நிற்க மாட்டானே . தேவரிஷி கந்தர்வர்கள் எவருமே 
உம்மைக் கண்டு நடுங்கி எட்டுத் திசையிலும் ஓடு 
வார்களே , ஒரு மானிடனால் தோல்வி யடைந்து வீழ்த் 
தப்பட்டீரே , உமக்குக் கோபம் வரவில்லையா ? காட்டில் 
திரிந்து வந்த ஒரு மானிடன் வீழ்த்திவிட்டானே ! 
இது எனக்கு ஒன்றும் விளங்க வில்லையே ! மூன்று 
லோகங்களிலும் பரவிய உம்முடைய வீர பராக்கிரமம் 
இதை எப்படிப் பொறுத்தது ? ஐயனே ! நான் முந் 
தியே சொன்னேன் அல்லவா ? இந்த ராமன் மானி 
டன் அல்ல . 

இந்திரனும் அக்கினிதேவனும் யமனும் 
கூட உம்மை வெல்ல முடியாது . இவன் ஆதி இடை 
அந்தம் அற்ற மகா விஷ்ணுவே , மனித உடல் எடுத்து 
அவதரித்து வந்தவன் . இவன் ஜனஸ் தானத்தில் 
உம்முடைய சகோதரன் கரனைக் தரையில் நின்று 
வதம் செய்தபோதே நான் சொன்னேன் அல்லவா ? 
யாரும் பிரவேசிக்க முடியாத இந்த லங்கைக்குள் 
ஹனுமான் புகுந்து நகரத்தை நாசம் செய்தபோதே 
எனக்குத் தெரிந்துவிட்டது . இந்த விரோதத்தைக் 
கட்டிக்கொள்ளாதீர் என்று நான் சொன்னதை நீர் 
கேட்கவில்லை . மகா பதிவிரதையான சீதையின்மேல் 
ஏன் மோகங் கொண்டீர் ? என்னைவிட அவளுடைய 
வடிவழகு எவ்விதத்தில் மேலானது என்று மதியிழந் 
தீர் ? தனியாக இருந்த அவளை எடுத்து வந்தது மகா 
பாவம் ஆயிற்றே . அதைச் செய்துவிட்டு இப்போது 
அதன் பயனை அனுபவித்தீரே ! அழிந்து போகவே 
மதியிழந்தீர் . விபீஷணன் அல்லவோ நல்ல பேறு 


43 


674 

சக்கரவர்த்தித் திருமகன் 
அடைந்துவிட்டான் . நீரோ பிரேதமாகக் கிடக்கிறீர் . 
காலன் அல்லவோ சீதையின் வடிவுகொண்டு உம்மை 
இழுத்துச் சென்று இந்த விநாசத்தில் தள்ளிவிட் 
டான் . சீதையும் ராமனும் இப்போது சந்தோஷமாகக் 
கூடிவிட்டார்கள் . என்னையும் உம்முடைய குலத்தை 
யும் அனைவரையும் துக்க சாகரத்தில் தள்ளிவிட்டுப் 
போய்விட்டீரே . ஐயோ ! உம்முடைய அழகிய திரு 
மேனி இந்த நிலைமையிலிருக்கிறதே ! ராம பாணங்க 
ளால் துளைக்கப்பட்டு ரத்தச் சேறும் புழுதியும் படிந்து 
பிரகாச மிழந்து கிடக்கிறீரே ! என்னால் 
முடியவில்லையே ! நான் என்ன செய்வேன் ! லங்கேசன் 
என் புருஷன் , இந்திரனை வென்றவன் என் மகன் , 
எனக்கு என்ன குறை என்று 

என்று கர்வங்கொண்டு 
மோசம் போனேனே ! ஒரு வார்த்தை பேச மாட்டீரா ? 
என்னை விதவையாகச் செய்துவிட்டீரே! நான் தான் 
கெட்டேன்! " 

இவ்வாறு பிரலாபித்துக்கொண்டு மண்டோதரி 
ராவணனுடைய பிரேதத்தின்மேல் விழுந்து பிரக்ஞை 
யற்றுக் கிடந்தாள் . 


பொறுக்க 


92. மங்களம் 


ராமசந்திரனுடைய ஏவலின்படி விபீஷணனுக்கு 
லங்காபுரியில் ராஜ்யாபிஷேகம் உடனே விமரிசையாக 
நடத்தப்பட்டது . லங்கேசனாகப் பட்டம் சூட்டப்பட்டு 
விபீஷணன் நகரத்துக்கு வெளியில் பாசறையிலிருந்த 
ராமனிடம் வந்து வணங்கினான் . 

" அரசனுடைய உத்தரவு பெற்று லங்கைக்குள் 
சென்று சீதைக்குச் செய்தியைத் தெரிவிப்பாய் " என்று 
ராமன் ஹனுமானிடம் சொல்ல , அவனும் அவ்வாறே 


மங்களம் 


675 


ஏன் , 


விபீஷணன் ஆணையைப் பெற்று அசோகவனம் 
சென்றான் . 

ஹனுமான் சீதையைக் கண்டான் . பிராட்டியின் 
ஆனந்தம் பேச்சுக்கு இடம் தரவில்லை . 

அம்மணி , பேசவில்லை ? " என்றான் 
ஹனுமான் . 

" பேச முடியவில்லை , என் அப்பனே ! உனக்கு 
நான் என்ன செய்து நான் பட்ட கடனைத் தீர்ப்பேன் ? 
உன் விவேகம் , உன் வீரம் , உன் மனோ பலம் , உன் 
பொறுமை , உன் வினயம் உலகத்தில் வேறு யாருக்கு 
உண்டு ? உனக்குச் சமானம் இந்தப் பூவுலகில் ஒருவர் 
இல்லை " என்றாள் . கண்களில் ஆனந்த வெள்ளம் 
பெருக இவ்வாறு சீதை சொன்னாள் . அப்போது ஹனு 
மான் சிறை காத்த அரக்கிகளைப் பார்த்தான் . அவர் 
களைக் கண்டதும் அவனுடைய பழைய கோபம் மறு 
படியும் பொங்கிற்று . 

சீதையைப் பார்த்து , உம்மை வேதனை செய்த 
இந்தப் பாபிகளை வதம் செய்வேன் . உத்தரவு அளிப் 
பீராக! " என்றான் ஹனுமான் . 

“ வேண்டாம் , அப்பனே ! தவறு செய்யாதவர்கள் 
உலகத்தில் யாரே உளர் ? என்றாள் சீதை . 

ந கஸ்சித் ந அபராத்யதி . 
பிராட்டியின் இந்தச் சொற்களை வைஷ்ணவ பக் 
தர்கள் அமிருதமாகப்பாவிக்கிறார்கள். தேவியின் அருள் 
இருக்கப் பயம் என்பது கிடையாது . எந்தப் பாபியும் 
பிராட்டியின் பொன்னடியை அடைந்து உய்யப் பெற 
லாம் என்பது சாஸ்திரம் . 

" அரசனுடைய உத்தரவை அவர்கள் நடத்தினார் 
கள் . அவர்கள் பேரில் என்ன குற்றம் ? அரசன் 


காண 


676 

சக்கரவர்த்தித் திருமகன் 
மாண்டான் . இவர்களை இப்போது தண்டிப்பது நியாய 
மல்ல " என்றாள் சீதை. 

" ராமனுக்கு என்ன செய்தி கொண்டு போக உத் 
தரவு ? ” என்று ஹனுமான் கேட்டான் . 
“ அவரைக் 

ஆசைப்படுகிறேன் . அவ் 
வளவே ! " என்றாள் . 

ராமனிடம் ஹனுமான் திரும்பிச் சென்று சீதை 
யைத் தரிசித்து வந்ததாகச் சொன்னான் . என்ன கார 
ணமோ ராமனுடைய முகம் கறுத்தது . கண் கலங் 
கிற்று . பெரும் யோசனையில் ஆழ்ந்தான் . கொஞ்ச 
நேரங் கழித்து, “ விபீஷணா! சீதையை நீராட்டிச் சகல 
பூஷணங்களும் தரிக்கச் செய்து அழைத்து வருவீர் " 
என்றான் . 

செய்தியை அசோக வனத்துக்குக் கொண்டு 
போனதும் சீதை , “ நான் இருக்கும் இந்த நிலையி 
லேயே போக விரும்புகிறேன் என்றாள் . 

அப்படியல்ல , தேவி ! சக்கரவர்த்தித் திருமகன் 
உத்தரவுப்படி செய்யவேண்டும் ! " என்று விபீஷணன் 
சமாதானப் படுத்தினான் . 

சகல பூஷணங்களும் தரித்துப் பல்லக்கில் சென் 
றாள் சீதை. 


சீதை வருகிறாள் என்று தெரிந்ததும் ராமன் 
தன் தியானத்தினின்று விழித்தான் . நடந்து போன 
நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் மனத்தில் சமுத்திர அலை 
களைப் போல் மோதின. ரோஷம் , துயரம் , சந்தோஷம் 
எல்லாம் கலந்த நிலையில் இருந்தான் . 

வானரப் படையின் அபாரமான கூட்டத்துக்கு 
நடுவில் சீதையைப் பல்லக்கில் எடுத்து வரும்பொழுது 


மங்களம் 


677 


வானரர்கள் தேவியைப் பார்க்க ஆசைப்பட்டுப் பெருங் 
கூட்டமாகச் சுற்றிக் கொண்டார்கள் . வானரத் தலை 
வர்கள் அவர்களைத் தள்ளி அப்புறப்படுத்தவும் பெரும் 
குழப்பம் உண்டாயிற்று . 

" யாரையும் தடை செய்ய வேண்டாம் . எனக்கு 
உதவிய இந்த வானரர்கள் என் ஆப்த நண்பர்கள் 
ஆவார்கள் . என்னைச் சுற்றி இவர்கள் இருப்பதே 
அவளுக்கு மகிழ்ச்சி தரும் . யாரையும் விலகச் சொல்ல 
வேண்டாம் " என்றான் ராமன் . 

ராமனுடைய மன நிலையானது பக்கத்திலிருந்த 
நண்பர்கள் யாருக்கும் விளங்க வில்லை . லக்ஷ்மண 
னுக்குங்கூட விளங்க வில்லை . 

பல்லக்கிலிருந்து இறங்கித் தரையைப் பார்த்த 
வண்ணமாகச் சீதாதேவி ராமனை நோக்கி நடந்தாள் . 
“ ஆரிய புத்திரனே! " என்று ஒரே ஒரு சொல்லைச் 
சொல்லி விட்டு விம்மி அழுதாள் , 

சத்துருவை வதம் செய்தேன் . உன்னை மீட் 
டேன் . என் க்ஷத்திரியக் கடமையைச் செய்து முடித் 
தேன் . என் சபதம் முடிந்தது " என்றான் ராமன் . 
இவ்வாறு பொருள் விளங்காத , 

கொஞ்சமும் 
எதிர்பாராத , சொற்கள் வெளி வந்ததும் அல்லாமல் , 
சக்கரவர்த்தித் திருமகனுடைய முகம் ஏனோ கறுத்தது . 
பிறகு இன்னும் கடுஞ் சொற்களைச் சொன்னான் . 

“ உனக்காக அல்ல இந்தக் கோர யுத்தத்தை 
நான் நடத்தியது . என் கடமையைத் தீர்க்கத்தான் 
செய்தேன் . உன்னை யடைந்தது எனக்கு இப்போது 
மகிழ்ச்சி தரவில்லை . அபவாதம் என்கிற புகை உன்னை 
மூடி மறைக்கிறது . இப்போது என்ன செய்யப் பிரியப் 
படுகிறாய் ? நீ என்னை விட்டுத் தனியாகத்தான் இருக்க 


678 

சக்கரவர்த்தித் திருமகன் 
வேண்டும் . நம்முடைய பந்துக்கள் , நண்பர்கள் இவர் 
களில் எவருடைய பாதுகாப்பிலாவது நீ இருக்கலாம் . 
க்ஷத்திரியனான ஒருவன் , அயலான் இல்லத்தில் வெகு 
காலம் இருந்த தன் மனைவியை எப்படித் திரும்ப 
அழைத்துக் கொள்வான் ? உன் யோசனை என்ன ? " 
என்றான் . 

சீதை ராமனை நோக்கினாள் . அவள் கண்களில் 
நெருப்புப் பொறி பறந்தது . " தகாத மொழிகளைப் 
பேசினீர் . 

இதயத்தைப் பிளக்கும் சொற்களைக் 
காதால் கேட்டேன் , பாமரர்கள் சொல்லக் கூடிய 
சொல் ஆரிய புத்திரனுடைய வாயினின்று வந்தது. 
அரக்கன் என்னைப் பலாத்காரமாகத் தூக்கி வந்தான் . 
உம்முடைய ரோஷம் உம்முடைய விவேகத்தைக் 
கலைத்து விட்டது . நாதனே ! நான் எந்தக் குலத்தில் 
பிறந்தவள் என்பதை மறந்தீர் . ஜனகராஜன் என் 
தகப்பனார் ஆவார் . அவரால் வளர்த்துப் பண்பட்ட 
வள் நான் . லக்ஷ்மணா, கட்டைகளைக் கொண்டு வரு 
வாய் . தீயை வளர்ப்பாய் ! " என்றாள் . 

அப்போது , ராமன் செய்து வந்ததை யெல்லாம் 
பார்த்து மகா கோபம் பொங்கிப் பொறுக்க மாட்டா 
மலிருந்த லக்ஷ்மணன் சீதையின் உத்தரவைக் கேட்ட 
தும் ராமன் முகத்தைப் பார்த்தான் . 

ராமன் வேண்டாம் " என்று சொல்லவுமில்லை. 
மனம் இளகினதாக யாதொரு சின்னமும் காணப்படவு 
மில்லை . 

சீதை சொன்னபடியே லக்ஷ்மணன் தீ மூட்டி 
விட்டான் . பிராட்டியானவள் தரையைப் பார்த்த 
வண்ணமாகக் கணவனை வலம் செய்து விட்டு , “ தெய் 
வங்காள் ! உங்களை வணங்குகிறேன் ! மகரிஷி கணங் 


மங்களம் 


679 


களே ! உங்களை நமஸ்கரிக்கிறேன் . அக்கினியே ! 
என் பரிசுத்தத்தை நீ அறிவாய் . இதோ உனக்குள் 
பிரவேசிக்கிறேன் என்று சொல்லிக் 

கொழுந்து 
விட்டு எரியும் தீயில் குதித்து விழுந்தாள் . 


தேவர்கள் அனைவரும் வந்து கூடி விட்டார்கள் . 
பிரமன் பேசினான் . 

நாராயண , ராவணனைச் சம்ஹாரம் செய்ய அவ 
தரித்த சர்வேசுவரனே ! இவள் உம்முடைய பிராட்டி 
லக்ஷ்மியன்றோ! என்றான் பிரமன் . 

எல்லோரும் 
துதித்த வண்ணம் நின்றார்கள் . அச்சமயம் ஒரு அற் 
புதம் நிகழ்ந்தது . 

சாக்ஷாத் அக்கினி தேவன் எரியும் நெருப்பி 
லிருந்து கிளம்பிச் சீதையை அப்படியே வஸ்திரபூஷண 
தாரியாக எடுத்து ராமனிடம் தந்தான் ! 

பிரமனைப் பார்த்து ராமன் சொன்னான் : 

நான் தசரதன் மகன் . அவ்வளவுதான் எனக் 
குத் தெரியும் . நான் யார் ? எங்கிருந்து வந்தேன் 
என்பது உங்ளுக்குத்தான் தெரியும் . நீங்கள் தான் 
சொல்ல வேண்டும் . 

இவ்வாறு ராமன் பிரமனுக்குச் சொல்லி விட்டு 
தேவியை அழைத்துக் கொண்டான் . 

* சீதையே ! உன் பழியற்ற புனித நிலை எனக்குத் 
தெரியாதா ? இந்தப் பரீட்சை நான் செய்தது மக்க 
ளின் திருப்திக்காகவே . ஜனங்கள் சொல்லுவார்கள் 
அல்லவா - ராமன் காமத்தால் மதி யிழந்தான் , உலக 
வழக்கத்துக்கு மாறுபட்டு நடந்து கொண்டான் 
இவ்வாறு அவர்கள் எண்ணுவார்களே என்று இப்படி 
உன்னைச் சோதனை செய்தேன் என்று சொல்லி 


680 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ராமன் அவளை இரு கைகளையும் நீட்டி அழைத்துக் 
கொண்டான் . 

அப்போது தசரதனும் வந்து இறங்கி , சக்கர 
வர்த்தித் திருமகனைத் தன் மடியில் உட்கார வைத்து 
ஆசீர்வதித்தான் . 

குழந்தாய் ! " என்று தசரதன் சீதையை நோக்கி , 
“ என் மகனை மன்னிப்பாய் ! உலக தருமத்தைக் காப்ப 
தற்காக அவன் செய்த குற்றத்தைப் பொறுத்துக் 
கொள்வாய் . உனக்கு மங்களம் ! ” என்றான் , 

இந்திரனும் வரம் தந்தான் . யுத்தத்தில் 
னுக்காக மாண்டு பிரேதங்களாகக் கிடந்த வானரர்கள் 
அனைவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள் . 


ராம் 


வனத்தில் ஆசிரமத்திலே தனியாக விட்டுப் 
போன தேவியை இழந்து துயரத்தில் மூழ்கி , பிறகு 
ராமன் தடையும் தடங்கலும் தாண்டி மகா பல பராக் 
கிரமம் பெற்ற அரக்கனாகிய திருடனை வதம் செய்து 
விட்டு மறுபடியும் அடைந்தான் . சீதையும் நாதனை 
அடைந்து விட்டாள் . இருவரும் விமானத்தில் 
அயோத்திக்குத் திரும்பிச் சென்றார்கள் . கூட நண்பர் 
களாகிய வானர வீரர்களும் விபீஷணன் முதலியவர் 
களும் சென்றார்கள் . 

ராவணனுடைய புஷ்பக விமா 
னத்தில் மேலே வாயு மார்க்கமாகப் போய்க் கொண் 
டிருந்தபோது , சக்கரவர்த்தித் திருமகன் தானும் 
லக்ஷ்மணனும் நடந்த காட்டையும் , என்றும் மறக்க 
முடியாத எல்லா இடங்களையும் சீதைக்குக் காட்டி 
விளக்கிக் கொண்டே சென்றான் . 

" அதோ , பார் ! 
உன்னை நான் அடைவதற்காக நளன் கட்டித் தந்த 
சேது . அதோ பார் ! கிஷ்கிந்தை ! ஹனுமானையும் 


மங்களம் 


681 


சுக்ரீவனையும் நான் நண்பர்களாக அடைந்த இடம் 
இதுவே ! 

என்றெல்லாம் சொல்லிக் காட்டிக் 
கொண்டே சென்றான் . 


* 


பரத்துவாஜ ஆசிரமத்தில் தங்கி அங்கிருந்து 
குகனுக்கும் பரதனுக்கும் முன்னதாகச் செய்தி 
அனுப்பினார்கள் . 

அயோத்தி நகரம் ஆனந்த வெள்ளத்தில் தெப்ப 
மாக மிதந்தது . பரதனைச் சேர்ந்து விட்டான் ராமன் . 
கூனியும் கைகேசியும் இவனுக்காகப் பதவியை விரும் 
பினார்கள் . விரும்பி ஏதேதோ செய்தார்கள் . அவர் 
கள் கோரிய பயனைக் காட்டிலும் பன்மடங்கு பெரிய 
மகிழ்ச்சியை யல்லவோ இப்போது அடைந்தான் 
பரதன் , ராமனடியில் பணிந்து ? எந்தக் கிரீடம் தரும் , 
ராமன் பாதங்கள் அளிக்கும் மகிழ்ச்சியை ? எந்த ராஜ்ய 
பதவி தரும் பரதன் அடைந்த பல்லாண்டுப் புகழை ? 
பரிசுத்தத்தில் பரதாழ்வானுக்கு ஒப்பாகார் பெருமாள் ; 
யோக்யதையில் பரதாழ்வானுக்கு ஒப்பாகார் பெரு 
மாள் . இவ்வாறு அல்லவோ திவ்வியப் பிரபந்தங்களில் 
ஸ்ரீ ராமனுக்கும் மேலே தைரியமாகப் பரதாழ்வானை 
வைத்துச் சொல்லப்படுகிறது ! 

ராமன் திரும்பி வரும் வரை பதினான்கு வருஷங் 
கள் , அண்ணன் பாதுகைகளைச் சிம்மாசனத்தில் 
வைத்து ராஜ்யத்தைத் தொட்டுக் கொண்டு தவம் 
கிடந்தான் பரதன் . இப்போது தந்தை தசரதன் முத 
லில் விரும்பிய வண்ணம் ராமன் ராஜ்ய பட்டாபிஷே 
கம் பெற்றதைக் கண்டு , இவ்வளவு நாள் தவம் 
கிடந்த பரதன் , உள்ளம் பூரித்து மகிழ்ந்தான் . 


682 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஆஞ்சனேயனைப் பற்றிச் சொல்ல வேண்டிய 
தில்லை . ராமன் கையிலிருந்து பிராட்டி முத்துமாலையை 
வாங்கி ஹனுமான் கழுத்தில் போட்டாள் . போடும் 
சமயம் தேவியின் அன்பு முகத்தில் முறுவலாகப் பூத் 
தது ! ஹனுமானுக்கு வேறு என்ன வேண்டும் ? 


வால்மீகியால் பாடப்பட்ட சக்கரவர்த்தித் திரு 
மகன் கதையைச் சுருக்கமாகச் சொல்லி முடித்தேன் . 
கணக்குப் பார்க்காமல் எழுதிக் கொண்டு போனது 
எப்படியோ விஜயதசமி யன்று சரியாக முற்றுப் பெற் 
றது . படித்தோரும் கேட்டோரும் எல்லா பாபத்தி 
னின்றும் கஷ்டத்தினின்றும் மீள்வார்களாக . 

ஞான சாகரமான ஸ்ரீ சங்கரர் சொன்னார் . தசா 
தன் திருமகனை நாம் துதித்து ஆராதித்து தியானித்து 
உள்ளத்தில் நிறுத்தி வைத்தோமானால் செய்த பாபங் 
களனைத்தும் அற்றுப் போகும் . ராமாவதாரத்துக்குப் 
பிறகு மகா சௌலப்ய மூர்த்தியாக மீண்டும் அவதரித் 
தான் பகவான் . கோவிந்தனாக இடையர்களுடன் 
வாசம் செய்து வளர்ந்து பிறகு அர்ஜுனனுக்கு வார் 
பிடித்துக் கோல் எடுத்துத் தேர் ஓட்டினான் . பார்த்த 
னுக்கு ஞானம் உபதேசித்து விட்டு முடிவில் பகவான் 
சொன்னான் : " நான் ஒருவனே புகலிடம் என்று 
அறிந்து ஐயம் தீர்ந்த உள்ளத்துடன் என்னை அடை 
வாய் . எல்லாப் பாபங்களினின்றும் உன்னைத் தவிர்ப் 
பேன் . இது சத்தியம் அன்பனே , கவலைப் படாதே ! " 
கண்ணபிரான் செய்த இந்தச் சூளுரை நம் எல்லோ 
ருக்குமாகச் செய்த சூளுரை யாகும் . நம் அனைவருக் 
காக அர்ஜுனன் அந்த வாக்கைப் பகவானிடம் 
பெற்றான் . 

மங்களம் . 


முடிவுரை 


உண் 


காந்திஜியும் நானும் ஒரு நாள் பேசிக்கொண் 
டிருந்தோம் . எங்கள் இருவருக்கும் பிரியமான ஒரு 
பெண் குழந்தையின் விஷயம் . இவளுக்கு இந்தக் 
காதல் பேச்சுக்களும் கருத்துக்களும் எப்படி 
டாயின ? எந்தக் காதல் கதைகளையும் படித்ததில் 
லையே ! என்றேன் . 

அதற்குக் காந்திஜி சொன்னார் : ராமாயணம் 
படித்திருக்கிறாளோ இல்லையோ , அதுவும் ஒரு காதல் 
கதைதானே என்றார் . நான் யோசனையில் ஆழ்ந் 
தேன் . பிறகு வேறு பேச்சுக்களில் இறங்கினோம் . 

காதலில் அல்லவா ஆரம்பித்தது தசரதனுடைய 
சிக்கல் . ராமன் சீதை 

இவர்களுடைய காதலே 
அயோத்யா காண்டத்தின் வேகமும் . தருமத்திற்கு 
விருத்தம் அல்லாத காதல் பகவானுடைய சொரூபம் . 
இதைக் கண்ணன் அர்ஜுனனுக்கு , தன்னுடைய 
விபூதி மகிமைகளை எடுத்துச் சொல்லும்போது கூறி 
யிருப்பதை பகவத் கீதையில் பார்க்கலாம் . தருமத் 
திற்கு விருத்தமல்லாத காதலுடன் , தருமத்திற்கு 
விருத்தமான காதலையும் ராமாயணத்தில் முனிவர் 
சித்திரித்திருக்கிறார் . 

ராமாயணம் 

ஒரு . 
பெருங் காதல் - காதை என்று கூறலாம் . 

சீதா தேவியை ஆன்மாவாகவும் , ராமனை ஆண்ட 
வனாகவும் வைத்து ஆண்டவனை மறந்த ஆன்மாவை 
பகவானே தேடித் துரத்திப் பிடிப்பதாக ராமாயணத் 
திற்கு அத்யாத்ம உரை பெரியோர்கள் சொல்லி உபந் 
யஸிப்பார்கள் . அதாவது ஆட்கொள்வதில் பகவானே 


ஆகவே , 


684 

சக்கரவர்த்தித் திருமகன் 
ஆவலாக இருப்பதாகவும் நாம் தடை மட்டும் செய்யா 
மல் இருந்தால் போதும் என்பது . 

மற்றொரு விதமாகவும் சொல்லுவார்கள் . பிராட்டி 
ஆண்டவனுடைய கருணைத் தத்துவத்தின் மூர்த்தி 
யாவாள் . அந்தக் கருணை வடிவமே ஆண்டவன் மார் 
பில் இடம் பெற்றிருப்பதாகக் கொண்டு மகாவிஷ் 
ணுவை பக்தி செய்கிறோம் . தேவியின் கருணைக் கண் 
ணோட்டமே நாம் பகவான் பாதங்களை அடையும் 
சாதனமாகவும் உரைத்து உபந்யஸிப்பார்கள் . 
தையலிடம் கொண்ட் பிரான் 

தன்கழலே சேரும் வண்ணம் 
ஐயன் எனக்கு அருளியவாறு 
என்று மாணிக்கவாசகர் பாடியதும் இதுவே . 

தேவி வேறு , ஆண்டவன் வேறு அல்ல . ஈசனும் 
கருணையும் பிரிந்து போனால் நாம் அனை வரும் ராவ 
ணன் பட்ட பாடு படவேண்டியதாகும் ! 

மக்களுடைய காதல் வேகம் போன்றது , 
னுடைய கருணை வேகம் . 

ராமாயணத்துக்கு இன்னும் பல உரைகள் தந்து 
கொண்டு அனுபவிக்கலாம் . நிஜ வைரக் கல்லின் 
ஒளியில் பல நிறங்களைக் காண்பது போல் காணலாம் . 


ஈச 


பதினேழு மாதங்களுக்கு முன் பயந்து பயந்து 
நான் ஆரம்பித்த காரியம் இந்த வாரத்துடன் முடிவு 
பெற்றது . கடவுள் - பணி ஆனபடியினால் இதற்கு 
வேண்டிய உடல் நலமும் மன அமைதியும் அருளப் 
பெற்றேன் . 

பெரியோர்கள் என்னுடைய எழுத்திலும் கருத்து 
களிலும் பல குறைகள் காண்பார்கள் . இதில் ஒன் 

* 6-11-55 


முடிவுரை 

685 
றும் ஆச்சரியம் இல்லை . குறைகளை மறந்து என் 
னுடைய எழுத்தினால் உண்டான பயனைப் பாராட்டு 
வார்களாக ! 

குழந்தைகளுக்கு ஒரு வார்த்தை : 

நான் சக்கரவர்த்தித் திருமகன் எழுதினது முக் 
கியமாக உங்களுக்காகவே தான் . வால்மீகியை வீட் 
டில் பெரியவர்கள் படிக்கலாம் . கம்பரையும் அவர்கள் 
படிப்பார்கள் . பாடத் தெரிந்தவர்கள் தியாகராஜ 
சுவாமி தந்த ராம கீர்த்தனைகளையும் ஆனந்தமாகப் 
பாடுவார்கள் . குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய 
உதவியும் இல்லாமல் நான் எழுதிய ராமாயணத்தை 
நீங்களாகவே படிக்கலாம் . ராமனும் , லக்ஷ்மணனும் , 
பரதனும் , ஹனுமானும் உங்களுடைய தகப்பனார் , 
அண்ணன்மார்கள் போலவே உங்களுக்கு எப்போதும் 
துணையாக இருப்பார்கள் . பரதனையும் லக்ஷ்மணனை 
யும் ஹனுமானையும் போல் நீங்களும் பாக்கியம் 
பெற்று வாழ்வீர்களாக . 

தாய்மார்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் ? 
நீங்களும் நான் எழுதிய ராமாயணத்தைப் படித்து 
மகிழ்ச்சி அடைந்து வந்தபடியினால் தான் என் எழுத்து 
இது வரையில் ஓடிற்று . குழந்தைகளுக்காக வாக்கியங் 
களை உடைத்து , பாலர் நடையில் நான் எழுதி வந் 
ததை நீங்கள் ஆட்சேபிக்க மாட்டீர்கள் . குழந்தை 
களுக்காகத்தானே நாம் செய்வதெல்லாம் . சீதையின் 
சரித்திரத்தை முழு உணர்ச்சியுடன் அனுபவிப்பது 
தாய்மார்களுக்குத்தான் முடியும் . என் எழுத்தைப்பற் 
றிச் சொல்லவேண்டியதில்லை ; ஆதி கவிஞர் எழுத்தி 
லும் கம்பர் பாட்டிலும் , சீதா சரித்திரத்தைப் பொறுத்த 
மட்டில் , தாய்மார்கள் தான் முழுக் கருத்தை உணர்வார் 


686 


சக 


சக்கரவர்த்தித் திருமகன் 


கள் . ஏன் , ஜடாயுவினுடைய சாகஸத்தையும் தாய் 
மார்கள் தானே நூற்றுக்கு நூறாக உணர்ந்து மகிழ்வார் 
கள் . 

சீதையினுடைய கஷ்டங்கள் ராமாயணத்தில் 
முடிவாகவில்லை . தாய்மார்கள் வாழ்க்கையில் அந்தச் 
சரித்திரம் இன்னும் நடந்துகொண்டே இருக்கிறது . 

தான் ஈசுவர அவதாரம் என்பது அறியாத அவ 
தாரம் ராமாவதாரம் . தான் ஈசுவரன் என்று பூரண 
மாக அறிந்து அவதரித்ததும் லீலை நடத்தியதும் பக 
வான் கிருஷ்ணன் . இந்த வேறுபாட்டை நினைவில் 
வைத்துக்கொண்டு நாம் ராமன் கதையையும் , கண் 
ணன் கதையையும் படிக்க வேண்டும் . அவதார ஞான 
மில்லாத ராமசந்திரன் மனிதனாக அடைந்த மனச் 
சோர்வும் பட்ட துயரமும் கண்ணன் கண்டதே கிடை 

பேய்ச்சியின் பால் உண்ட பொழுதும் , கட் 
டுண்டு மொத்துண்ட பொழுதும் , கவலை என்பதோ 
துக்கம் என்பதோ கிடையாது . யுத்தத்தில் ஆயுத 
மின்றி நிமித்த மாத்திரம் பிறரைக் கொண்டு மூர்க்கர் 
களைத் தீர்க்கும் சக்தியை ஐயமற்றுக் கண்டான் கண் 
ணன் . இன்னும் ஒவ்வொரு கட்டத்திலும் மேலே 
சொன்ன இருவேறு நிலைகளைக் காணலாம் . 


யாது . 


* 


* 


வால்மீகி முனிவர் எழுதிய 

ராமாயணத்தில் 
சொன்னபடி நான் சக்கரவர்த்தித் திருமகனில் எழுதி 
வந்தேன் . பாமரர்களிடையில் பழங் கதை ஒன்று 
முனிவர் காலத்துக்கு முன் அனாதியாக வழங்கி வந் 
திருக்க வேண்டும் . - அதாவது அபவாதத்துக்கு அஞ்சி 
ராமன் சீதையைக் காட்டுக்கு அனுப்பிவிட்டதாக . இந் 
தத் துயரக் கதை நம்முடைய தேசத்துப் பெண்மணி 


முடிவுரை 

687 
களின் கடல் போன்ற துக்கத்தில் தானாக உதித்த 
ஒரு கற்பனை . அதுவே உத்தரகாண்ட புராணமாக 
வடிவம் எடுத்து நிற்கிறது . அது அழகும் துக்கமும் 
கலந்த புராணமேயாயினும் மனத்துக்குச் சமாதான 
மாகப் படவில்லை என்பதும் ஒப்புக்கொள்ளவேண்டும் . 
யுத்த பூமியில் அக்னிப் பரீட்சை மூலமாக இந்த அப 
வாத கட்ட த்தை முனிவர் ஒரு விதமாக முடித்துவிட் 
டார் . ஆனால் இந்தப் பரீட்சையும் என் புத்தியில் 
ராமனுடைய குணத்துக்கு அவ்வளவு பொருத்தமாக 
இல்லை . படிக்கும்போது கஷ்டமாக இருக்கிறது . 

சக்கரவர்த்தித் திருமகன் மிதிலையிலிருந்து திரும் 
பியபோது பரசுராமனுடைய சந்திப்பு நிகழ்ந்தது . 
அந்தச் சந்திப்புடன் பரசுராமனுடைய விஷ்ணு அவ 
தாரம் முடிந்து போனதாகப் பெரியோர்கள் சொல்லக் 
கேட்டிருக்கிறேன் . அப்படியே ராவண சம்மாரத் 
துடன் ராமசந்திரனுடைய விஷ்ணு அவதாரம் முடிந் 
ததாகவும் வைத்துக் கொள்ளலாம் . அதற்குப் பின் 
ராமன் இக்ஷ்வாகு வம்சத்து அரசனாகத்தான் எஞ்சி 
நின்றான் . இப்படி வைத்துக்கொண்டால் யுத்த காலத் 
தில் சீதையை நடத்திய முறையும் பிறகு உத்தரகாண் 
டத்தில் சொல்லப்படும் விஷயங்களும் சிக்கல் தீர்ந்து 
விடும் . அந்தக் காலத்து உலக நீதியின்படி அயோத்தி 
மன்னன் நடந்ததாக வைத்துக் கொள்ளலாம் . 

பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சுவடியில் எழு 
திச் சேதப்பட்டோ சேதப்படாமலோ வந்த நூலைப் 
பற்றி எதையும் நிச்சயமாகச் சொல்ல இயலாது . யுத்த 
காண்டத்தில் அக்கினி சோதனைக்கு உள்ளாகிய பிற 
கும் காட்டுக்கு அனுப்பப்பட்டதாக உத்தர காண்டத் 
தில் சொல்லப்படுகிறது . பிராட்டியின் 

துயரமே 


688 

சக்கரவர்த்தித் திருமகன் 
துயரம் . நம்முடைய ஸ்திரீ சமூகத்தின் சொல்லுக்கு 
அடங்காத துயரங்கள் இதில் பிரதிபலிக்கின்றன . 

துன்பம் என்ன ! இன்பம் என்ன ? - எல்லாம் ஈசு 
வர லீலை . ஆண்டவனே தன் கருணாமூர்த்தியான 
பிராட்டியையும் கூட அழைத்துக்கொண்டு மக்களோடு 
சமமாக , மானிடர்களாக அவதரித்து அந்த இன்ப 
துன்ப லீலையை முற்றிலும் ஆடிக் காட்டி யிருக்கிறான் 
ராமாயணத்தில் . 


* 


வானத்தினின்று மழை பெய்கிறது . அது ஆறாக 
ஓடிக் கடலில் சேருகிறது , மறுபடியும் கடலினின்று 
நீரைச் சூரியன் உறிஞ்சி அது வானத்துக்கு ஏறி மழை 
பெய்யவும் ஆறுகள் ஓடவும் செய்கின்றன . இவ்வாறே 
நாட்டு மக்களின் உள்ளத்தினின்று கருத்துக்கள் 
எழுந்து முனிவர் உள்ளத்தில் தெய்விக கவி உருவ 
மாகி அது மக்கள் உள்ளத்தில் மறுபடியும் ஒளியும் 
கருத்தும் தருகிறது . இப்படி ஒன்றுக்கொன்று 
தொடர்ச்சியாக உதவிக்கொண்டு எல்லா நாடுகளிலும் 
மக்களின் கருத்துக் கடலும் கவிகளின் பிரபந்தங் 
களும் சம்பந்தப்பட்டு வருகின்றன . பாரத நாட்டுப் 
பெண் மக்களின் தூய பண்பும் , அவர்கள் படும் 
துயரங்களும் உத்தர ராமாயணமாக உருவமெடுத் 
தன . அதுவே பாரத நாட்டுப் பெண்களின் உள் 
ளத்துக்கு ஒளியும் சாந்தியும் தரும் நந்தா விளக் 
கும் ஆகிறது . ஒரு தேசத்து மக்களின் நம்பிக்கை 
களினின்று இதிகாச புராண திவ்வியப் பிரபந்தங்கள் 
உண்டாயினவா , அல்லது இதிகாச புராணங்களால் 
மக்களின் கொள்கைகளும் நம்பிக்கைகளும் உண்டா 
யினவா என்பது கேள்வி . இதை அவரவர்கள் தத் 


முடிவுரை 

689 
தம் போக்கின்படி தீர்த்துக்கொண்டு திருப்தியடை 
வார்கள் . செடியினின்று விதை உண்டாயிற்றா - விதை 
யினின்று செடி உண்டாயிற்றா என்கிற கேள்வியைப் 
போலவே இது ஆராய்ச்சியில் தீராத ஒரு பிரச்னை : 
பறவை முதற் காரணமா ? முட்டை முதற் காரணமா ? 
கடலினின்று மேகங்கள் உண்டாயினவா ? அல்லது 
மழை பெய்து ஆறுகள் யுகாந்தரமாக ஓடிக் கடல் 
நிறைந்ததா ? - இத்தகைய பிரச்னைகள் நம்மை முடி 
வில் ஆண்டவன் பாதங்களில் வாக்குக்கும் கருத்துக் 
கும் அப்பாற்பட்ட இடத்தில் கொண்டு போய்ச் 
சேர்க்கின்றன . 

வேறொரு விஷயம் : சீதையை ராவணன் எடுத் 
துப் போன இடத்தில் வால்மீகிக்கும் கம்பராமாயணத் 
துக்கும் ஒரு பேதம் இருக்கிறது . கம்ப ராமாயணத்தில் 
ராவணன் சீதையைக் கையால் தூக்கி எடுத்துப்போன 
தாக வால்மீகியில் சொல்லியிருப்பதை மாற்றி , தேவி 
யைத் தீண்டாமல் தரையோடு அப்படியே அலக்காக 
எடுத்துப் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
கம்ப ராமாயண முறையில் தான் பாகவதர்கள் கதை 
அநேகமாகச் சொல்லி வருகிறார்கள் . ஏனெனில் 
அதுவே நம்முடைய மக்கள் உள்ளத்திற்குச் சமா 
தானம் தருகிறது . அதருமமாகவும் மிருகத்தனமாக 
வும் ஒரு கொடியவன் ஒரு ஸ்திரீயிடம் நடந்துகொண் 
டால் , நிரபராதியான அவளை அதனால் ஏதொரு பாப 
மும் தொடவில்லை , அவமானமும் ஆகாது . ஆயினும் 
நம்முடைய நாட்டில் அது அந்த ஸ்திரீயினுடைய 
சீலத்துக்கு ஒரு களங்கம் என்று தவறாக எண்ணி வரு 
கிறார்கள் . இதற்கு விட்டுக் கொடுத்துத்தான் கம்பர் 
வால்மீகி ராமாயணத்தை இந்த இடத்தில் மாற்றி 

44 


690 

சக்கரவர்த்தித் திருமகன் 
விட்டார் . இதே காரணமாகத்தான் துளசி ராமாயணத் 
திலும் ராவணன் தூக்கிப்போனது உண்மை சீதையை 
அல்ல , ஒரு மாயா சீதையை நிறுத்தி விட்டு பிராட்டி 
மறைந்து போனதாகச் சொல்லப்படுகிறது . இப்படித் 
தான் வடக்கே அனைவரும் ராமாயணத்தைச் சொல்லி 
வருகிறார்கள் . அக்கினிப் பரீட்சையின் போது மாயா 
சீதை நெருப்பில் மறைந்து போனதாகவும் , தீயி 
லிருந்து உண்மைப் பிராட்டி உதித்து வந்ததாகவும் 
துளசி ராமாயணத்தில் அழகாக முடிகிறது . 

மறுபடியும் குழந்தைகளுக்கு ஒரு 
இனிமேல் சக்கரவர்த்தித் 

திருமகனைப் 
வேண்டுமானால் , இந்தப் புஸ்தகத்தை , வைத்துக் 
கொண்டு நிதானமாகப் படிக்கலாம் . பல தடவை 
படிக்கலாம் . படங்கள் பார்க்க வேண்டுமானால் பழைய 
கல்கி இதழ்களைத் தேடிச் சம்பாதித்துப் பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . * கல்கி யில் ஹனுமானை எழுத 
வேண்டுமானால் ஒரு பக்கத்தில் அடங்குவதற்கு மேல் 
எழுத முடியாது . நீங்களோ ஹனுமானையாவது ராவ 
ணனையாவது கும்பகர்ணனையாவது உங்கள் கற்பனை 
யில் ஆகாயம் அளாவ எழுதலாம் . 


வார்த்தை 


படிக்க 


* 


* 


மிக அறிந்தவனைப் போல் ஏதேதோ சொல்லிக் 
கொண்டு போனேன் . மற்றவர்களுக்குச் சொல்லுவது 
இருக்கட்டும் , என் சொந்த சமாச்சாரம் என்ன ? 

இவ்வளவு மாதங்கள் ராமாயணத்துடன் கூடிக் 
குலாவி அதற்குப் பணி செய்யும் ஆனந்தத்தில் மூழ்கி 
யிருந்தேன் . அந்தக் கனவு இப்போது முடிந்து 
போயிற்று . பிராட்டியினின்று பிரிந்தபோது சக்கர 
வர்த்தித் திருமகன் துயரமடைந்தான் . அயோத்தியை 


முடிவுரை 


691 


விட்டுப் பிரிந்தபோது துக்கப்படவில்லை . அதைப் 
போலவே என்னளவில் என் சொந்தக் கதையும் . பல 
விதப் பணிகளிலும் பொறுப்புகளிலும் பதவிகளிலும் 
நான் இருந்து பிரிந்திருக்கிறேன் . பிரிந்தவுடன் இன் 
னது செய்வது என்பது தோன்றாமல் குழப்பம் அடைய 
வில்லை . ஆனால் இப்போது சக்கரவர்த்தித் திருமகன் 
கதையைச் சொல்லும் பணி முடிந்து போனதும் 
மூர்த்தியில்லாத கோயிலைப்போல் எல்லாம் ஏதோ 
வெறித்துப் போன மாதிரி யிருக்கிறது . பணியற்ற 
வாழ்வின் கதி இது என்பதை யாவரும் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . பணியை ஒரு பாரமாக நினைக்க 
வேண்டாம் . பணியே உயிருக்கு உயிர் தரும் ரகசியம் . 
குர்வன்னேவைஹ கர்மாணி ஜிஜீவிஷேத் சதம்ஸமாஹ் ஏவம் 
த்வயி நான்யதேதோஸ்தி என்று ரிஷி சொன்னது 
இதுவே . செய்யும் காரியங்களில் பசை வைத்துக் 
கொண்டு அலையக்கூடாது . ஆனால் பணிகள் செய்து 
கொண்டிருந்தால் மட்டுமே வாழ்க்கையைச் சகிக்க 
முடியும் . 


